திவாகரம் 


இரண்டாம் தொகுதி 


பதிப்பாசிரியர் 


மு . சண்முகம் பிள்ளை 
இ . சுந்தரமூர்த்தி 


6 . 


சென்னைப் பல்கலைக் கழகம் 

1993 


திவாகரம் 
இரண்டாம் தொகுதி 


திவாகரம் 


இரண்டாம் தொகுதி 


பதிப்பாசிரியர் 
மு . சண்முகம் பிள்ளை 
இ . சுந்தரமூர்த்தி 


சென்னைப் பல்கலைக் கழகம் 

1993 


திவாகரம் ( இரண்டாம் தொகுதி ) 
A Critical Edition of Tivakara Nikantu ( Volume il ; 


முதல் பதிப்பு 1993 


விலை : ரூ . 110-00 


நூல்கள் கிடைக்குமிடம் 


இயக்குநர் 
பதிப்புத்துறை 
சென்னைப் பல்கலைக்கழகம் , 
சென்னை -600 005 . 


அச்சிட்டோர் : 
ஜனசக்தி அச்சகம் 


சென்னை . 


திவாகரம் 
இரண்டாம் தொகுதி 


பொருளடக்கம் 


9. செயல் பற்றிய பெயர்த் தொகுதி 


519--596 


10. ஒலி பற்றிய பெயர்த் தொகுதி 

597-758 
11. ஒரு சொற் பல்பொருட் பெயர்த் தொகுதி 759-844 
12. பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 845-950 


சொற்பொருள் அகராதி 


951-1192 


தலைப்புப் பெயர் அகராதி 


1193-1229 


பதிப்புரை 


பல 


தமிழ் மொழியின் வளத்தையும் சொற்பொருட் செறிவின் 
நுட்பத்தையும் நிகண்டு நூல்கள் காலந்தோறும் வெளிப்படுத்தி 
யுள்ளன . இலக்கிய இலக்கணப் பயிற்சிக்கு நிகண்டு நூல்களே 
கருவி நூல்களாகத் திகழ்ந்தமையை முன்னையோர் கூற்றுகளி 
னின்றும் அறிய முடிகின்றது . இத்தகைய சிறப்பு வாய்ந்த 
நிகண்டு நூல்களுள் முதன்மை வாய்ந்ததாகத் திகழ்வது திவாகரர் 
இயற்றிய திவாகர நிகண்டு ஆகும் . ஒன்பதாம் நூற்றாண்டில் 
தோன்றிய இந்நூலுள் அக்காலத்திற்கு முன்னர் வழங்கிய பல 
ஆயிரம் சொற்கள் நன்கு வகைதொகை செய்து தரப்பெற் 
றுள்ளன . இச் சொற்களின் தொகுதியால் அக்காலத்திற்கு 
முன்னைய பல்வேறு பழக்க வழக்கங்களும் பண்பாடுகளும் நன்கு 
புலனாகும் . பண்பாட்டு அடிப்படையில் ஆய்வதற்கு இந்நூலுள் 
பல களங்கள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் . 

முதன் முதலில் 1839 ஆம் ஆண்டில் இந்நூல் சென்னைக் 
கல்விச் சங்கத்துப் புலவர் தாண்டவராய முதலியார் அவர்களால் 
பதிப்பிக்கப் பெற்றது இதற்குப் பின்னர் 

பதிப்புகள் 
தோன்றிடினும் பல்வேறு சுவடிகளையும் ஆராய்ந்து உரிய பாட 
வேறுபாடுகளுடன் பதிப்பிக்கப் பெறவில்லை . திவாகரம் இன்னும் 
நன்கு ஆராய்ந்து பதிப்பிக்கப்பட 

இன்றியமை 
யாமையைப் பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை அவர்கள் தம் 
முடைய பதிப்புகளில் வற்புறுத்தியுள்ளார்கள் . அவரும் இந்நூல் 
குறித்து ஆராய்வதற்காகப் பல்வேறு சுவடிகளையும் தொகுத்து 
வைத்திருந்தமை இங்கு எண்ணுதற்குரியது . அச்சுவடிகள் 
அனைத்தும் இன்று கல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகத்தில் 
தொகுத்து வைக்கப்பட்டுள்ளன . 

திவாகர ஆய்வுப் பதிப்புத் திட்டத்திற்குப் பல்கலைக் கழக 
நிதி நல்கைக்குழு 1976 ஆம் ஆண்டு இசைவு வழங்கியது . அதன் 
உதவியால் பழஞ்சுவடிகள் உள்ள நூலகங்கள் அனைத்திற்கும் 
நேரில் சென்று ஆய்வுக் குறிப்புகள் திரட்டப் பெற்றன . கல்கத் 
தாவில் உள்ள தேசிய நூலகம் , திருவனந்தபுரம் பல்கலைக் கழகச் 
சுவடி நூலகம் , மதுரைத் தமிழ்ச் சங்க நூலகம் , தஞ்சை சரசுவதி 
மகால் நூலகம் , சென்னை அரசினர் சுவடி நூலகம் முதலிய பல 
நிறுவனங்கட்கும் சென்று சுவடிகளை ஆய்ந்து குறிப்புகள் திரட்டப் 
பெற்றன . தனியார் தொகுப்புகளினின்றும் சில சுவடிகள் பயன் 


வேண்டிய 


பட்டன . இந்நிறுவனங்களில் பணியாற்றிய அன்பர்களும் , பிற 
நண்பர்களும் , இப்பணியின் போது பேருதவி புரிந்தனர் . இவர் 
கட்கெல்லாம் அன்பு நிறைந்த நன்றி உரியது . 

திவாகர ஆய்வுப் பதிப்பு இரு தொகுதிகளாக வெளியிடப் 
பெறுகின்றது . முதல் தொகுதியில் ஆய்வு முன்னுரையும் , 
தெய்வப்பெயர்த் தொகுதி தொடங்கிப் பண்பு பற்றிய பெயர்த் 
தொகுதி ஈறாக முதல் எட்டுத் தொகுதிகளும் உள்ளன . 

முதல் தொகுதியில் அமைந்துள்ள ஆய்வு முன்னுரையில் 
நிகண்டின் தோற்றமும் வளர்ச்சியும் , திவாகர நூல் அமைப்பு , 
திவாகரப் பதிப்புகள் , திவாகர ஆய்வுப் பதிப்பு அமைந்துள்ள 
முறை ஆகியன விளக்கப் பெற்றுள்ளன . 

இத்தொகுதியில் இறுதி நான்கு தொகுதிகளும் நிகண்டில் 
அமைந்துள்ள சொற்பொருள் அடைவும் தலைப்புப் பெயர் 
அகராதியும் உள்ளன . 

சொற்பொருளடைவு மிக விரிந்த நிலையில் பல்வேறு 
நிலைகளிலும் பொருள் காண்பதற்குத் துணையாகும் வண்ணம் 
தொகுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத் தக்கது . 

இப்பதிப்பு நன்முறையில் உருவாவதற்குத் துணை நின்ற பெரு 
மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறக் கடமைப்பட்டுள்ளோம் . 
பதிப்புத் திட்டத்தினை ஏற்றுக் 

கொண்டு 

நிதியுதவி 
நல்கிய பல்கலைக் கழக நிதி நல்கைக் குழுவிற்கும் , இப்பதிப் 
பினை வெளியிடுவதற்கு இசைவளித்த சென்னைப் பல்கலைக் 
கழக மாண்பமை துணைவேந்தர் , ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் 
பதிவாளர் , பதிப்புத் 

துறையினர் 

அனைவருக்கும் நன்றி 
உரியது . 

ஆண்டுகள் பலவாயினும் நன்முறையில் அச்சிட்டுதவிய 
ஜனசக்தி அச்சகத்தார்க்கும் , அச்சாகும் போது அவ்வப்போது 
உறு துணை புரிந்த ஆய்வு மாணவர்கட்கும் நன்றி உரியது . 

பல்லாண்டு முயற்சியின் பயனாக இப்பெரு நூற்பதிப்பு 
வெளிவருவதற்கு இன்னும் பல நண்பர்கள் துணை நின்று ஊக்கு 
வித்தனர் . இவர்கட்கெல்லாம் எங்கள் உளங்கனிந்த நன்றி 
உரியது . 

நிகண்டுப் பதிப்புகளுக்கெல்லாம் முன்னோடியாகவும் வழி 
காட்டியாயும் விளங்கிய பேராசிரியர் ச . வையாபுரிப்பிள்ளை 
அவர்களின் நூற்றாண்டு நினைவாக இவ் விரு தொகுதிகளையும் 
வெளியிடுவதில் , பெருமகிழ்வு கொள்கிறோம் . 

தமிழ் மொழியின் சொற்பொருள் வளத்தை அறிஞருலகு 
இப்பதிப்பு நூலின் வழி அறிந்து மகிழும் என்று நம்புகின்றோம் . 
தமிழ்கூறு நல்லுலகம் இதனை ஏற்றுப் போற்றி வரவேற்குமாறு 
பெரிதும் வேண்டுகின்றோம் . 

மு . சண்முகம் பிள்ளை 
2 - 10-93 

இ . சுந்தரமூர்த்தி 

பதிப்பாசிரியர் 


சென்னை 


ஒன்பதாவது 
செயல்பற்றிய பெயர்த்தொகுதி 


ஒன்பதாவது 
செயல்பற்றிய பெயர்த்தொகுதி 


1558. தொழிலின் பெயர் 


கருமமும் , செயலும் , தருமமும் , தொழிலும் 
வினையும் ஒருபொருள விதியும் ஆகும் . 


தொழிலின் பெயர் : ( 6 ) 

1. கருமம் , 2. செயல் , 3. தருமம் . 
5. வினை , 6. விதி . 


4. தொழில் , 

( 1 ) 


1559. தொழிற்பயில்வின் பெயர் 


தொறு என் கிளவி தொழிற்பயில்வு ஆகும் . 
தொழிற்பயில்வின் பெயர் : ( 1 ) 

தொறு . 


( 2 ) 


1560. தொழில் செய்தலின் பெயர் 
அயர்தல் , குயிற்றல் , ஆற்றல் , இழைத்தல் , 
வனை தல் , செய்தல் மாற்றம் ஆகும் . 


தொழில் செய்தலின் பெயர் : ( 5 ) 

1. அயர்தல் , 2. குயிற்றல் . 
4 . 

இழைத்தல் , 5 . உனைதல் . 


3. ஆற்றல் , 


{ 3 


1561. மகளிர் விளையாட்டின் பெயர் 
ஓரை , பண்ணை , கெடவரல் , பொய்தல் , 
உண்டாட்டு , கிரீடை , உப்பு , கேளி , 
வண்டல் , தொடலை , மகளிர் விளையாட்டு , 


தி .-1 


522 


திவாகரம் 


மகளிர் விளையாட்டின் பெயர் : ( 10 ) 
1. ஓனர , 2. பண்ணை , 

3. கெடவரல் ,, 
4. பொய்தல் , 5. உண்டாட்டு , 6. கிரீடை , 7. உப்பு , 
8. கேளி , 9. வண்டல் , 10. தொடலை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இதனோடு , 
• விலாசனை யென்பது மவர்விளையாட்டே 
என்பது இந்நூற்பாவின் இறுதியடியாக அச்சுப் பிரதியில் 
உள்ளது . ஆனால் , பழமையான திவாகரச் சுவடிகளில் 
இவ்வடி இல்லை . 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த துெ 
நூற்பா ஒன்று வருமாறு : 


பிறப்பித்தலின் பெயர் 
226. * நியமித்தல் விதித்த னிருமித்தல் சிட்டித்தல் 

படைத்தல் பிறப்பித்தல் பாரித் தலுமாம் . ( 4 ) 


1562. கொண்டாடலின் பெயர் 


பாராட்டு என்பது பரிந்து கொண்டாடல் . 


கொண்டாடலின் பெயர் : ( 1 ) 

பாராட்டு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கொண்டாடற் பெயர் , கொண்டாட்டன் 


பெயர் . 


L 


• பாராட்டல் மெச்சல் பரிந்து கொண்டாடல் என்பது 
அச்சுப்பிரதிப் பாடம் . 

( 5 ) 


1563. விளையாடலின் பெயர் 


வினோதம் ( பொழுது கழித்தல் ) விளையாட்டு . 
விளையாடலின் பெயர் - ( 1 ) 

(1) 
வினோதம் . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


523 


விளையாடலின் பெயர் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பொழுது கழித்து 
விளையாட்டின் பெயர் . 
3-4 கழித்து விளையாடல் . 


( 6 ) 


1564. புதுமணத்தின் பெயர் 


வதுவை , கடியே , மன்றல் இம் மூன்றும் 

புதுமணப் பெயர் எனப் புகல்வர் புலவர் . 
புதுமணத்தின் பெயர் : ( 3 ) 

1. வதுவை , 2. கடி , 3. மன்றல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 வதுவைகடி மன்றல் என்றிவை மூன்றும் 
2 : 3 புகன்றனர் . 


( 7 ) 


1565. கைப்பற்றலின் பெயர் 


கடியும் , தீவேள்வியும் கைப்பற்றல் ஆகும் . 
கைப்பற்றலின் பெயர் : ( 2 ) 

1. கடி , 2. தீவேள்வி . 


பாடவேறுபாடு -விளக்கம் 

2 வேள்வியும் 
இதன் பின் முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த 

சேர்த்த புது நூற்பா 
ஒன்று வருமாறு : 
மற்றுங் கைப்பற்றலின் பெயர் 
227. * விதியுளி வேட்டல் மணங்கல் யாணந் 

தீவலஞ் செய்தலுஞ் செப்பற் பால . ( 8 ) 


1566. விழாவின் பெயர் 


முருகும் , சாறும் , சேறும் , விழாவே . 
விழாவின் பெயர் : ( 3 ) 

1. முருகு , 2. சாறு , 


3. சேறு . 


திவாசரம் 


524 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : திருவிழாவின் பெயர் . 
இதனோடு , உயர் துணங் கறலு முற்சவமு மாகும் என 
ஓர் அடி அதிகமாக அச்சுப்பிரதியில் காணப்படுகிறது . 

( 9 ) 


1567. ஒப்பனையின் பெயர் 


மண்ணல் , கைசெய்தல் , பொற்பு , அலங்கரித்தல் , 
புனனதல் , மிலைதல் , வேய்தல் , அணிதல் , 
வனைதல் , ஒப்பனை மாற்றம் ஆகும் . 


ஒப்பனையின் பெயர் : ( 9 ) 

1. மண்ணல் , 2. கைசெய்தல் , 3. பொற்பு , 
4. அலங்கரித்தல் , 5. புனைதல் , 6. மிலைதல் , 
7. வேய்தல் , 8. அணிதல் , 9. வனைதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
2 : 2 அகைதல் , தகைதல் , கைவைத்தல் , பந்தித்தல் . 

( 10 ) 


1568. சூடுதலின் பெயர் 


மிலைதலும் , மலைதலும் , வேய்தலும் சூடுதல் . 


சூடுதலின் பெயர் : ( 3 ) 
1. மிலைதல் , 2. மலைதல் , 

2. மலைதல் , 3. வேய்தல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

இதனை அடுத்து மூன்று நூற்பாக்கள் ஒருசில பிரதிகளில் 
மட்டும் காணப்படுகின்றன . அவை வருமாறு : 

அப்புதலின் பெயர் 
கொட்டலுஞ் சதுர்த்தலு மப்புத லாகும் . 
பூசுதலின் பெயர் 
புலர்த்தலும் வரித்தலும் பூசுதலாகும் . 
சொருகுதலின் பெயர் 
அடைச்சல் செருகுத லாஞ்சொரு குதற்கே 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


525 


சொருகுதலின் பெயர் மட்டும் அச்சுப்பிரதியிலும் காணப் 
படுகிறது . 

( 11 ) 


1569. அடிசிலூண் தொழிலின் பெயர் 
அயிறலும் , மிசைதலும் , அடிசிலூண் தொழிலே . 
( பகரின் ) கைதொடலும் , பாரணமும் , ஆகும் . 


அடிசிலூண் தொழிலின் பெயர் : ( 4 ) 

1. அயிறல் , 2. மிசைதல் , 
4. பாரணம் . 


3. கைதொடல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : உண்டலின் பெயர் . 
1 : 3-4 அடிசிலூண் டொழிலே 
2 : 1-2 பகரிற்கை தொட்டலும் . 


( 12 ) 


1570. உண்ணலின் பெயர் 


துய்த்தல் , அருந்துதல் , ஆர்தல் , துவ்வு தல் , 
துற்றல் , நுகர்தல் , மாந்தல் , அயிறல் , 
உண்டல் , தின்றல் , பருகுதல் என்று இவை 
பண்பின் தொழிலைப் பருகும் கிளவி . 


உண்ணலின் பண்பிற்றொழிற் பெயர் : ( 11 ) 

1. துய்த்தல் , 2. அருந்துதல் , 3. ஆர்தல் , 4. துவ்வுதல் , 
5. துற்றல் , 6. நுகர்தல் , 7. மாந்தல் , 8. அயிறல் , 
9. உண்டல் , 10. தின்றல் , 11. பருகுதல் , 


பெயர் . 


பாடவேறுபாடு - தலைப்பு 

தலைப்பு : உண்ணும் பண்பின் தொழிலின் 
உண்டல் தின்றல் பருகுதலின் பெயர் . 
3 : 4 லிலையுணும் , விவையுண்ணும் . 


( 13 ) 


1571. நுகர்தலின் பெயர் 
நுங்கல் , விழுங்கல் , நொண்டல் , நுகர்தல் . 


திவாகரம் 


526 


நுகர்தலின் பெயர் : ( 3 ) 

1. நுங்கல் , 2. விழுங்கல் , 3. நொண்டல் . 


பாடவேறுபாடு -தலைப்பு 

இந்நூற்பாவை விழுங்கலின் பெயர் , நுகர்தலின் பெயர் 
என இரு வேறு நூற்பாக்களாகவும் ஒரு சில பிரதிகள் 
கொண்டுள்ளன . அவை வருமாறு : 
விழுங்கலின் பெயர் 
நுங்கல் விழுங்கல் . 


நுகர்தலின் பெயர் 
நொண்ட னுகர்தல் . 


( 14 ) 


1572. துயிறலின் பெயர் 


கண்படை , கண்வளர்தல் , கனவோடு , அனந்தல் , 
துஞ்சல் , பள்ளி , துயிறல் ஆகும் . 


துயிறலின் பெயர் : ( 6 ) 
1. கண்படை , 

2. கண்வளர்தல் , 
4. அனந்தல் , 5. துஞ்சல் , 6. பள்ளி . 


3. கனவு , 


பாடவேறுபாடு- தலைப்பு 

தலைப்பு : உறங்குதலின் பெயர் , உறங்கலின் பெயர் . 
1 : 4 அனந்தர் 
இதன்பின் முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த புது நூற்பா 
ஒன்று வருமாறு . 


மற்றுந் துயிறலின் பெயர் : 
228. * உறங்கலும் பண்டயு முரைப்ப ரதற்கே . 
இதன் பின் அச்சுப்பிரதியில் , 


நிரம்பாத் தூக்கத்தின் பெயர் 
தூங்கனிரம்பாத் தூக்க மென்ப 


என்னும் நூற்பா காணப்படுகிறது . 
பெரும்பான்மைப் பிரதிகளில் இல்லை . 


ஆனால் , இது 

( 15 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


527 


1573. களவின் பெயர் 


கரப்பு , கட்டல் , கள்ளல் , கயவு , 
கரவடத் தோடு , பட்டிமை களவே , 


களவின் பெயர் : ( 6 ) 
1. கரப்பு , 

2. கட்டல் , 
5. கரவடம் , 6. பட்டிமை . 


3 . 


கள்ளல் , 


4. கயவு : 


பாடவேறுபாடு - விளக்கம் 

114 கரவு - அச்சுப் பிரதி . 
இதன் பின் முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த புது நூற்பா : 


மற்றுங் களவின் பெயர் 
229. * தேயந் தேனு சௌரியஞ் சோரம் 
பட்டி திருட்டு படிறுமற்றதுவே . 

தனை அடுத்து அச்சுப்பிரதியில் , 
சித்தின் பெயர் 
சம்பிர தஞ்சித் தின் பெயர் மேற்றே . 
என ஒரு நூற்பா உளது . இந்நூற்பா பழம்பிரதிகளில் 
இல்லை . 

( 16 ) 


1574. ஏறுதலின் பெயர் 


எஃகலும் , எக்கலும் , இவர்தலும் ஏறுதல் . 


ஏறுதலின் பெயர் : ( 3 ) 

1. எஃகல் , 2 . எக்கல் , 3. இவர்தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

" எஃகலு மிவர்தலு மேறுத லாகும் என்றும் பாடம் 
உண்டு . 

( 17 ) 


1575 . 


வளைத்தலின் பெயர் 


* 


ஒசித்தல் , கோட்டல் , ஓடித்தல் , அகைத்தல் , 
ஞெமிர்தல் , இறுத்தல் , வளைத்தல் ஆகும் . 


- 2 


528 


திவாகரம் 


வளைத்தலின் பெயர் : ( 6 ) 
1. ஒசித்தல் , 2. கோட்டல் , 3 . 

ஒலித்தல் , 
4. அகைத்தல் , 5. ஞெமிர்தல் , 6. இறுத்தல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : முறித்தலின் பெயர் . 
2 : 3-4 முறித்த லாகும் - அச்சுப் பிரதி . 


வளைதலின் பெயர் 

ஒசிதல் கோட லொடித லசைதல் 

ஞெமிர்த லிறுத லொசித லாகும் . 
என்றும் வேறுபடச் சில பிரதிகளில் மிகையாக 
உள்ளது . 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த 
நூற்பாவாவது : 


புது 


மற்று முறித்தலின் பெயர் 
230. * இசித்த லென்று மியம்பற் பாற்றே . 


( 18 ) 


1576. வெறுப்பின் பெயர் 


ஒசித்தலும் , செறுத்தலும் , வெறுப்பின் மேன . 


வெறுப்பின் பெயர் : ( 2 ) 

1. ஒசித்தல் , 2. செறுத்தல் . 


( 19 ) 


1577 , உயர்தலின் பெயர் 


ஒய்யலும் , ஒசித்தலும் உயர் தலை உரைக்கும் . 


உயர்தலின் பெயர் : ( 2 ) 

1. ஒய்யல் , 2 , ஒசித்தல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 
தலைப்பு : உயர் தலின் பெயர் , 

உயர்த்தலின் பெயர் , 
ஓய்தலின் பெயர் , தளர்தலின் பெயர் . 
1-3 ஒய்த்தலு மொசித்தலு முயர் தலை 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


529 


1-4 ஒய்தலு மொசித்தலுந் தளர்தலை யுரைக்கும் . 
ஒசிதலுந் தளர்தலு மோய்தலை யுரைக்கும் 

-- அச்சுப்பிரதி . ( 20 ) 


1578. தாழ்தலின் பெயர் 


இறைஞ்சல் , குரங்கல் , தாழ்தல் ஆகும் . 


தாழ்தலின் பெயர் : ( 2 ) 

இறைஞ்சல் , 2. குரங்கல் . 


1 . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
1-2 இறைஞ்சுதல் குரங்கள் , குரங்குத லிறைஞ்சல் . 

( 21 ) 


1579 , துவளலின் பெயர் 


திவளம் , திவண்டல் , துவண்டல் , துவளல் . 


துவளலின் பெயர் : ( 3 ) 

1. திவளல் , 2. திவண்டல் , 3. துவண்டல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இந்நூற்பா இருவேறு தலைப்பில் இரு நூற்பாக்களாகவும் 
சில பிரதிகளில் அமைந்துள்ளன . 


அசைதலின் பெயர் 
திவள றிவண்டல் . 


வாடுதலின் பெயர் 
துவள றுவண்டல் . 


( 22 ) 


1580. அழுதலின் பெயர் 
கலுழல் , கலக்கம் , கசிதல் , அழுதல் . 
அழுதலின் பெயர் : ( 3 ) 

1. கலுழல் , 2. கலக்கம் , 3. கசிதல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 கலுழ்வே , கழுழே . 


530 


திவாகரம் 


புது 


இதனை . அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த 
நூற்பா ஒன்ற வருமாறு : 


மற்றும் அழுதலின் பெயர் 
231. * விம்மல் பொரும லேங்க லுரோதன 

மிரங்க லென்று மிசைக்கற் பாற்றே . 


( 23 ) 


1581. கோபத்தின் பெயர் 


கறுப்பு , குரோதம் , கலாமே , உடன்றல் , 
சிவத்தல் , வெயர்த்தல் , விளிவே , செற்றம் , 
முனைவே , காய்தல் , பைத்தல் , விடைத்தல் , 
சினமே , வேகம் , கதமே , வெகுளி , 
முனிலே , சீறல் , உருத்தல் , கோபம் . 


கோபத்தின் பெயர் : ( 19 ) 

1. கறுப்பு , 2. குரோதம் , 3. கலாம் , 4. உடன் றல் , 
5. சிவத்தல் , 6. வெயர்த்தல் , 7. விளிவு , 8. செற்றம் , 
9. முனைவு , 10. காய்தல் , 

11 . பைத்தல் , 
12. விடைத்தல் , 13. சினம் , 14. வேகம் , 

15. கதம் , 
16. வெகுளி , 17. முனிவு , 18. சீறல் , 19 . 

19. உருத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 யுடறல் 
2 : 2 வேர்த்தல் , கூர்த்தல் . 
3 : 4 விடைதல் . 
இது பண்புப் பெயர்த் தொகுதியில் சேரற்பாலது . இங்கு 
வந்தது கவனித்தற்பாலது 

என்று 

பேராசிரியர் 
மு . இராகவையங்கார் தம்முடைய பிரதியில் குறிப்பு 
எழுதியுள்ளார் . 
இந்நூற்பா அச்சுப்பிரதியில் இல்லை . 

( 24 ) 


1582. ஊடல் முதிர்ச்சியின் பெயர் 


பாடலின் முதிர்தல் ஆகும் புலவி . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


531 


ஊடல் முதிர்ச்சியின் பெயர் : ( 1 ) 


புலவி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : புலவியென்னும் பெயர் . 
3 - 4 புலவி யாகும் . 


( 25 ) 


1583. புலவி நீட்டத்தின் பெயர் 


அதனின் நீடுதல் துனி எனப் ப மே . 


( 1 ) 


புலவி நீட்டத்தின் பெயர் : 

துனி , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : துனியென்னும் பெயர் . 


புலவியென்னும் பெயர் , துனியென்னும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1582,1583 ஆம் நூற்பாக்களைப் பின் வருமாறு 
ஒன்றாயிணைத்து ஒரே நூற்பாவாகவும் சில பிரதிகள் 
கொண்டுள்ளன . 

ஊடலின் முதிர்தலாம் புலவி யதனி 

னீடுத றுனியென நிகழ்த்தப் படுமே . 
இப்பாடம் பேராசிரியர் மு . இராகவையங்கார் பிரதியில் 
காணப்படுகிறது . 

( 26 ) 


1584. முடிவிடத்தின் பெயர் 


ஒல்லலும் , சிவணலும் முடிவிடன் உரைக்கும் . 


முடிவிடத்தின் பெயர் - ( 2 ) 

1. ஒல்லல் , 2. சிவணல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1-2 ஒல்லுஞ் சிரலும்- அச்சுப் பிரதி . 


( 27 ) 


1585. கடத்தலின் பெயர் 
இகத்தல் , உகளுதல் , தாவுதல் , வாவுதல் , 


532 


திவாகரம் 


---- 


குதித்தல் , அகறல் , குப்புறல் , நீடுதல் , 
தத்தல் , ஒன்பதும் தாண்டலும் கடத்தல் . 


கடத்தலின் பெயர் : ( 10 ) 

1. இகத்தல் , 2. உகளுதல் , 
4. வாவுதல் , 5. குதித்தல் , 6. அசுறல் , 
8. நீடுதல் , 9. தத்தல் , 10. தாண்டல் . 


3. தாவு தல் , 
7. குப்புறல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : தாண்டுதலின் பெயர் . 


1 : 1-2 இகுதலுகளல் , 
3 : 1-2 தத்தலென வொன்பதும் 
3 விதித்த வெட்டுந் தாண்டலுங் கடத்தல் . 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த புது நூற்பா 
ஒன்று வருமாறு : 
மற்றுங் கடத்தின் பெயர் 
232 * பரிகரி சேறல் பாறுத லோவன் 
மீறுலு மதற்கே விளம்ப லாகும் . 

( 28 ) 


1586. போகலின் பெயர் 


படர்தல் , சேறல் , தீர்தல் , நீத்தல் , 
இயங்கல் , விடுதல் , வழங்கல் , நீங்கல் . 
இறத்தல் , தணத்தல் , இகத்தல் , ஏகல் 
கடத்தல் , பெயர் தல் , செலவு இவற்றொடு 
நடத்தல் ஈரெட்டும் போகல் ஆகும் . 


போகலின் பெயர் : ( 16 ) 

1. படர்தல் , 2. சேறல் , 3. தீர்தல் , 4. நீத்தல் , 
5. இயங்கல் ,, 6. விடுதல் , 7. வழங்கல் , 8. நீங்கல் , 
9. இறத்தல் , 10. தணத்தல் , 11. இகத்தல் , 12. ஏகல் 
13. கடத்தல் , 14. பெயர்தல் , 15. செலவு , 16 நடத்தல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2-4 தீர்தல் பிரிதல் சேறல் - அச்சுப்பிரதி . 
4 ; 2 போதல் 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


இந்நூற்பாவில் அமைந்த பெயர்கள் முன்பின் 

மாற 
வெவ்வேறு வகையிலும் இந்நூற்பாவின் வடிவம் வேறுபடப் 
பிரதிகளில் உள்ளது . 

படர்தல் சேற றீர்தல் விடுதல் 
வழங்க லியங்கல் நீங்க லிறத்தல் 
தணத்த லிகத்த லொதுங்கல் கடத்தல் 
பெயர்தல் செலவே ஏசு லிவற்றொடு 
நடத்த லீரெட்டும் போக லாகும் . 
படர்தல் சேறல் தீர்த்தல் தீர்தல் 
பிரித லியங்கல் விடுதல் வழங்கல் 
உயங்கல் நீங்குதல் இறத்தல் தணத்தல் 
இகத்தல் கடத்தல் பெயர்தல் செலவென் 
றவற்றொடு நடக்கும் ஈரெட்டும் போகல் . 

இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த புது 
நூற்பா ஒன்று வருமாறு : 


மற்றும் போகலின் பெயர் 
233. * இல்ல லொதுக்சங் கழித லிவறல் 
சொல்லிய நான்குந் தொடருமற் றதற்கே . 

( 29 ) 


1587. விரைவின் பெயர் 


கதழ்வும் , வல்லையும் , ஒல்லையும் , கடுகலும் , 
துனைவும் , நொறிலும் , துவறலும் , முடுகலும் 
விரைவின் கிளவி வேகமும் ஆகும் . 


விரைவின் பெயர் : ( 9 ) 

1. கதழ்வு , 2. வல்லை , 
5. துனைவு , 

6. நொறில் , 
9. வேகம் . 


3. ஒல்லை , 
7. துவறல் , 


4. கடுகல் , 
8. முடுகல் , 


பாடவேறுபாடு- விளக்கம் 

2 1 3 தவறலும் , துவரலும் , துவர்தலும் . 

இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது 
நூற்பா : 


திவர்கரம் 


மற்றும் விரைவின் பெயர் 
234. * கவனந் தாரை சடிதி சீக்கிரம் 

ஈண்டு விதுப்பு விசையு மதுவே . 


( 30 ) 


1588. விரைவுக் குறிப்பின் பெயர் 


ஞெள்ளல் , சண்டம் , குத்திரம் , வெம்மை , 
பொள்ளே , கோரம் என இரு மூன்றொடும் 
ஐதெனல் , கதுமெனல் , பொருக்கெனல் , நொய்தெனல் , 
வெய்தெனல் இன்னவும் விரைவுக் குறிப்பே . 


விரைவுக் குறிப்பின் பெயர் : ( 11 ) 

1. ஞெள்ளல் , 2. சண்டம் , 3. குத்திரம் , 4. வெம்மை , 
5. பொள் , 6. கோரம் , 7 .. ஐதெனல் , 8. கதுமெனல் , 
9. பொருக்கெனல் , 10. நொய்தெனல் , 11. வெய்தெனல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

2 : 4 மூன்றும் . 
3 : 1 ஐயெனல் 
4 : 3-4 விரைவின் கிளவி . 

விரைவின் பெயர் , விரைவுக் குறிப்பின் பெயர் என்னும் 
தலைப்பில் இரண்டும் ( 1587 , 1588 ) விரைவின் பெயரின் கீழ் 
ஒரே நூற்பாவாகவும் சில பிரதிகள் . 

( 31 ) 


1589. கடுகலின் பெயர் 


கவனமும் துரிதமும் கடுப்பு ஆகும்மே . 


கடுகலின் பெயர் : ( 2 ) 

1. கவனம் , 2. துரிதம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கடுப்பின் பெயர் , அதிவிரைவின் பெயர் . 
2 துருதமும் 
கதனந் துரிதல் கவனங் கடுப்பே - அச்சுப்பிரதி . 


( 32 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


5.35 


1590. முறுகலின் பெயர் . 


திருகல் . முறுகல் . 


முறுகலின் பெயர் : ( 1 ) . 

திருகல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
“ திருகல் முறுக லாகு மென்ப என்றும் 

என்றும் சிலபிரதிகளில் 
பாடம் . 


திருகல் முறுகல் கஞலுதல் கஞறல் . 
திருகன் முறுகல் கஞறல் கன்றல் - அச்சுப் பிரதி . 


( 33 ) 


1591. நெருங்குதலின் பெயர் 


கஞறுதல் , கஞறல் , அமறல் , நிமிரல் , 
மறு தரல் , மிடைதல் , நெருங்குதல் ஆகும் . 


கெருங்குதலின் பெயர் : ( 6 ) 

1. கஞறுதல் , 2. கஞறல் , 3. அமறல் , 1. நிமிரல் , 
5. மறுதரல் , 6. மிடைதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

அமறன் மிடைத நெருங்குத லாகும் . 
நிமிர்தன் மிடை த னெருங்குத லாகும் 

- அச்சுப்பிரதி .. 


( 34 ) 


1592. திரிதரலின் பெயர் 


உழிதரல் , கொட்பு , திரிதரல் ஆகும் . 


திரிதரலின் பெயர் : ( 2 ) 

1. உழிதரல் , 2. - கொட்பு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : திரிதரலின் பெயர் , சுழறலின் பெயர் . 
உழிதரல் கொட்பே திரித லாகும் . 


திவாகரம் 


536 


உழிதரல் கொட்டித் திரிதல் சுரியல் 
சுழற லாகச் சொல்லுவர் புலவர் , 


( 35 ) 


1593. நீர்ச்சுழியின் பெயர் 
உந்தியும் , சுரியலும் , நீர்ச்சுழி ஆகும் . 


நீர்ச்சுழியின் பெயர் : ( 2 ) 

1. உந்தி , 2. சரியல் . 


பாடவேறுபாடு --விளக்கம் 

தலைப்பு : நீர்ச்சுழலின் பெயர் , நீர்ச்சுழல்வின் பெயர் . 
2 : 4 சுரிதலு நீர்ச்சுழல் வாகும் . 

( 36 ) 


1594. சுழலுதலின் பெயர் 


சரியல் சுழலுதல் ஆகலும் உரித் த . 
சுழலுதலின் பெயர் : ( 1 ) 

சுரியல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இந்நூற்பா அச்சுப்பிரதியில் இல்லை , . 


( 37 ) 


1595. மீளுதலின் பெயர் 
மேறிதரல் என்பது மீளுதல் ஆகும் . 
மீளுதலின் பெயர் : ( 1 ) 

மறிதரல் , 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1 மறுதரல் , மறிதல் . 


( 59 ) 


1596. கொடுபோதலின் பெயர் 
போதரல் , கொடுபோதல் . 
கொடுபோதலின் பெயர் : ( 1 ) 

போதரல் , 


( 39 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


537 


1597. உலாப் போதலின் பெய 


பவனி , உலாப்போதல் . 


உலாப் போதலின் பெயர் : ( 1 ) 

பவனி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
கொடுபோதலுக்கும் உலாப் போதலுக்கும் 

பெயர் 
என்னும் தலைப்பில் 1596 , 1597 ஆம் நூற்பாக்களை 
ஒரே நூற்பாவாகவும் சிலர் கொள்வர் . 

( 40 ) 


1598. ஓடலின் பெயர் 


நெரிதரல் , பாறல் இரிதல் , ஓடல் . 
ஓடலின் பெயர் - ( 3 ) 
1. நெரிதரல் , 2. பாறல் , 

பாறல் , 3. இரிதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் . சேர்த்த : புது 
நூற்பா : 


மற்றுமோடலின் பெயர் 
235. * நிமிர்த னீளுத னிகழ்த்துப வதற்கே . 

பின்றலும் பிறக்கிடலும் பிறகிட ாகும் . ( 41 ) 


1599. பிறகிடலின் பெயர் 


பின் றலும் , பிறக்கிடலும் , பிறகிடல் ஆகும் . 


பிறகிடலின் பெயர் : ( 2 ) 

1. பின்றல் , 2. பிறக்கிடல் . 


( 42 ) 


1600. உராய்ப்போதலின் பெயர் 


உராய்ப்போதல் , உளர்தல் , உரிஞ்சல் . 
உராய்ப்போதலின் பெயர் : ( 2 ) 

1. உளர் தல் , 2. உரிஞ்சல் . 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைட்பு : உராய்ப் பெயர் தலின் பெயர் , உரிஞ்சலின் 
பெயர் . 
உராய்தல் பெயர் தல் ஊர்த லுரிஞ்சல் - என்றும், சில 
பிரதிகள் . 
3-4 லுரோஞ்ச லுரிஞ்சல்- அச்சுப்பிரதி . 
லுரோஞ்ச லுரிஞ்ச லாகும்- பிற பாதிப்புக்கள் . - 

( 43 ) 
1601. வழிப்படுதலின் பெயர் 


ஆற்றுப்படையே வழிப்படுத்தல் ஆகும் . 


வழிப்படுத்தலின் பெயர் : ( 1 ) 

ஆற்றுப்படை . 


( 44 ) 


1602. வலியழித்தலின் பெயர் 


ஆற்றறுத் தல்லே , வலியழித்தல் ஆகும் . 


வலியழித்தலின் பெயர் : ( 1 ) 

ஆற்றறுத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வலியறுத்தலின் பெயர் . 


1-2 ஆற்றுத் தல்லே , ஆற்ற லறுத்தல் . 
8-4 வலியறுத்த லாகும் . 


( 45 ) 


1603. பாய்தலின் பெயர் 


குப்புறல் , உகளல் , குதித்தல் , பாய்தல் , 
பாய்தலின் பெயர் : ( 3 ) 

1. குப்புதல் , - 2. - உகளில் , 3 , குதித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் - 

1-2 குப்புற லுகளுதல் . 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் 
நூற்பா : 


சேர்த்த புது 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


539 


மற்றும் பாய்தலின் பெயர் 
236. * உறுக்கலு மிதித்தலு முறைப்ப ரதற்கே . 


( 46 ) 


1604. சாரிகை வருதலின் பெயர் 


மாதியும் , வாளியும் , சாரிகையும் மண்டிலம் . 


சாரிகை வருதலின் பெயர் : ( 3 ) 

1. மாதி , 2. வாளி, 3. மண்டிலம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு மண்டிலத்தின் பெயர் , மண்டிலமாயோடலின் 
பெயர் . சாரியின் பெயர் . 
மாதியுஞ் சுற்றுஞ் சாரிகை தன்னொடு 
வாளியு மண்டில மாவோட லாகும் - அச்சுப்பிரதி . ( 47 ) 


1605. நேரோடுதலின் பெயர் 


ஆதியும் வீதியும் நேரோடுதல் ஆம் . 
நேரோடுதலின் பெயர் : ( 2 ) 

1. ஆதி , 2. வீதி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1.2 வாலாதி வீதி 
3-4 நேரோட லாகும் . 


( 48 ) 


1606. செலுத்துதலின் பெயர் 


செலுத்தல் , கடத்தல் , துரத்தல் , தூண்டல் 

உகைத்தல் , ஊர் தல் , உய்தல் , ஒரு பொருள் . 
செலுத்துதலின் பெயர் : ( 6 ) 

1. கடத்தல் , 2. துரத்தல் , 3. தூண்டல் , 4. உகைத்தல் , 
5. ஊர்தல் , 6. உய்த்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : செலுத்து தலின் பெயர் .. 
1 : 3-4 ஊர்த றூண்டல் . 


540 


தீவனகாம் 


2 உகைய்த்த றுய்தல் ஒரு பொருள விடும் ... 
* = இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த நூற்பா : 


மற்றும் செலுத்தலின் பெயர் 
237. * நடவ லெய்த லோட்டலு மாகும் . 


( 49 ) 


1607. அணுகலின் பெயர் 


தண்ணல் , நேர்தல் , நணுகல் , குறுகல் , 
துன்னல் , சார்தல் , அண்ணல் , அணுகல் . 


அணுகலின் பெயர் : ( 9 ) 

1. நண்ணல் , 2. நேர்தல் , 3. நணுகல் , 4. குறுகல் , 
5. துன்.னல் , 6. சார்தல் , 7. அண்ணல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : அணுகுதலின் பெயர் . 
2-4 அணுகுதல் . 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் 

சேர்த்த புது 
நூற்பா ஒன்று வருமாறு ; 
மற்றும் அணுகுதலின் பெயர் 
* 38. * மருவுதல் புல் லலருகுறல் சிவண .-- 
லப்பெயர்க் குரியரிவன் றறைந்தனர் புலவர் . 

( 50 ) 


1608. கூடுதலின் பெயர் 


பணத்தல் , கூடுதல் . 


கூடுதலின் பெயர் : ( 1 ) 

மணத்தல் . 


1609. பிரிதலின் பெயர் 


தணத்தல் , பிரிதல் . 


பிரிதலின் பெயர் : ( 1 ) 

தணத்தல் . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


54 : 1 


பாடவேறுபாடு - விளக்கம் 

கூடுதலின் பெயர் பிரிதலின் பெயர் என்னும் தலைப்பில் , 

1608 , 1609 - ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்டாவாகவும் 
சிலர் கொள்வர் . 

( 52 ) 


1610. நீங்குதலின் பெயர் 


நீத்தலும் , துறத்தலும் , ஒருவலும் , நீங்குதல் . 


நீங்குதலின் பெயர் : ( 3 ) 

1. நீத்தல் ,, 2 .; - துறத்தல் , 


3 . 


ஒருவல் 


( 51 ) 


1611. நீக்குதலின் பெயர் 


சொல்லென் கிளவி நீக்குதல் ஆகும் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

நீக்குதலின் பெயர் : சொல் 


1-2 சேறலென் கிளவி , 
இந் நூற்பா அச்சுப் பிரதியில் இல்லை . 


( 54 ) 


1612. தங்கலின் பெயர் 


அசைதல் , தெவிட்டல் , ஆர்தல் இறுத்தல் . 
வதிதல் , இங்குதல் , தங்கள் மாற்றம் . 


தங்கலின் பெயர் : ( 6 ) 

1. அசைதல் , 2. தெவிட்டல் , 3. ஆர்தல் , 4. இறுத்தல் , 
5. வதிதல் , 6. இங்குதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

11 3-4 லார்த றெவுனல 
2 வதித லிங்குதல் வைகுத றங்கல் 
திதல்கைல் தங்கலாகும் 


( 55 ) 


1613. நிலைபேற்றின் பெயர் 


புரத்தல் , துஞ்சல் , அல்குதல் , மன்னல் , 
நிலைத்தல் ஐந்தும் நிலைபேறு ஆகும் . 


திவாகரம் 


54-2 


நிலைபேற்றின் பெயர் : ( 5 ) 

1. புரத்தல் , 2. துஞ்சல் , 3. அல் ததல் , 1. , மன்னல் . 
5. நிலைத்தல் . 


பாடவேறுபாடு விளக்கம் 

தலைப்பு : நிலைபெறுதலின் பெயர் , நிலையின் பெயர் . 
1 : 3 நற்கல் 

( 56 ) 


1614. சுமத்தலின் பெயர் 


பரித்தலும் , பொறுத்தலும் , சுமத்தல் ஆகும் . 
சுமத்தலின் பெயர் : ( ) 

1. டரித்தல் , 2. பொறுத்தல் . 


( 57 ) 


1615. முயற்சியின் பெயர் 


உஞற்று . உழப்பு , தாளாண்மை , ஆள்வினை , ஊக்கம் , 
இயற்றல் என்று இவை முயற்சி ஆகும் . 


முயற்சியின் பெயர் : ( 6 ) 

1. உஞற்று , 2. உழப்பு 3. தாளாண்மை , 
4. ஆள்வினை , 5. ஊக்கம் , 6. இயற்றல் , 

( 58 ) 


1616. மிக்க செயலின் பெயர் .. 


ஊராண்மை , மிக்க செயல் . 


மிக்க செயலின் பெயர் : ( 1 ) 

ஊராண்மை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : மிக்க செய்தலின் பெயர் , மிக்குச் செய்தலின் 
பெயர் . 

( 59 ) 


1817. அரிய செயலின் பெயர் 


பேராண்மை , அரியசெயல் 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


543 


அரிய செயலின் பெயர் : ( 1 ) 

பேராண்மை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

மிக்குச் செயலுக்கும் அரிய செயலுக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1616 , 1617 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 60 ) 


1618 . 


எண்ணலின் பெயர் 


சூழ்ச்சி , உசாவே , தேர்ச்சி , நூல் என 
யாப்புற எண்ணல் - கிளவி ஆகும் . 


எண்ணலின் பெயர் : ( 4 ) 

1. சூழ்ச்சி , 2. உசா . 3. தேர்ச்சி , 4 . 


நூல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : ஆலோசனையின் பெயர் 
1 : 1 சூட்சி , 4. நூலே 


( 61 ) 


1619. ஆராய்தலின் பெயர் 


தேர்தல் , தூக்கல் , ஆய்தல் , தெரிதல் , 
ஓர்தல் , தெளிதல் , ஆய்வு , ஆராய்தல் . 


ஆராய்தலின் பெயர் : ( 7 ) 

1. தேர்தல் , 2. தூக்கல் , 3. ஆய்தல் , 
5. ஓர்தல் , 6. தெளிதல் . 7. ஆய்வு . 


4. தெரிதல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : ஆய்தலின் பெயர் . 
2 : 3-4 . ஆராய் வாராய்தல் . 


( 62 ) 





1620. தேடலின் பெயர் 
நாடலும் நேடலும் தேடல் ஆகும் ; 
கூடும் , கையரிக் கொள்ளலும் அதற்கே . 


5.14 


திவாகரம் 


தேடலின் பெயர் : ( 3 ) 

1. நாடல் . 2. தேடல் . 3. கையரிக் கொள்ளல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 3 கொளலும் 


( 63 ) 


1621. ஒற்றுமையின் பெயர் 


ஆற்றுமை , குறிக்கோள் . 


ஒற்றுமையின் பெயர் : ( 1 ) 

குறிக்கோள் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : குறிக் கோளின் பெயர் . 


( 64 ) 


1622. ஒற்றின் பெயர் 
ஒற்றல் , வேயே . 
ஒற்றின் பெயர் : ( 1 ) 

வேய் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : ஒற்றறிதலின் பெயர் . 
ஒற்று வேவுவேய்- அச்சுப்பிரதி , 
ஒற்றுமைக்கும் ஒற்றலுக்கும் பெயர் என்னும் தலைப்பில் 
1621 , 1622 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாசவும் 
கொள்வர் சிலர் 

( 65 ) 


1623. வரையறுத்தலின் பெயர் 
கணித்தர் , குணித்தல் , வரையறுத்தல் ஆகும் 


வரையறுத்தலின் பெயர் : ( 2 ) 
1. கணித்தல் , 2 . 

2 , குணித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1-2 கணித்தலுங் குணித்தலும் 


( 66 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


545 


1624. விலையின் பெயர் 


விற்றல் , பகர்தல் , நொடை . விலை ஆகும் . 


விலையின் பெயர் : ( 3 ) 
1. விற்றல் , 2. பகர்தல் , 3 . 

2. பகர்தல் , 3. நொடை . 


( 67 ) 


) 


" 


1625. கலக்கத்தின் பெயர் 


, 


வெறுப்பு . வெதிர் . துருமம் , புலம்பு , கவனம் , 

முதிர்ப்பு , கலங்கல் , கலக்கம் ஆகும் . 
கலக்கத்தின் பெயர் : ( 7 ) 

1. வெறுப்பு , 2. வெதிர் , 3.துருமம் , 4. புலம்பு . 
5. கவனம் . 6. முதிர்ப்பு , 7. கலங்கல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1-2 வெறிப்பு வெதில் 
1 : 1-4 வெறுப்பு விதிர்ப்புத் துருமம் புலம்புதல் 
2 : 1 அதிர்ப்பு 

( 68 ) 


1626. நடுக்கத்தின் பெயர் 


விதிர்ப்பு , பனிப்பு , விதலை , கம்பம் , 
அதிர்ப்பு , பொதிர்ப்பு , நடுக்கம் ஆகும் . 


நடுக்கத்தின் பெயர் : ( 6 ) 
1. விதிர்ப்பு , 2. பனிப்பு . 3. விதலை , 4 . 

4. கம்பம் , 
5. திர்ப்பு , 6 . 

6. பொதிர்ப்பு . 


. 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 2 பனித்தல் . 
விதிர்ப்பும் பொதிர்ப்பு 

பொதிர்ப்பு நடுக்க மாகும் 
பிரதிகளில் காணப்படுகிறது . 


என்று 

சில 
( 69 ) 


1627. தியாகத்தின் பெயர் 
வேள்வி , வண்மை , வேளாண்மை , உதவி , 
கொடை , உ.பகாரம் , கவிகை , பொழிதல் , 


திவாகரம் 


546 


இடுதல் , இகுத்தல் , பணித்தல் , சதல் , 
தருதல் , வழங்கல் , வீசல் , நல்கல் , 
அருளல் , அளித்தல் , புரத்தல் , தியாகம் . 


தியாகத்தின் பெயர் : ( 19 ) 

( 
1. வேள்வி , 2. வண்மை , 3. வேளாண்மை , 4. உதவி , 
5. கொடை , 

6. உபகாரம் , 7. கவிகை , 8. பொழிதல் , 
9. இடுதல் , 10. இகுத்தல் , 11. பணித்தல் , 12. ஈதல் ,, 
13. தருதல் , 14. வழங்கல் , 15. வீசல் , 16 நல்கல் , 
17. அருளல் , 18. அளித்தல் , 19. புரத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கொடையின் பெயர் . 
3 இடுதலுதாரந் தான மீதல் 


( 70 ) 


1628. வரையாது கொடுத்தலின் பெயர் 


( திடமொழி அம்பர்ச் சேந்தனை ஏய்ந்த ) 


கொடை மடம் , வரையாது கொடுத்தல் ஆகும் . 


வரையாது கொடுத்தலின் பெயர் : கொடைமடம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : கொடை மடம் என்னும் பெயர் . 


(( 71 ) 


1629. வேள்வியின் பெயர் 


ஓமம் , கிருதுவே , எச்சம் , யாகம் , 
இட்டி , யூபம் , மகம் இவை வேள்வி . 


வேள்வியின் பெயர் : ( 7 ) 
1. ஓமம் , 2. கிருது , 

3. எச்சம் , 
5. இட்டி , 6. யூபம் , 7. மகம் . 


4. யாகம் , 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 1 மே தம் 2. கிருது , கிருதே 


( 72 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


B ) 


1630. பாதுகாத்தலின் பெயர் 


போற்றலும் , ஓம்பலும் , பாதுகாத்தல் . 


பாதுகாத்தலின் பெயர் : ( 2 ) 

1. போற்றல் , 2. ஓம்பல் . 


( 73 ) 


1631. தலைக்காவலின் பெயர் 


இளை என் கிளவி தலைக்காவல் ஆகும் . 


தலைக்காவலின் பெயர் : ( 1 ) 


இளை . 


( 74 ) 


1632. அகத்திடுதலின் பெயர் 


கவவு , அகத்திடுதல் . 


அகத்திடுதலின் பெயர் ( 1 ) 


கவவு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

கவவே யகத்தீடு , 


( 75 ) 


1633. கொளற்பொருட்டின் பெயர் 


தெவு , கொளற் பொருட்டே . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1. - தெவ்வுக் 

அகத்திடுதலுக்கும் கொளற்பொருட்டுக்கும் பெயர் 
என்னும் தலைப்பில் 1632 , 1633 ஆம் நூற்பாக்களை ஒரே 
நூற்பா வாகவும் சிலர் கொள்வர் . 

(76) 


1634. பிச்சையின் பெயர் 


பலியும் , ஐயமும் , பிண்டமும் , பாகமும் , 
சரியையும் பிச்சையின் பெயர் எனச் சாற்றுவர் . 


548 


திவாகரம் 


பிச்சையின் பெயர் : ( 5 ) 

1. பலி , 2. ஐயம் , 
5. சரியை . 


3. பிண்டம் , 


4. பாகம் , 


பாடவேறுபாடு- விளக்கம் 

2 : 1 சரியும் , சருவும் , சரிதையும் . 


( 77 ) 


1635. இரத்தலின் பெயர் 


இரவே , இரத்தல் . 


இரத்தலின் பெயர் : ( 1 ) 

இரவு . 


( 78 ) 


1636. கரத்தலின் பெயர் 
கரவே , கரத்தல் . 


கரத்தலின் பெயர் : ( 1 ) 


கரவு . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

இரத்தலுக்கும் கரத்தலுக்கும் பெயர் என்னும் தலைப்பில் 
1635. 1636 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் 
கொள்வர் சிலர் . 

( 79 ) 


1637. தொழுதலின் பெயர் 
வணங்கல் , பணிதல் , அஞ்சலி , வந்தனை , 

இறைஞ்சல் . பரவுதல் , தாழுதல் , தொழுதல் . 
தொழுதலின் பெயர் : ( 7 ) 

1. வணங்கல் , 2. பணிதல் , 3. அஞ்சலி , 
4. வந்தனை , 5. இறைஞ்சல் , 6. பரவுதல் , 7 . தாழுதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 3 தாழ்தல் . 


( 8 ° ) 


1638. பூசனையின் பெயர் 


ஆரா தனையே , அருச்சனை , வழிபாடு , 
பூசனை என்னப் புகன்றனர் புலவர் . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


549 


பூசனையின் பெயர் : ( 3 ) 

1. ஆராதனை , 2. அருச்சனை , 


3. வழிபாடு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பூசையின் பெயர் . 


( 81 ) 


1639. பெறுதலின் பெயர் 


வாய்த்தலும் , பயத்தலும் , பெறுதல் மாற்றம் . 


பெறுதலின் பெயர் : ( 2 ) 

1. வாய்த்தல் . 2. பயத்தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2. பலித்தலும் . 

இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த புது 
நூற்பா . 

மற்றும் பெறுதலின் பெயர் 
239. * கிடைத்தலு மது வெனக் கிளத்தற் பாற்றே 

( 82 ) 


1640. உண்டாதலின் பெயர் 
பூத்தலும் , பயத்தலும் , உண்டாதற் பொருள . 


உண்டாதலின் பெயர் : ( 2 ) 

1. பூத்தல் . 2. பயத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

4. பொருள் , பொருட்டே . 


( 83 ) 


1641. புணர்வின் பெயர் 


இணை , வி . ழச்சு என்ப புணர்வுப் பெயரே . 


புணர்வின் பெயர் : ( 2 ) 

1. இணை , 2. விழைச்சு . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : புணர்ச்சியின் பெயர் , 


திவாகரம் 


550 


இணை விழைச்சுப் புணர்வு - என்றும் சில பிரதிகள் . 
இணைவிழைச்சு மைதுனம் புணர்வுப் பெயரே 

- அச்சுப்பிரதி . 

( 84 ) 


1642. தீவினைத் தொடர்பின் பெயர் 


காதரம் , தீவினைத் தொடர்பது ஆகும் . 
தீவினைத் தொடர்பின் பெயர் : ( 1 ) 

காதரம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 . தொடர்வதாகும் , தொடர்பா கும்மே . 
காதரந் தீவினைத் துடர்பு - என்றும் சில பிரதிகள் : ( 85 ) 


1643. கலத்தலின் பெயர் : 


கலவியும் புணர்ச்சியும் கலத்தல் ஆகும் . 
கலத்தலின் பெயர் : ( 2 ) 

1. கலவி , 2. புணர்ச்சி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் 

சேர்த்த புது 

சேர்த்த 
நூற்பா : 

மற்றுங் கலத்தலின் பெயர் 
240. * கலாவல் கலம்பக மளாவல்சங் கீரண 

நிலாவு மதற்கே நிகழ்த்தும் மேலோர் . 3 ( 86 ) 


1644. பயிறலின் பெயர் 
நவிறல் , கெழுமல் , பயிறல் ஆகும் . 
பயிறலின் பெயர் : ( 2 ) - 

1. நவிறல் , 2 , கெழுமல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பழக்கத்தின் பெயர் . 
2. கெழும்பல் . 


( 87 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


551 


1645. அறுத்தலின் பெயர் 


வகிர்தல் , பிளத்தல் , துமித்தல் , துணித்தல் , 
அரிதல் , துண்டித்தல் , தடிதல் , பரிதல் , 
அறுத்தல் ஆகும் என்று அறைந்தனர் புலவர் . 


அறுத்தலின் பெயர் : ( 8 ) 

1. வகிர்தல் , 2. பிளத்தல் , 3. துமித்தல் 
4. துணித்தல் , 5. அரிதல் , 6. துண்டித்தல் , 7. தடிதல் , 
8. பரிதல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

2 : 2-3 துண்டித்த வகைத்தல் , 
3 : 1-2 அறுத்த லாமென் . 
அறுத்த லாகு மென்மனார் புலவர் . 


( 88 ) 


1646. பறித்தலின் பெயர் 


குற்றல் , பறித்தல் . 


பறித்தலின் பெயர் : ( 1 ) 

குர் றல் . 


( 89 ) 


1647. களை தலின் பெயர் 


கட்டல் , களைதல் . 
களைதலின் பெயர் : ( 1 ) 

( 1 
கட்டல் .. 


பாடவேறுபாடு - விளக்கம் 

பறித்தலுக்கும் களைதலுக்கும் பெயர் என்னும் தலைப் 
பில் 1646 , 1617 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் 
சிலர் கணிப்பர் . 

அச்சுப்பிரதியில் பறித்தலின் பெயர் என்னும் தலைப்பில் 


திவாகரம் 


552 


பின்வருமாறு அமைந்துள்ளது : 

களை தல் குற்றல் கட்டல் பறித்தல் . 


( 90 ) 


1648. பிய்த்தலின் பெயர் 


புய்த்தலும் , பூய்த்தலும் பிய்த்தல் ஆகும் . 


பிய்த்தலின் பெயர் : ( 2 ) 

1. புய்த்தல் , 2. பூய்த்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பயத்தலின் பெயர் . 
புய்த்தலும் பூத்தலும் பயத்த லாகும் . 


( 91 ) 


1649. நெரித்தலின் பெயர் 


நெரித்தல் , நெறித்தல் . 


நெரித்தலின் பெயர் : ( 1 ) 

1. நெறித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

நெரித்த றெறுதல்- அச்சுப்பிரதி . 


( 92 ) 


1650. அழுந்தலின் பெயர் 


ஞெமுங்கல் , அழுந்தல் . 


அழுந்தலின் பெயர் : ( 1 ) 

ஞெமுங்கல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : அழுங்கலின் பெயர் 
2 .. அழுங்கல் . 

நெரித்தலுக்கும் அழுந்தலுக்கும் பெயர் - என்னும் 
தலைப்பில் 1649 , 1650 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் , 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


553 


நெரித்தலின் பெயர் 

என்னும் தலைப்பிலும் 
பிரதிகள் இவற்றை ஒரே நூற்பாவாக அமைத்துள்ளன . 


ஒருசில 

( 93 


1651. கொல்லுதலின் பெயர் 


நெருக்குதல் , காது தல் , எற்று தல் , தேய்த்தல் , 
முருக்குதல் , ஒழித்தலும் கோறலை மொழிப. 


கொல்லுதலின் பெயர் : ( 6 ) 

1. நெருக்குதல் , 2. காதுதல் , 3. எற்றுதல் , 
4. தேய்த்தல் , 5. முருக்குதல் , 6. ஒழித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

111 எருக்கு தல் , ஒருக்குதல் . 
2 : 4 மொழியும் . 

இதன் மேலும் முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த புது நூற்பா 
ஒன்று வருமாறு : 

மற்றுங் கொல் முதலின் பெயர் 
241. * வெட்டல் வீட்டுதல் படுத்தன் மாரணமு 
மம்மொழிப் பாலவென் றறையல் வேண்டும் . 

( 94 ) 


1652. அழித்தலின் பெயர் 


சவட்டல் , செகுத்தல் , தெறுதல் , சட்டித்தல் , 
செவிட்டல் , சிதைத்தல் , அழித்தல் ஆகும் . 


அழித்தலின் பெயர் : ( 6 ) 

1. சவட்டல் , 2. செகுத்தல் , 3. தெறுதல் , 
4. சட்டித்தல் , E. செவிட்டல் , 6. சிதைத்தல் . ( 95 ) 


1653. எறிதலின் பெயர் 
விலங்குதல் , எறிதல் , ஓச்சல் , செலவிடுதல் . 
எறிதலின் பெயர் : ( 3 ) 

1. விலங்குதல் , 2. ஓச்சல் , 3. செலவிடுதல் . 


திவாகரம் 


பாடவேறுபாடு விளக்கம் 

தலைப்பு : வீசுதவின் பெயர் , எற்றுதலின் பெயர் .. 
1-2 வீசுத லெறிதல் , 

( 96 ) 


1654. வெட்டலின் பெயர் 


துமித்தல் , துணித்தல் , துண்டித்தல் , வெட்டல் . 


வேட்டவின் பெயர் : ( 3 ) 

1. துமித்தன் , 2. துணித்தல் , 3. துண்டித்தல் . 


யாடவோறுபாடு - விளக்கம் 

3-4 துழாவல் வெட்டல் . 


இதன் மேலும் முதற் பதிப்பாசிரியர் இணைத்த புது 
நாற்டா : 


மற்றும் வெட்டலின் பெயர் 


242. * பரிதல் கண்டித்தல் பகுத்திட றடி.த 

எற்ற மறித்தலு மேற்கு மென்ப , 


( 97 ) 


1655. கிளறுதலின் பெயர் 


கிண்டல் , கிளைத்தல் , கிளறுதல் ஆகும் . 


கிளறுதலின் பெயர் : { 2 ) 

1. கிண்டல் , 2. கிளைத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கிண்டலின் பெயர் . 


( 98 ) 


1656. போழ்தலின் பெயர் 


கீழ்தல் என்பது போழ்தல் ஆகும் . 


போழ்தலின் பெயர் : ( 1 ) 

கீழ்தல் . 


( 99 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


555 


1657. கிழித்தலின் பெயர் 


கீழ்தல் . கீண்டல் , கிழித்தல் ஆகும் . 


கிழித்தலின் பெயர் : ( 2 ) 

1. கீழ்தல் , 2. கீண்டல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

கீழ்தல் கீண்டல் கீறல் கிழித்தல்- அச்சுப்பிரதி . 


( 100 ) 


1658. குலைதலின் பெயர் 


குலைதல் , குன்றல் . 
குலைதலின் பெயர் : ( 1 ) 

குன்றல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : குன்றலின் பெயர் . 
குலைதல் குறைத லவிதல் குன்றுதல் - என்றும் சில 

பிரதிகள் . ( 101 ) 
1659. சூறலின் பெயர் 
சூறல் , சூன்றல் . 
சூறலின் பெயர் : ( 1 ) 

சூன் றல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : சூலு தலின் பெயர் . 
1. சூர்தல் , சூலுதல் , 
சூறல் சூன்ற றோண்ட லாகும் - அச்சுப்பிரதி . 

குலைதலுக்கும் சூறலுக்கும் பெயர் என்னும் தலைப்பில் 
1658 , 1659 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் சிலர் 
கொள்வர் . 

( 102 ) 


1660. தோண்டலின் பெயர் 


தொட்டல் , தோண்டல் . 


திவாகரம 


556 


தோண்டலின் பெயர் : ( 1 ) 

தொட்டல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
‘ தொட்ட றொடு றோண்ட லாகும் என்றும் 
" தொட்ட றொடுத றோண்ட லகழ்தல் என்றும் பாட 
வேறுபாடு காணப்படுகிறது . 
அச்சுப்பிரதியில் , 
தோண்டலின் பெயர் 

சூறல் சூன்ற றோண்ட லாகும் . 
என்றும் , தொடர்ந்து , 

மற்றும் தோண்டலின் பெயர் என்னும் தலைப்பின் கீழ் 

தொட்டலுந் தொடுதலு மகழ்தலு மதற்கே 
என்றும் தரப்பட்டுள்ளது . பிற்பதிப்புக்களிலும் இரண்டையும் 
ஒன்றாக்கி ஒரு நூற்பாவாகத் தந்துள்ளனர் . 

( 103 ) 


1661. துளைத்தலின் பெயர் 


தொள்கல் , குயற்றல் , துளைத்தல் ஆகும் . 


துளைத்தலின் பெயர் : ( 2 ) 

1. தொள்கல் , 2. குயிற்றல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1. தொள்ளல் , தோளல் . 


( 104 ) 


1662. கொழித்தலின் பெயர் 
வரன் றல் , வாருதல் , வார்தல் , கொழித்தல் . 


கொழித்தலின் பெயர் : ( 3 ) 

1. வரன் றல் , 2. வாருதல் , 3. வார் தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : தெள்ளுதலின் பெயர் , வாருதலின் பெயர் . 

இந்நூற்பா இருவேறு தலைப்பில் இரு நூற்பாவாகவும் 
ஒருசில பிரதிகளில் காணப்படுகிறது . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


557 


வாருதலின் பெயர் 
வரன்றல் வாருதல் . 
கொழித்தலின் பெயர் 
வார்தல் கொழித்தல் . 
இதற்கு வரன்றல் கொழித்தல் என்றும் பாடமுண்டு , 
இந்நூற்பாவை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் அமைத்த 
புது நூற்பா : 
மற்றும் கொழித்தலின் பெயர் 
243. * தெள்ளுத லெனவுஞ் செப்பற் பாற்றே . ( 105 ) 


1663. தெரிதலின் பெயர் 


வரன்றல் என்பது தெரிதல் ஆகும் . 


தெரிதலின் பெயர் : ( 1 ) 

வரன்றல் . 


( 106 ) 


1664. தூய்மைச் செயலின் பெயர் 


உவளித்தல் தூய்மைச் செயலை உணர்த்தும் . 


தூய்மைச் செயலின் பெயர் : ( 1 ) 

உவளித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வாய்மைச் செயலின் பெயர் . 
1 உவனித்தல் 

வாய்மைச் செயலை 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது 
நூற்பா : 

மற்றும் தூய்மைச் செயலின் பெயர் 
244. * 

உபலா ளனமென் றுணர்த்தவும் படுமே . ( 107 ) 


1665 . 


கடைதலின் பெயர் 


கவர்தல் , குடைதல் , ஞெலிதல் , கடைதல் . 


திவாகரம் 


558 


கடைதலின் பெயர் : ( 3 ) 

1. கவர்தல் , 2. குடைதல் , 3. ஞெலிதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1-2 தவர் தல் குடை , தல் . 


( 108 ) 


1666. சிந்துதலின் பெயர் 


சிதர்தலும் , ததர்தலும் , சிந்துதல் ஆகும் . 


சிந்துதலின் பெயர் : ( 2 ) 

1. சிதர் தல் , 2. ததர்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2 தகர் தலும் , தூவலும் . 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் அமைத்த புது நூற்பா : 
மற்றுஞ் சிந்துதலின் பெயர் 


245. * உகுத்தலு முளர் தரு முரியமற் றதற்கே , 
உகுத்தலு முளர்த்தலும்- பிற்பதிப்புக்கள் . 


( 109 ) 


1667. வடுப்படுதலின் பெயர் 


கதுவாய் , வடுப்படுதல் . 


வடுப்படுதலின் பெயர் : ( 1 ) 

கதுவாய் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வடுப்படுத்தலின் பெயர் . 
2 வயப்படுதல் . 


( 110 ) 


1668. தினவின் பெயர் 


கண்டூதி , தினவே , 
தினவின் பெயர் : ( 1 ) 

சுண்டூதி . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


559 


பாடவேறுபாடு- விளக்கம் 

இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது 
நூற்பா . 


மற்றுந் தினவின் பெயர் 
246. * சொறியென் கிளவியுஞ் சொல்லுப வதற்கே . 
வயப்படுத்தலுக்குந் தினவுக்கும் பெயர் என்னும் தலைப் 
பில் 1667. 1668 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 111 ) 


1669. அடுத்தலின் பெயர் 


அடுத்தல் , கூடுதல் 


அடுத்தலின் பெயர் : ( 1 ) 

கூடுதல் . 


( 112 ) 


1670. வழிப்பறியின் பெயர் 
ஆறளை , வழிப்பறி . 
வழிப்பறியின் பெயர் : ( 1 ) 

ஆறலை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : வழிப்பறித்தலின் பெயர் . 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 
மற்றும் வழிப்பறித்தலின் பெயர் 
247. * அதர்கோளு மற்றதற் காகு மென்ப . 
அடுத்தலுக்கும் வழிப்பறித்தலுக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1669 , 1670 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 113 ) 


1671. நெருங்கலின் பெயர் 
இடங்கழிமை நெருங்கல் , மீ தூர்தல் ஆகும் , 


560 


திவாகரம் 


நெருங்கலின் பெயர் : ( 2 ) 

1. இடங்கழிமை , 


மீதூர்தல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 மீதூரலாகும் . 


( 114 ) 


1672. அலைப்பின் பெயர் 


உலைத்தல் , ஒறுத்தல் , தீர்த்தல் , அடல் , மிறைசெயல் , 
அகைத்தல் , வேதனை , அலைப்பு என மொழிப. 


அலைப்பின் பெயர் : ( 7 ) 
1. உ.வைத்தல் , 2. ஒறுத்தல் , 3. தீர்த்தல் , 

, 4. அடல் , 
5. மிறைசெயல் , 6. அகைத்தல் , 7. வேதனை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : அலைத்தலின் பெயர் , உலைப்பின் பெயர் . 
113-4 லுயங்கன் மிறை செயல் 
2 : 3-4 யுலைப்பாமென மொழிப , 

( 115 ) 


1673. மடங்கலின் பெயர் 


நுணக்கே , முடங்கல் , மடங்கல் ஆகும் . 
மடங்கலின் பெயர் : ( 2 ) 

1. நுணங்கு , 2. முடங்கல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : நுடங்கலின் பெயர் 
1-2 நுணங்கே நுடங்கல் , குணங்கே நுணங்கன் .. 

இந்நூற்பாவை இருவேறு தலைப்புக்களில் இருநூற்பா 
வாகவும் சில பிரதிகள் தந்துள்ளன . அவை வருமாறு : 

நுணங்கலின் பெயர் 
நுணங்கே நுடங்கல் . 
மடங்கலின் பெயர் 
முடங்கன் மடங்கல் , 

( 116 ) 


செயல் பற்றிய பெயர்த் தொகுதி 


561 


1674 . 


சாதலின் பெயர் 


துஞ்சல் , பொன்றல் , விளிதல் , வீதல் , 
முஞ்சல் , துவன்றல் , முடிவு . உலத்தல் , வீடல் , 
மாய்தல் , இறத்தல் , மாளல் , தபுதல் , 
சாதல் என்னச் சாற்றினர் புலவர் . 


சாதலின் பெயர் : ( 13 ) 

1. துஞ்சல் , 2. பொன்றல் , 3. விளிதல் , 4. வீதல் , 
5. முஞ்சல் , 6. துவன்றல் ,, முடிவு , 

8. உலத்தல் , 
9 . வீடல் . 10. மாய்தல் , 11. இறத்தல் , 
, , 12 . 

மாளல் , 
13. தபுதல் . 


1 
. 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 2-4 துவண்டன் முடிதல் வீடல் 
3 : 3 மாளுதல் . 


( 117 ) 


1675 . 


கொலை செய்தலின் பெயர் 


அடுதல் , வீட்டல் , அணங்கல் , வெட்டல் , 
படுத்தல் என்று இவை கொலைசெயற் பால . 


கொலை செய்தலின் பெயர் : ( 5 ) 

1. அடுதல் , 2. வீட்டல் , 3. அணங்கல் , 4. வெட்டல் 
5. படுத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3 வறுத்தல் . 


( 118 ) 


1676. வேறுபடலின் பெயர் 


வீற்றும் , போதும் , விள்ளலும் , திரிவும் , 
வேற்றுமையும் கொள்ப வேறுபடல் பொருட்டே . 


வேறுபடலின் பெயர் : ( 5 ) 

1. வீற்று , 2. பேது . 
5. வேற்றுனம . 


3. விள்ளல் , 


4. திரிவு . 





திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வேறுபாட்டின் பெயர் . 
1 : 2-4 பேதமும் விள்ளலும் திரிபும் . 
2 : 3-4 வேறுபடற் பொருளே . 


( 119 ) 


1577. குன்றலின் பெயர் 


சிங்கலும் , எஞ்சலும் , தவலும் , குன்றல் . 


குன்றலின் பெயர் : ( 3 ) 

1. சிங்கல் , 2. எஞ்சல் , 3. தவல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3. தவறலும் . 


( 120 ) 


1678. அழிதலின் பெயர் 


உலைதலும் , முருங்கலும் , அழிதல் ஆகும் , 


அழிதலின் பெயர் : ( 2 ) 

1. உலைதல் ,, 2. முருங்கல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : அழித்தலின் பெயர் .. 
2 முருகலும் , முருக்கலும் , 
உலைத்தலு முருக்கலு மழித்த லாகும் . 


( 121 ) 


1679. தளர்தலின் பெயர் 


ஒல்கலும் , இழுக்கலும் , தளர்தலை உரைக்கும் . 


தளர்தலின் பெயர் : ( 2 ) 

1. ஒல்கல் , 2. இழுக்கல் .. 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : தளர்வின் பேர் . 


( 122 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


653 


1680. வளைத்தலின் பெயர் 


சுற்றுதல் , கோலல் , சூழ்போதல் , வரையறுத்தல் , 
முற்றுதல் , சூழ்தல் , வளாவல் , வளைத்தல் . 


வளைத்தலின் பெயர் : ( 7 ) 

1. சுற்றுதல் , 2. கோலல் , 3. சூழ்போதல் , 
4. வரையறுத்தல் , 5. முற்றுதல் , 6. சூழ்தல் , 7. வளாவல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இந்நூற்பாவையே மூவேறு தலைப்பில் மூன்று நூற்பா 
வாகவும் சில பிரதிகள் பின்வருமாறு கொண்டுள்ளன : 

சுற்றுதலின் பெயர் 
சுற்றுதல் கோலல் . 


வரையறுத்தலின் பெயர் 
சூழ்போல் வரையறுத்தல் . 


வளைத்தலின் பெயர் 
முற்றுதல் சூழ்தல் வளாவல் வளைத்தல் . 


( 123 ) 


1681. பிடித்தலின் பெயர் 


தொட்டல் , பிடித்தல் , தொடுத்தல் , வளைத்தல் . 
பிடித்தலின் பெயர் : ( 3 ) 
1. தொட்டல் , 2. தொடுத்தல் , 3. வளைத்தல் . 

( 124 ) 


1682 . 


கட்டலின் பெயர் 


விசித்தல் , சிமிழ்த்தல் , வீக்கல் , சுருக்கல் , 
அசைத்தல் , ஆப்பே , யாப்பே , இமிழ்த்தல் , 
யாத்தல் , பிணித்தல் , தொடுத்தல் , தொடர்தல் , 
ஆர்த்தல் கட்டல் ஆம் என அறைவர் . 


கட்டலின் பெயர் : ( 13 ) 

1. விசித்தல் , 2. சிமிழ்த்தல் , 3. வீக்கல் , 4. கருக்கல் , 
5. அசைத்தல் , 6. ஆப்பு . 7. யாப்பு . 8. இமிழ்த்தல் ,, 


திவாகரம் 


564 


11. தொடுத்தல் 


9. யாத்தல் , 10. பிணித்தல் , 
12. தொடர்தல் , 13. ஆர்த்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கட்டுதலின் பெயர் . 
4 : 4 உரைப்பர் . 
கட்டலின் பெயர் என்னும் தலைப்பில் 1681 , 1683 ஆம் 
நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் கொள்வர் சிலர் . 

தொட்டல் பிடித்தல் வளைத்தல் பந்தித்தல் 
விசித்தல் சிமிழ்த்தல் வீக்கல் சுருக்க 
வசைத்த லிசைத்தல் யாப்பே யிமிழ்த்த 
றொடுத்த லாத்தல் யாத்த றொடர்த 
லார்த்தல் பிணித்தல் கட்ட லாகும்- அச்சுப்பிரதி . 
3 : 1-2 அசைத்த லாப்பே 
4 : 3 உரித்தல் . 

( 125 ) 


1683. சுற்றுதலின் பெயர் 


கலவல் , சுற்றுதல் . 


சுற்றுதலின் பெயர் : ( 1 ) 


சுலவல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1. சுலாவல் . 


( 126 ) 


1684. நிணத்தலின் பெயர் 


வலத்தல் , நிணத்தல் . 


நிணத்தலின் பெயர் : ( 1 ) 

வலத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


சுற்றுதலுக்கும் நிணத்தலுக்கும் பெயர் 
தலைப்பில் 1683 , 1684 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 127 ) 


னும் 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


565 


1685. விடுதலின் பெயர் 


தீர்தலும் , தீர்த்தலும் , விடற்பொருட்டு ஆகும் . 


விடுதலின் பெயர் : ( 2 ) 

1. தீர்தல் , 2. தீர்த்தல் . 


( 128 ) 


1686. பூசலின் பெயர் 


உறழ்வு , வெஞ்சமம் , மொய் , செரு . ஞாட்பே , 
இரணம் , தாக்கே , இகல் , ஆயோதனம் , 
அயர் , போர் . உடன்றல் , ஆர்ப்பு , நிகர்ப்பு , 
மலைதல் , நேர் தல் , குறும் ே, உடலுதல் , 
ஆசவம் , மண்டல் , தெவ்வு , வினை , ஆடல் , 
திறல் , மறல் , மறம் , முரண் , சினம் , சமர் , சலிகம் , 
ஆர்த்தல் , சங்கிராமம் , தும்பை , கூட்டம் என்று 
ஈது எண்ணான்கோடு இரண்டும் பூசல் . 

. 


பூசலின் பெயர் : ( 34 ) 
1 . உ றழ்வு , 2. வெஞ்சமம் , 3 . 

, மொய் , 

4. செரு 
5. ஞாட்பு . 6. இரணம் , 

7. தாக்கு , 8. இகல் , 
9. ஆயோதனம் , 10. அமர் . 11. போர் , 12. உடன் றல் , 
13. ஆர்ப்பு , 14. நிகர்ப்பு , 15. மலைதல் , 16. நேர்தல் ,, 
17. குறும்பு , 18. உடலுதல் , 19. ஆகவம் , 20. மண்டல் , 
21. தெவ்வு . 22. வினை , 23. ஆடல் , 24. திறல் , 
25. மறல் , 26. மறம் , 

27. முரண் , 28. சினம் , 
29. சமர் , 30. சலிகம் , 31. ஆர்த்தல் , 32. சங்கிராமம் , 
33. தும்பை , 34. கூட்டம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : பொருதலின் பெயர் ,, 
( பயர் . 


போர் 


செய்தலின் 


1 : 1 உழவு 
5 : 2-3 மண்டலம் தெவ்வு வினை , மண்டிலந் தெவ்வு 
வினை . 
6 : 1-2 திறல் முயல் முரணே , 4 சமீரம் , கமரம் . 


556 ) 


திவாகரம் 


6 ஆம் அடியை முதலடியாகக் கொண்டும் சில பிரதிகள் . 

திறல் முயல் முரணே சினவுதல் சமரம் 
உறழ்வுபடை வெஞ்சமம் மொய்செரு ஞாட்பே 
இரணந் தாக்கே யிகலா யோதனம் 
அமர்போ ருடன்ற லார்ப்பு நிகர்ப்பு 
மலைவு நேர்தல் மாறுகுறும்பே யுடலுதல் 
ஆகவ மரண மண்டல் தெவ்வினை போராடல் 
ஆர்த்தல் சங்கிராமந் தும்பை கட்டமென் 

றீரெண் ணன் கோ டிரண்டும் பூசல் 
என்றும் பிரதி பேதம் உண்டு . 


( 129 ) 


1687. தோற்றுதலின் பெயர் 


பாரித்தல் , தோற்றுதல் . 


தோற்றுதலின் பெயர் : ( 1 ) 

பாரித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

பாரித்த றோற்றரவு . 


( 130 ) 


1688. மிகுத்தலின் பெயர் 


பூரித்தல் , மிகுத்தல் . 


மிகுத்தலின் பெயர் : ( 1 ) 

பூரித்தல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தோற்றுதலுக்கும் மிகுத்தலுக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1687 , 1688 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 131 ) 


1689. தடுத்தலின் பெயர் 


வாரித்தல் , வாரணம் , தடுத்தல் மாற்றம் . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


567 


தடுத்தலின் பெயர் : ( 2 ) 

1. வாரித்தல் , 2. வாரணம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இதன் பின் முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த புது நூற்பா : 
மற்றும் தடுத்தலின் பெயர் 
248. * ஆணை தட்ட றகைத்தலு மதுவே . ( 132 ) 


1690. கொற்றவள்ளை என்னும் பெயர் 


கூடர் நாடு அழிவு கொற்றவள்ளை . 


கொற்றவள்ளை என்னும் பெயர் : - ( 1 ) 

கூடலர் நாடு அழிவு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கொற்றவள்ளை என்னும் சொற்பொருட் 
பெயர் , கூ - லர் நாடழிவின் பெயர் . 

( 133 ) 


1691. தழிஞ்சி என்னும் பெயர் 


சாய்ந்தார் மேல் படராமை தழிஞ்சி ஆகும் . 


தழிஞ்சி என்னும் பெயர் : ( 1 ) 

சாய்ந்தார்மேல் படராமை . 


( 134 ) 


1692. பாதீட்டின் பெயர் 


அளித்தல் , பெய்தல் , பாதீடு ஆகும் . 


பாதீட்டின் பெயர் : ( 2 ) 

1. அளித்தல் , 2. பெய்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த நூற்பா ; 


திவாகரம் 


568 


மற்றும் பாதீட்டின் பெயர் 
249. * செறித்தலு மது வெனச் செப்பற் பாற்றே . ( 135 ) 


1693. கொட்டாவியின் பெயர் 


ஆவித்தல் , கொட்டாவி . 


கொட்டாவியின் பெயர் 1 ( 1 ) 

ஆவித்தல் . 


( 136 ) 


1894. உயிர்ப்பின் பெயர் 


ஆவி , உயிர்ப்பே . 


உயிர்ப்பின் பெயர் : ( 1 ) 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : உவிசின் பெயர் 
ஆவி புயிரே . 

கொட்டாவிக்கும் உயிர்ப்புக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1693 , 1694 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கோள்கர் . 

( 137 ) 


1695. வருத்தம் தீர்தலின் பெயர் 


அயர்வுயிர்த்தல் , வருத்தம் தீர்தல் ஆகும் . 
வருத்தம் தீர்தலின் பெயர் : ( 1 ) 

அயர்வுயிர்த்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

அயாவுயிர்த்தல் . 

இந்நூற்பா 1693 ஆம் நூற்பாவாகிய கொட்டாவியின் 
பெயரை அடுத்து அச்சுப்பிரதியில் காணப்படுகிறது . ( 138 ) 


1696. வியர்த்தலின் பெயர் 


வியர்த்தல் , வேரரும்பல் . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


550 


வியர்த்தலின் பெயர் : ( 1 ) 

வேரரும்பல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வெயர்த்தலின் பெயர் . 
வெயிர்த்தல் வெயிர் வரும்பல் . 


( 139 ) 


1697. போதரவிடுதலின் பெயர் 


உயிர்த்தல் , போதரவிடல் . 


போதரவிடுதலின் பெயர் : ( 1 ) 

உயிர்த்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : போகவிடு தலின் பெயர் , வாய்விடலின் பெயர் . 


உயிர்த்தல் வாய்விடல் - அச்சுப்பிரதி . 


வெயர்த்தலுக்கும் போதரவிடலுக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1696 , 1697 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 140 ) 


1898. காய்தலின் பெயர் 


முளிதல் , வறத்தல் , உலறுதல் , காய்தல் . 


காய்தலின் பெயர் : ( 3 ) 

1. முளிதல் , 2. வறத்தல் , 3. உலறுதல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1. முனிதல் , 2 , முனித்தல் , 3 , உறுத்தல் . 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் தந்த புது நூற்பா : 
மற்றுங் காய்தலின் பெயர் 
250. * முதிர்ந்திட லென்பது மொழியுமற் றதற்கே . 

( 141 ) 


1699. தூவுதலின் பெயர் 
பிலிற்றலும் பில்கலும் தூவுதற் பொருள . 


570 


திவாகரம் 


தூவுதலின் பெயர் : ( 3 ) 

1. பிலிற்றல் , 2. பில்கல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : உமிழ்தலின் பெயர் 
1. பிலித்தலும் 3-4 உமிழ்தற் பொருள . 4. பொருளே 
பொழிதல் டனித்த லிடுத லெக்கல் . 

( 142 ) 


1700. சொரிதலின் பெயர் 


பொழிதல் , பனித்தல் , இடுதல் , எக்கல் , 
சொரித லாகச் சொல்லுவர் புலவர் . 


சொரிதலின் பெயர் : ( 4 ) 

1. பொழிதல் , 2. பனித்தல் , 3. இடுதல் , 4. எக்கல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 எச்கர் - அச்சுப்பிரதி . 


( 143 ) 


1701. தெவிட்டலின் பெயர் 


உமிழ்தலும் , இமிழ்தலும் , தெவிட்டலை இசைக்கும் .. 


தெவிட்டலின் பெயர் : ( 2 ) 

1. உமிழ்தல் , 2. இமிழ்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இமிழ்தலு முமிழ்தலும் , இமிழ்த்தலு முமிழ்த்தலும் . 
உமிழ்த்தலு மிமிழ்த்தலுந் தெவிட்டலை யுரைக்கும் . 

( 144 ) 


1702. துவலைவிடுதலின் பெயர் 


துவற்றல் , துவலை விடுதல் ஆகும் . 


துவலைவிடுதலின் பெயர் : ( 1 ) 

துவற்றல் . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


511 


பாடவேறுபாடு - விளக்கம் 

துவறல் 
துவலை துவறல் விடுத லாகும் . 


( 145 ) 


1703. உடன்படலின் பெயர் 


ஒட்டலும் , வலித்தலும் , நேரலும் உடன்படல் . 


உடன்படலின் பெயர் : ( 3 ) 

1. ஒட்டல் , 2. வலித்தல் , 3. நேரல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3. நேர்தலும் . 


( 146 ) 


1704. பொழுது நீட்டித்தலின் பெயர் 


நெடித்தல் , பாணித்தல் , பொழுது நீட்டித்தல் . 


பொழுது நீட்டித்தலின் பெயர் : ( 2 ) 

நெடித்தல் , 2. பாணித்தல் . 


( 147 ) 


1705. ஒருங்கின் பெயர் 


உடங்கு ஒருங்கு ஆகும் . 


ஒருங்கின் பெயர் : ( 1 ) 

உடங்கு . 


( 148 ) 


1706. உறுத்தலின் பெயர் 


ஒற்றுதல் , உறுத்தல் . 


உறுத்தலின் பெயர் : ( 1 ) 

ஒற்றுதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : உறுதலின் பெயர் 
ஒற்றுத லுறுதல் . 


57 2 


திவாகரம் 


ஒருங்குக்கும் உறுத்தலுக்கும் பெயர் என்னும் தலைப்பில் 
1705 , 1706 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் சிலர் 
கொள்வர் . 

( 149 ) 


1707. எழுப்பலின் பெயர் 


எற்றல் , உணர்த்தல் , எடுப்பல் , எழுப்பல் . 


எழுப்பலின் பெயர் : ( 3 ) 

1. எற்றல் , 2. உணர்த்தல் , 3. எடுப்புல் : 


பாடவேறுபாடு -- விளக்கம் 

தலைப்பு : எழுப்புதலின் பெயர் , ஏத்தலின் பெயர் , 
ஏற்றலின் பெயர் . 

1. எடுத்தல் 


இதனை இருவேறு தலைப்பில் இரு நூற்பாக்களாகவும் 
சில பிரதிகள் கொண்டுள்ளன . 


உணர்த்தலின் பெயர் 
எற்ற லுணர்த்தல் . 


எழுப்பலின் பெயர் 


எடுப்ப லெழுப்பல் . 


( 150 ) 


1708. சோர்வின் பெயர் . 


கயக்கு , சோர்வு . 
சோர்வின் பெயர் : ( 1 

கயக்கு . 


( 151 )) 


1709. வழுவின் பெயர் 


பிறக்கு வழுவே . 


வழுவின் பெயர் ( 1 ) 

பிறக்கு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

வழுவின் பெயர் என்னும் தலைப்பில் , .. 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


573 


கயக்கு சோர்வு பிறக்கு வழுவே 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 


சோர்வுக்கும் வழுவுக்கும் பெயர் என்னும் தலைப்பில் 
1708 , 1709 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் 
சிலர் கொள்வர் . 

( 15 ) 


1710 . 


இசைவின் பெயர் 


இயைபே , புணர்ச்சி , இயைப்பு , இசைவு ஆகும் . 

, 


இசைவின் பெயர் : ( 3 ) 

1. இயைபு , 2. புணர்ச்சி , 3. இயைப்பு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : இசைத்தலின் பெயர் 
1. இயைவே 
இந்நூற்பாவை இருவேறு தலைப்பில் இருநூற்பாவாகவும் 
சில பிரதிகள் தந்துள்ளன . 
புணர்ச்சியின் பெயர் 
இயைபே புணர்ச்சி . 


இசைப்பின் பெயர் 


இசைப்பிசை பாகும் . 


( 153 ) 


1711. மூடுதலின் பெயர் 


மூய்தலும் , கவித்தலும் , மூடுதல் ஆகும் . 


மூடுதலின் பெயர் : ( 2 ) 

1. மூய்தல் , 2. கவித்தல் . 


( 154 ) 


1712. மொய்த்தலின் பெயர் 


மூழ்தலும் , மூசலும் , மொஞ்சலும் , மொய்த்தல் . 


மொய்த்தலின் பெயர் - ( 3 ) 

1. மூழ்தல் , 2. மூசல் , 3. மொஞ்சல் . 


574 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2-3 மூஞ்சலும் மொஞ்சலும் 
3 முஞ்சலும் , மூஞ்சலும் 


( 155 ) 


1713. அரசிறையின் பெயர் 


அரசிறை , திறையே . 


அரசிறையின் பெயர் : ( 1 ) 

திறை . 


பாடவேறுபாடு 

- விளக்கம் 
1-2 அரசிறை திறை . 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 
மற்று மரசிறையின் பெயர் 
251. * கட்பமு மிறையுங் காட்டு மது வே . ( 156 ) 


1714. சுங்கவிறையின் பெயர் 
உல்கு , சுங்கவிறை ஆம் . 


சுங்கவிறையின் பெயர் : ( 1 ) 


உல்கு . 


-- 


பாடவேறுபாடு -- விளக்கம் 

2. சுங்கவிறை யாகும் . 
உல்கு சுங்கவிறை - அச்சுப்பிரதி . 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா . 
மற்றுஞ் சுங்கவிறையின் பெயர் 
252. * ஆயஞ் சாரிகை யஃதென மொழிப . 
அர சிறைக்கும் சுங்கவிறைக்கும் பெயர் என்னும் தலைப் 
பில் 1713 , 1714 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 157 ) 


1715. குடியிறையின் பெயர் 
கரமும் , கடனும் , கறையும் குடியிறையே . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


575 


குடியிறையின் பெயர் : ( 3 ) 
1. கரம் , 

கரம் , 2. கடன் , 3. கறை . 


. 


பாடவேறுபாடு - விளக்கம் 

4 , குடியிறை 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 
மற்றுங் குடியிறையின் பெயர் 
253. * இறுப்பும் வரியு மேற்கு மதற்கே . 

( 158 ) 


1716. தேய்த்தலின் பெயர் 
பாற்றல் . தேய்த்தல் . 


தேய்த்தலின் பெயர் : ( 1 ) 

பாற்றல் . 


( 159 ) 


1717. பிறக்கலின் பெயர் 


போற்றல் , பிறக்கல் . 


பிறக்கலின் பெயர் : ( 1 ) 

போற்றல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பெற்றலின் பெயர் 
பெற்றல் பிறக்கம் . 


தேய்த்தலுக்கும் பிறக்கலுக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1716 , 1717 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 160 ) 


1718. எழுச்சியின் மிகுதிப் பெயர் 


கதித்தல் , பம்பல் , கஞறல் , கன்றல் , 
எழுச்சியின் மிகுதிக்கு எய்தும் பெயரே , 


தி -8 


576 


திவாகரம் 


எழுச்சியின் மிகுதிப் பெயர் : ( 4 ) 
1. , 
கதித்தல் , 2. பம்பல் , 

பம்பல் , 3. கஞறல் , 


4. கன்றல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : எழுச்சியின் மிகுதிப் பெயர் . எழுச்சி மிகுதிப் 
பெயர் . 


1 : 2 பம்மல் , 4. கஞன்றல் . 


( 161 ) 


1719. எழுதலின் பெயர் 


ஆக்கம் , மலர்ச்சி , உறுமல் , இவர்தல் , 
ஒக்கம் , உகைத்தல் , எழுதல் ஆகும் . 


எழுதலின் பெயர் : ( 6 ) 

1. ஆக்கம் , 2. மலாச்சி , 3. உறுமல் , 4. இவர்தல் , 
5. ஒக்கம் , 6. உகைத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 1 ஒழுக்கல் 


( 162 ) 


1720. தளிர்த்தலின் பெயர் 


இலிர்த்தலும் சிலிர்த்தலும் தளிர்த்தல் ஆகும் . 


தளிர்த்தலின் பெயர் : ( 2 ) 

1. இலிர்த்தல் . 2. சிலிர்த்தல் . 
இந்நூற்பா அச்சுப்பிரதியில் இல்லை . 


( 163 ) 


1721. தழீ இக் கோடலின் பெயர் 


விள்ளல் , முயங்கல் , தழீஇக்கோடல் ஆகும் . 
தழீஇக்கோடலின் பெயர் : ( 2 ) 

1. விள்ளல் , 2. முயங்கல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : தழுவலின் பெயர் 


செயல் பற்றிய பெயர்த் தொகுதி 


577 


விள்ளல் விளாவன் முயங்க றழீ இக்கோடல் - அச்சுப்பிரதி 

( 164 ) 


1722. சார்தலின் பெயர் 


அண்ணு தல் , தோய்வு , சார்ச்சி , அணவுதல் , 
நண்ணுதல் , தொடல் , புல்லல் , நணுகல் , புணர்தல் என்று 
எண்ணிய ஒன்பதும் படிதலும் சார்தல் . 


சார்தலின் பெயர் : ( 10 ) 

1. அண்ணு தல் , 2. தோய்வு , 3. சார்ச்சி , 4. அணவுதல் , 
5. நண்ணுதல் . 6. தொடல் , 7. புல்லல் , 8 . நணுகல் , 
9 . புணர்தல் , 10. படிதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 3 நணுகுதல் 
3 : 3-4 பிடித்தலுஞ் சார்வே . 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது 
நூற்பா : 


மற்றுஞ்சார்தலின் பெயர் 


254. * மருவுத லணுக லருகுறல் சிவண 

றுன்னலு மதுவெனச் சொல்லற் பால . 


( 165 ) 


1723. கலத்தலின் பெயர் 


கலாவலும் , துழாவலும் , அளாவலும் , கலத்தல் . 


கலத்தலின் பெயர் : ( 3 ) 
1 . கலாவல் , 2 , 

2 , துழாவல் , 3. அளாவல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3 . வளாவலும் , விழாவலும் , விளாவலும் . 


( 166 ) 


1724. தடவலின் பெயர் 


தைவரல் , வருடல் , நீவு 7 ல் , தடவல் . 


51 . 


திவாகரம் 


தடவலின் பெயர் : ( 3 ) 

1. தைவரல் , 2. வருடல் , 3. நீவுதல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : தடவுதலின் பெயர் , வருடலின் பெயர் . 
ைேதவர னீவு த றடவல் வருடல் என்றும் சில பிரதிகள் . 

( 167 ) 


1725. திமீர் தலின் பெயர் 
துவருதல் , திமிர்தல் . 
திமிர்தலின் பெயர் : ( 1 ) 

துவருதல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : திமிர்தற் பெயர் . 
1. துவர்தல் . 


( 168 ) 


1726. வளைதலின் பெயர் 


வக்கிரம் , வளைதல் , 


வளைதலின்பெயர் : ( 1 ) 

வக்கிரம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

திமிர்தலுக்கும் வளைதலுக்கும் பெயர் என்னும் தலைப் 
பில் 1745 , 1746 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் 
சிலர் கொள்வர் . 

( 169 ) 
1727. வற்புறுத்தலின் பெயர் 


வருட்டலும் , தெருட்டலும் வற்புறுத்தல் ஆகும் . 
வற்புறுத்தலின் பெயர் : ( 2 ) 

1. வருட்டல் , 2. தெருட்டல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1-2 வருட்ட றெருட்டல் . 
இதன் பின்னர் அச்சுப்பிரதியில் பின்வரும் நூற்பாக் 
காணப்படுகிறது . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


579 


ஒழுக்கத்தின் பெயர் 

இயல்பு மாலையு நிழலு நடையுஞ் 

செயலுஞ் சரிதையுங் கையாறு மொழுக்கம் . 
இந்நூற்பா இங்குப் பிரதிகளில் தென்படவில்லை . 
1743 ஆம் நூற்பாவாக இஃது உள்ளது . 

( 170 ) 


1728. குற்றுதலின் பெயர் 
அவைத்தல் , குற்றுதல் . 
குற்றுதலின் பெயர் : ( 1 ) 

அவைத்தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2. குத்துதல் . 
குத்துதலின் பெயர் என்னும் தலைப்பில் , 

அவைத்தல் குற்றுதல் கோறல் குத்துதல் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . இதனைக் குற்றுதலுக் 
கும் குத்து தலுக்கும் பெயர் என்னும் தலைப்பில் அமைத் 
தாரும் உளர் . இதனால் 

இந்நூற்பா , அவைத்தல் 
குற்றுதல் என்றும் கோறல் குத்துதல் என்றும் இரு 
நூற்பாவாகவும் சிலர் கொண்டமை பெறப்படும் . ( 171 ) 


1729. அடைவின் பெயர் 
ஆம்பல் , அடைவே . 


அடைவின் பெயர் : ( 1 ) 

ஆம்பல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : படு தலின் பெயர் . 
ஆம்பல் படுத லாகு மென்ப . 


( 172 ) 


1730. முளைத்தலின் பெயர் 
உருத்தல் , நாறுதல் , பொடித்தல் , தோற்றல் என 
வடித்த நான்கும் முளைத்தல் ஆகும் . 


580 


திவாகரம் 


முளைத்தலின் பெயர் : ( 4 ) 

1 . உருத்தல் , 2. நாறுதல் , 
4. தோற்றல் . 


3. பொடித்தல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2-4 லுறுதல் பொடித்தல் பொடிதலென . 


( 173 ) 


1731 , விரிதலின் பெயர் 


எதிர்தல் , மலர் தல் , அலர்தல் , விரிதல் . 


விரிதலின் பெயர் : ( 3 ) 

1. எதிர் தல் , 2. மலர்தல் , 3. அலர்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
இதனோடு , 

அலர்த லலர்த்தல் விரித்த லாகும் 
என்றும் ஓரடி சில பிரதிகளில் உள்ளது . 

எதிர்தல் மலர்தல் பாவல் பரத்தல் 

அலர்த லலர்த்தல் விரித லாகும் 
என்றும் , 

எதிர்தல் ம்எர்தல் பரத்த லலாதல் 

விரித லாகுமென்மனார் புலவர் 
என்றும் பாடவேறுபாடுகள் உண்டு . 

எதிர்தல் மலர்தலலர்தல் விரிதல் 
விள்ளலு மவிழ்தலு விளம்பு மதற்கே - அச்சுப்பிரதி . 

( 174 ) 


1732. ஊழ்த்தல் என்னும் பெயர் 


ஊழ்த்தல் செவ்வியும் பதனழிவும் ஆகும் . 


ஊழ்த்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. செவ்வி , 2. பதனழிவு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : ஊழ்த்தல் என்னும் சொற்பொருட் பெயர் . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


581 


பதனழிவின் பெயர் என்னும் தலைப்பில் , 

ஊழ்த்தல் செவ்வி யுறுபத னழிவே 
என அச்சுப்பிரதி அமைந்துள்ளது . 

" ஊழ்த்தலுஞ் செவ்வியும் பதனழிவாகும் என்ற பாட 
மும் உண்டு . இது தவறாகும் . சூடாமணி 11 : 107 
பார்க்க என குறிப்புத் தந்துள்ளார் பேராசிரியர் 
மு . இராகவையங்கார் . 
இதன் பின் அசைதலின் பெயர் ( 1736 ) ஒட்டுதலின் 
பெயர் ( 1737 ) , பொருந்துதலின் பெயர் ( 1738 ) ஆகிய 
வற்லறச் சில பிரதிகள் அமைத்துள்ளன . 

( 175 ) 


1733. சமைத்தலின் பெயர் 


சமைத்தல் , சேர்த்தல் , அமைத்தல் ஆகும் . 


சமைத்தலின் பெயர் : ( 2 ) 

1. சேர்த்தல் , 2. அமைத்தல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : அமைத்தலின் பெயர் . 


( 176 ) 


1734. மறிதலின் பெயர் 


இகுதல் , வீழ்தல் , விளிதல் , மறிதல் , 


மறிதலின் பெயர் : ( 3 ) 

1. இகுதல் , 2. வீழ்தல் , 3. விளிதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : மறித்தலின் பெயர் 
இகுத்தல் வீழ்த்தல் விளித்தல் மறித்தல் - அச்சுப்பிரதி . 

( 177 ) 


1735. மேவலின் பெயர் 


வீழ்தலும் , அமர்தலும் , மேவல் ஆகும் . 


582 


திவாகரம் 


மேவலின் பெயர் : ( 2 ) 

1. வீழ்தல் , 2 , அமர்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : விருப்பத்தின் பெயர் . 
1-2 வீழ்தலும் மாழ்தலும் மேவ லாகும் . 
3-4 மேவுதலாகும் . 


( 178 ) 


1736. அசைதலின் பெயர் 


அசைதல் , துயல்வரல் . 


அசைதலின் பெயர் : ( 1 ) 

துயல் வரல் . 


( 179 ) 


1737. எட்டுதலின் பெயர் 


அணவரல் , எட்டுதல் . 


எட்டுதலின் பெயர் : ( 1 ) 


அணவரல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : ஒட்டு தலின் பெயர் 
அணவ லெட்டுதல் 


தணவு த லெட்டுதல் . அச்சுப்பிரதி . 
அணவ லொட்டுதல் . 
அசைதலுக்கும் எட்டுதலுக்கும் பெயர் என்னும் தலைப் 
பில் 1736 , 1737 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாக 
வும் சிலர் கொள்வர் . 

( 180 ) 


1733 . 


கூடலின் பெயர் 


ஒல்லல் , சிவணல் , பொருந்தல் , கூடல் . 


கூடலின் பெயர் : ( 3 ) 
1. ஒல்லல் , 2. சிவணல் , 3 . 

சிவணல் , 3. பொருந்தல் , - " : 


செயல் பற்றிய பெயர்த் தொகுதி 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கூடுதலின் பெயர் , பொருந்துதலின் பெயர் . 
4. கூடுதல் 

( 181 ) 


-- 


1739. சரண்புகலின் பெயர் 


மறைபுகல் (கிளவி ) . சரண்புகல் ஆகும் . 


சரண்புகலின் பெயர் : ( 1 ) 

மறைபுகல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : சரண்புகுதலின் பெயர் 
3-4 சரண்புகுத லாகும் . 


( 182 ) 


1740. காவலின் பெயர் 


சிறையும் , அரணமும் , சேமமும் , ஏமமும் , 
கடியும் , கதவும் , கட்டும் , காவல் . 


காவலின் பெயர் : ( 7 ) 

1. சிறை , 2. அரணம் , 
5. கடி . 6. கதவு , 7. கட்டு . 


3. சேமம் , 


4. ஏமம் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3-4 ஏமமும் சே !மமும் . 


( 183 ) 


1741. ஏவலின் பெயர் 


வியங்கோள் , ஏவல் . 


ஏவலின் பெயர் : ( 1 ) 

வியங்கோள் . 


( 184 ) 


1742. வறுமையின் பெயர் 


வீதல் , வறுமை . 


தி - 9 


684 


திவாகரம் 


வறுமையின் பெயர் : ( ) 

வீதல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


வீதல் வெறுமை என்றும் பாடம் . 

ஏவலுக்கும் வறுமைக்கும் பெயர் என்னும் தலைப்பில் 
1741 , 1742 ஆம் நூற்பாக்களை ஒன்றாகவும் சிலர் கொள்வர் . 

( 18-5 ) 


1743. ஒழுக்கத்தின் பெயர் 


இயல்பும் , மாலையும் , நடையும் , நிழலும் , 
செயலும் , சரிதையும் , கையாறும் , ஒழுக்கம் . 


ஒழுக்கத்தின் பெயர் : ( 7 ) 

1. இயல்பு 2 , மாலை , 3. நடை , 
5. செயல் , 6. சரிதை , 7. கையாறு . 


4. நிழல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3-4 நிழலு நடையும் 
இந்நூற்பா அச்சுப்பிரதியில் இங்குத் தரப்படவில்லை . 
வற்புறுத்தலின் பெயரை ( 1727 ) அடுத்துக் காணப்படு 
கிறது . 

( 186 ) 


1744 .. அவித்தலின் பெயர் 


நவித்தலும் , நுதுத்தலும் , நொகுத்தலும் அவித்தல் . 


அவித்தலின் பெயர் : ( 3 ) 

1. நவித்தல் , 2. நுதுத்தல் , 3. நொகுத்தல் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2. நுகுக்கலும் , நொ குத்தலும் , 3. நுதுத்தலும் , 
துய்த்தலும் . 
நதுத்தலு நொதத்தலு நுதுத்தலு மவித்தல் 

- அச்சுப்பிரதி . ( 187 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


585 


1745. மூட்டலின் பெயர் 


மாட்டலும் , பொருத்தலும் , மூட்டல் ஆகும் . 


மூட்டலின் பெயர் : ( 2 ) 

1. மாட்டல் , 2. பொருத்தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : மூட்டுதலின் பெயர் . 
3-4 மூட்டுத லாகும் . 


( 188 ) 


1746. குளித்தலின் பெயர் 


குளித்தலும் மூழ்கலும் செறித்தலைக் கூறும் . 


குளித்தலின் பெயர் : ( 2 ) 

1. மூழ்கல் , 2. செறித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : செறித்தலின் பெயர் . 


( 189)) 


1747. கூட்டத்தின் பெயர் 


யோகம் , கூட்டம் . 


கூட்டத்தின் பெயர் ( 1 ) 

யோகம் . 


- ( 100 ) 


1748. விடுதலின் பெயர் 


வியோகம் , விடுதல் . 


விடுதலின் பெயர் : ( 1 ) 

வியோகம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

கூட்டத்துக்கும் விடுதலுக்கும் பெயர் என்னும் தலைப்பில் 
1747 , 1748 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் சிலர் 
கொள்வர் . 


586 


திவாகரம் 


இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 


மற்றும் விடுதலின் பெயர் 
255. * மோசன மோக்ம் வீதலு மதுவே . 


( 191 ) 


1749. கடுமையின் பெயர் 


வேகம் , கடுமை எனவிளம் பினரே . 


கடுமையின் பெயர் : ( 1 ) 

வேகம் . 


( 192 ) 


1750. செய்கடனின் பெயர் 


நியமமும் , நியதியும் , நிகழ்வும் , செய்கடன் . 


செய்கடனின் பெயர் - ( 3 ) 

1 நியமம் , 2. நியதி , 3. நிகழ்வு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3. நிழும் . 


( 1931 


1751. குயிலுவம் என்னும் பெயர் 


குயிலுவத் தொழிலே நரப்புக் கருவி 
பயிலும் பாடற் பண்பிற்று ஆகும் . 


குயிலுவம் என்னும் பெயர் : நரம்புக் கருவி பயிலும் பாடற் 
பண்பு . ( நரம்புக் கருவியால் பாடுவது ) . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : குயிலுவத் தொழில் என்பது . 
3-4 நரப்பு முன் கருவி - பிற்பதிப்புக்கள் . 


( 194 ) 


1752. கூத்தின் பெயர் 


நடமே , நாடகம் , கண்ணுள் , நட்டம் , 
படிதம் , ஆடல் , தாண்டாம் , பரதம் , 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


587 


ஆலுதல் , துணங்கை , தூங்கல் , பாணி , 
குரவை , நிருத்தம் , கூத்து எனப் படுமே . 


கூத்தின் பெயர் : ( 14 ) 
1. நடம் , 2. நாடகம் , 3. கண்ணுள் , 4 . 

4. நட்டம் 
5. படிதம் , 6. ஆடல் , 7. தாண்டவம் , 8. பரதம் , 
8. ஆலு தல் , 10. துணங்கை , 11 தூங்கல் , 

11 தூங்கல் , 12. பாணி 
13. குரவை , 14. நிருத்தம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
3. ஆலு த றூங்கல் பாணி குரவை ; 3 : 4 வாணி 

நிலய நிருத்தங் கூத்தெனப் படுமே 

இலய நிலய நிருத்தங் கூத்தே 
4 : 1 நிலையம் 


இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 


மற்றுங் கூத்தின் பெயர் 
256. * நடனந் தூக்கு நாட்டிய நட்டண 

நடையு மதற்கே . நவிலப் படுமே , 


( 195 ) 


1753. சிவனாடலின் பெயர் 


பாண்டரங்கம் , காபாலம் , கொடுகொட்டி என்று இவை 
மூன்றும் முக்கணன் ஆடலைக் கூறும் . 


சிவனாடலின் பெயர் : ( 3 ) 

1. பாண்டரங்கம் , 2. காபாலம் , 3. கொடுகொட்டி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பரமனாடலின் பெயர் . 
பாண்டரங்கங் காபாலங் கொடுகொட்டி பரமனாடல் . 
1 : 2 கபாலம் 
2 : 3- 4 ஆடலை மொழிப 
பாண்டரங் கங்கபா லங்கொடு சொட்டி 
யென் றிவை மூன்று முக்கணனாடல் 

-அச்சுப்பிரதி . 

( 96 ) 


திவாகரம் 


588 


1754. குமரனாடலின் பெயர் 


கொட்டியும் , குடையும் , குமரன் ஆடற்கு 
ஒட்டிய பேரிற்கு உரித்தா கும்மே . 


குமரனாடலின் பெயர் : ( 2 ) 

1. கொட்டி , 2. குடை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : முருகனாடலின் பெயர் . 


கொட்டியுங் குடையுங் குமரனா டற்பெயர் . 
கொட்டியுங் குடையுங் குமரன ாடல் - அச்சுப்பிரதி . ( 197 ) 


1755. மாயோனாடலின் பெயர் 


அல்லியம் , குடமாடல் , மல்லே , மரக்கால் , 
எல் ஒளி மாயோன் ஆடல் ஆகும் . 


மாயோனாடலின் பெயர் : ( 4 ) 

1. அல்லியம் , 2. குடமாடல் , 3. மல் , 


4. மரக்கால் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

முருகனாடல் , மாயோனாடல் , சிவனாடல் ( 1754 , 1755 , 
1753 ) என்னும் வரிசை முறை பேராசிரியர் மு . இராகவை 
யங்கார் பிரதியில் காணப்படுகிறது . 

அச்சுப்பிரதியில் மாயோன:ாடல் , சிவனாடல் , முருக 
னாடல் ( 1755 , 1753 , 1754 ) என்னும் அடைவு முறை காணப் 
படுகிறது . 

( 198 ) 


1756. திருமகளாடலின் பெயர் 
பாவை என்பது திருமகள் ஆடல் . 
திருமகளாடலின் பெயர் : ( 1 ) 

பாவை . 


( 199 ) 


1757. அயிராணியாடலின் பெயர் 


அயிராணி ஆடற்பெயர் கடையம் ஆகும் . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


589 


அயிராணியாடலின் பெயர் : ( 1 ) 

கடையம் . 


. 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : இந்திராணியாடலின் பெயர் 
2 : 3 ஆடல் கடையம் 

இதன் பின் துர்க்கையாடலின் பெயர் என்னும் தலைப்பில் 
அச்சுப்பிரதியில் பின் வரும் நூற்பா காணப்படுகிறது : 

மரக்காற் கூத்தே துர்க்கை யாடல் . 
இந்நூற்பா பெரும்பான்மைப் பிரதிகளிலும் இல்லை . 

( 200 ) 


1758. சத்தமாதாக்களாடலின் பெயர் 


எழுவர் மங்கையர் ஆடலும் துடியே . 


சத்தமாதாக்களாடலின் பெயர் : ( 1 ) 

துடி . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைட்பு : சத்தமாதரா . லின் பெயர் . 


( 201 ) 


1759 . 


காமனாடலின் பெயர் 


பேடு ஆடல் காமன் ஆடல் ஆகும் . 


காமனாடலின் பெயர் : ( 1 ) 

பேடு - 


( 202 ) 


1760. கூத்துவிகற்பத்தின் பெயர் 


கரணம் , வித்தம் , மலைப்புப் , பவுரி , 
பிரமரி , வீரட டானம் , தனிப்பே , 
உள்ளாளம் , கடகம் என்ன ஒன்பதும் 
ஒள்ளிய கூத்தின் விகற்பம் ஆகும் . 


கூத்து விகற்பத்தின் பெயர் : ( 9 ) 

1. கரணம் , 2. வித்தம் , 


3 . 


மலைப்பு . 


4. பவுரி , 


திவாசரம் 


590 


5. பிரமரி , 6. வீரட்டானம் , 7. குனிப்பு , 8. உள்ளாளம் , 
9. கடகம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


*- தலைப்பு : கூத்தின் விகற்பத்தின் பெயர் . 
114 பவரி 


2 : 4 சூனிப்டம் 
3 . உள்ளாளனங் சடக மெனவே யொன்பதும் . 
இதனோடு முதற் பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா 


. 


மற்றுங்கூத்தின் விகற்பத்தின் பெயர் 


257. * உம் பிதம் புரிய மிலயம் பரதமு 
மப்பெயர்க் காமென் றறைந்தனர் புலவர் . 

( 203 ) 


1761. கைகோத்தாடலின் பெயர் 


குரவைக் கூத்தே கைகோத்து ஆடல் . 


கைகோத்தாடலின் பெயர் : ( 1 ) 

குரவைக்கூத்து . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : குரவைக் கூத்தென்னும் பெயர் 


( 204 ) 


1762. துணங்கை என்னும் பெயர் 


முடக்கை இருக க பழுப்புடை ,ஒற்றித் 
துடக்கிய நடையது துணங்கை ஆகும் . 


துணங்கை என்னும் பெயர் : முடக்கிய 

ஒற்றி ஆடல் . 


இருகைப் பழுப்புடை 


பாடவேறுபாடு - விளக்கம் 
தலைப்பு : துணங்கை என்னும் சொற்பொருட் பெயர் . 

( 20 ) 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


59i 


1763 , வேலனாடலின் பெயர் 


வெறியும் , அணங்கும் , கழங்கும் வேலன் ஆடல் 
வேலனாடலின் பெயர் : ( 3 ) 

1. வெறி , 2. அணங்கு , 3. கழங்கு . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1-2 அணங்கும் வெறியுங் 


( 206) 


1764. வட்டணை பொறுத்தலின் பெயர் 


வட்டித்தல் , தட்டல் , வட்டணை பொறுத்தல் . 
வட்டணை பொறுத்தலின் பெயர் : ( 2 ) 

1. வட்டித்தல் . 2. தட்டல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு ! ஒற்றறுத்தலின் பெயர் , ஒத்தறுத்தலின் 
பெயர் . 
3-4 வட்டனையொற் றறுத்தல் 

( 207 ) 


1765. அங்கை குவித்துக் கொட்டலின் பெயர் 
கொம்மை , அங்கை குவித்துக் கொட்டல் . 


அங்கை குவித்துக் கொட்டலின் பெயர் : ( 1 ) 

கொம்மை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கொம்மை கொட்டலின் பெயர் , கைகுவித்துக் 
கொட்டலின் பெயர் 
கொம்மை கொட்டல் கைகு வித்துக் கொட்டல் 

-அச்சுப்பிரதி . 

( 208 ) 


1766. ஆர்த்துவாய் புடைத்தலின் பெயர் 
ஆவலங் கொட்டல் , ஆர்த்துவாய் புடைத்தல் . 


தி -10 


592 


திவாகரம் 


ஆர்த்துவாய் புடைத்தலின் பெயர் - ( 1 ) 

ஆவலங்கொட்டல் . 


( 209 ) 


1767. குந்தி நிற்றலின் பெயர் 
குந்திய கால்நிலை , குஞ்சித்தல் ஆகும் . 
குந்தி நிற்றலின் பெயர் : ( 1 ) 

குஞ்சித்தல் , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : குஞ்சித்தலின் பெயர் , குந்திய நிலையின் 
பெயர் . 

( 210 ) 


1768. - குடந்தம் என்னும் பெயர் 
குடந்தம் , கைகூப்பி மெய்கோட்டி நிற்றல் . 
குடந்தம் என்னும் பெயர் : ( 1 ) 

கைகூப்பி மெய்கோட்டி நிற்றல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கைகூப்பி மெய்கோட்டி நிற்றலின் பெயர் . 
3-4 மெய்கோட்டி நிற்றல் . 

( 211 ) 


1769. தாளவொற்றின் பெயர் 
சதியும் , சீரும் தாளவொற்றின் பெயரே . 
தாளவொற்றின் பெயர் : ( 2 ) 

1. சதி , 2. சீர் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : தாள வொத்தின் பெயர் . 
3-4 தாள வொற்றே 


( 212 ) 


1770. நடம் என்னும் பெயர் 
அதனின் நடிப்பது நடம் ஆகும் மே . 
நடம் என்னும் பெயர் : ( 1 ) 

தாள வொற்றிற்கு ஏற்ப நடிப்பது . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


593 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : அதனின டித்தலின் பெயர் . 
1-2 அதனினடப்பது . 
இதன் பின்னர் இத்தொகுதி முடிவு வரையில் அச்சுப் 
பிரதியில் காணப்படும் நூற்பாக்கள் ஏடுகளில் காணப்பட 
வில்லை . இவற்றைத் தாம் புதுவதாக ஆக்கிய நூற்பா என 
முதற் பதிப்பாசிரியர் உடுக்குறியிட்டுச் சுட்டவும் இல்லை . 
பேராசிரியர் மு . இராகவையங்கார் அவர்களும் , இவை 
ஏட்டுப் பிரதியில் இல்லை என்பதைத் தம் கையெழுத்துப் 
பிரதியில் இருதலைப் பகர வளைவுக் குறியீட்டுத் [ ] 
தெளிவு படுத்தியுள்ளார் . ஐயத்திற்கிடமாயுள்ள இந்நூற் 
பாக்கள் முதற்பதிப்பில் கண்டவாறே இங்கும் தரப்படு 

முதற்பதிப்பாசிரியர் இடையிடையே சேர்த் 
துள்ள 

புது நூற்பாக்களைப் போலப் பிற்காலத்து 
வந்த ஒருவர் இவற்றை எழுதிச் சேர்த்து விட்டன ராதல் 
வேண்டும் . 
கீறலின் பெயர் 
கீளல் கீண்டல் கிழித்திடல் கீன்றல் 
கீழ்தல் பீறல் கீறலின் பெயரே . 


கின்றன . 


கிளைத்தலின் பெயர் 
பிளிறன் ஞெண்டல் கிண்டல் கிளைத்தல் . 


கத்தறித்தலின் பெயர் 
கொய்தல் கத்தரித்தல் . 
குட்டுதலின் பெயர் 
தகர்த்தல் குட்டுத லுடைத்தலு மாகும் . 
அடுக்குதலின் பெயர் 
ஏற்ற லடுக்குதல் . 


ஒழிதலின் பெயர் 
ஒவ லொழிதல் . 


மாற்றலின் பெயர் 
விலக்கள் மாற்றல் . 


மிசையின் பெயர் 
மீமிசை மிசையே . 


594 


திவாகரம் 


தாபித்தலின் பெயர் 
நிலைபடச் செய்த றாபித்த லாகும் . 
நிறுத்தலின் பெயர் 
நோன்ற றானே நிறுத்த லென்ப . 
சொலித்திடலின் பெயர் 
இடத்தல் சொலித்திட லென்னற் டாற்றே . 
வகிர்தலின் பெயர் 
து வர்தல் வகிர்தலாகச் சொல்லுவர் . 


குத்தலின் பெயர் 
புடைத்த லெறித்த லெற்றலிம் மூன்றுங் 
குத்த லென்னக் கூறப் படு 3 .. 
அடித்தலின் பெயர் 
கொட்டன் மொத்த லறைத லகைத்த 
லெற்ற லதுக்கன் மோதல் வழுக்க 
லென் றிவை யெட்டு மடித்த லென் ப . 
வசமாக்குதலின் பெயர் 
வடித்தல் வசமாக் குதலின் மாற்றே . 
முண்டித மாக்கலின் பெயர் 
மழித்தல் முண்டித மாக்க லன்ப . 


வாருதலின் பெயர் 
வளைத்தல் கவர்தல் வௌவல் கொளலிவை 
வாருத லென்ன வகுக்கற் பால . 
கொள்ளையின் பெயர் 
நொண்டி சூறை கொள்ளை யாகும் . 
பரத்தலின் பெயர் 
பாரித்தல் விரியல் பரத்த வென்ப . 


முகத்தலின் பெயர் 
தோண்ட னோண்டன் முகத்த லென்பு . 
காத்தலின் பெயர் 
திதி நிலை பெறுத்த னோக்கல் புரத்தல் 
காத்த லென்னக் கழறப் படு மே . 


செயல் பற்றிய பெயர்த்தொகுதி 


695 


பங்கீட்டின் பெயர் 
பகுத்தல் பாத்தல் பாகம் பாதி 
பங்கீ டென்னப் பகரற் பால . 


விரித்தலின் பெயர் 
இகுத்தல் விரித்தல் . 
பொதிதலின் பெயர் 
வீக்கம் பொதிதல் . 


சித்தின் பெயர் 
சம்பிரதஞ் சித்தின் மேற்றே . 
அருவலின் பெயர் 
பருவர லருவல் . 
நீக்கலின் பெயர் 
வரைவு நீக்கல் . 


மாறுபாட்டின் பெயர் 
தெற்ற லென்பது மாறுபா டென்ப . 


சுடலின் பெயர் 
தூபிதஞ் சந்தாபஞ் சுடலெனப் படுமே . 


மறைப்பின் பெயர் 
மாய்த லாவரண மறைப்பின் பெயரே . 


தள்ளலின் பெயர் 


நுக்க லூன்ற னோன்ற றள்ளல் . 


அவமதிச் சிரிப்பின் பெயர் 
அசிய மவமதிச்சிரிப் பாமென வறைவர் . 

ஆசியம் - மு . ரா . 


பிணக்கின் பெயர் 


மறலரி லபரந் துவக்குப் பிணக்கே . 


கொப்பளித்தலின் பெயர் 
பிளிற்றல் பில்கல் காலல் கொப்பளித்த 
லுமிழ்தலு மாமென வுரைக்கற் பாற்றே 


596 


திவாகரம் 


அலையலின் பெயர் 
அலைசன் ஞெகிழ்தன் ஞொள்க லாஞ்சி 
அலையலின் பெயரென வறைதற் குரிய . 


சத்தி செயலின் பெயர் 
உமிழ்தல் கான்ற லுற்காரஞ் சத்தி . 
உமிழ்தல் கான்ற லுற்காரஞ் சத்தி 
செயலின் பெயரெனச் செப்பினர் புலவர் - பிற்பதிப்புக்கள் . 


மூச்சின் பெயர் 
தும்மல் சுவாச மூச்செனச் சொல்லும் . 


தாழ்தலின் பெயர் 
சரங்க லிறைஞ்சல் கூறுப தாழ்தல் . 
இறக்குதலின் பெயர் 
இறக்குதலிறங்குதல் குனிவு மாகும் 
இதன் பின்னர் 1770 ஆம் நூற்பாவை முதற்பதிப்பும் 
அதன் வழிவந்த பிற்பதிப்புக்களும் அமைத்துள்ளன . 


1771. சேந்தன் பெரும்புகழ் 


அண்ணல் சம்புஆதிக் காணி யாட்டியை , 
பெண்ணணங்கை , மூவுலகும் பெற்ற அம்மையை , 
செந்தமிழ் மாலை அந்தாதி புனைந்த 
நாவலன் , அம்பர்க் காவலன் , சேந்தன் 
உயர்வுற்ற திவாகரத்து ஒன்பதாவது 

செயல்பற்றிய பெயர்த்தொகுதி முற்றும் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1-2 அண்ணல் செம்பாதிக் 
4 : 2-3 அம்பற் காவலன் 
5 : 1-2 செய்கையுற்ற , இயல்வுற்ற 


( 214 ) 


பத்தாவது 
ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


பத்தாவது 
ஒலி பற்றிய பெயர்த் தொகுதி 


1772. எழுத்தினோசைச் சொல்லின் பெயர் 
நொடியும் , கதையும் , பனுவலும் , கிளவியும் , 
பறையும் , இசையும் , கூற்றும் , மாற்றமும் , 
அறையும் , மொழியும் , வாணியும் , புகறலும் 
உரையும் , எழுத்தின் ஆகிய ஓசைச் சொல் . 


எழுத்தினோசைச் சொல்லின் பெயர் : ( 13 ) 

1. நொடி , 2. கதை , 3. பனுவல் , 4. கிளவி , 
5. பறை , 6. இசை , 7. கூற்று , 

8. மாற்றம் , 
9. அறை , 10. மொழி , 

11. வாணி , 12 புகறல் , 
13 .. உரை . 


பாடவேறுபாடு -- விளக்கம் 


1 : 3--4 கிளவியும் பனுவலும் 
314 வினாவும் 

இந்நூற்பா அச்சுப்பிரதியில் இல்லை . அச்சுப்பிரதியில் 
காணப்படும் விரித்தல் கதைத்தல் எனத் தொடங்கும் 
நூற்பா ஏடுகளில் காணப்படவில்லை . 

அது வருமாறு ! 


சொல்லுதலின் பெயர் 
விரித்தல் கதைத்த லுரைத்தல் கூற 
றெரித்த வாட னொடித்த னவிலல் 
சாற்றல் பணித்தன் மொழிதல் வலித்திட 
லேற்றமுந் நான்குஞ் சொல்லுதற் கிசையும் . 


. ( 1 ) 


1773. சொல்லின் பொதுப்பெயர் 
நகர் தல் , செப்பல் , இயம்பல் , பரவல் , 


-11 


வாகரம் 


600 


குயிறல் , இறுத்தல் , கூறல் , புகறல் , 
கட்டுரை , விளம்பல் , கரைதல் , ஓதல் , 
சொற்றல் , வழங்கல் , வசனம் . காதை , 
5 போல் , பேச்சு , கிளப்பே , அறைதல் , 
இசைப்பு , தேர்தல் , மீ முற்றல் , வாணி , 
அசைப்பு என்று இன்னவை சொல்ான அறைவா . 


சொல்லின் பொதுபெயர் : ( 25 ) 

1. பகர்தல் , 2. செப்பல் , 3. இயம்பல் , 4. பரவல் , 
5. குயிறல் , 6. இறுத்தல் , 7. கூறல் , 8 , புகறல் , 
.. கட்டுரை . 10 . 

10. விளம்பல் , 11. கரைதல் , 1 ?, தல் , 
13. சொற்றல் , 14. வழங்கல் , 15. வசனம் , 16. காதை 
17. பேசல் , 18. பேச்சு , 19 . கிளப்பு , 20. அறைதல் . 

சைப்பு . 22. தேர்தல் , 23. மிழற்றல் , 24. வாணி . 
15. அசைப்பு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : சொல்லின் பெயர் , சொல்லு தலின் பெயர் . 


6 : 1-3 இசைப்புக் கோதல் 
7 : 1-2 அசைப்புக் கீரோடு 

இதன் பின்னர் முதற் பதிப்பாசிரியர் சேர்த்த நான்கு 
நூற்பாக்கள் வருமாறு : 


மற்றுச் சொல்லின் பெயர் 
258. * குயில்வினா வெதிர்ப்புக் கீர் நுவல் பாணி 

யியம்வாக் கென்பவுஞ் சொல்லின் பால . 


பிற்பதிப்புக்கள் இதனை முந்திய நூற்பாவோடு இணைத்து 
அதன் அங்கமாக அமைத்துள்ளன . 

பதத்தின் பெயர் 
259. * பாழியு முரையும் பதமென வுரைப்பர் . 


வாசகத்தின் பெயர் 


260. * வார்த்தை வசனம் வசித்தல் பாசுரஞ் 

சோத்த நான்கும் வாசகஞ் செப்பும் . 


ஒ லி பற்றிய பெயர்த்தொகுதி 


601 


பல்கால் விளம்புதலின் பெயர் 
261. * மீதுரை பல்கால் விளம்புத லாகும் .. 


இதனை அடுத்து முதற் பதிப்பில் சத்தியத்தின் பெயர் 
என்னும் தலைப்பின் கீழ் வரும் நூற்பாவும் பிரதிகளில் காணப் 
படவில்லை . அது வருமாறு : 


சத்தியத்தின் பெயர் 
ஆணை விரதம் வட்டித்தல் சூள் பிர 
மாணம் வஞ்சினஞ் சபதஞ் சத்தியம் . 


1774. மெய்யின் பெயர் 


வாய்மையும் , சரதமும் , பரமும் , வாயும் , 
ஆணையும் , திடமும் , மெய் என அறைவர் . 


மெய்யின் பெயர் : ( 6 ) 


3. பரம் , 


4. வாய் , 


1. வாய்மை , 2. சரதம் , 
ஆணை , 6. திடம் . 


5. 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 வாய்மை சாதஞ் சரதஞ் சரிதம்வாய் , 
வாய்மைசாதஞ் சரத முண்மைவாய் - அச்சுப்பிரதி . 
2 : 2 திடனும் 
இதனோடு முதற் பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா ! 


மற்று மெய்யின் பெயர் 
262. * சத்திய மன்ற நிலைமை வேளாண்மை 

நிச்சய யென் பவு மெய்டென நிகழும் , 


( 3 ) 


1775. பொய்யின் பெயர் 


மடி , வஞ்சம் , மாயம் , அனுசிதம் , படிறு , 
சடம் , வக்கிரம் , விகிர்தம் , நிசிதம் , பொய்யே . 


பொய்யின் பெயர் : ( 9 ) 

2. வஞ்சம் , 


1. ம . 


3. மாயம் , 


அனுசிதம் , 


. 


602 


திவாகரம் 


, 


6. சடம் , 


7. வக்கிரம் , 


8 . 


விகிர்தம் , 


5 . படிறு , 
.. நிசிதம் . 


மாயை 


பாடவேறுபாடு --விளக்கம் 
1 : 2 

3 அனிசிதம் , அனுசு தம் 
2 சடமே வக்கிரம் விகிர்த மனிசிதம் 

பொய்யே யென்னப் புகன்றனர் புலவர் 
தமனிய மென்றுஞ் சாற்று மதற்கே , 


2 


சடம்வக் கிரம் விகிர் தம் பிசியிவை பொய்யே 

சடம்வக் கிரம்விகிர்த நிசிதமிவை பொய்யே . 
இதனை அடுத்து அச்சுப்பிரதியில் காணப்படும் நூற்பாவும் 
ஏடுகளில் இல்லை . 

மற்றும் பொய்யின் பெயர் 
* மிச்சை வலக்காரந் தள்ளல் வழுது 

ெட்டு சாதனை பொய்யின் கூற்றே . 
இது 1840 ஆம் ஆண்டுப் பதிப்பில் உடுக்குறியிட்டுக் 
காட்டப்பட்டுள்ளது . 

( 4 ) 


. 


1776. குறளையின் பெயர் 


குஞ்சம் , பிசினம் , குறளை ஆகும் . 


குறளையின் பெயர் : ( 2 ) 

1. குஞ்சம் , 2. பிசினம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 பிசுனம் . 


( 5 ) 


1777. புறங்கூற்றின் பெயர் 


கொடுவாய் என்பது புறங்கூற் றாகும் . 


புறங்கூற்றின் பெயர் : ( 1 ) 

கொடுவாய் . 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


603 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 புறங்கூற லாகம் . 

இதனை அடுத்து வெறும் புறங்கூறலின் பெயர் என்னும் 
தலைப்பில் அச்சுப்பிரதியில் காணப்படும் - நூற்பா ஏடுகளில் 
இல்லை . 


வெறும்புறங்கூறலின் பெயர் 
* கொண்டியந் தொடுப்பு வெறும் புறங்கூறல் . 


( 6 ) 


1778. வாழ்த்தின் பெயர் 


ஆசிடை , வாழ்த்தே . 


வாழ்த்தின் பெயர் : ( 1 ) 

ஆசிடை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : ஆசிடை வாழ்த்தின் பெயர் , ஆசில்வாழ்த்தின் 
பெயர் . 
ஆசிடை யென்பது ஆசில் வாழ்த்தே . 
இதனோடு முதற் பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 
மற்றும் ஆசில்வாழ்த்தின் பெயர் 
263. * பல்லாண் டாசிகை வாரஞ் சோபனஞ் - 
சொல்லிய நான்கும் வாழ்த்தினைச் செப்பும் . 

( 7 ) 


1779. திசைச்சொல்லின் பெயர் 


தேசிகம் , திசைச்சொல் . 


திசைச் சொல்லின் பெயர் : ( 1 ) 

தேசிகம் , 


பாடவேறுபாடு- விளக்கம் 

வாழ்த்துக்கும் திசைச் சொல்லுக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1778 , 1779 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 8 ) 


604 


திவாக்ரம் 


1780. துதித்தலின் பெயர் 


வழுத்தல் , பரவுதல் , ஏத்தல் துதித்தல் . 


துதித்தலின் பெயர் : ( 3 ) 

1. வழுத்தல் , 2. பரவுதல் , 3. ஏத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2. பரவல் . 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 
மற்றும் துதித்தலின் பெயர் 
264. * போற்றல் பரசுத றோத்திர மெச்சல் 

சாற்றிய நான்கு மதன்பாற் சாரும் . 
பிற்பதிப்புக்கள் இதனையும் திவாகரர் வாக்குடன் 
இணைத்து ஒன்றாய்த் தந்துள்ளன . 

( 9 ) 


1781. வாழ்த்தின் பெயர் 


பழிச்சல் , புகழ்தல் , வாழ்த்து எனப்படுமே . 


வாழ்த்தின் பெயர் : ( 2 ) 

1. பழிச்சல் , 2. புகழ்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : தெய்வ வாழ்த்தின் பெயர் . 
2 புகழ்ச்சி , பரவுதல் . 
புகழ்தலின் பெயர் என்னும் தலைப்பில் 1780 , 1781 ஆம் 

, 
நூற்பாக்கள் ஒன்றாயிணைத்தும் சில பிரதிகளில் பாடம் .. 

புகழ்தலின் பெயர் 
வழுத்தல் பரவ லேற்ற றுதித்தல் 
பழிச்சல் புகழ்ச்சி வாழ்த்தெனப் படுமே . 

( 10 ) 


1782. பலரறி சொல்லின் பெயர் 
பலரறிசொல் , பெருஞ்சொல் . 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


605 


பலரறி சொல்லின் பெயர் : ( 1 ) 

பெருஞ்சொல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : பெருஞ்சொல்லின் பெயர் . 
பலரறி சொல்லே பெருஞ்சொல் லென்ப - என்பது 
பிற்பதிப்பு . 

( 11 ) 


1783. சிறுசொல்லின் பெயர் 
சிறுசொல் , பழித்தல் . 


சிறுசொல்லின் பெயர் : ( 1 ) 

பழித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பழித்தலின் பெயர் 
1 சிறுச்சொல் 

பலரறி சொல்லுக்கும் சிறு சொல்லுக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1782 , 1783 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 12 ) 


1784. பழிமொழியின் பெயர் 
அம்பல் , கவ்வை , ஏச்சு , அலர் , பழிமொழி . 


பழிமொழியின் பெயர் : ( 4 ) 

1. அம்பல் , 2. கவ்வை , 


3. ஏச்சு , 4. அலர் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பழிச்சொல்லின் பெயர் . 
3-4 யேரல் பழிச்சொல் . 


இதனோடு முதற் பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 
மற்றும் பழிச்சொல்லின் பெயர் 
265. * பரிவாதந் தீச்சொல் பழிச்சொல் லாகும் . 

மேலும் , விடாது பேசலின் பெயர் என அச்சுப்பிரதியில் 
உள்ள நூற்பா ஏடுகளில் காணப்படவில்லை . 


606 


திவாகரம் 


விடாது பேசலின் பெயர் : 
பிதற்றுதல் விடாது பேச லாகும் . 


( 13 ) 


1785. அம்பல் என்னும் பெயர் 


அம்பல் , சிலர் அறிந்து தம்முள் புறங்கூறல் . 


அம்பல் என்னும் பெயர் : ( 1 ) 

சிலர் அறிந்து தம்முள் புறங்கூறல் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : அம்பலென்னும் சொற்பொருட் பெயர் 
தம்முட் புறங் கூறலின் பெயர் , சிலர் அறிந்து . தம்முள் 
புறங்கூறலின் பெயர் . 

( 14 ) 


1786. அலர் என்னும் பெயர் 


அலரே , பலரும் அறிந்து புறம் தூற்றல் . 


அலர் என்னும் பெயர் : ( 1 ) 

பலரும் அறிந்து புறம் தூற்றல் , 


பாடவேறுபாடு- விளக்கம் 
தலைப்பு : அலர் 

அலர் - என்னும் 
பழி தூற்றலின் பெயர் . பலரும் 
பெயர் . 


சொற்பொருட் 

பெயர் . 
அறிந்து பழி தூற்றுதலின் 


3-4 அறிந்து அலர் தூற்றல் . 

தன் பின்னர் அச்சுப்பிரதியில் காணும் இரு நூற்பாக்கள் 
ஏட்டுப் பிரதிகளில் இல்லை . 


இகழ்ச்சிச் சொல்லின் பெயர் 
ஏயே சீச்சீ யென்னிளி யேௗன 
மாய நான்கு மிகிழ்ச்சியினாகும் . 


அதட்டலின் பெயர் 
அதிர்த்திட றெழித்த லுரப்ப லதட்டல் . 


( 15 ) 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


607 


1787 . 


க்கர் என்னும் பெயர் 


இடக்கர் என்பது மறைத்து மொழி கிளவி . 


இடக்கர் என்னும் பெயர் : ( 1 ) 

மறைத்து மொழி கிளவி . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : இடக்கர் என்னும் சொற்பொருட் பெயர் .. 
மறைத்து மொழியும் சொல்லின் பெயர் . 
இதனை அடுத்து அச்சுப்பிரதியில் காணும் ஒரு நூற்பா 
ஏட்டுப் பிரதிகளில் இல்லை . 


மற்று மறைத்து மொழியுஞ் சொல்லின் பெயர் 


* மற்றுங் கூதன மறைத்துரைக் குஞ்சொல் . ( 1 ) 

1840 ஆம் ஆண்டுப் பதிப்பில் இதற்கு உடுக்குறி 
இடப்பட்டுள்ளது . 


1788. புகழின் பெயர் 


கீர்த்தி , மேம்பாடு , மீக்கூற்று , ஒளியொடு , 
சீர்த்தி , இசை , புகழ் ஆம் எனச் செப்புவர் . 


புகழின் பெயர் : ( 6 ) 

1. கீர்த்தி , 2. மேம்பாடு , 3. மீக்கூற்று . 
5. சீர்த்தி , 6 . இசை . 


4. ஒளி , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 4 றொளிசீர் , றொளியிசை 
2 சீர்த்தியென்றிவை புகழெனச் செப்பினர் 
சீர்த்தி யென் றிவை புகழெனப் படுமே 
சீர்த்தி யிசையொடு புகழெனச் செப்பினர் 


( 17 ) 


1789. ஏற்றமொழியின் பெயர் 


தோற்றமும் சொல்மாலையும் ஏற்றம் ஆகும் . 


தி -- 12 


608 


திவாகரம் 


ஏற்றமொழியின் பெயர் : ( 2 ) 

1. தோற்றம் , 2. சொன்மாலை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 ஏற்றமொழியாகும் . 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா .. 
மற்று மேற்ற மொழியின் பெயர் 
266. * மெய்ப்பு சுலோகஞ்சீ ரேற்ற மொழி யென்ப . 
இதன் பின் அச்சுப்பிரதியில் காணப்படும் பின்வரும் நூற் 
பாவும் ஏட்டுப் பிரதிகளில் இல்லை . 
ஏற்றத்தின் பெயர் 
கியாதக் கிளவி யேற்றங் கிளக்கும் . 

( 18 ) 


1790 : மிகுபுகழின் பெயர் 


சீர்த்தியும் கீர்த்தியும் மிகுபுகழ் ஆகும் . 
மிகுபுகழின் பெயர் : ( 2 ) 

1. சீர்த்தி , 2. கீர்த்தி , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

இதன் பின் அச்சுப்பிரதியில் காணப்படும் பின் வரும் நூற்பா 
ஏடுகளில் இல்லை . 
மேம்பாட்டின் பெயர் 
உற்ற மேம்பாட்டின் பெயரா கும்மே . 

( 19 ) 


1791. ஓர் தலின் பெயர் 


ஓர்ப்பு , கடைப்பிடி , குறிக்கோள் , தேற்றம் என்று 
ஆர்த்த புலவர் அறிந்திசி னோரே . 


ஓர்தலின் பெயர் : ( 3 ) 

1. கடைப்பிடி , 


2 , குறிக்கோள் , 3. தேற்றம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : தேற்றத்தில் பெயர் , ஆராய்தலின் பெயர் , 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


-60.9 


2 3 3- 4 அறிந்துரைத்தனரே . 


( 20 ) 


1792. தேற்ற மொழியின் பெயர் 


மாற்று என் கிளவியும் , மன்றஎன் கிளவியும் , 
தேற்று என் கிளவியும் , தேற்றம் ஆகும் . 


தேற்ற மொழியின் பெயர் : ( 3 ) 

1. மாற்று , 2 , மன்ற , 3. தேற்று . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1 மாறென் , மற்றென் , 3. மன்றென் 
2 : 1 தெற்றென் , தேறென் . 


( 21 


1793. உறுதிக் கட்டுரையின் பெயர் 


கழறலும் , இடித்தலும் உறுதிக் கட்டுரை . 


-- 


உறுதிக் கட்டுரையின் பெயர் : ( 2 ) 

1. கழறல் , 2. இடித்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : உறுதிச் சொல்லின் பெயர் . 


( 22 ) 


1794. நிரம்பா மென்சொல்லின் பெயர் 


நிழற்றலும் , மிழற்றலும் நிரம்பா மென்சொல் . 


நிரம்பா மென்சொல்லின் பெயர் : ( 2 ) 
1. நிழற்றல் , 2 . 

2. மிழற்றல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இதனை அடுத்து அச்சுப்பிரதியில் காணும் நூற்பா ஏடு 
களில் இல்லை . 

மற்று நிரம்பா மென்சொல்லின் பெயர் 
மழலை கொஞ்சல் குதலையும் லாப 
மிழலை யெனவும் விளம்பு மதற்கே . 

( 23 ) 


610 


திவாகரம் 


1795. கூறியது கூறலின் பெயர் 


கூறியது கூறல் புனருத்திக் கூற்றே . 


கூறியது கூறலின் பெயர் : ( 1 ) 

புனருத்தி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : புனருத்தியின் பெயர் , புனருத்தியென்பதன் 
பெயர் . 

( 24 ) 


1796. சூளுறவின் பெயர் 


சூளே , வஞ்சினம் , சபதம் , சூளுறவே . 


சூளுறவின் பெயர் : ( 3 ) 

1. சூள் , 2. வஞ்சினம் , 3. சபதம் . 


-- 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : சபதஞ் சொல்லுதலின் பெயர் .. 
2 வஞ்சம் . 


( 25 ) 


1797. வாளாது என்னும் பெயர் 


வாளாது என் கிளவி பேசாது என்று ஆகும் . 


வாளாது என்னும் பெயர் : ( 1 ) 


பேசாது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : ( 1 ) வாளாவென்னும் பெயர் , பேசாவென்னும் 
பெயர் , பேசாமையின் பெயர் . 
வாளாவென் கிளவி பேசாவென் றாகும் 
- அச்சுப்பிரதி . 

( 26 ) 


1798. நன்னிமித்தத்தின் பெயர் 
விரிச்சியும் , வாய்ப்புள்ளும் நற்சொல் நிமித்தம் . 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


611 


நன்னிமித்தத்தின் பெயர் : ( 2 ) 
1. விரிச்சி ,, 

2. வாய்ப்புள் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : நன்னிமித்தப் பெயர் , நன்னிமித்தச் சொல்லின் 
பெயர் . 

( 27 ) 


1799. அழைத்தலின் பெயர் 


கூவலும் , விளித்தலும் , உளைத்தலும் , கரைதலும் , 
வாவெனலும் அழைத்தல் மாற்றம் ஆகும் . 


அழைத்தலின் பெயர் : ( 5 ) 
1. கூவல் , 2. விளித்தல் , 

2. விளித்தல் . 3. உளைத்தல் , 4. கரைதல் , 
5 . 

வாவெனல் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இதனை அடுத்து அச்சுப் பிரதியில் காணும் நூற்பா 
ஏடுகளில் இல்லை . 


கமையிலாதழைத்தலின் பெயர் 
கத்தல் கூப்பிடல் கதற லலற 
லொத்த நான்குங் கமையிலா தழைத்தல் . 
இதன்பின் முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 
மற்றுங் கமையிலாதழைத்தலின் பெயர் 
267. * இகுத்தல் கேத லாக ருடனை 
அகவ னான்கு மழைத்த லாகும் . 

( 28 ) 


1800. பொரவழைத்தலின் பெயர் 
அறைகூவல் , பொர அழைத்தல் . 


பொரவழைத்தலின் பெயர் : ( 1 ) 

அறைகூவல் . 


( 29 ) 


1801. கீழறுத்தலின் பெயர் 
அறைபோதல் , கீழறுத்தல் . 


612 


திவாகரம் 


கீழறுத்தலின் பெயர் : ( 1 ) 

அறைபோதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

பொரவழைத்தலுக்கும் கீழறுத்தலுக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1800 , 1801 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 

( 30 ) 


1802. முதுச்சொல்லின் பெயர் 


மொழிமை, முதுச்சொல் . 


முதுச்சொல்லின் பெயர் : ( 1 ) 

மொழிமை . 


-- 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : முது சொல்லின் பெயர் 


மொழிமை முது சொல்- அச்சுப்பிரதி . 


( 31 ) 


1803. காரணச் சொல்லின் பெயர் 


கதை , காரணச்சொல் . 


காரணச் சொல்லின் பெயர் : ( 1 ) 


கதை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
முதுசொல்லுக்கும் காரணச் 

சொல்லுக்கும் பெயர் 
என்னும் தவப்பில் 1802 , 1803 ஆம் 

நூற்பாக்களை 
‘ முதுமை முது சொல் கதைகா ரணச் சொல் என ஒரே 
நூற்பாவாகவும் கொள்வர் . 

( 32 ) 


1804. உபசாரச் சொல்லின் பெயர் - 


முகமனும் , நன்னயக் கிளவியும் , உபசாரம் . 


உபசாரச் சொல்லின் பெயர் : ( 2 ) 

1. முகமன் . 2. நன்னயக் கிளவி . 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


613 


பாடவேறுபாடு - விளக்கம் 


4 


உபசாரச் சொல் . 


இதனோடு முதற் பதிப்பாசிரியர் தொடுத்த புது நூற்பா 


மற்றுமுபசாரச் சொல்லின் பெயர் 
268. * சம்மானமு முபசாரச் சொல்லே . 


( 33 ) 


1805. நயச் சொல்லின் பெயர் 


அசதி , நகையே , நயக்கிளவி ஆகும் . 


நயச் சொல்லின் பெயர் : ( 2 ) 
1. அசதி , 2 . 

2. நகை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : பரியாசச் சொல்லின் பெயர் 
அசதி நகை நயக் கிளவி யாகும் - என்றும் பாடம் . ( 84 ) 


1806. வினாவலின் பெயர் 


வினாவல் , கடாவல் . 
வினாவலின் பெயர் : ( 1 ) 

) 


கடாவல் . 


( 35 ) 


1807 , எதிர்மொழியின் பெயர் 


விடை , அதற்கு எதிர்மொழி . 


எதிர்மொழியின் பெயர் : ( 1 ) 

விடை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வினாவிற் கெதிர்மொழியின் பெயர் . 

வினாவலுக்கும் அதற்கெதிர் மொழிக்கும் பெயர் என்னும் 
தலைப்பில் 1806 , 1807 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பா 
வாகவும் சிலர் கொள்வர் . 


614 


திவாகரம் 


இதன் பின் அச்சுப்பிரதியில் காணப்படும் இரு நூற்பாக்கள் 
ஏடுகளில் இல்லை . 

வினாவும் விடையுங் கூடிய பொருள் 
சல்லாபம் வினாவிடை தழுவும் பொருளே . 


பொருளின்மையின் பெயர் 
அநர்த்தம் பொருளின் மை யாகு மென்ப . 


( 36 ) 


1808. நெடுமொழி என்னும் பெயர் 


நெடுமொழி , தன்மேம் பாடுதான் நிகழ்த்தல் . 


நெடுமொழி என்னும் பெயர் : ( 1 ) 

தன் மேம்பாடு தான் நிகழ்த்தல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : நெடுமொழியின் பெயர் , தன் மேம்பாடு 
கூறுதலின் பெயர் . 

( 37 ) 


1809. அசைச்சொல்லின் பெயர் 


அன்று என் கிளவியும் , இன்று என் கிளவியும் 
ஆம்என் கிளவியும் ஆகும் அசைச்சொல் . 


அசைச் சொல்லின் பெயர் : ( 3 ) 
1. அன்று , 2 . 

2. இன்று , 3. ஆம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : ஆமென்னுஞ் சொல்லின் பெயர் . 
2 : 3-4 ஆகு மென்ப . 


- - ( 88 ) 


1810. அம்ம என்னும் பெயர் 


அம்ம , கேட்பிக்கும் . 


அம்ம என்னும் பெயர் : ( 1 ) 

கேட்பிக்கும் கூற்று . 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


615 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : கேட்பிக்கும் உரை யசைச் சொல்லின் பெயர் , 
எதிர்முகமாக்குஞ் சொல்லின் பெயர் . 

( 39 ) 


1811. உரையசையின் பெயர் 


ஆங்க , உரையசை . 


உரையசையின் பெயர் : ( 1 ) 

ஆங்க . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : உரையசைச் சொல்லின் பெயர் . 


அம்ம என்னும் பெயர் உரையசைச் சொல்லின் பெயர் 
என்னும் தலைப்பில் 1810 , 1811 ஆம் நூற்பாக்களை ஒரே 
நூற்பாவாகவும் கொள்வர் சிலர் . 

( 40 ) 


1812. முன்னிலையசைச் சொல்லின் பெயர் 


மியா , இக , மோ , மதி , இகும் , சின் , என்னும் 

ஆவயின் ஆறும் முன்னிலை அசைச்சொல் . 
முன்னிலையசைச் சொல்லின் பெயர் : ( 6 ) 

1. மியா , 2 . க . 3. மோ . 4. மதி , 5. இகும் . 
6. சின் . 

( 41 ) 


1813 . 


அசைச் சொல்லின் பெயர் 


யா , கா , பிற , பிறக்கு , அரோ , போ , மாது என வரூஉம் 
ஆயேழ் சொல்லும் அசைநிலைக் கிளவி . 


அசைச் சொல்லின் பெயர் : ( 7 ) 
1. யா . 

2 . 3. பிற , 4. பிறக்கு , 5. அரோ : 
6. போ , மாது . 


கா , 


7 . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1 ஆகாபிற . 


( 42 ) 


தி -13 


616 


திவாகரம் 


1814. இசை நிறையசை நிலையின் பெயர் - 


* ஏயும் குரையும் இசைநிறை அசைநிலை 
ஆயிரண்டு ஆகும் இயற்கைத்து என்ப 
ஒப்பில் போலியும் அப்பொருட்டு ஆகும் . 


இசைநிறையசைநிலையின் பெயர் : ( 3 ) 

ஏ , 2. குரை , 3. போலும் . 


1. ஏ . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

அச்சுப் பிரதியில் இந்நூற்பா சற்று வேறுபட 
ஏயுங் குரையு மிசை நிறை யசை நிலை 
என்றும் , 
ஒப்பில் போலியு மப்பொருட் டாகும் 
என்றும் இருநூற்பாக்களாகத் தரப்பட்டுள்ளன . 


( 43 ) 


1815. ஒடு என்னும் பெயர் 
ஓடு என் கிளவி உடனிகழ்வு ஆகும் . 


( 1 ) 


ஓடு என்னும் பெயர் : ( 1 ) 

உடனிகழ்வு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : உடனிகழ்வின் பெயர் , 
சொல்லின் பெயர் . 


உடனிகழ்விடைச் 

( 41 ) 


1816. சாரியையின் பெயர் 


இன்னே , வற்றே , அத்தே , அம்மே , 
ஒன்னே , ஆனே , அக்கே , இக்கே , 
அன் என் கிளவி உளப்படப் பிறவும் . 

அன்ன என்ப சாரியை மொழியே . 
சாரியையின் பெயர் : ( 9 ) 

1. இன் , 2. வற்று , 3. அத்து , 4. அம் , 5. ஒன் , 
6. ஆன் , 7. அக்கு , 8. இக்கு 9. அன் , 

, 


6-17: 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : சாரியை மொழியின் பெயா . 
1 : 3 அற்றே 


3 : 3 உட்படப் . 


1817. இடைச்சொல்லின் பெயர் 


அம் , ஆம் , எம் . ஏம் , நம் , தம் , நும் , ஏ . 
உம்மே , அன் , ஆன் , முறை , கெழு , ஞான்றே , 
அல் , ஆல் , அன்றே . எனவே , மன்னே , 
தில்லை , வான் , பாக்கு , தெய்யவும் இடைச்சொல் . 


இடைச்சொல்லின் பெயர் : ( 23 ) 
1. அம் , 2. ஆம் , 3. எம் , 4. ஏம் , 

5. நம் , 
7. நும் , 
6. தம் , 

8. ஏ . 9. உம் , 

10. அன் , 
11. ஆன் , 12. முறை , 

13. கெழு , 14. ஞான்று . 
15. அல் , 16 . 

19. மன் , 
16. ஆல் , 17 . அன்று . 18. என , 

22. பாக்கு , 
20. தில்லை , 21. வான் , பாக்கு . 23. தெய்ய . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3 தம் நம் 
2 : 3 உறைகெழு- அச்சுப்பிரதி 
4 : 1 தில்லே பான் . 


( 46 ) 


1818. எழுத்தின் சாரியையின் பெயர் 


காரமும் , கரமும் , கானொடு , சிவணி 
நேரத் தோன்றும் எழுத்தின் சாரியை 
ஏனமும் , ஓனமும் எழுத்தின் சாரியை . 


எழுத்தின் சாரியையின் பெயர் : ( 5 ) 
1. காரம் , 

2. கரம் , 3. கான் , 
5. ஓனம் . 


4. ஏனம் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : எழுத்துச்சரியையின் பெயர் .. 


618 


திவாகரம் 


3:12 ஏனவு மோனவு 
இறுதியடி சில பிரதிகளில் இல்லை ; அச்சுப் பிரதியிலும் 
இல்லை . 

( 47 ) 


1819. வேற்றுமையின் பெயர் 
ஐ . ஒடு , கு . இன் , அது , கண் என்னும் 

அவ் ஆறு என்ப வேற்றுமை உருபே . 
வேற்றுமையின் பெயர் : ( 6 ) 
1. ஐ , 2 . 

2. , 

ஒடு . 3. கு , 4. இன் , 5. அது , 6. கண் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : வேற்றுமை யுருவின் பெயர் . 


( 48) 


1820. சுட்டின் பெயர் 


அ , இ , உ , அம்மூன்றும் சுட்டே . 


சுட்டின் பெயர் : ( 3 ) 


1. அ , 


2 . 


3. 2 .. 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2 இம்மூன்று - பிற்பதிப்புக்கள் . 


( 49 ) 


1821. வினாவின் பெயர் 


ஓ , " அம் மூன்றும் வினா . 


வினாவின் பெயர் : ( 3 ) 


1. ஆ , 


2. ஏ , . 


3 . 


( 50 ) 


1822. ஐயுற்ற சொல்லின் பெயர் 


யாதும் , எவனும் , கொல்லும் , என்னையும் 
ஆகும் என்ப , ஐயுற்ற கிளவி . 


ஐயுற்ற சொல்லின் பெயர் : ( 4 ) 

1. யாது , 2. எவன் , 3. கொல் . , 4. என்னை 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


61g 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : ஐயுறு சொல்லின் பெயர் . 
1 யாதுங் கொல்லு மெவனு மென்னையும் 
2 3-4 ஐயுறற் கிளவி . 


( 51 ) 


1823. இடத்தின் ஐயுற்ற சொல்லின் பெயர் 


யாண்டையும் வாங்கும் இடத்தி னையுற்ற சொல் . 


இடத்தின் ஐயுற்ற சொல்லின் பெயர் : ( 2 ) 

1. டாண்டை , 2. யாங்கு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : இட ஐய்யச் சொல்லின் பெயர் ,. 


( 52 ) 


1824. கல்வியின் பெயர் 


உறுதியும் , சால்பும் , ஓதியும் , அறிவும் , 
கலையும் , கேள்வியும் கல்வி ஆகும் . 


கல்வியின் பெயர் : ( 6 ) 

1. உறுதி , 2. சால்பு , 
5 . கலல , 6. கேள்வி . 


3. ஓதி , 


4. அறிவு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2. 2 கிளவியும் 
இதனோடு முதற் பதிப்பாசிரியர் இணைத்த நூற்பா : 
மற்றும் கல்வியின் பெயர் 
261. * வித்தை சாலம் விஞ்சை யூதிய 

மற்றிந் நான்குங் கல்வியி னாமம் . 
இதன் பின் அச்சுப்பிரதியில் காணும் பின்வரும் நூற்பா 
ஏட்டுப் பிரதிகளில் இல்லை . 


கற்றலின் பெயர் 


நவிலல் கெழுமல் பயிலலுங் கற்றல் . 


620 


திவாகரம் 


ணை 


இதளை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் ணத்த புது 
நூற்பா : 

படித்தலின் பெயர் 
270. * பாடல் வாசித்தல் பயிலல் கற்ற 

லோத லத்தி யயனமும் படித்தல் . ( 53 ) 


1825. வேதத்தின் பெயர் 


சுருதி , மறை , சாகை , எழுதாக் கிளவி , 
ஆதி நூல் என்ப வேத நூல் பெயரே . 


வேதத்தின் பெயர் : ( 5 ) 

1. சுருதி , 2. மறை 
5. ஆதி நூல் . 


3. சாகை, : 4 : எழுதாக்கிளவி , 


. 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு எழுதாக் கேள்வியின் பெயர் , வேதநூலின் 
பெயர் , 


என்றும் 


1 : 3-4 எழுதாக் கேள்வி - அச்சுப்பிரதி . 

தன் முதலடியை எழுதாக்கேள்வியின் பெயர் என்றும் , 
இரண்டாம் 

அடியை " வேதநூலின் பெயர் 
தலைப்பிட்டுத் தனித்தனி நூற்பாக்களாக அச்சுப்பிரதி 
கொண்டுள்ளது . 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் 

சேர்த்த புது 
நூற்பா . 

மற்றும் வேதநூலின் பெயர் 
271. * இருக்கோத் தாரணம் வேத மென்ப . 
பிற்பதிப்புக்களில் இதனையும் முந்திய நூற்பாவுடன் 
ணைத்து வேத நூலின் பெயர் 

ஒரு நூற்பாவாக 
அமைத்துள்ளனர் . 

( 54 ) 


என 


1826. வேதத்தின் இருவகைப்பொருளின் பெயர் 


ஞான பாகையும் , கரும பாகையும் 
ஆயிரு பாற்பொருள் வேத நூற்கே. 


621 


ஒலி பற்றிய பெயர்த் தொகுதி 


வேதத்தின் இருவகைப் பொருளின் பெயர் : - ( 2 ) 
1. ஞானபாகை . 2 . 

கருபபாகை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வேத நூலின் இருவகைப் பொருளின் பெயர் 
2 : 2 பாற்பொருள . 

( 55 ) 


1827. ஆரணம் என்னும் பெயர் 


ஆரணம் , வேதத்தின் ஞான பாகை . 


ஆரணம் என்னும் பெயர் : ( 1 ) 

வேதத்தின் ஞானபாகை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வேதத்தின் 
ஞானப கையின் பெயர் . 


ஞானபாகையின் 


பெயர் , 

( 56 ) 


1828. உபநிடதம் என்னும் பெயர் 


உபநிடதம் , வேதத்தின் உட்பொருள் நுட்பம் . 


உபநிடதம் என்னும் பெயர் : ( 1 ) 

வேதத்தின் உட்பொருள் நுட்பம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : உபநிடதத்தின் பெயர் 
1 உபநிடம் 2 ஆரணத்தி 3-4 உட்பொருளி நுட்பம் . 

( 57 ) 


1829. வைதிகத்தின் பெயர் 


வைதிகம் , வேதமொழி மாற்றம் ஆகும் . 


வைதிகத்தின் பெயர் ( 1 ) 

வேதமொழி மாற்றம் . 


6 22 . 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வை தீகத்தின் பெயர் , வைதிகம் என்னும் 
சொற்பொருட் பெயர் . 
1 வைதீகம் 3 மார்க்கம் , மாற்கம் 

( 58 ) 


1830. முதல் வேதத்தின் பெயர் 
இருக்கு முதல் வேதம் , பவுடிகம் எனப்படும் . 


முதல் வேதத்தின் பெயர் : ( 2 ) 

1. இருக்கு , 2. பவுடிகம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3 பௌடிகம் , பௌழிகம் . 


( 59 ) 


1831. இரண்டாம் வேதத்தின் பெயர் 
இரண்டாம் வேதம் தயித்திரியம் எனப்படும் . 
இரண்டாம் வேதத்தின் பெயர் : ( 1 ) 

தயித்திரியம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 தைத்திரிய மென்ப , தைத்திரிய மெனவே . 


( 60 ) 


1832. மூன்றாம் வேதத்தின் பெயர் 


மூன்றாவது சாமவேதம் , கீதநடை ஆகும் . 


மூன்றாம் வேதத்தின் பெயர் : ( 1 ) 

சாம வேதம் , கீதநடையது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

மூன்றாம் வேதம் சாம மாகும் . 
மூன்றாவது சாமங் கீதநடை சாரும் - அச்சுப்பிரதி . ( 61 , 


1838. நான்காம் வேதத்தின் பெயர் 
நான்காம் வேதம் அதர்வணம் எனப்படும் , 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


623 


நான்காம் வேதத்தின் பெயர் : ( 4 ) 

அதர்வணம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 அதர்வண மாகும் . 


( 62 ) 


1834. நூலின் பெயர் 


அதிகாரம் , ஆரிடம் , பனுவல் , ஆகமம் , 
பிடகம் , தந்திரம் நூலின் பெயரே . 


நூலின் பெயர் : ( 6 ) 

1. அதிகாரம் , 2. ஆரிடம் , 3. பனுவல் , 
5. பிடகம் , 6. தந்திரம் . 


4. ஆகமம் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இதனை இரு நூற்பாக்களாக அச்சுப்பிரதி பின்வருமாறு 
கொண்டுள்ளது ; சில பிரதிகளும் அவ்வாறு உள்ளன . 


பனுவலின் பெயர் 
அதிகார மாரிடம் பனுவலாகும் . 
நூலின் பெயர் 
பிடகம் தந்திரம் நூலின் பெயரே . 
இதனை 

அடுத்து முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த 
நூற்பா . 


புது 


மற்று நூலின் பெயர் 
272. * ஆகமம் பனுவ லாரிடஞ்சமயஞ் 

சூத்திர மைந்து நூலினைத் துலக்கும் . 
இதன் பின் நூல்முடிபின் பெயர் என்னும் தலைப்பில் 
அச்சுப்பிரதியில் காணும் பின்வரும் நூற்பா ஏடுகளில் 
இல்லை . 
நூன்முடிபின் பெயர் 
படலஞ் சருக்கம் பரிச்சேதங் காண்ட 
மிலம்பக மத்தியாய மெய்து நூன் முடிபே . 

( 63 ) 


தி -14 


624 


திவாகரம் 


1835. பாயிரத்தின் பெயர் 


பாயிரம் , நூன்முகம் , புறவுரை எனப்படும் . 


பாயிரத்தின் பெயர் : ( 2 ) 

1. நூன் முகம் , 2. புறவுரை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 புறவுரையெனப் படுமே . 
இதனோடு முதற் ! திப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா . 


மற்றும் பாயிரத்தின் பெயர் 
273. * பதிகம் புனைந்துரை தந்துரையு மதுவே . 


இதனையும் முந்திய நூற்பாவுடன் 
நூற்பா வாகப் பிற பதிப்புக்கள் தரும் . 


இணைத்து ஒரே 

( 64 ) 


1836. மூதுரையின் பெயர் 


மூதுரை , பழமொழி , முதுமொழி எனப்படும் . 


மூதுரையின் பெயர் : ( 2 ) 

1. பழமொழி , 2. முதுமொழி .. 


பாட வேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : பழமொழியின் பெயர் .. 
3-4 முதுமையு மெனப்படும் . 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 


மற்று மூதுரையின் பெயர் : 


274. * மொழிமை முன் சொல் முது சொல் பழஞ்சொன் 

மொழிந்த நான்கும் மூதுரை யென்ப .. ( 65 ) 


1837. பாடத்தின் பெயர் 
ஓதன்மை யாடல் , பாடம் ஆகும் . 


ஒலி பற்றிய பெயர்த் தொகுதி 


625 


பாடத்தின் பெயர் : ( 1 ) 


ஓதன்மையாடல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : ஓதலின் பெயர் 
3- 4 பாட லாகும் . 


( 66 ) 


1838. நூற்பாவகவலின் பெயர் 


நூற்பா - அகவல் நுணங்க நாடின் 
சூத்திரம் குறித்த யாப்பிற்று ஆகி , 
அடிவரை இன்றி விழுமிதின் நடக்கும் . 


நூற்பாவகலின் பெயர் : 

சூத்திரம் குறித்த யாப்பிற்றாகி அடிவரையின்றிச் 
சிறப்புற நடப்பது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : நூற்பாவக லென்பது . நூற்பாவகவல் 
என்னும் சொற்பொருட் பெயர் . 


2 : 3-4 யாப்பினவாகி 


3 : 1-2 இசைவரம் பின்றி . 


- ( 6.7 ) 


1839. ஓத்தின் பெயர் 


நேரின மணியை நிரல்பட வைத்தாங்கு 
ஓர் இனப் பொருளை ஒருவழி வைப்பது 
ஒத்து என மொழிப உயர் மொழிப் புலவர் . 


ஒத்தின் பெயர் : 

ஒரு கையான மணிகளை வரிசைப் பட வைப்பது போல 

ஓர் இனமான பொருள்களை ஒன்றாக அமைப்பது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : ஒத்தென்னும் பெயர் , ஒத்தென்னும் 
சொற்பொருட் பெயர் . 


626 


திவாகரம் 


3 : 3 உயர் நடைப் , உயர் நிலைப் . 


( 68 ) 


1840. படலம் என்னும் பெயர் : 


ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் 
பொதுமொழி தொடரின் , அது படலம் ஆகும் , 


படலம் என்னும் பெயர் : 

ஒரு முறையா லன்றிக் கலந்த வேறு பொருள்களும் 

பொதுப் பெயரின் கீழ் வருவது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
தலைப்பு : படலமென்னும் சொற்பொருட் பெயர் . 

( 69 ) 


1841. வேற்றிசைப்பா என்னும் பெயர் 


சருக்க முடிவினும் இலம்பக முடிவினும் 
விருத்த நடையது வேற்றிசைப் பாவே . 


வேற்றிசைப்பா என்னும் பெயர் : 

சருக்கமுடிவினும் இலம்பக முடிவினும் வேறுபட்ட சந்த 
நடையில் அமைவது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வே றிசைப்பாவின் பெயர் , வேற்றிசைப்பா 
என்னும் சொற்பொருட் பெயர் , வேற்றிசைப் பென்னும் 
சொற்பொருட் பெயர் . 
3--4 வேறிசைப்பாவே , வேறிசைப் பாகும் . ( 70 ) 


1842. உரைப்பொருளின் பெயர் 


விரித்துரை ( மெய் ) உரைப் பொருளது ஆகும் . 


உரைப் பொருளின் பெயர் : ( 1 ) 

விரித்துரை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : விரித்துரையின் பெயர் 


ஒலி பற்றிய பெயர்த் தொகுதி 


527 


3-4 பொருள வாகும் 
விரித்துரை மெய்யுரை உரைப்பொருளாகும் 

- அச்சுப்பிரதி . 


( 71 ) 


1843. பொழிப்பு என்னும் பெயர் 
பொழிப்பு எனப்படுவது பொருந்திய பொருளைப் 
பிண்ட மாகக் கொண்டு உரைப் பதுவே . 


பொழிப்பு எனனும் பெயர் : ( 1 ) 

பாடலுள் பொருளைத் திரட்டித் தொகுத்து உரைப்பது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பொழிப்புரைப் பெயர் , பொழிப்புரையின் 
பெயர் . 

( 72 ) 


1844. பதிகம் என்னும் பெயர் 


பதிகக் கிளவி பல்வகைப் பொருளைத் 
தொகுதி யாகச் சொல்லுதல் ஆகும் . 


பதிகம் என்னும் பெயர் : ( 1 ) 

நூலுள் அமைந்த பலவகையான 
தொகுத்து உரைப்பது . 


பொருள்களையும் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பதிகம் என்னும் சொற்பொருட் பெயர் . 
2 : 3-4 சொல்லுவ தாகும் , சொல்லு தறானே , 
சொல்லுவர் புலவர் . 

( 73 ) 


1845. இலக்கியத்தின் பெயர் 
இலக்கியம் , உதாரணம் , எடுத்துக் காட்டல் . 
ஞாபகமும் பிசியும் அப்பொருள் நடைய . 


இலக்கியத்தின் பெயர் : ( 4 ) 
1 . உதாரணம் , 2. எடுத்துக்காட்டல் , 

2. எடுத்துக்காட்டல் , 3. ஞாபகம் , 
4. பிசி . 


628 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : இலக்கியம் என்னும் பெயர் , உதாரணத்தின் 
பெயர் . 
அச்சுப்பிரதியில் நூற்பா அமைப்பு பின்வருமாறு : 


இலக்கியத்தின் பெயர் 
இலக்கிய முதாரண மெடுத்துக் காட்டல் . 


இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த நூற்பா : 


மற்றுமிலக்கியத்தின் பெயர் 
275. K இதிகா சமுமே யிலக்கிய மாகும் . 

இந்நூற்பாவைப் பிற்பதிப்புக்களில் இலக்கியத் 
தின் பெயர் கூறும் முந்திய நூற்பாவுடன் ஒரு 
சேர இணைத்து அமைத்துள்ளனர் . 


இதன் பின்னர் , 


அரும்பொருளின் பெயர் 
ஞாபகமும் பிசியு மரும் பொரு ணடைய .. ( 74 ) 


1846. பாவின் பெயர் 


தூக்கும் , யாப்பும் , செய்யுளும் , கவியும் , 
பாட்டும் , கவிதையும் பாஎனப் படுமே . 


பாவின் பெயர் : ( 6 ) 


3. செய்யுள் . 


1. தூக்கு , 2. யாப்பு , 
5. பாட்டு , 6. கவிதை . 


4. கவி , 


பாடவேறுபாடு - விளக்கம் 
1 தூக்குங் கவியுஞ் செய்யுளுந் தொடர்பும் 
தூக்குந் தொடர்புஞ் செய்யுளுங் கவியும் . 


* ( 75 ) 


1847. வெண்பாவின் பெயர் 


முதற்பா , வெண்பா . 


ஒலி பற்றிய பெயர்த் தொகுதி 


629 


வெண்பாவின் பெயர் : ( 1 ) 


முதற்பா . 


பாடவேறுபாடு- வினக்கம் 


1. --முதுப்பா . 


( 76 ) 


1848. கலிப்பாவின் பெயர் 


முரற்கை , கலிப்பா . 


கலிப்பாவின் பெயர் : ( 1 ) 


முரற்கை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1 முரட்சை , முரக்கை 
வெண்பாவுக்கும் கலிப்பாவுக்கும் பெயர் என்னும் தலைப் 
பில் 1847 , 1848 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாக 
வும் சிலர் கொள்வர் . 

( 77 ) 


1849. ஆசிரியப்பாவின் பெயர் 


அகவலும் , தொகையும் ஆசிரியப் பாவே . 


ஆசிரியப்பாவின் பெயர் : ( 2 ) 

1. அகவல் , 2. தொகை . 


( 78 ) 


1850. வண்ணத்தின் பெயர் 


அராகம் , முடுகியல் , வண்ணம் ஆகும் . 


வண்ணத்தின் பெயர் : ( 2 ) 
* - * 1. அராகம் , 2 , முடுகியல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வண்ணகத்தின் பெயர் - அச்சுப்பிரதி 
3-4 வண்ணக மாகும் - அச்சுப்பிரதி , 


( 79 ) 


630 


திவாகரம் 


1851. குளகச் செய்யுளின் பெயர் 
குற்றெழுத்துத் தொடரின் , அது குளகச் செய்யுள் . 
குளகச் செய்யுளின் பெயர் : 

குற்றெழுத்துத் தொடர்ந்து வரும் செய்யுள் வகை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : குளகச் செய்யுள் என்னும் பெயர் 


( 80 ) 


1852. சந்தப்பாட்டின் பெயர் 


இருபது மேலும் இருமூன்று எழுத்து நான்கு 
அடியும் வருவது சந்தப் பாட்டே , 


சந்தப்பாட்டின் பெயர் : 

அடிதோறும் இருபத்தாறு எழுத்தைக் கொண்டு அமையும் 
நான்கடிச் செய்யுள் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1-2 இருபதின் மேலும் , 4 எழுத்து , எழுத்தும் . 
2 வருவது சந்தப் பாட்டாகும்மே . 
வருவது சந்தப் பாட்டென வழங்கும் . 


( 81 ) 


1853. தாண்டகம் என்னும் பெயர் 
மற்று அதன் மிகுத்த சொல் தரும்பெயர்த் தாண்டகம் . 


தாண்டகம் என்னும் பெயர் : 

அடிக்கு இருபத்தாறு எழுத்தின் மேற்படவரும் சொற் 
களைக் கொண்ட பாட்டு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2-4 மிகுதிச் சொற்பெயர் தாண்டகம் . 


( 82 ) 


1854. கணக்கின் பெயர் 


எழுத்தும் , எண்ணும் , கணக்கு எனப்படுமே . 


ஒலிபற்றிய பெயர்த் தொகுதி 


631 


( 83 ) 


கணக்கின் பெயர் . ( 2 ) 

1. எழுத்து , 2. எண் . 
பாடவேறுபாடு விளக்கம் 
தலைப்பு : கணக்கு என்னும் சொற்பொருட்பெயர் 

1855. எண்ணின் பெயர் 
ளண்ணே , கரணம் , கணிதம் என்ப . 
எண்ணின் பெயர் ( 2 ) 

1. கரணம் , 2. கணிதம் , 
பாட வேறுபாடு விளக்கம் 

எண்ணே கணிதம் கரண மலகே 
எண்ணே கரணங் கணித மலகே.அச்சுப்பிரதி 


( 84 ) 


1856. நால்வகை எழுத்தின் பெயர் 
வடிவெழுத்து , பெயரெழுத்து , முடிவெழுத்து , தன்மை 

யெழுத்து என எழுத்தின் பெயர் இயம் பினரே . 
நால்வகை எழுத்தின் பெயர் : ( 4 ) 

1 , வடிவெழுத்து , 2. பெயரெழுத்து , 3. முடிவெழுத்து , 

4. தன்மையெழுத்து . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : எழுத்தினத்தின் பெயர் , எழுத்தாவன. 
பெயரெழுத்து முடிவெழுத்து வடிவெழுத்துத் தன்மை 
2 : 2 : 3 எழுத்துப் பெயர் 

( 85 ) 
1857. ஒற்றெழுத்தின் பெயர் 
விராமமும் , புலுதமும் , மெய்யும் ஒற்று எழுத்தே . 
ஒற்றெழுத்தின் பெயர் ( 3 ) 

1. விராமம் , 2 , புலுதம் , 3. மெய் , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1. விராமையும் 
இதனை அடுத்து முதற்பதிப்பாசிரியர் 

ணைத்த புது 
நூற்பா : 
மற்று மொற்றெழுத்தின் . பெயர் 

276. தனிநிலை புள்ளி யாய்த மொற்றெழுத்தே , 

பிற்பதிப்புகள் இந்நூற்பாவுக்கு ஆய்தத்தின் பெயர் 
ஓ .15 


632 


திவாகரம் 


என்று தலைப்பிட்டு , 

தனி நிலை புள்ளி யாய்த வெழுத்தே 
எனச் சிறிது மாற்றியமைத்துள்ளன . 

( 86 ) 
1858. முதுகாஞ்சி என்னும் பெயர் 
நல்லவர் உறைஉலகம் எய்த , அப் புலவர் 

ஒழுக்கம் கொளுத்துமுறை உயிர்முது காஞ்சி 
முதுகாஞ்சிஎன்லும் பெயர் : 
நல்லவர் உலகம் எய்தும் 

உலகம் எய்தும் வகை புலவர் 
ஒழுக்கம் கொளுத்தும் முறையது . 
பாடவேறுபாடு -விளக்கம் 

தலைப்பு : உயர் மொழிக்காஞ்சி என்பது அச்சுப்பிரதி . 
1 : 3-4 எய்தப் புலவர்- அச்சுப்பிரதி . 
2 : 3-4 உயிர்மொழிக் காஞ்சி - அச்சுப்பிரதி . 

( 81 ) 
1859. முதுமொழிக்காஞ்சி என்னும் பெயர் 
கழிந்தோர் ஏனை ஒழிந்தோர்க்குக் காட்டிய 

முறைமை ஆகும் முதுமொழிக் காஞ்சி , 
முதுமொழிக்காஞ்சி என்னும் பெயர் : 
கழிந்தோர் ஏனை ஒழிந்தோர்க்குக் காட்டிய முறையது , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : முதுமொழிக் காஞ்சியின் பெயர் , முதுமொழிக் 
காஞ்சி 

( 88 ) 
1860. பேரியற் காஞ்சி என்னும் பெயர் 
கேட்டியல்பு உரைப்பது பேரியற் காஞ்சி . 

பேரியற் காஞ்சி என்னும் பெயர் : கேட்டியல்பு உரைப்பது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பேரியற் காஞ்சியின் பெயர் , 
பேரியற் காஞ்சியென்பது . 
2. உரைத்தல் , உரைத்தது 

( 89 ) 
1861. பொருண்மொழிக் காஞ்சி என்னும் பெயர் 

அருள்மொழி மெய்ப்பொருள் பொருள் மொழிக் காஞ்சி . 
பொருண் மொழிக் காஞ்சி என்னும் பெயர் : அருள்மொழி 
மெய்ப் பொருள் உரைப்பது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பொருண்மொழிக் காஞ்சியின் பெயர் , பொருண் 
மொழிக் காஞ்சி யென்பது . 

: ( 90 ) 


ஒலிபற்றிய பெயர்த் தொகுதி 


633 


1862. முதுபாலை என்னும் பெயர் 
நனிமிகு சுரத்திடைக் கணவனை இழந்து 
தனிமகள் புலம்பல் முதுபாலை ஆகும் . 

முதுபாலை என்னும் பெயர் : சுரத்திடைக் கணவனை இழந்து 
தனிமகள் புலம்புவது . 
பாடவேறுபாடு - வினக்கம் 

தலைப்பு : முதுபாலையின் பெயர் , முதுபாலை யென்பது . 
2 : 2 புலம்பியது . 

( 91 ) 
1863 . குறுங்கலி என்னும் பெயர் 
நன்னுதல் துறந்தவட்கு உற்று இசைப்புழி ஆவள் 
முன் நின்று உரைத்தல் குறுங்கலி ஆகும் . 
குறுங்கலி 

என்னும் பெயர் : நன்னுதலைத் துறந்தவளைக் 
கண்டு இசைப்புழி அவள் முன் நின்று உரைப்பது . 
பாட வேறுபாடு விளக்கம் 

தலைப்பு : குறுங்கலியின் பெயர் . குறுங்கலி யென்பது 
2 : 2 உரைப்பது 

( 92 ) 
1864. பாசறைமுல்லை என்னும் பெயர் 
பாசறை முல்லைத் தலைவன் பாசறைக் கண் 

மாதரை உள்ளும் மரபிற்று ஆகும் . 
பாசறைமுல்லை என்னும் பெயர் : தலைவன் பாசறைக்கண் 
தலைவியை உள்ளும் மரபிற்று . 
பாட வேறுபாடு விளக்கம் 

தலைப்பு : பாசறை முல்லை யென்பது , பாசறைத் தலைவன் 
தலைவியை நினையும் பெயர் . 
2 : 2 உள்கும் 

( 93 ) 
1865. இல்லாண் முல்லை என்னும் பெயர் 
இல்லாண் முல்லை பாசறைத் தலைவனை 

நல்லாண் நினையும் நலத்தது ஆகும் . 
இல்லாண்முல்லை என்னும் பெயர் : பாசறைத் தலைவனை 
நல்லாள் நினையும் நலத்தது . 
பாட வேறுபாடு விளக்கம் 

தலைப்பு : இல்லாண் முல்லையின் பேர் , இல்லாண் முல்லை 
யென்பது , தலைமகள் பாசறைத் தலைவனை நினையும் பெயர் . 

இதன் பின் யாழ் நரம்பினோசையின் பெயர் என்பதும் 
வள்ளைப்பாட்டு என்பது குறித்தும் அமைந்த நூற்பாக்கள் சில 
பிரதிகளில் காணப்படுகின்றன . இவை 1872 , 1873 ஆம் 
நூற்பாக்களாக இப்பதிப்பில் உள்ளமை காண்க . 

( 94 ) 


634 


திவாகரம் 


1866. இசைப்பாட்டின் பெயர் 
பாணி , வரி , பண் , இசை , கானம் , கொளையே 
பாணே , கீதம் , கந்தருவம் , கேயம் , 

காமரம் என்று இவை இசைப்பாட்டு ஆம்கு . 
இசைப்பாட்டின் பெயர் ( 11 ) 
1. பாணி , 2. வரி , 3. பண் , 4. இசை , 5. கானம் , 6. கொளை , 
7. பாண் , 8. கீதம் , 9. கந்தருவம் , 10 , கேயம் , 11. காமரம். ( 95 ) 


. 


1867. ஏனை என்னும் பெயர் 
ஏனை என்பது ஓர் இசைவிகற்பம் ஆகும் . 
ஏனை என்னும் பெயர் : ஓர் இசை விகற்பம் 
பாடவேறுபாடு --விளக்கம் 

தலைப்பு : இசை விகற்பத்தின் பெயர் 
1-2 ஏனைய தென்பதோ 

இதனை அடுத்து அச்சுப்பிரதியில் வல்லிசையின் பெயர் ) 
என்னும் தலைப்பில் பின்வரும் நூற்பா காணப்படுகிறது . 

உச்சந் தார மோங்கும் வல்லிசை . 
ஏட்டுப் பிரதிகளில் இஃது இல்லை . 

( 96 
1868. மந்தவிசையின் பெயர் 
காகுளி , மந்த இசை . 
மந்தவிசையின் பெயர் : [ 1 ] காகுளி 

( 97 ) 
1869. இன்னிசையின் பெயர் 
இராகம் , இன்னிசை . 
இன்னிசையின் பெயர் : ( 1 ) இராகம் . 
பாடவேறுபாடு -- விளக்கம் 

மந்தவிசைக்கும் இன்னிசைக்கும் பெயர் என்னும் தலைப்பில் 
1868 , 1869 

1869 ஆம் நூற்பாக்களை ஒரே நூற்பாவாகவும் 
கொள்வர் . 

( 98 ) 
1870. சமனிசையின் பெயர் 
மந்தம் , மத்திமம் , வழங்கும் சமனிசை . 
சமனிசையின்பெயர் ( 2 ) 
1. மந்தம் , 2 , மத்திமம் , 
இந்நூற்பாச் சில பிரதிகளில் காணப்படவில்லை . ( 99 ) 


ஒலிபற்றிய பெயர்த் தொகுதி 


635 


1871. பல்லியந் தழுவுபாடலின் பெயர் 
சங்கீதம் பல்லியம் பாடல் . 
பல்லியந் தழுவு பாடலின் பெயர் ( 1 ) சங்கீதம் 
பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : - சங்கீதம் என்னும் பெயர் , கீதம் பாடலின் 
பெயர் 

( 180 ) 
1872 . 

யாழ்நரம்பின் ஓசையின் பெயர் 
எழாலே , தந்திரி , நரம்பின் ஓசை . 
யாழ் நரம்பின் ஓசையின் பெயர் ( 2 ) 

1. எழால் 2. தந்திரி 
பாடவேறுபாடு- விளக்கம் 
தலைப்பு : தந்திரி நரம்பினோசைக்கும் பெயர் . ( 101 ) 

1873. வள்ளைப்பாட்டு என்னும் பெயர் 
ஊழ்முறை உலக்கை யோச்சி , வாழிய 
தகுமனைக் கிழவர் தம்வளம் கூறி , 

மகளிர் பாடுவது வள்ளைப் பாட்டே . 
வள்ளைப்பாட்டு என்னும் பெயர் : ஊழ்முறை உலக்கை ஓச்சி 
மனைக்கிழவர் தம் வளம் கூறி மகளிர் பாடுவது . 
பாட வேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வள்ளைப்பாட்டென்னும் சொற்பொருட் பெயர் 

இதனை அடுத்து அச்சுப்பிரதியில் காணப்படும் மூன்று 
நூற்பாக்கள் ஏட்டுப் பிரதிகளில் இல்லை . அவையாவன : 

பண்ணென்னும் பெயர் : ( பண்ணென்பது ) 
நிறைநரம் பிற்றே பண் என லாகும் . 
திறமென்னும் பெயர் (திறமென்பது ) 
குறைநரம் பிற்றே திறமெனப் படுமே . 
நால்வகை யாழின் பெயர் : ( நால்வகை யாழாவன ) 
பேரியாழ் சகோடயாழ் மருதயாழ் செங்கோட் 
டியாழென நான்கு நால்வகை யாழ்ப்பெயர் . 

( 102 ) 
1874. நாற்பெரும் பண்ணின் பெயர் 
யாமை யாழ்ப்பெயர் , குறிஞ்சி யாழும் , 
செவ்வழி யாழ்ப்பெயர் , முல்லை யாழும் , 
பாலை யாழும் , மருத யாழும் என 

நால்வகை யாழும் நாற்பெரும் பண்ணே . 
நாற்பெரும் பண்ணின் 

பெயர் : ( 4 ) 
1. யாமை அல்லது குறிஞ்சி யாழ் , 2. செவ்வழி அல்லது 
முல்லை யாழ் . 3. பாலையாழ் , 4. மருதயாழ் . 


636 


திவாகரம் 


பாடவேறுபாடு- 

விளக்கம் 
தலைப்பு : நால்வகை யாழின் பெயர் 
1 : 4 யாகும் 
1 : 4 யாகும் 


இந்நூற்பா பின்வருமாறு மூவேறு தலைப்பில் மூன்று நூற் 
பாக்களாகவும் சில பிரதிகளில் காணப்படுகிறது . 

குறிஞ்சி யாழின் பெயர் 
யாமை யாழ்ப்பெயர் குறிஞ்சி யாகும் . 
முல்லையாழின் பெயர் 
செவ்வழி யாழ்ப்பெயர் முல்லையா ழாகும் . 
நால்வகை யாழின் பண்ணின் பெயர் 
பாலை யாழு மருத யாழுமென 
நால் வகை யாழும் நாற்பெரும் பண்ணே . 

( 103 ) 


1875. நெய்தல் யாழின் பெயர் 
திறனில் யாழ்ப்பெயர் நெய்தல் யாழ் ஆம் . 
நெய்தல் யாழின் பெயர் ( 1 ) திறனில் யாழ் 
இந் நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 

( 104 ) 
1876. குறிஞ்சி யாழ்த்திறத்தின் பெயர் 
நைவளம் , காந்தாரம் , ( மெய்படு ) மலையம் , 
பஞ்சுரம் , மருள் . அயிர்ப்பு , அரற்று , செந்திறம் 
என்று இவை எட்டும் குறிஞ்சியாழ்த் திறனே . 
குறிஞ்சியாழ்த்திறத்தின் பெயர் : ( 8 ) 

1. நைவளம் , 2. காந்தாரம் , 3. மலையம் , 4. பஞ்சுரம் , 
5. மருள் , 6. அயிர்ப்பு , 7 . அரற்று , 8. செந்திறம் . ( 105 ) 


1877. செவ்வழியாழ்த் திறத்தின் பெயர் 
நேர்திறம் , பெயர் திறம் , யாமை யாழ் , சாதாரி 
என்று இவை நான்கும் செவ்வழியாழ்த் திறனே . 
செவ்வழியாழ்த் திறத்தின் பெயர் : ( 4 ) 

1. நேர்திறம் , 2. பெயர்திறம் , 3. யாமையாழ் , 4. சாதாரி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : முல்லை யாழ்த்திறனின் பெயர் 
1 : 1-2 நோதிறம் பேர்திறம் 
2 : 3-4 செவ்வழி யாழ்த்திறம் , முல்லையாழ்த் திறனே . ( 106 ) 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


637 


1878. பாலை யாழ்த்திறத்தின் பெயர் 
அராகம் , நேர்திறம் , உறுப்பு , குறுங்கலி , 
ஆசான் ஐந்தும் பாலை யாழ்த் திறனே . 
படுமலைப் பாலை , செவ்வழிப் பாலை , 
செம்பாலை , விளரிப் பாலை . கொடிப்பாலை 
மேற்செம் பாலை , அரும்பாலை என்று இவை 

ஏழும் பாலை யாழ்த்திறன் என்ப . 
பாலையாழ்த்திறத்தின் பெயர் ( 12 ) 
1. அராகம் , 2. நேர்திறம் , ( நோதிறம் ) 

3. உறுப்பு , 
4. குறுங்கலி , 5. ஆசான் , 6. படுமலைப் பாலை , 1. செவ் 
வழிப்பாலை , 8 . செம்பாலை , 

9 . 

விளரிப்பாலை , 
10. கொடிப்பாலை , 11. மேற்செம்பாலை , 

11. மேற்செம்பாலை , 12. அரும் 
பாலை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : பாலையாழ்த் திறனின் பெயர் . 
1 : 2 நோதிறம் 
3-4 செம்பாலை விளரிப் பாலை யரும்பாலை 
கொடிச்செம் பாலை மேற்செம் பாலை 
ஏழும் பாலை யாழின் நிறனே . 
செம்பாலை விளரிப்பாலை , செங்கொடிப் பாலை . ( 107 ) 

1879. மருதயாழ்த்திறத்தின் பெயர் 
நவிர் , படு , குறிஞ்சி , பியந்தை யிந் நான்கும் 

மருத யாழின் திறன் ஆகும்மே . 
மருதயாழ்த்திறத்தின் பெயர் ( 4 ) 

1. நவிர் , 2. படு , 3. குறிஞ்சி , 4. பியத்தை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
2. மருத யாழ்த்திற னாகு மென்ப , 

( 108 ) 
1880. நெய்தல்யாழ்த் திறத்தின் பெயர் 
திறனில்யாழ் , விளரி , நெய்தல் நிலம் சிவனும் . 
நெய்தல் யாழ்த் திறத்தின் பெயர் ( 2 ) 

1. திறனில் யாழ் , 2. விளரி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : நெய்தல் யாழின் பெயர் . 
திறனில் விளரியாழ் நெய்தனிலன் சிவனும் . 


638 


திவாகரம் 


றிஞ்சி யாழ் , பாலையாழ் , மருதயாழ் , செவ்வழி யாழ் , 
நெய்தல் யாழ் ( 1876 , 1878 , 1879 , 1877 , 1880 ) என்னும் 
அடைவிலும் சில பிரதிகளில் காணப்படுகிறது . ( 109 ) 

1881. பாடற்பாட்டின் பெயர் 
செந்துறைப் பாட்டே பாடற்கு ஏற்பது . 
பாடற்பாட்டின் பெயர் ( 1 ) 
செந்துறைப் பாட்டு 

( 110 ) 
1882 . 

ஆடற்பாட்டின் பெயர் 
வெண்டுறைப் பாட்டே ஆடற்கு ஏற்பது . 
ஆடற்பாட்டின் பெயர் ( 1 ) 

வெண்டுறைப்பாட்டு . 
பாடவேறுபாடு - விளக்கம் . 

பாடலாடற்றுறைப் பாட்டின் பெயர் அல்லது பாடற் 
கேற்கும் பாட்டின் பெயர் ஆடற்கேற்கும் பாட்டின் பெயர் 
எனத் தலைப்பிட்டு 1881 , 1882 ஆம் நூற்பாக்கள் ஒன்றா 
யிணையவும் சற்று மாறுபாட்டுடன் சில பிரதிகளிலும் 
அச்சுப்பிரதியிலும் பின்வருமாறு காணப்படுகிறது : 

செந்துறை வெண்டுறை பாடற் கேற்பன 
அம்மென் பாட்டே யாடற் கேற்பன . 

( 111 ) 
1883. அகமார்க்கம் என்னும் பெயர் 
அருமையிற் பாடல் அகமார்க்கம் ஆகும் . 
அகமார்க்கம் என்னும் பெயர் : ( 1 ) 

அருமையிற் பாடுவது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : அகமார்க்கமென்பது , ருமையிற் பாடலின் 
பெயர் , அருமைப் பாட்டின் பெயர் . 
2 , பாட்டே 3 அகமாற்கம் . 

( 112 ) 
1884. ஏழிசையின் பெயர் 
குரலே , துத்தம் , கைக்கிளை , உழையே 
இளியே , விளரி , தாரம் என்ப 

எழுவகை இசைக்கும் எய்தும் பெயரே 
ஏழிசையின் பெயர் ( 1 ) 

1. குரல் , 2. துத்தம் , 3. கைக்கிளை , 4. உழை , 5 , இளி , 
6. விளரி , 7. தாரம் . 

( 113 ) 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


639 


1885. ஏழிசையின் ஓசைப்பெயர் 


சங்கு , குயில் , மயில் , யானை , புரவி , 

( செங்கால் ) அன்னம் , காடை , அவற்று ஓசை . 
ஏழிசையின் ஓசைப் பெயர் . ( 7 ) 

1. சங்கு , 2. குயில் , 3. மயில் , 4. யானை , 5 , புரவி , 6. அன் 
னம் , 7. காடை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு ; அவற்றினோசையின் பெயர் 
2 அங்க வன்னங் காடை யவற்றோசை- அச்சுப்பிரதி . 
2 அங்கவ் வன்னங் காடை யவற்றிசை 

இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா 
மற்று மேழிசையோசையின் பெயர் 
277. * வண்டு கிள்ளை வாசிமத யானை 

தவளை தேனுவா டேழிசை யோசை , [ 114 ] 
இதனை மேலை நூற்பாவோடு ஒன்றாகப் பிற்பதிப்புக்கள் 
அமைத்துள்ளன . 

1886. ஏழிசையினெழுத்தின் பெயர் 
சவ்வும் , ரிவ்வும் , கவ்வும் , மவ்வும் . 
பவ்வும் , தவ்வும் , நிவ்வும் என்று இவை 

ஏழும் அவற்றின் எழுத்தே ஆகும் . 
ஏழிசையினெழுத்தின் பெயர் ( 1 ) ச , ரி , க , ம , ப , த , நி 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : அவற்றினெழுத்தின் பெயர் 
இதன் பின்னரும் முதற்பதிப்பாசிரியர் சேர்த்த நூற்பா: 
மற்றுமேழிசையின் பெயர் 
278. * வண்டு கிள்ளை வாசிமால் யானை 

தவளை தேனுவோ டாடிசை யோசை ... 
இது முந்திய நூற்பாவினை ( 1885 ) அடுத்து முதற் பதிப் 
பாசிரியர் தந்த நூற்பாவே யாகும் . கூறியது கூறலாய் மீண்டும் 
அவர் அமைத்ததன் பயன் விளங்கவில்லை . இதனை அடுத்து 
மறு ஆண்டில் ( 1940 ) வெளிவந்த பதிப்பிலும் இவ்வாறே 
உள்ளது . பிற்பட்ட பதிப்புக்களில் இது நீக்கப்பட்டிருக்கிறது . 
தி -16 


640 


திவாகரம் 


ஏழிசையின் எழுத்தினை அறிவிக்கும் இந்நூற்பாவினை 
அடுத்து ஐந்து நூற்பாக்கள் முதற் பதிப்பிலேயே காணப்படு 
கின்றன . ஆனால் , இவை ஏட்டுப் பிரதிகளில் காணப்பட 
வில்லை . 

அந்த ஐந்து நூற்பாக்களும் வருமாறு : 
இவற்றினெழுத்தின் பெயர் : 
ஆ , ஈ , ஊ , ஏ , ஐ , ஒள எனும் 
இவ்வேறெழுத்து மேழிசைக் குரிய 
இதனை மேலை நூற்பாவினோடு ( 1886 ) 

ஒன்றாக 
வைத்துப் பிற் பதிப்புகள் அடைவு படுத்தியுள்ளன . 

இவற்றின் பிறப்பிடத்தின் பெயர் 
மிடறுந் தாலு மண்ணமுஞ் சிரமு 
நெற்றியு நெஞ்சு நாசியு முறையே 
குரலாதி யேழிசைக் குப்பிறப் பிடமே . 
இவற்றின் மாத்திரையின் பெயர் 
இளிது தங்குரற் கேற்கு நந் நான்கே 
கிளையும் விளரியு மும்மூன் றுழையுந் 
தாரமு விவ்விரண் டேழிசை மாத்திரை 
இவற்றின்மனத்தின் பெயர் 
மௌவன் முல்லை கடம்பு வஞ்சி 
நெய்தல் வீரை புன்னையு மிசைமணம் . 
இவற்றிற்கு ஈசரின் பெயர் 
விசுவா மித்திர னியம னங்கி 
சதியே வெய்யோன் கௌதமன் காசிபன் 
இவ்வேழ் பெயரு மேழிசைக் கீசர் , 

( 115 ) 


- ( 


1887 

இராகத்தின் பெயர் 
தக்க ராகம் , துக்க ராகம் , 
பழந்தக்க ராகம் , நட்ட ராகம் 
இன்ன ராகம் , சங்கின்ன ராகம் , 
நிருபதுங்க ராகம் என்ன வருபவை 

இராகப் பெயர் என இசைத்தனர் புலவர் , 
இராகப் பெயர் ( 7 ) 
A 1. தக்கராகம் , 2. துக்கராகம் , 3. பழந்தக்கராகம் , 4. நட்ட 
ராகம் , 5. கின்ன ராகம் , 6. சங்கின்னராகம் , 7 . நிருபதுங்கராகம் . 
பாட்வேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : இராகங்களின் பெயர் 
5 . இராக வண்பெய ராகு மென்ப 

( 116 ) 


ஒலி பற்றிய பெயர்த் தொகுதி 


641 


1885. கொல்லியின் பெயர் 


சாயவேளா கொல்லி , ஆரியவேளா கொல்லி , 
சித்திரவேளா கொல்லி , விசித்திரவேளா கொல்லி , 

இத்திறம் கொல்லிப் பெயர் என இசைப்பர் . 
கொல்லியின் பெயர் . ( 4 ) 

1. சாயவேளா கொல்லி , 2 . ஆரியவேளா கொல்லி , 
3. சித்திரவேளா கொல்லி , 4. விசித்திரவேளா கொல்லி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : கொல்லி வகையின் பெயர் , கொல்லித் திறத்தின் 
பெயர் . 

1 : 1 சாயவேளர் 3. ஆரியவேளர் 
2 : 1 சித்திரவேளர் 3. விசித்திர வேளர் . 
சாயவேளர் கொல்லி சித்திரவேளர் கொல்லி 
இத்திறங் கொல்லிப் பெயரென விசைப்பர் 

அச்சுப்பிரதி ( 117 ) 
1889. வராடியின் பெயர் 
ஆரிய வராடி , கொல்லி வராடி 
தீப வராடி என ஒரு மூன்றும் 

ஆகும் வராடிக்கு அடைத்தபல் பெயரே 
வராடியின் பெயர் ( 3 ) 

1. ஆரியவராடி , 2. கொல்லி வராடி , 3 : தீபவராடி . 
பாடவேறுபாடு விளக்கம் 
தலைப்பு : வராடிவகையின் 

வராடிவகையின் பெயர் , வராடித்திறத்தின் 
பெயர் . 

1 : 3-4 கொல்லிய வராடி 
2 : 1-4 தீப வராடி சோக வராடி 
2 : 3-4 யென்னுந் திறமும் 
3 : 3 அமைத்தபல் 

( 118 ) 
1890. குறிஞ்சியின் பெயர் 
சாவகன் குறிஞ்சி , மேகராகக் குறிஞ்சி , 
வியாளக் குறிஞ்சி , அந்தாளிக் குறிஞ்சி 

ஆகும் குறிஞ்சிக்கு அடைத்த பல்பெயரே . 
குறிஞ்சியின் பெயர் : ( 4 ) 

1. சாவகன் குறிஞ்சி , 2. மேகராகக் குறிஞ்சி , 3. வியாளக் 
குறிஞ்சி , 4. அந்தாளிக்குறிஞ்சி . 


வாகரம் 


பாடவேறுபாடு --விளக்கம் 

தலைப்பு : குறிஞ்சி வகையின் பெயர் 
2 : 1-2 யாளக் குறிஞ்சி 
3 : 3 கடுத்தபல் 

( 119 ) 
1891. பஞ்சமத்தின் பெயர் 
காந்தார பஞ்சமம் , உருத்திர பஞ்சமம் . 
பஞ்சமத்தின் பெயர் ( 2 ) 

1. காந்தார பஞ்சமம் , 2. உருத்திரபஞ்சமம் , 
பாட வேறுபாடு - விளக்கம் 
ஞ்சம மருள்பஞ் சமப்பெய ராகும் . 

( 129 ) 
1892. தக்கேசியின் பெயர் 
பஞ்சமம் , காம்போதி , பாண்டி , தக்கேசி . 
தக்கேசியின் பெயர் ( 3 ) 

1. பஞ்சமம் , 2. காம்போதி , 3 , பாண்டி . 
பாடவேறுபாடு -- விளக்கம் 
காம்போதி பாண்டி கேசிதக் கேசி . 

( 121 ) 
1893. இந்தளத்தின் பெயர் 
இந்தளம் , மருளிந் தளமே ஆகும் . 
இந்தளத்தின் பெயர் ( 1 ) மருளிந்தளம் . 

( 122 ) 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1891 , 1892 , 1893 ஆம் நூற்பாக்களில் வரும் பண்ணின் 
பெயர்களையும் , இவற்றின்பின் 1894 ஆம் நூற்பாவில் குறிக்கப் 
படும் பண்களின் பகுதியாக அடக்கியும் சில பிரதிகள் கொண் 
டுள்ளன . 


1894. பண்ணின் பெயர் 


இராமக்கிரி , தேசாக்கிரி : கொண்டைக்கிரி , மகுடராமக்கிரி, 
அந்தாளி பாடை , நட்ட பாடை , 
அருமவதி , செந்துருதி , சீகாமரம் , சிகண்டி , 
காந்தாரம் , புறநீர்மை , குறண்டி , கௌசிகம் , 
நாட்டை , சாதாரி , சாயரி , குச்சரி . 
நளுத்தை , பழம்பஞ்சுரம் , பஞ்சுரம் , கவ்வாணம் , 
கொல்லி கவ்வாணம் , காஞ்சி , கவுடிகம் , 
பிலகரி , பயிரவி , காம்போதி என்னப் 
பண்ணும் திறமும் பிறவும் பண்ணே . 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


643 


பண்ணின் பெயர் ( 28 ) 

1 இராமக்கிரி ,2.தேசாக்கிரி , 3 . கொண்டைக்கிரி , 4 . மகுடரா 
மக்கிரி ,5.அந்தாளி பாடை , 6.நட்டபாடை , 7. அருமவதி , 8 . செந் 
துருதி , 9. சீகாமரம் , 10. சிகண்டி , 11. காந்தாராம் , 12. புற 
நீர்மை , 13. குறண்டி , 14.கௌசிகம் , 15. நாட்டை , 16. சாதாரி , 
17. சாயரி , 18. குச்சரி , 19. நளுத்தை , 20 பழம்பஞ்சுரம் , 
21. பஞ்சுரம் , 22. கவ்வாணம் , 23. கொல்லி கவ்வாணம் , 
24. காஞ்சி , 25 . கவுடிகம் , 26. பிலகரி , 27. பயிரவி , 28.காம்போதி . 
பாடவேறுபாடு --விளக்கம் 

அந்தாளி பாடை நட்டபாடை நைவளம் 
அரும வதிசெந் துருதிசீ காமரம் 
சிகண்டி மேக ராகக் குறிஞ்சி 
காந்தா ரம்புற நீர்மை கவுசிகம் 
குறண்டி நாட்டைசா தாரி சாயரி 
குச்சரி நளுத்தை பஞ்சு ரம்பழம் 
பஞ்சுரங் கவ்வாணங் கொல்லிகவ் வாணம் 
காஞ்சி கவுடி மலகரி யென்னும் 
இத்திறம் பாட்டிற்கிசைந்த பண்ணே . 

( 123 ) 
1895. ஒலித்தலின் பெயர் 


கலித்தல் , சும்மை . கம்பலை , அழுங்கல் , 
சிலைத்தல் , துவைத்தல் , சிலம்பல் , இரங்கல் , 
இமிழ்த்தல் , விம்மல் , இரட்டல் , ஏங்கல் 
கனைத்தல் , தழங்கல் , கறங்கல் , அரற்றல் , 

இசைத்தல் என்று இவை ஒலித்தலை இசைக்கும் . 
ஒலித்தலின் பெயர் ( 17 ) 

1.. கலித்தல் , 2 , சும்மை , 3. கம்பலை , 4. அழுங்கல் , 
5. சிலைத்தல் , 6. துவைத்தல் , 7. சிலம்பல் , 8. இரங்கல் , 
9. இமிழ்த்தல் , 10. விம்மல் , 11 , இரட்டல் , 

12. ஏங்கல் , 
13. கனைத்தல் , 14. தழங்கல் , 15. கறங்கல் , 16. அரற்றல் , 

17. இசைத்தல் , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 3-4 இரங்கல் சிலம்பல் 
4 : 3-4 இரற்றல் கறங்கல் 
இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது 

ணைத்த புது நூற்பா : 
மற்று மொழித்தலின் பெயர் 
279. * சிரற்ற றொனித்த றெழித்தல் குமுற 

லுரத்த லுளைத்த லுரைத்த லேங்க 


644 


திவாகரம் 


விரைத்த லுலம்ப விடித்தன் முழக்கல் 
குரைத்த றெவிட்டல் குளிற லியம்பல் 
சிலம்ப லலம்பல் சிதைத்தல் புலம்ப 
விலங்கிந் நாலைந் தொலித்தலுக் கேற்கும் . 

( 124 ) 
1896. ஒலியின் பெயர் 
ஓசை , நாதம் , கம்பலை , ஒலே , 
ஆகுலம் , புலம்பல் , கோடனை , அரவம் , 

ஓதை , கர்ச்சனை , ஒலி என் கிளவி . 
ஒலியின் பெயர் ( 10 ) 
1. ஓசை , 2. நாதம் , 3. கம்பலை , 

4. ஒல் , 5. ஆகுலம் 
6. புலம்பல் , 7. கோடணை , 8. அரவம் , 

9. ஓதை , 
10. கர்ச்சனை 

இதனோடு முதற்பதிப்பாசிரியர் இணைத்த புது நூற்பா : 
மற்றுமொழியின் பெயர் 
280. * சுருதி துழனி தொனி யாரவாரங் 

கரையுரை சும்மை யிசை களன் வகுணி 

பாட்டிடி யாறிரண் டொலியினைப் பகரும் . 
இதன் பின் சிலையொலியின்பெயர் என்னும் தலைப்பில் 
மரும ராஞ்சம் வழங்குஞ் சிலையொலி 
என ஒரு நூற்பா அச்சுப்பிரதியில் உள்ளது . இஃது 
ஏட்டுப்பிரதிகளில் இல்லை . 

( 125 ) 
1897. உள் ளோசையின் பெயர் 
முரல்வும் , நரல்வும் , தெளிரும் , ஞெளிரும் , 

உழையும் , நுணுக்கமும் , உள்ளோசை ஆகும் . 
உள்ளோசையின் பெயர் 

1. முரல்வு , 2. நரல்வு , 3. தெளிர் , 4. தெளிர் , 5. உழை , 

6. நுணுக்கம் . 
பாடவேறுபாடு -விளக்கம் 
2 : உழைவும் , விரைவும் , விளைவும் , விழைவும் . ( 126 ) 

1598. எழுத்திலாவோசையின் பெயர் 
பிளிறலும் , குளிறலும் , பிரற்றலும் , சிரற்றலும் , 
மருளலும் , பயிறலும் , குரைத்தலும் , கனைத்தலும் , 

முளைத்தலும் , அகவலும் எழுத்திலா ஓசை . 
எழுத்திலாவோசையின் பெயர் [ 10 ] 

1. பிளிறல் , 2. குளிறல் , 3. பிரற்றல் , 4. சிரற்றல் , 5. மரு 
ளல் , 6. பயிறல் , 7. குரைத்தல் , 8.கனைத்தல் , 9. முளைத் 
தல் , 10. அகவல் . 


ஒலி பற்றிய பெயர்த்தொகுதி 


645 


11. ஓதை , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : எழுத்தில்லா ஓசையின் பெயர் . 
1 : 1-4 பிளிறுங் குளிறும் பிணைத்தலுஞ் சிலிர்த்தலும் 
2 : 2 பயிற்றலும் , 4. கரைதலும் 
சிரற்றலுங் கரைதலு முழைத்தலுங் கரைத்தலும் 
வண்டுறை பிளிறுங் குளிறும் பிரற்றலும் 
மருளலும் பிரளலு மெழுத்திலா வோசை யென்ப . ( 127 ) 

1899. ஆரவாரத்தின் பெயர் 
அதிர்ச்சி , அழுங்கல் , ஞெள்ளல் , உரற்றல் , 
குரைத்தல் , தழங்கல் , பிளிறல் , துவைத்தல் , 
கலித்தல் , கரைத்தல் , ஓதை , பராரை , 
தெழித்தல் , புலம்பல் , பூசல் , தமரம் , 
கனைத்தல் , சிள்ளெனல் , ஒலி , கோ லாகலம் , 

அனைத்தும் திமிலமொடு ஆரவாரம் . 
ஆரவாரத்தின் பெயர் ( 21 ] 

1. அதிர்ச்சி , 2. அழுங்கல் , 3. ஞெள்ளல் , 4 , உரற்றல் , 
5. குரைத்தல் , 6. தழங்கல் , 7. பிளிறல் , 8. துவைத்தல் , 
9. கலித்தல் , 10. கரைத்தல் , 

12. பராரை , 
13. தெழித்தல் , 14. புலம்பல் , 15. பூசல் , 16. தமரம் , 
17. கனைத்தல் , 18. சிள்ளெனல் , 19. ஒலி , 20. கோலாகலம் , 

21. திமிலம் . 
பாடவேறுபாடு -விளக்கம் 

1 : 4 லுரறல் , லூதல் , 
3 : 2 கரைத 
4 : 1 தெளிதல் 
5 : 1 கனைத்தல் சிள்ளே யொலியே கலக்கம் 
ஆகுலங்கோலா கலமு மதற்கே 

6 : 2 திமிரமொடு 
இதுவே சிற்சில மாறுதல்களுடன் பின்வருமாறு சில பிரதிகளில் 
உள்ளது . 

அதிர்ச்சி யழுங்கல் ஞெள்ள லரற்றல் 
சிலைத்தல் சிலம்பல் குரைத்த றழங்கல் 
பிளிற றுவைத்தல் கலித்தல் கரைதல் 
ஓதை பராரை தெழித்த லலம்பல் 
பூசறமர மொலித்த லாகும் 
ஒலிகோ லாகலம் அனைத்தும் திமரமொ 
டார வார மாகு மென்ப . 
இந்நூற்பாவினை அடுத்து ஒன்றலாப் பேரொலியின் பெயர் 

என அச்சுப்பிரதியில் காணப்படும் - நூற்பா - ஏடுகளில் 
* இல்லை . 


646 


திவாகரம் 


தமரம் பூச லார்ப்புக் கர்ச்சனை 
குமுற லுலம்பல் கோடணை கோவா 
கலமே தெழித்தல் கலகமா குலமோ 
டூறுதல் முந்நான் கொன்றாலப் பேரொலி . 

( 128 ) 
1900. அனுகரணவோசையின் பெயர் 
இம்மெனல் , கல்லெனல் , இழுமெனல், 

வல்லெனல் , 
பொம்மெனல் , ஒல்லெனல் , பொள்ளெனல் , ஞெள்ளெனல் , 
அன்ன அனுகரண ஓசை ஆகும் , 

அனுகரணவோசையின் பெயர் ( 8 ) 
1 . இம்மெனல் , 2 . கல்லெனல் , 3 . 

இழுமெனல் , 
4. வல்லெனல , 5 . பொம்மெனல் , 6. ஒல்லெனல் , 7. பொள் 
ளெனல் , 8. ஞெள்ளெனல் . 
பாடவேறுபாடு --விளக்கம் 

3 : 1-2 அன்னவை யனுகரண 

இதன் பின் அச்சுப்பிரதியில் காணும் இரு நூற்பாக்கள் 
ஏடுகளில் காணப்படவில்லை . 

மற்று மனுகரணவோசையின் பெயர் 
கொம்மெனல் விடேலெனல் தெரேலெனன் முகேரெனல் 
அம்மெனல் சரேலென லனுகரண வோசை . 

இதனையும் 1900 ஆம் நூற்பாவோடு ஒன்றா யிணையப் 
பிற்பதிப்புக்கள் ஒரே நூற்பாவாகக் கொண்டுள்ளன . 

உபயவோசையின் பெயர் 
படபடெனல் களகளெனல் பதபதெனல் கொளகொளெனல் 
மொடுமொடெனல் திடுதிடெனல் மொக மொகெனல் 

கலகலெனல் 
நெடநெடனல் கடகடெனல் நிறையுபய வோசை . ( 129 ) 

1901. சேந்தன் கவித்திறம் 
அரக்கரைப் பொருத முரட்போர் வில்லும் 
பாரதம் பொருத பேரிசைச் சிலையும் 
பாடிய புராண பாடகன் உணர்வொடு 
தா ருகற் கடிந்த வீரியத் தனிவேல் 
பாடிய புலவன் பதி அம்பர்ச் சேந்தன் 
பயில்வுற்ற திவாகரத்துப் பத்தாவது 

ஒலிபற்றிய பெயர்த்தொகுதி முற்றும் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3 அடி சில பிரதிகளில் இல்லை . 
4. தாருகற்றடிந்த வீரத் தயிலும் 

தாருகற்றடிந்த வீரைபத் திரைவேல் 
5 : 3-4 பதியம்பற் சேந்தன் 
6 : 1 பயிலுற்ற 

( 130 ) 


பதினோராவது 
ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


தி -17 


பதினோராவது 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


1902. ஏமம் என்னும் பெயர் 


சேமம் , காவல் , இன்பம் , இரவு , பொன் , 

ஏமாப்பு , மயக்கம் ஏமம் ஆகும் . 
ஏமம் என்னும் பெயர் : ( 7 ) 

1. சேமம் , 2. காவல் , 3. இன்பம் , 
5. பொன் , 6. ஏமாப்பு , 7. மயக்கம் . 


4. இரவு , 

( 1 ) 


1903. செழுமை என்னும் பெயர் 


செழுமை , வளனும் கொழுப்பு மாகும் . 
செழுமை என்னும் பெயர் : ( 2 ) 

1. வளன் , கொழுப்பு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1. கொழுமை . 


( 2 ) 


1904. விழுமம் என்னும் பெயர் 


சிறப்பு , சீர்மை , இடும்பை இம் மூன்றும் 

விரிக்கின் , மேலோர் விழுமம் என்ப . 
விழுமம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. சிறப்பு , 2. சீர்மை , 3. இடும்பை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 : 4 என்பர் . 


( 3 ) 


1905. நந்தல் என்னும் பெயர் 


நந்தல் , கேடும் ஆக்கமும் ஆகும் . 
நந்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. கேடு , 2. ஆக்கம் . 


( 4 ) 


650 


திவாகரம் 


1906. உந்தி என்னும் பெயர் 


உந்தி , கொப் பூழும் , தேருருளும் , யாறும் , 

( வந்துழி ) யாழ்க் கண்ணதோர் உறுப்பும் வரையார் . 
உந்தி என்னும் பெயர் : ( 4 ) 
1. கொப்பூழ் , 2. தேருருள் , 

3. யாறு , 

4. யாழ்க் 
கண்ணதோர் உறுப்பு . 

( 5 ) 


1907. உறை என்னும் பெயர் 


நீர்முத லாகிய துளியும் , மருந்து முதல் 
நோய் நீக்கி இன்பம் கொடுக்கும் பொருளும் , 
கூறை மாசு கழுவுவர் நீரும் , 
பாலுறு பிரையும் , காரமும் , ஒழுகலும் , 

ஓர் இடைச் சொல்லும் உறை எனற்கு உரிய . 
உறை என்னும் பெயர் : ( 7 ) 

1. நீர் முதலாகிய துளி , 2. மருந்து முதல் நோய் நீக்கி 
இன்பம் கொடுக்கும் பொருள் , 3. கூறை மாசு கழுவும். நீர் , 
4. பாலுறு பிரை , 5. காரம் , 6. ஒழுகல் , 7. ஓர் இ டச் 
சொல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
4 : 4 ஒழுக்கமும் 

( 6 ) 


1908. பாழி என்னும் பெயர் 


ஊரும் , வலியும் , உறையுளும் , சயனமும் , 

பாழி என்று பகரப் படுமே . 
பாழி என்னும் பெயர் : ( 4 ) 

1. ஊர் , 2. வலி , 3. உறையுள் , 4. சயனம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 2 வலிமையும் . 


( 7 ) 


1909. வெம்மை என்னும் பெயர் 


வெம்மை , வேண்டல் , விரைவு என விளம்புவர் . 
வெம்மை என்னும் பெயர் : ( 2 ) 

1. வேண்டல் , 2. விரைவு . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


651 


பாடவேறுபாடு- விளக்கம் 

3. விருப்பென 3-4 விரைவெனப் படுமே . 


1310. பண்ணை என்னும் பெயர் 


ஆயமும் , மகளிர் விளையாடல் தொழிலும் , 

( பாய் புனல் ) படுகரும் பண்ணை என்று ஆகும் . 
பண்ணை என்னும் பெயர் : ( 3 ) 

1 . ஆயம் , 2 மகளிர் விளையாடல் தொழில் , 3. படுகர் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 1-2 பாய்புனைப் படுகரும் , 2. கரையும் . ( 9 ) 


1911. புரை என்னும் பெயர் 


உயர்வும் குற்றமும் உவமைச் சொல்லும் 

புரைஎன் கிளவிப் பொருள ஆகும் . 
புரை என்னும் பெயர் : ( 3 ) 

உயர்வு , 2. குற்றம் , 3. உவமைச் சொல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 . 


2 : 3-4 பொருளொடு புணரும் . 


( 10 ) 


1912. வரைவு என்னும் பெயர் 


வரைவு நீக்கலும் , கொள்ளலும் ஆகும் . 
வரைவு என்னும் பெயர் : ( 2 ) 

1. நீக்கல் , 2. கொள்ளல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2-3 நீத்தலுங் கொளலும் , நீட்டலுங் கொளலு 
இந்நூற்பாச் சில பிரதிகளில் இல்லை . 


( 11 ) 


1913. பரிவு என்னும் பெயர் 


பரிவு துன்பமும் இன்பமும் ஆகும் . 


652 


திவாகரம் 


பரிவு என்னும் பெயர் : ( 2 ) 

1. துன்பம் , 2. இன்பம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3 அன்பும் , 3-4 அன்பினையும் பகரும் . 


( 12 ) 


1914. துஞ்சல் என்னும் பெயர் 


சாதலும் , நிலைத்தலும் , உறங்கலும் துஞ்சல் . 
துஞ்சல் என்னும் பெயர் : ( 3 ) 

1. சாதல் , 2. நிலைத்தல் , 3. உறங்கல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 வியத்தலும் . 


( 13 ) 


1915. மஞ்சு என்னும் பெயர் 


மஞ்சே மேகமும் , இளமையும் , வனப்பும் . 
மஞ்சு என்னும் பெயர் : ( 3 ) 

1. மேகம் , 2. இளமை , 3. வனப்பு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1.2 மஞ்சுமேகம் . 


( 14 ) 


1916. வாமம் என்னும் பெயர் 


குறளே, அழகே , குறங்கே , இடப்பால் , 

இவை இந் நான்கும் வாமம் ஆகும் . 
வாமம் என்னும் பெயர் : ( 4 ) 

1. குறள் , 2. அழகு , 3. குறங்கு , 4. இடப்பால் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 2 அழகு , அழகும் , 3 குறங்கு 
2 : 3-4 வாமமென் னும்பேர் . 

( 15 ) 


1917. சாமம் என்னும் பெயர் 


யாமமும் இரவும் , பொழுதும் , சாமமும் , 
சாமம் என்னச் சாற்றினர் புலவர் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


658 


சாமம் என்னும் பெயர் : ( 4 ) 

1. யாமம் , 2. இரவு , 3. பொழுது , 4. சாமம் ( வேதம் ) . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 யாமமு மிரவிற் பொழுதுஞ் சுமையும் 

யாமமோர் வேத முபாயஞ் சாமம் - என்றும் 
சில பிரதிகளில் பாடம் . 

( 16 ) 


1918. தாமம் என்னும் பெயர் 


தாமம் ஒளியும் , தார் , மா லையும் ஆம் . 


தாமம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. ஒளி , 2. தார் , 3. மாலை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 தார்மாலை யாகும் , தார்மாலையு மாகும் . 


( 17 ) 


1919. பாணி என்னும் பெயர் 


நெடித்தற் பொழுதும் , நீரொடு , கையும் , 

பாடல் , பல்லியமும் , பாணி என்று ஆகும் . 
பாணி என்னும் பெயர் : ( 5 ) 

1. நெடித்தற்பொழுது , 2. நீர் , 3. கை , 
5. பல்லியம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 1-2 நொடித்தற் பொழுதும் . 


4. பாடல் , 


( 18 ) 


1920. கோடரம் என்னும் பெயர் 


கோடரக் கிளவி குரங்கொடு , மரத்திற் 

கோடும் , பொதும்பும் கூறும் என்ப . 
கோடரம் என்னும் பெயர் : ( 3 ) 


1. குரங்கு , 2. மரத்திற் கோடு , 3. பொதும்பு . 


654 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 2 பொதும்பரும் . 
கோடரம் குரங்கொடு மரத்திற் கோடும் 

பொதும்பு மாகப் புகன்றனர் புலவர் 
என்றும் சில ஏடுகளில் பாடம் . 


( 19 ) 


1921. கோதை என்னும் பெயர் 


( பூப்புனை ) மாலையும் , ( மாலைபுனை ) மாதரும் , 
( தோற்புனை வில் நாண் தொடர் ) கைக் கட்டியும் 
( கோச் ) சேரன் பெயரும் , கோதை என்று ஆகும் . 


கோதை என்னும் பெயர் : ( 4 ) 
1 . மாலை , 

2. மாதர் , 

மாதர் , 3. கைக்கட்டி , 4. சேரன் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 4 மகளிரும் 
3 : 3-4 கூந்தலுங் கோதை , மயிருங் கோதை . 
3 கோச்சே ரன்பெயர் மயிர்காற்றும் கோதை - அச்சுப்பிரதி . 

( 20 ) 


1922. வஞ்சி என்னும் பெயர் 


மேற்செல வும் , பா விகற்பத்து ஒரு பாவும் , 
ஆற்று எழும் ஓர்கொடிப் பிறப்பும் , ( அதன் உவமை ) மாதரும் , 

மாற்று அரும் பெயர்க்கொண்ட வஞ்சி என்று ஆகும் . 
வஞ்சி என்னும் பெயர் : ( 4 ) 

1. மேற்செலவு , 2. பாவிகற்பத்து ஒரு பா , 
எழும் ஓர் கொடிப் பிறப்பு , 4. மாதர் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 ஓர் கொடிப் பிறப்புமத னுவமை மாதரும் 
3 : 1 மறவரும் 3-4 வஞ்சி யாகும் . 

( 21 ) 


3. ஆற்று 


1923. தோல் என்னும் பெயர் 


தோலே யானையும் , வனப்பும் , தோற்ப லகையும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


855 


தோல் என்னும் பெயர் : ( 3 ) 

1. யானை , 2. வனப்பு , 3. தோற் பலகை . 


( 22 ) 


1924. மால் என்னும் பெயர் 


மாலின் பெயரே , மயக்கம் , வேட்கை , 
மேகம் , காற்று , பெருமை , கருநிறம் , 

( எழு ) புதன் , கண்ணேனி மால் என இசைப்பர் . 
மால் என்னும் பெயர் : ( 9 ) 

1. மாலின் பெயர் , 2. மயக்கம் , 3. வேட்கை , 4. மேகம் , 
5. காற்று , 6 . பெருமை , 7 . கருநிறம் , 

8 . 

புதன் , 
9. கண்ணேனி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1 மாலோன் பெயரே , மாயோன் பெயரே 
1,2 மாயோன் பெயரு மயக்கமும் வேட்கையு 
2 மேகமுங் காற்றும் பெருமையுங் கருநிறமு 
3. சோழன் புதனெனச் சொற்றிடு மாலே - அச்சுப் பிரதி . 

( 28 ) 


1925. நொறில் என்னும் பெயர் 
நொறிலே நுடக்கமும் விரைவும் ஆகும் . 
நொறில் என்னும் பெயர் : ( 2 ) 

1. நுடக்கம் , 2. விரைவு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2-3 நுடக்கம் விரவும் . 


( 24 ) 


1926. வெறி என்னும் பெயர் 


வெறியே நாற்றம் , விரையொடு , அணங்காட்டு . 
வெறி என்னும் பெயர் : ( 3 ) 

1. நாற்றம் , 2. விரை, 3. அணங்காட்டு . 


தி-18 


656 . 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 

வெறியே நாற்றமும் வெறியொடணங் காட்டும் 
3-4 விரையொடங் காட்டும் . 


( 25 ) 


1927. சூர் என்னும் பெயர் 


சூர் , தெய்வம் , வஞ்சம் , நோய் , அஞ்சாமையும் சொல்லும் . 
சூர் என்னும் பெயர் : ( 4 ) 

1. தெய்வம் , 2. வஞ்சம் , 3. நோய் , 4. அஞ்சாமை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

சூரே தெய்வம் வஞ்சநோ யஞ்சாமை , 
2-4 அச்சநோ யாகுமென்ப - அச்சுப் பிரதி . 
வஞ்ச நோ யச்சமுஞ் சொல்லும் . 

( 26 ) 


1928. வாரணம் என்னும் பெயர் 


யானையும் , கோழியும் , சங்கும் வாரணம் , 
வாரணம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. யானை , 2. கோழி , 3. சங்கு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 ஆனையும் 


( 27 ) 


1929. மா என்னும் பெயர் 


மாவே பெருமையும் , கருமையும் , நிறனும் , 
( மேவிய ) நாற்கா லுடையவும் , வண்டும் , 

( பூஉறை ) திருஎன ஆறையும் பொருந்தும் . 
மா என்னும் பெயர் : ( 6 ) 

1. பெருமை , 2. கருமை , 3. நிறன் , 4. நாற்காலுடைய . 
5. வண்டு , 6. திரு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2-3 கருமையும் பெருமையும் 
1 : 4 நிறமும் , சூதமும் . 


( 28 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


857 


1930. தார் என்னும் பெயர் 


பூவும் , மாலையும் , ( போர்முன் செல் ) கொடிப்படையும் , 
( மாவினுக்கு அணியும் ) கிண்கிணி மாலையும் , 

( தாஇல் பெயர்க்கொடை ) தார் என்று ஆகும் . 
தார் என்னும் பெயர் : ( 4 ) 
2. மாலை , 3. கொடிப்படை , 4 . 

4. கிண்கிணி 
மாலை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 1-4 பூவும்பூ மாலையும் போர்க்கொடிப் படையும் 
2 : 1-2 ஆவினுக் கணியுங் . 

( 29 ) 


1. பூ , 


1931. கொண்டல் என்னும் பெயர் 


கொண்டல் , மேகமும் , ( கூதிர்க் ) கீழ் காற்றும் . 
கொண்டல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. மேகம் , 2. கீழ்காற்று . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


3 கூதிர்கீழ் . 


( 30 ) 


1932. விண்டு என்னும் பெயர் 


விண்டு , மாயோனும் , வெற்பும் , வேயும் . 
விண்டு என்னும் பெயர் : ( 3 ) 

1 , மாயோன் , 2. வெற்பு , 3. வேய் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2. மாலோனும் 
விண்டு மாயோன் வெற்பும் ஆகும் . 


( 31 ) 


1933. மலைதல் என்னும் பெயர் 


மலைதல் , பொருதலும் , மலர் சூடுதலும் . 
மலைதல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. பொருதல் , 2. மலர் சூடுதல் . 


( 32 ) 


658 


திவாகரம் 


1934. சிலை என்னும் பெயர் 


வில்லையும் மலையையும் சிலை என விளம்புவர் . 


சிலை என்னும் பெயர் : ( 2 ) 

1. வில் , 2. மலை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


வில்லு மலையுஞ் சிலையா கும்மே . 


( 38 ) 


1935. ஆரல் என்னும் பெயர் 


ஆரல் , செவ் வாய்க்கோளும் , கார்த்திகை நாளும் . 
ஆரல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. செவ்வாய்க்கோள் , 2. கார்த்திகைநாள் . 


( 34 ) 


1936. ஆரம் என்னும் பெயர் 


சந்தனம் , மாலை , பூண் , ஆத்தி , முத்து என 

வந்தவை ஐந்தும் ஆரம் ஆகும் . 
ஆரம் என்னும் பெயர் : ( 5 ) 
1. சந்தனம் , 2 . மாலை , 3 . 

3. பூண் , 4. ஆத்தி , 
5. முத்து . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 1-2 வந்த வைந்து 
சந்தனமு மாலையும் பூணாத்தி முத்தொடு 
வந்தகிளிக் கழுத்துள் வரையு மாரமாம் . 


( 35 ) 


1937. நாஞ்சில் என்னும் பெயர் 


எயிலுறுப்பு , உழுபடை நாஞ்சில் ஆகும் . 
நாஞ்சில் என்னும் பெயர் : ( 2 ) 

1. எயிலுறுப்பு , 2. உழுபடை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 நாஞ்சி லென்ப . 


( 86 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


659 


1938. குயம் என்னும் பெயர் 


அரிவையர் முலையும் , கொடுவாளும் , இளமையும் , 

கருதில் இம் மூன்றும் குயம் எனக் கருதுவர் . 
குயம் என்னும் பெயர் : ( 3 ) 
1. அரிவையர் முலை , 2. கொடுவாள் , 

2. கொடுவாள் , 3. இளமை . 
பாடவேறுபாடு-விளக்கம் 
2 கருதின மூன்றுங் குயமெனுங் கட்டுரை . 

( 37 ) 


1939. இவர்வு என்னும் பெயர் 


சேறலும் , எழுதலும் , செலுத்தலும் , விரும்பலும் . 

ஏறலும் , இவர்வுஎன் கிளவி கூறும் . 
இவர்வு என்னும் பெயர் : ( 5 ) 

1. சேறல் , 2. எழுதல் , 3. செலுத்தல் , 4. விரும்பல் , 
5. ஏறல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : இவர்தல் என்னும் பெயர் . 
1 : 2-4 எழுச்சியுஞ் செறியும் விரும்பலும் . 
2 : 4 யென்ப . 

( 38 ) 


1940. சாறு என்னும் பெயர் 


விழவும் , கள்ளும் சாறுஎன விளம்புவர் . 
சாறு என்னும் பெயர் : ( 2 ) 


1. விழவு , 2. கள் 


( 39 ) 


1941. காரிகை என்னும் பெயர் 


அழகும் , ( அழகுடை ) மாதரும் , அதனொடு 

கட்டளைக் கலித்துறையும் , காரிகை எனப்படும் . 
காரிகை என்னும் பெயர் : ( 3 ) 

1. அழகு , 2. மாதர் , 3. கட்டளைக் கலித்துறை . 


860 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 1-4 அழகு மவ்வழ குடைய மா தருங் 


2 : 3-4 காரிகை யென்ப . 


( 40 ) 


1942. வைகல் என்னும் பெயர் 


கழியும் நாளும் , புலரிக் காலையும் 

தழுவும் வைகல் , தங்கலும் உரித்தே . 
வைகல் என்னும் பெயர் : ( 3 ) 

1. கழியும் நாள் , 2. புலரிக்காலை , 3. தங்கல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 4 காலமும் . 


( 41 ) 


1943. குவலையம் என்னும் பெயர் 


நெய்தலும் , நிலனும் குவலையம் என்ப . 
குவலையம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. நெய்தல் , 2. நிலன் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 குவலய மெனப்படும் . 


( 42 ) 


1944. கவலை என்னும் பெயர் 


கவலை , துன்பமும் கவர்த்த நெறியும் . 
கவலை என்னும் பெயர் : ( 2 ) 

1. துன்பம் , 2. கவர்த்த நெறி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 கவர்தரு வழியும் , கவர்வழியு மாகும் . 


( 43 ) 


1945. அளி என்னும் பெயர் 


வண்டின் பெயரும் , மதுவும் , கொடையும் 
அன்பும் கூறும் அளி என் கிளவி . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


661 


அளி என்னும் பெயர் : ( 4 ) 

1. வண்டு , 2. மது , 3. கொடை , 4. அன்பு . 


( 44 ) 


1946. நவம் என்னும் பெயர் 


ஒன்பதும் , கேண்மையும் , புதுமையும் , பழமையும் 

தொண்டும் நவம் எனச் சொல்லுவர் புலவர் . 
நவம் என்னும் பெயர் : ( 5 ) 

1. ஒன்பது , 2. கேண்மை , 3. புதுமை , 4. பழமை , 
5. தொண்டு . 
பாடவேறுபாடு --விளக்கம் 

1 : 3-4 பழமையும் புதுமையும் 
2 : 3 சொல்லினர் 

ஒன்பதுங் கேண்மையும் புதுமையும் நவமே என்றும் சில 
பிரதிகளில் பாடம் . 

( 45 ) 


1947. தொண்டு என்னும் பெயர் 


தொண்டு என் கிளவி தொழும்பும் ஆகும் . 
தொண்டு என்னும் பெயர் ; ( 1 ) 

1. தொழும்பு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தொண்டென் கிளவி தொழும்பென்றாகும் . 
ஒன்பதுங் கேண்மையும் புதுமையும் பழமையும் 

தொண்டென் கிளவி தொழும்பு மாகும் . 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 


( 46 ) 


1948. புண்டரிகம் என்னும் பெயர் 


புண்டரிகம் , தாமரை , புலியும் ஆகும் . 
புண்டரிகம் என்னும் பெயர் : ( 2 ) 
1. தாமரை , 2 . 

2. புலி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 புண்டரிகம் 


( 47 ) 


662 


திவாகரம் 


1949. பிரசம் என்னும் பெயர் 


பிரசம் , தேன் , கள் , தேனீப் பெயரே . 
பிரசம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. தேன் , 2. கள் , 3. தேனீ. 
பாடவேறுபாடு- விளக்கம் 

பிரசந் தேனொடு தேனீப் பெயரே - என்றும் சில பிரதிகளில் 
பாடம் . 

( 48 ) 


1950. அரில் என்னும் பெயர் 


அரிலே , பிணக்கமும் , சிறுதூறும் , குற்றமும் . 
அரில் என்னும் பெயர் : ( 3 ) 

1. பிணக்கம் , 2. சிறுதூறு , 3. குற்றம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2 பிணக்கும் . 


( 49 ) 


1951. கோடு என்னும் பெயர் 


கோடே சங்கும் , ஊது கொம்பும் , 
மாவின் மருப்பும் , மரத்தின் பணையும் , 

( நீள் ) புனற் கரையும் நிகழ்த்தும் கிளவி . 
கோடு என்னும் பெயர் : ( 5 ) 

1. சங்கு , 2. ஊதுகொம்பு , 3. மாவின் மருப்பு , 
4. மரத்தின் பணை , 5. புனற்கரை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 3-4 ஊதுங் கொம்பும் . 


( 50 ) 


1952. பாடு என்னும் பெயர் 


பாடே , பெருமையும் , ஒலித்தலும் , படுதலும் . 
பாடு என்னும் பெயர் : ( 3 ) 

1. பெருமை , 2. ஒலித்தல் , . 3. படுதல் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


663 


பாடவேறுபாடு -- விளக்கம் 


3-4 ஒலித்தலும் படுதல் , ஒலியும் படுத்தலும் . 


( 51 ) 


1953. சேய் என்னும் பெயர் 


செவ்வாய் , முருகன் , இளமை , புத்திரன் , 

இவ்வாறு எல்லாம் சேய்என விளம்புவர் . 
சேய் என்னும் பெயர் : ( 4 ) 
1. செவ்வாய் , 2. முருகன் , 3. இளமை , 

இளமை , 4. புத்திரன் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 3-4 இளமையிற் புத்திரன் . 
2 : 3-4 சேயென விசைப்பர் , சேயென மொழிப. 

( 52 ) 


1954 . 


வை என்னும் பெயர் 


நெல்லின் தாளும் , புல்லும் , கூர்மையும் 

சொல்லின் மூன்றும் வைஎன்று ஆகும் . 
வை என்னும் பெயர் : ( 3 ) 

1. நெல்லின் தாள் , 2. புல் , 3 . கூர்மை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 1 சொல்லில் , சொல்லிம் , சொல்லின , சொல்லிய . 


( 53 ) 


1955. குழல் என்னும் பெயர் 
குழலே , துளையும் மயிரும் கூறும் . 
குழல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. துளை , 2. மயிர் . 


( 54 ) 


1956. பொழில் என்னும் பெயர் 


பொழிலே சோலையும் உலகமும் புகலும் . 
பொழில் என்னும் பெயர் : ( 2 ) 

1. சோலை , 2. உலகம் . 


( 55 ) 


தி -18 


664 - 


திவாகரம் - 


1957. இளமை என்னும் பெயர் 


இளமை , தன்மையும் காமமும் இசைக்கும் . 
இளமை என்னும் பெயர் : ( 2 ) 

1. தன்மை , 2. காமம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2-3 தன்மை காமமும் . 


( 56 ) 


1958. அளகம் என்னும் பெயர் 


மாதர் மயிரையும் , மாவின் குருளையும் , 

நீரையும் அளகம் என நிகழ்த் துவரே . 
அளகம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. மாதர் மயிர் , 2. மாவின் குருளை, 3. நீர் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1. மாதர் மயிரையும் மற்றவர் குருளையும் 
1 : 3-4 மாவின் முள்ளையும் , மற்றவர் சுருளையும் 
2 : 3-4 என நிகழ்த் தினரே , என்று நிகழ்த்தும் . 


( 57 ) 


1959. சிறை என்னும் பெயர் 


சிறையே , காவலும் இறகும் செப்பும் . 
சிறை என்னும் பெயர் . ( 2 ) 

1. காவல் , 2. இறகு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

4. செப்புவர் . 


( 58 ) 


1960. - கறை என்னும் பெயர் 


நிறமும் , உதிரமும் , உரலும் ; திறையும் 

கறை என் கிளவி ஆகக் கருதுவர் . 
கறை என்னும் பெயர் : ( 4 ) 

1 , நிறம் , 2. உதிரம் , 3. உரல் , 4. நிறை 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


665 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 3-4 முரலு மிறையுங் , முரலு நிரையுங் 
2 : 2-4 கிளவிப் பெயரெனக் கருதுவர் , 

கிளவி கருதுங் காலை . 


( 59 ) 


1961. சூழி என்னும் பெயர் 


சூழி , முகபடாம் ; வாவியும் சொல்லும் . 
சூழி என்னும் பெயர் : ( 2 ) 
1. முகபடாம் , 2. வாவி . 

. 
பாடவேறுபாடு- விளக்கம் 

4 சொல்லுவர் . 


( 60 ) 


1962. வேழம் என்னும் பெயர் 


யானையும் கரும்பும் கொறுக்கைக் கோலும் 
வேயும் கூறும் வேழக் கிளவி . 


வேழம் என்னும் பெயர் : ( 4 ) 
1. யானை , 2 . 

2. கரும்பு , 3. கொறுக்கைக் கோல் , 
4. வேய் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 யானை யுங்கரும் புங்கொறுக் கச்சியும் - 
யானையுங் கரும்புங் கொறுக்கச்சியும் வேயுங் 

கூறுப மாதோ வேழக் கிளவி 
என்றும் ஒரு சில பிரதிகளில் பாடம் . 


( 61 ) 


1963. வயா என்னும் பெயர் 


வயாவே , வேட்கைப் பெருக்கமும் வருத்தமும் . 
வயா என்னும் பெயர் : ( 2 ) 

1. வேட்கைப் பெருக்கம் , 2 : வருத்தம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

வயாஅ வேட்கைப் பெருக்கம் வருத்தம் . 


( 62 ) 


836 


திவாகரம் 


1964. உயா என்னும் பெயர் 


உயாவே , கருதலும் துணையும் ஆகும் . 
உயா என்னும் பெயர் : ( 2 ) 

( ) 
1. கருதல் , 2. துணை , 
இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 


( 83 ) 


1965. பரி என்னும் பெயர் 


வருத்தமும் , செலவும் , மாவின் நாமமும் , 

பாதுகாத்தலும் பரி என்று ஆகும் . 
பரி என்னும் பெயர் : ( 4 ) 

1. வருத்தம் , 2. செலவு , 3. மா , 
4. பாதுகாத்தலும் . 


( 64 ) 


1966. புரிவு என்னும் பெயர் 


புரிவே விரும்பலும் , செய்தலும் ஆகும் . 
புரிவு என்னும் பெயர் : ( 2 ) 

1. விரும்பல் , 2. செய்தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1-3 புரிதல் விரும்பலும் , செயலும் . 


( 65 ) 


1967. அந்தம் என்னும் பெயர் 


அந்தம் ஈறும் அழகும் ஆகும் . 
அந்தம் என்னும் பெயர் : ( 2 ) 

2. அழகு . 


1. ஈறு , 


(66 ) 


1968. கந்தம் என்னும் பெயர் 


கந்தம் , புலனே , கடியும் , கிழங்கும் , 


ஒரு சொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


-687 


கந்தம் என்னும் பெயர் : ( 3 ) 
1. புலன் , 2 . 

3. கிழங்கு . 


கடி , 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 கிழங்குங் கடியும் , கிழங்குங் கருணையும் 

கந்தங் கிழங்குங் கடியும் புலனும் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 


( 87 ) 


* 


- 


1969. கடு என்னும் பெயர் 


கடுவே , கடுமரம் , விடமும் ஆகும் . 
கடு என்னும் பெயர் : ( 2 ) 

1. கடுமரம் , 2. விடம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1-2 கடுவே கடுமரமும் 
2-4 கடுமரம் விடமா கும்மே . 





( 68 ) 


1970. தொடி என்னும் பெயர் 


ஒரு பலம் , வளையே , தொடி என்று ஆகும் : 
தொடி என்னும் பெயர் ( 2 ) 


1 . 


ஒரு பலம் , 2 . 


வளை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தொடியே யொருபலம் வளையுமாகும் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 


( 69 ) 


1971. கண்டம் என்னும் பெயர் 


கண்டம் , மெய்புகு கருவி , கழுத்து , 

துண்டம் , திரை , வாள் , தேயமும் ஆகும் . 
கண்டம் என்னும் பெயர் : ( 6 ) 

1. மெய் புகு கருவி , 2. கழுத்து , 3. துண்டம் , 
4. திரை , 5. வாள் , 6. தேயம் . 


888 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 3-4 தேசமும் ஆகும் . 
கண்டம் மெய்புகு கருவியும் கழுத்தும் 

துண்டம் திரைவாள் தேசமும் மூக்கும் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 


( 70 ) 


1972. கண்டகம் என்னும் பெயர் 


சுரிகை , ( ஒள் ) வாள் , முள் இவை மூன்றும் 

கருதின் கண்டகம் என்றே கருதுவர் . 
கண்டகம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. சுரிகை , 2. வாள் , 3. முள் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2-3 யுடைவாள் முள்ளியிம் 
2 : 4 கருதும் 
2 : 3-4 என்னக் கருதுவர் . 


( 71 ) 


1973. ஏற்றல் என்னும் பெயர் 


ஏற்றல் கோடலும் , எதிர்ந்து பொருதலும் . 
ஏற்றல் என்னும் பெயர் : [ 2 ] 

1. கோடல் , 2. எதிர்ந்து பொருதல் . 


( 72 ) 


1974. போற்றல் என்னும் பெயர் 


போற்றல் , பாதுகாத்தலும் புகழ்தலும் , 
போற்றல் என்னும் பெயர் : [ 2 ] 


1. பாதுகாத்தல் , 2. புகழ்தல் . 


( 73 ) 


1975. குயிறல் என்னும் பெயர் 


குயிறல் , கூவலும் , செறிதலும் , குடைதலும் , 
குயிறல் என்னும் பெயர் : [ 3 ] 

1 . கூவல் , 2. செறிதல் , 3. குடைதல் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


669 


பாடவேறுபாடு- விளக்கம் 


குயிறல் கூறலுங் குடைதலுஞ் செறிதலும் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 

குயிறல் கூறலும் குடைதலு மாகும் 
என்று ஒரு பிரதியில் பாடம் . 


( 74 ) 


1976. பூவை என்னும் பெயர் 


காயா மரமும் . நாகணவாய்ப் புள்ளும் 

பூவை என்னும் பெயரோடு புணரும் . 
பூவை என்னும் பெயர் : ( 2 ) 

1. காயாமரம் , 2 . நாகணவாய்ப்புள் , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3-4 நாரண வாய்ப்புளும் , நாங் கணவாய்ப்புள்ளும் . ( 75 ) 


1977. பகல் என்னும் பெயர் 


நாளும் , ஒளியும் , நடுவும் , செயலும் , 

பாகு படுத்தலும் பகல்என் கிளவி . 
பகல் என்னும் பெயர் : ( 5 ) 

1. நாள் , 2. ஒளி , 3. நடு , 4 , செயல் , 
5. பாகுபடுத்தல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 : 1-2 பாகுபட் டதுவும் , பாகுபட்டது . 


( 76 ) 


1978. ஏண் என்னும் பெயர் 


ஏணே , வலியும் , நிலையுடைமையும் . 
ஏண் என்னும் பெயர் : ( 2 ) 

1. வலி , 2. நிலையுடைமை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 


( 77 ) 


870 


திவாகரம் 


1979. கோள் என்னும் பெயர் 


கோளே , குணமும் , கோட்பாடும் , குறளையும் . 
கோள் என்னும் பெயர் : ( 3 ) 

1. குணம் , 2. கோட்பாடு , 3. குறளை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

கோளே குணனுங் கோட்பாடுங் கோளும் 
4 கொளலும் , கொளும் கொள்ளும் . 

இந்நூற்பா பின்வரும் மாறுபாடுகளுடனும் சில பிரதிகளில் 
காணப்படுகிறது . 
1. அலர்கதிர் முதலா வனைவரும் நாளும் 

கொலையும் இடையூறும் கொள்கையும் கோளே . 
2. கோளே குணமுங் கோட்பாடுங் கோளும் 

அலர்கதிர் முதலா மமரரு நாளும் 
கொலையுமிடை யூறுங் கோளென் றாகும் . 

( 78 ) 


* 


1980. கம்பலை என்னும் பெயர் 


இன்னாங்கு , ஓசை , நடுக்கம் , அச்சம் , 

கன்னித் தமிழோர் கம்பலை என்ப . 
கம்பலை என்னும் பெயர் : ( 4 ) 

1. இன்னாங்கு , 2. ஓசை , 3. நடுக்கம் , 4 , அச்சம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 1-2 இன்னாங் கோமை . 
1 இன்னாங் கச்ச நடுக்க மோசை . 
2 : 4 என்பர் . 

( 79 ) 


1981. உம்பர் என்னும் பெயர் 


உம்பர் , மேலிடம் , அமரர்க்கும் உரித்தே . 
உம்பர் என்னும் பெயர் : ( 2 ) 

1. மேலிடம் , 2. அமரர் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1-2 உம்பர்மே லிடமு . 


( 80 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


871 


1982. தோடு என்னும் பெயர் 


தோடே , தொகுதியும் , பனையிதழ் போல்பவும் , 

பூவின் இதழும் புகலும் கிளவி . 
தோடு என்னும் பெயர் : ( 3 ) 

1. தொகுதி , 2 . பனையிதழ் போல்ப , 3. பூவின் இதழ் . 


( 81 ) 


1983 . 


மடல் என்னும் பெயர் 


பூவின் இதழும் , பனையிதழ் போல்பவும் . 

வாய்பாடு உரைக்கின் மடல்எனக் குரிய . 
மடல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. பூவின் இதழ் , 2. பனையிதழ் போல்ப . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 4 போலவும் 
2 : 3-4 மடலெனக் கருதுப , மடலென் கிளவி 
2 வாயி னதரமு மடலெனற் குரிய . 

இந்நூற்பா சில பிரதிகளில் அடுத்துவரும் முல்லை என்னும் 
பெயர்க்குப் ( 1984 ) பின்னர்க் காணப்படுகிறது . 

( 82 ) 


1984. முல்லை என்னும் பெயர் 


காடுசார் நிலனும் , கானமல் லிகையும் , 

( மோடுபடு ) வென்றியும் , கற்பும் முல்லை . 
முல்லை என்னும் பெயர் : ( 4 ) 
1. காடுசார் நிலன் , 2 . கான மல்லிகை , 3. வென்றி , 

( 83 ) 


4. கற்பு . 


1985. கார் என்னும் பெயர் 


காரே , மேகமும் , மாரிக் காலமும் , 

நீரும் , கருமையும் நிகழ்த்தும் கிளவி . 
கார் என்னும் பெயர் : ( 4 ) 
1. மேகம் , 2. மாரிக்காலம் , 3. நீர் , 4 . 

3. நீர் , 4. க்ருமை . 

( 84 ) 


தி -20 


872 


திவாகரம் 


1986. ஆர் என்னும் பெயர் 


ஆரே , கூர்மையும் . ஆத்தி மரமும் , 
தேராழி , யகத்தில் செறிஉறுப்பும் ஆகும் . 


ஆர் என்னும் பெயர் : ( 3 ) 

1. கூர்மை , 2. ஆத்திமரம் , 3. தேராழியகத்தில் செறி 
உறுப்பு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3-4 ஆத்தியு மரமும் , ஆத்தி யதனொடு 
2 : 3-4 செறிகதிரு மாகும் . 

( 85 ) 


1987. குழை என்னும் பெயர் 


குழையே , குண்டலம் , தளிர் , சேறும் ஆகும் . 
குழை என்னும் பெயர் : ( 3 ) 


1. குண்டலம் , 2. தளிர் , 3. சேறு . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 தளிர்சேறுங் கூறும் . 


( 86 ) 


1988. கழுமல் என்னும் பெயர் 


கழுமல் , பற்றும் மயக்கமும் ஆகும் . 
கழுமல் என்னும் பெயர் : ( 2 ) 


1 , பற்று , 2. மயக்கம் . 


( 87 ) 


1989. இழும் என்னும் பெயர் 


இழும்எனல் ஓசையும் , இனிமையும் ஆகும் . 
இழும் என்னும் பெயர் : ( 2 ) 


1. ஓசை , 2 , இனிமை . 
பாடவேறுபாடு -- விளக்கம் 


1-2 இழும லோசையும் . 


( 88 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


678 


1990 , தபனன் என்னும் பெயர் 


அனலும் , அருக்கனும் தபனன் என்று ஆகும் . 
தபனன் என்னும் பெயர் : ( 2 ) 

1. அனல் , 2. அருக்கன் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


இந்நூற்பாச் சில பிரதிகளில் இல்லை . 


( 89 ) 


1991. கனலி என்னும் பெயர் 


கனலி , தீயும் கதிரவனு மாகும் . 


கனலி என்னும் பெயர் : ( 2 ) 


1. தீ , 2. கதிரவன் . 


பாடவேறுபாடு-விளக்கம் 


இந்நூற்பாச் சில பிரதிகளில் இல்லை . 


* . ( 90 ) 


1992. மது என்னும் பெயர் 


தேனும் தேறலும் மதுஎனச் செப்புவர் . 
மது என்னும் பெயர் : ( 2 ) 

1. தேன் , 2. தேறல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


இந்நூற்பாச் சில பிரதிகளில் இல்லை . 


- ( 91 ) 


1993. கான் என்னும் பெயர் 


கானே விரையும் காடும் ஆகும் . 


கான் என்னும் பெயர் : ( 2 ) 


1. விரை , 2. காடு . 


( 92 ) 


874 


திவாகரம் 


1994. கன்னல் என்னும் பெயர் 


சருக்கரை , கரகம் , நாழிகை வட்டில் , 

( உரைக்கின் ). குடம் , இக்கு , நாழிகையும் கன்னல் . 
கன்னல் என்னும் பெயர் : ( 6 ) 

1. சருக்கரை , 2. கரகம் , 3. நாழிகை வட்டில் . 
4. குடம் , 5. இக்கு , 8. நாழிகை. 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 3-4 குடமு நாழிகையும் . 


( 93 ) 


1995. துன்னல் என்னும் பெயர் 


துன்னல் , குறுகலும் , செறிவும் சொல்லும் . 


துன்னல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. குறுகல் , 2. செறிவு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

துன்னல் குறுகல் செறிவு மாகும் . 


( 94 ) 


1996. களம் என்னும் பெயர் 


மிடறு , பொருநிலம் , கருமை , களர்இவை 

களம் என்று உரைப்பர் கருதும் காலை . 
களம் என்னும் பெயர் : ( 4 ) 

1. மிடறு , 2. பொருநிலம் , 3. கருமை , 4. களர் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3-4 கருமையிம் மூன்றுங் 
2 : 3-4 கருதுங் காலே 

களமே மிடறும் பொருநிலனுங் கருமையும் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 

( 95 ) 


1997. களரி என்னும் பெயர் 


கருமம் செய் இடனும் , கானமும் , பொருநிலனும் , 
களரி என்பர் கற்றறிந்தோரே . 


ஒரு சொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


875 


களரி என்னும் பெயர் : ( 3 ) 


3. பொருநிலன் . 


1. கருமம் செய் இடன் , 2. கானம் , 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2 இடமும் 3-4 களமும் பொருநிலமும் 
1 கருமையு மிடனுங் களர்முது நிலனுங் 
2 : 3-4 கற்றுணர்ந்தோரே . 


( 96 ) 


1998. காழ் என்னும் பெயர் 


கோல் , பரல் , சேகு , மணியின் கோவையும் , 

மாலையும் , ஒளியும் காழ் என்று ஆகும் . 
காழ் என்னும் பெயர் : ( 6 ) 

1. கோல் , 2. பரல் , 3. சேகு , 4. மணியின் கோவை , 
5 . மாலை , 6. ஒளி . 

. 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 4 கோவை 
2 : 1-2 மாலை யொளியிவை 
2 மாலையு மொளியுங் கொட்டையுங் காழே . 

( 97 ) 


1999. பால் என்னும் பெயர் 


பகுத்தல் , பக்கம் , திசை , இயல்பு என்ன 
வகுத்த நான்கும் பால் என அறைவர் . 


பால் என்னும் பெயர் : ( 4 ) 


1. பகுத்தல் , 2. பக்கம் , 3. திசை , 4. இயல்பு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

பகுத்தல் பக்கந் திசையியல்பு விடமென 
வகுத்த வைந்தும் பாலென வைப்பர் . 

( 98 ) 


2000. மாழை என்னும் பெயர் 


ஆயம் , மடமை , கட்டிப்பொன் , ஓலை , 
மாழை என்று வகுத்தனர் புலவர் . 


876 


திவாகரம் 


மாழை என்னும் பெயர் : ( 4 ) 

1. ஆயம் , 2. மடமை , 3. கட்டிப்பொன் , 4. ஓலை 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3-4 கட்டிபொன் னோலை , 
2 வார்புளி மாவும் மாழையென் றாகும் . 
ஆய மடமை பொன்னுலோகக் கட்டி 
ஓலை புளிமா மாழையென் றுரைக்கும் - அச்சுப்பிரதி . 


( 99 ) 


2001. கலை என்னும் பெயர் 


கலையே நூல் , கல்வி , காஞ்சி , ஆடை , 

முசுவும் , மானேறும் காலநுட்பமும் . 
கலை என்னும் பெயர் : ( 7 ) 

1. நூல் , 2. கல்வி , 3. காஞ்சி , 4. ஆடை , 5. முசு , 
6. மானேறு , 7. காலநுட்பம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1-2 கலைநூல் கல்வி 
2 : 1-4 முசுமா னேறு காலநுட்பம் . 


( 100 ) 


2002. திணை என்னும் பெயர் 


குலமும் , ஒழுக்கமும் , ( ஒழுக்கம் நிகழ்ந்த ) 

நிலமும் திணைஎன நிகழ்த்தும் கிளவி . 
திணை என்னும் பெயர் : ( 3 ) 
1. குலம் , 2. ஒழுக்கம் , 3. நிலம் . 

. 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3 மவ்வொழுக்கம் 
2 : 1 நிலனும் . 


( 101 ) 


2003. அணி என்னும் பெயர் 


அணியே , பூணும் அழகும் ஆகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


677 


அணி என்னும் பெயர் : ( 2 ) 

1. பூண் , 2. அழகு . 


( 102 ) 


2004. பணை என்னும் பெயர் 


பணையே பெருத்தலும் , பிழைத்தலும் , பழனமும் , 

முரசும் , மரக் கோடும் , புரவியின் பந்தியும் . 
பணை என்னும் பெயர் : ( 6 ) 
1. பெருத்தல் , 2 , பிழைத்தல் , 

2. பிழைத்தல் , 3. பழனம் , 4. முரசு , 
5. மரக்கோடு , 6. புரவியின் பந்தி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 2-3 பிழைத்தலும் பெருத்தலும் 
2 ஆம் அடி சில பிரதிகளில் இல்லை . 

( 103 ) 


2005. அம்பரம் என்னும் பெயர் 


அம்பரம் கூறையும் , கடலும் , ஆகாயமும் . 
அம்பரம் என்னும் பெயர் : ( 3 ) 
* கூறை , 2 . 
2. கடல் , 3 . 

ஆகாயம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 . 


இந்நூற்பாச் சில பிரதிகளில் இல்லை . 


( 104 ) 


2006. வம்பு என்னும் பெயர் 


கச்சு , நிலை 
லை யின்மை , புதுமை , கந்தம் என 

ஒத்த நான்கும் வம்பு என உரைப்பர் , 
வம்பு என்னும் பெயர் : ( 4 ) 

1. -கச்சு , 2. நிலையின்மை , 3. புதுமை , 4 , கந்தம் .. 
பாடவேறுபாடு -விளக்கம் 

1 : 4 கந்தம் 
2 மிடாவுங் கணைபெய் தூணியும் வம்பே . 
2 : 3-4 வம்பென விசைப்பர் . 

தடா வொப்புத் தரணியு மதுவே 
என ஓரடி மிகையாக ஒரு பிரதியில் உள்ளது . 

( 105 ) 


878 


திவாகரம் 


2007. அணங்கு என்னும் பெயர் 


தெய்வமும் , ( தெய்வத்து உவமை ) மாதரும் , 
மையல் நோயும் , வருத்தமும் , கொலையும் , 

ஐயம் இன்று உரைக்கும் அணங்குஎன் கிளவி . 
அணங்கு என்னும் பெயர் : ( 5 ) 

1. தெய்வம் , 2. மாதர் , 3. மையல்நோய் , 4 , வருத்தம் . 
5. கொலை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 3-4 துவமை செய் மாதரும் , துவமை சொல் மாதரும் 
2 : 1-2 மையலு நோயும் . 

( 106 ) 


2008. அளக்கர் என்னும் பெயர் 


கடலும் , சேறும் , அளக்கர் . 


சேறு . 


அளக்கர் என்னும் பெயர் : ( 3 ) 

1. கடல் , 2. நிலன் , 3 . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2 நிலமும் 


( 107 ) 


2009. தொடல் என்னும் பெயர் 


தொடலே , வளைத்தலும் , பிணித்தலும் , பற்றலும் . 
தொடல் என்னும் பெயர் : ( 3 ) 

1. வளைத்தல் , 2. பிணித்தல் , 3. பற்றல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : தொடுதல் என்னும் பெயர் , தொடுத்தல் என்னும் 
பெயர் . 

தொடுதலே வளைத்தலும் பிணித்தலும் பற்றலும் . 
வளைத்தலும் பிணித்தலும் பற்றலும் என்றிவை 
தொடுத்த லென்னும் பெயரிற் றோன்றும் . 
1 : 4 மற்றிவை 
2 : 3-4 கிளவியிற் றோன்றும் 

( 108 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


679 


2010. துணங்கை என்னும் பெயர் 


துணங்கை , ஆடலும் , திருநாளும் , விழவும் . 
துணங்கை என்னும் பெயர் : ( 3 ) 

1. ஆடல் , 2. திருநாள் , 3. விழவு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

4 விழாவும் , விழாவே 
துணங்கை யறவைநா ளாடலும் விழவும் . 


( 109 ) 


2011. துத்தி என்னும் பெயர் 


சுணங்கும் , பொறியும் , தூக்கமும் துத்தி . 
துத்தி என்னும் பெயர் : ( 3 ) 

1. சுணங்கு , 2. பொறி , 3. தூக்கம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3 தூக்கமுந் , துய்ப்பனவுந் 


( 110 ) 


2012. அந்தில் என்னும் பெயர் 


அந்தில் , ஆங்கும் அசைநிலைக் ( கிளவி ) . 
அந்தில் என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஆங்கு , 2. அசைநிலை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 ஆங்கு , ஆங்க . 


( 111 ) 


2013. கந்தரம் என்னும் பெயர் 


கந்தரம் , மலைமுழை , கழுத்தும் ஆகும் ; 

வந்துழி மேகப் பெயரும் வரையார் . 
கந்தரம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. மலைமுழை , 2. கழுத்து , 3. மேகம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 2 மலைமுழையும் , மலைமுழைஞ்சும் , மலைக்குகை ( 112 ) 


தி -21 


திவாகரம் 


2014. கொன்னை என்னும் பெயர் 


அச்சம் , பயமிலி , காலம் , பெருமை என்று 
அப்பால் நான்கே கொன்னைச் சொல்வே . 


-- 


கொன்னை என்னும் பெயர் : ( 4 ) 

1. அச்சம் , 2. பயமிலி , 2. காலம் , 4. பெருமை . 
பாடவேறுபாடு விளக்கம் 
1 : 2 பயனீலி 

( 113 ) 


2015 . 


மை என்னும் பெயர் 


குற்றமும் , யாடும் , கருமையும் , கொண்டலும் 

மற்று இவை மை எனும் சொல்லொடு வருமே . 
மை என்னும் பெயர் : ( 4 ) 

1. குற்றம் , 2. யாடு , 3. கருமை , 4. கொண்டல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1-2 குற்றமு மாடுங் 
1 : 3-4 கருமையிடி கொண்டலும் 
2.3 சொல்விடை 

( 114 ) 


2016. எல்லை என்னும் பெயர் 


-. 


எல்லை , பகலும் , அளவும் இசைக்கும் . 
எல்லை என்னும் பெயர் : ( 2 ) 

1. பகல் , 2. அளவு , 
பாடவேறுபாடு 

- விளக்கம் 
பகலு மளவையு , பகலவனு 

மிளமையு , 
பகலொ டிள்மையு . 


( 115 ) 


2017. வல்லை என்னும் பெயர் 


வல்லை , விரைவும் , மதிலும் ஆகும் . 


வல்லை என்னும் பெயர் : ( 2 ) 

1. விரைவு , 2. மதில் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


-681 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3. மதிளும் மரனும் , மாவலியும் . 


( 116 ) 


2018. எள்ளல் என்னும் பெயர் 


எள்ளல் , நகையும் , இகழ்ச்சியும் ஆகும் . 
எள்ளல் என்னும் பெயர் : ( 2 ) 
1. நகை , 

2. இகழ்ச்சி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3 இகட்சியும் . 


( 117 ) 


2019. விறப்பு என்னும் பெயர் 


விறப்பே , செறிவும் , வெருவலும் , பெருகலும் . 
விறப்பு என்னும் பெயர் : ( 3 ) 

1. செறிவு , 2. வெருவல் , 3. பெருகல் .. 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 பெருகலும் வெருவலும் 
4 பெருக்கலும் ஆகும் 


( 118 ) 


2020. பிறழ்தல் என்னும் பெயர் 


பிறழ்தல் , ஒளிவிடுதலும் . பெயர்தலும் ஆகும் . 
பிறழ்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஒளிவிடுதல் , 2. பெயர்தல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 ஒளிவிடலும் 


( 119 ) 


2021. தபுதல் என்னும் பெயர் 


தபுதல் , கெடுதலும் , சாதலும் சொல்லும் . 
தபுதல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. கெடுதல் , 2. சாதல் , 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


4 சாற்றும் 


( 120 ) 


2022. பதி என்னும் பெயர் 


பதியே , உறைவிடமும் தலைவனு மாகும் . 
பதி என்னும் பெயர் : ( 2 ) 

1. உறைவிடம் , 2. தலைவன் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 உறைவிடம் , 4 பகரும் 


( 121 ) 


2023. கலுழி என்னும் பெயர் 


கலுழி , கலங்கல் நீரும் ( முல்லை நிலக் ) கான்யாறு . 
கலுழி என்னும் பெயர் : ( 2 ) 
1. கலங்தல் நீர் , 2 . 

கான்யாறு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2-4 கலங்கனீர் முல்லை நிலக் கான்யாறு , 
3-4 கான்யாறு மாகும் . 


( 122 ) 


2024. மரம் என்னும் பெயர் 


கொலையும் , சினமும் , கொடுவினைச் செயலும் , 

( மலையும் ) சேவகமும் மறம் எனப் படுமே ... 
மறம் என்னும் பெயர் : ( 4 ) 


2. சினம் , 3. கொடு வினைச் செயல் , 


1. கொலை , 
4. சேவகம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 2 சேவகமும் 
2 : 1-2 மலையுஞ்சொற் கடுமையு , வலியுஞ் செறலு 

--அச்சுப் பிரதி ( 123 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


683 


2025. மள்ளர் என்னும் பெயர் 


( அருந்திறல் ) வீரர்க்கும் ( பெருந்தொழில் ) உழவர்க்கும் 

வரும் தகைத்து ஆகும் மள்ளர் எனும் பெயர் . 
மள்ளர் என்னும் பெயர் : ( 2 ) 

1. வீரர் , 2. உழவர் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
அருந்திறல் வீரற்கும் பெருத்திறலுழவற்கும் 

( 124 ) 


2026. கருங்கை என்னும் பெயர் 


கொன்று வாழ் தொழிலினும் வன்பணித் தொழிலினும் 

கன்றிய தொழின்மை கருங்கை எனப்படும் 
கருங்கை என்னும் பெயர் : ( 2 ) 

1. கொன்றுவாழ் தொழிலில் கன்றிய தொழின்மை , 

2. வன்பணித் தொழிலின் கன்றிய தொழின்மை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 :3-4 கருங்கையெனப் படுமே , கருங்கையெனக் 
கருதுவர் 


( 125 ) 


2027. பொருள் என்னும் பெயர் 


திதியும் , சொற்பயனும் , ( நிகழ்பல ) பண்டமும் , 

பொருள் என் கிளவிப் பெயரொடு புணரும் . 
பொருள் என்னும் பெயர் : ( 3 ) 

1 . நிதி , 2. சொற்பயன் , 3. பண்டம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 3 நிகழ்பல் 
2 : 1-2 பொதியென் கினவி - அச்சுப் பிரதி . 


( 126 ) 


2028. பதம் என்னும் பெயர் 


சோறும் , வழியும் , சொல்லும் , காலமும் , 
ஈரமும் , சேமமும் , புனலும் , காலும் , 
பாவலர் எட்டையும் பதம் எனப் பகர்வர் , 


684 


திவாகரம் 


. 


பதம் என்னும் பெயர் : ( 8 ) 
1. சோறு , 2. வழி , 3. சொல் , 

3. சொல் , 4. காலம் ,, 
5. ஈரம் , 6. சேமம் , 7. புனல் , 8 . கர்ல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 பாவலர் பதமெனப் பகருங் கிளவி - அச்சுப்பிரதி . 


( 127 ) 


2029. கதலி என்னும் பெயர் 


கதலி வாழையும் , துகிற்கொடியும் ஆகும் . 
கதலி என்னும் பெயர் : ( 2 ) 

1. வாழை , 2. துகிற்கொடி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
1 கதலிகை 4 

கருதுவர் . 


( 128 ) 


2030. புதை என்னும் பெயர் 


புதை , கணைக் கட்டே , புதுமையும் ஆகும் . 
புதை என்னும் பெயர் : ( 2 ) 

1 . கணைக்கட்டு , 2. புதுமை , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

புதையம்புக் கட்டே புதுமையும் புகலும் 
3-4 புதுமையு முடம்பும் , அப்பும் ஆகும் . 


( 129 ) 


2031. மாதர் என்னும் பெயர் 


மாதர் , காதலும் , மகளிரும் ஆகும் . 
ஓதில் இடைச்சொல் ஆகலும் உரித்தே . 


மாதர் என்னும் பெயர் : ( 3 ) 

1 . காதல் , 2. மகளிர் . 3 . டைச்சொல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 1-2 மாதர் காதல் மகளிரும் வரையார் , 
2 : 1-2 ஓதிய விடைச்சொல் 


( 180 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


685 


2032 . 


காதை என்னும் பெயர் 


காதை , மொழியும் , கதையும் ஆகும் , 
காதை என்னும் பெயர் : ( 2 ) 
1. மொழி , 2 . 

கதை . 


( 131 ) 


2033. விம்மல் என்னும் பெயர் 


விம்மல் , ஒலித்தலும் , விம்முதலும் ஆகும் . 
விம்மல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஒலித்தல் , 2. விம்முதல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 விம்முத லாகும் , விம்முறலு மாகும் . 


( 132 ) 


ப 


2034. செம்மல் என்னும் பெயர் 


இறைவன் , பழம்பூ , வீரர் , புத்திரர் . 

அறையின் பெருமையொடு ஐந்தும் செம்மல் . 
செம்மல் என்னும் பெயர் : ( 5 ) 
1. இறைவன் , 2. பழம்பூ . 3 , 

. வீரர் , 
4. புத்திரர் , 5. பெருமை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
1 

இறைவர் புத்திரர் பழம்பூ வீரர் 
2 ; 2 செம்மையோடு - அச்சுப்பிரதி 


( 133 ) 


2035 . 


மாலை என்னும் பெயர் 


பொன்னின் மணியின் பூவின் சொல்லின் 
இன்னவை தொடுத்தலும் , இரவும் , அந்தியும் , 

மன்னும் இயல்பும் மாலை என்று ஆகும் . 
மாலை என்னும் பெயர் : ( 4 ) 
1. பொன் , மணி , 

மணி , பூ , சொல் இவற்றாலாய தொடை , 
2. இரவு , 3. அந்தி , 4 . 

அந்தி , 4. இயல்பு . 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 4 சொல்லில் 
2 : 1 இன்னுறத் 
3 : 1 மின்னு மியல்பும் . 


( 134 ) 


2036. செத்து என்னும் பெயர் 


செத்து என் கிளவி கருத்தொடு , ஒப்பே , 
செத்து என்னும் பெயர் : ( 2 ) 

1. கருத்து , 2. ஒப்பு , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

சேத்தென் கிளவி கருத்தோ டொப்பே . 


( 135 ) 


2037. துப்பு என்னும் பெயர் 


வண்ணம் , பவளம் , வலியொடு , அரக்கு என்று 

எண்ணிய நான்கும் துப்பு என இசைப்பர் . 
துப்பு என்னும் பெயர் : ( 4 ) 

1. வண்ணம் , 2. பவளம் , 3. வலி , 4. அரக்கு , 
பாடவேறுபாடு -விளக்கம் 

1 : 1 உண்ணல் 
1 : 3 வலியோடு , 4 , அரக்கொடு . 
2 பகையுணவு நெய்யென்றும் பகர லாகும் . 

( 136 ) 


2038. உடு என்னும் பெயர் 


உடுவே , நாண்மீன் , பகழியும் ஆகும் . 
உடு என்னும் பெயர் : ( 2 ) 

1. நாண்மீன் , 2. பகழி , 


( 137 ) 


2039. படு என்னும் பெயர் 


பொய்கையும் , தொடர்பும் , மருத நிலனும் , 
எய்திய கள்ளொடு நாலும் படுவே . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


படு என்னும் பெயர் : ( 4 ) 


1. பொய்கை , 2 , தொடர்பு , 
3. மருதநிலன் , 4. கள் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3-4 மருத நிலமும் 
2 : 2 மதுவொடு 
பொய்கையுந் தொடர்பு மருத நிலனு 

மெய்திய களனொடு நான் குங் களனே , 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 


( 138 ) 


2040. பட்டிகை என்னும் பெயர் 


பட்டிகை , கச்சு , பணை , இரதமும் ஆகும் . 
பட்டிகை என்னும் பெயர் : ( 3 ) 

1. கச்சு , 2. பணை , 3. இரதம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 . 


கச்சு 3. பனையிதழும் 


( 139 ) 


2041. செச்சை என்னும் பெயர் 


வெட்சியும் வெள்ளாட்சி ஏறும் செச்சை . 
செச்சை என்னும் பெயர் ; ( 2 ) 


1. வெட்சி , 2. வெள்ளாட்டு ஏறு . 


( 140 ) 


2042. தானை என்னும் பெயர் 


கைப்படை , காலாட் படையே , ஆடை , 
தப்பு இல் மூன்றும் தானை என்று ஆகும் . 


தானை என்னும் பெயர் : ( 3 ) 

1. கைப்படை , 2. காலாட்படை , 3. ஆடை .. 


தி -22 


688 


திவாகரம் - 


பாடவேறுபாடு - விளக்கம் 

இந்நூற்பாவோடு , 

‘ எய்திய திருபடைப் பெயருக்கு மெய்தும் என ஓரடி மிகையாகச் 
சில பிரதிகளில் காணப்படுகிறது . இதற்கு எய்திய மிகுபடை 
என்றும் , எதிருமிருபடை என்றும் பாட பேதமும் காணப்படுகின்றன . 

( 141 ) 


2043. எதிரி என்னும் பெயர் 


எதிரி , இருபடைப் பெயர்க்கும் எய்தும் . 
எதிரி என்னும் பெயர் : ( 1 ) 

இருபடைக்கும் பொது . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

4 ஆகும் . 


( 142 ) 


2044. ஓதி என்னும் பெயர் 


மாதர் மயிரும் , மாலையும் , அன்னமும் 

ஓதி என்பர் உணர்ந்திசி னோரே . 
ஓதி என்னும் பெயர் : ( 3 ) 

1. மாதர் மயிர் , 2 . மாலை , 3. அன்னம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3. மலையும் 


( 143 ) 


2045. சீர் என்னும் பெயர் 


பல் வகை இயங்கள் ஓசை , பாரம் , 
ஒல்லுதல் , காத்தண்டு , புகழ் , அழகு , 

செல்வம் , சீர்மை , சீர் என்று ஆகும் . 
சீர் என்னும் பெயர் : ( 8 ) 

1. பல்வகை இயங்கள் ஓசை , 2. பாரம் , 3. ஒல்லுதல் 
4. காத்தண்டு , 5. புகழ் , 6. அழகு , 7. செல்வம் , 3. சீர்மை 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2-3 யியங்களி னோசை , யியங்க லோசை . 
2 : 1 ஒல்குதல் 
2 : 2 காற்றண்டை - அச்சுப்பிரதி . 

( 144 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


689 


2046. கரணம் என்னும் பெயர் 
( சொல்லிய ) முதற்பொருள் துணைக்கா ரணமும் , 
பல்வகை ஆடலும் , மனத்தின் பகுதியும் , 

கல்வியும் எண்ணும் கரணம் என்று ஆகும் . 
கரணம் என்னும் பெயர் : ( 5 ) 

1. முதற்பொருள் துணைக்காரணம் , 2. பல்வகை ஆடல் , 
3. மனத்தின் பகுதி , 4. கல்வி , 5. எண் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 1-2 பல்வகைப் பாடலும் 
3 : 3 கணக்கென் 

( 145 ) 


2047. சிலம்பு என்னும் பெயர் 


சிலம்பே மலையும் , ஒலியும் செப்பும் ; 

பொலம்செய் காலணியும் புணர்தற்கும் உரித்தே . 
சிலம்பு என்னும் பெயர் : ( 3 ) 

1. மலை , 2. ஒலி , 3. காலணி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 2-3 ஓசையும் மலையும் 4 ஆகும் . 
2 : 1 பொலன்செய் 3-4 புகறற்கு முரித்தே . 
1 சிலம்பே மலையும் ஒலித்தலு மாகும் . 
2 பொலன்செய் காலணி புணர்தற்கு மாகும் . 


( 146 ) 


2048. புலம்பு என்னும் பெயர் 


புலம்பே தனிமையும் , நடுக்கமும் புலம்பலும் . 
புலம்பு என்னும் பெயர் . ( 3 ) 

1. தனிமை , 2. நடுக்கம் , 3. புலம்பல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3 - நடுக்கலும் 4. புகலும் 


- ( 147 ) 


2049. கலுழி என்னும் பெயர் 


கலுழி கலங் கல் நீர் , கான்யாறும் ஆகும் . 


680 


திவாகர்ம் 


கலுழி என்னும் பெயர் : ( 2 ) 

1. கலங்கல்நீர் , 2 , கான்யாறு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 முல்லைநிலக் கான்யாறு . 


( 148 ) 


2050. மறம் என்னும் பெயர் 


கொலையும் , சினமும் , கொடுவினைச் செயலும் , 

மலையும் சேவகமும் மறம்எனப் படுமே . 
மறம் என்னும் பெயர் : ( 4 ) 

1. கொலை , 2. சினம் , 3. கொடுவினைச்செயல் ,, 
4. மலையும் சேவகம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 2 சேவகமும் 
2 : 1-2 வலியுஞ் செறலு - அச்சுப்பிரதி . 


( 149 ) 


2051. புலவர் என்னும் பெயர் 


அமரரும் , கவிஞரும் , ஆடுநரும் , பாடுநரும் , 

பொருநரும் , அறிஞரும் புலவர் எனப் படுமே . 
புலவர் என்னும் பெயர் : ( 6 ) 


1. அமரர் , 2. கவிஞர் , 3. ஆடுநர் , 4. பாடுநர் , 
5. பொருநர் , 6. அறிஞர் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2 கவிகளும் 
2 : 4 படுவர் , புகல்வர் 

( 150 ) 


2052. பொருநர் என்னும் பெயர் 
பெரும்போர்த் தலைவரும் , பெருங்கூத்தின் கோடியரும் , 

பொரும்படைத் தலைவரும் , பொருநர்எனப் படுவர் . 
பொருநர் என்னும் பெயர் : ( 3 ) 


1. பெரும் போர்த்தலைவர் , 2. பெருங்கூத்தின் கோடியர் , 
3. பெரும்படைத் தலைவர் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


691 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1 பொரும்போர்த் 
2 : 1 பொருபடைத் 


4 கோடிகளும் 
4 படுமே , படும் . 


( 151 ) 


2053. கோள் என்னும் பெயர் 


அலர்கதிர் முதலாம் அமரரும் , நாளும் , 

கொலையும் , இடையூறும் கோள் என்று ஆகும் . 
கோள் என்னும் பெயர் : ( 4 ) 

1. அலர்கதிர் முதலாம் அமரர் , 2. நாள் , 3. கொலை , 
4. இடையூறு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2-3 முதலா வனைவரும் 
1 அலர்கதிர் முதலொன் பானொடு அமரரும் 
அலர்கதிர் முதலொன் பானொடு நாளுமமரரும் 
2 கொலையு மிடையூறுங் கொள்கையுங் கோளே . 
கோளே குணமுங் கோட்பாடுங் கோளும் 
என்பதை முதலடியாகக் கொண்டு அலர்கதிர் முதலாம் என 
வரும் அடியிரண்டும் இயைய மூன்றடி நூற்பாவாகவும் சில 
பிரதிகள் தந்துள்ளன . 

( 152 ) 


2054. உருத்தல் என்னும் பெயர் 


உருத்தல் , தோன்றலும் , வெகுட்சியும் ஆகும் . 
ருத்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. தோன்றல் , 2. வெகுட்சி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3. வெருட்சியு . 


( 153 ) 


2055. கலித்தல் என்னும் பெயர் 


கலித்தல் , எழுச்சியும் ஒலித்தலும் காட்டும் . 
கலித்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. எழுச்சி , 2. ஒலித்தல் 


( 154 ) 


692 


திவாகரம் 


2056. நிழற்றல் என்னும் பெயர் 


நிழற்றல் நுணுக்கமும் நிழற்செயலும் ஆகும் . 
நிழற்றல் என்னும் பெயர் : ( 2 ) 


1. நுணுக்கம் , 2. நிழற் செயல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 நிழத்தல் . 


( 155 ) 


2057. வாரி என்னும் பெயர் 


கடலும் , நீர்மிகுதியும் , கதவும் , பகுதியும் , 

மடையும் என்று இவை வாரி என்ப . 
வாரி என்னும் பெயர் : ( 5 ) 

1. கடல் , 2. நீர்மிகுதி , 3. கதவு , 4. பகுதி , 5. மடை 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2-3 நீருங் கதவும் , 3-4 கதவின் பகுதியும் . கதவும் வாயிலும் . 
2 மடையு மொருவழி வருவா யதுவும் 
மடையும் நாலும் வாரியென்றாகும் . 

( 156 ) 


2058 . 


வதுவை என்னும் பெயர் 


வதுவை மன்றலும் , மணமும் என்று இவை 

( பொதுவுறு ) வாசமூம் , மணம்புணர்வும் ஆகும் . 
வதுவை என்னும் பெயர் : ( 4 ) 


1. மன்றல் , 2. மணம் , 

2. மணம் , 3. வாசம் , 4. மணம்புணர்வு . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1 வதுவையும் 4. மிக்க 
2 : 2-3 வாசமும் புணர்வும் 


வதுவை மன்றலும் மணமு மாகும் என்றும் சில பிரதிகளில் 
பாடம் . 

இதன்பின் , ‘ நீயே சுடரு நிதானமுஞ் செப்பும் 
எனவும் ஒருநூற்பா சில பிரதிகளில் உளது . 

( 157 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


393 


2059. தா என்னும் பெயர் 


தாவே வலியும் வருத்தமும் ஆகும் . 
தாவென் கிளவி இடையீடும் ஆகும் . 


தா என்னும் பெயர் ( 3 ) 

1. வலி , 2. வருத்தம் , 3. இடையீடு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 3-4 வருத்தமு மிடையூறும் 
2 ஆம் அடி சில பிரதிகளில் தனி நூற்பாவாகத் தரப்பட்டுள்ளது 

( 158 ) 


2060. கா என்னும் பெயர் 


காவே , காத்தலும் காவும் ஆகும் . 
கா என்னும் பெயர் : ( 2 ) 

1. காத்தல் , 2. காவு . 


( 159 ) 


2061. பூ என்னும் பெயர் 


பூவே , அழகும் கூர்மையும் பொலிவும் , 


பூ என்னும் பெயர் : [ 3 ] 


1 . 


அழகு , 


2. கூர்மை , 3. பொலிவு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


4 புகலும் 

இதன்பின் காவின் பெயர் ( 2060 ) சில பிரதிகளில் இடம் 
மாறிக் காணப்படுகிறது . 

( 160 ) 


2062. கனவு என்னும் பெயர் 


கனவே மயக்கமும் துயிலும் ஆகும் . 
கனவு என்னும் பெயர் : [ 2 ] 

1. மயக்கம் , 2. துயில் . 


694 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3 துயில்வும் 

கனவே துயிலு மயக்கமு மாகும் - என்றும் சில பிரதிகளில் 
பாடம் . 

( 161 ) 


2063. நனவு என்னும் பெயர் 


நனவே களனும் , அகல மும் , உணர்ச்சியும் ; 

தெளிவும் அதனோடு செப்பற்கும் உரித்தே . 
நனவு என்னும் பெயர் : [ 4 ] 

1 . களன் , 2. அகலம் , 3 . உணர்ச்சி , 4. தெளிவு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2-4 உணர்ச்சியு மகலமு மாகும் . 
2 : 3-4 செப்புதற் குறித்தே . 

நனவே தேற்றமுந் துணிமுந் தெளிவும் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 

( 182 ) 


2064. வாயில் என்னும் பெயர் 


வாயில் , புலனும் , வாயிலும் , திறனும் . 
வாயில் என்னும் பெயர் : ( 3 ) 

1. புலன் , 2. வாயில் , 3. திறன் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

4 தூதும் 


( 163 ) 


2065. வேய் என்னும் பெயர் 


வேயே மூங்கிலும் , ஒற்று வினையும் . 
வேய் என்னும் பெயர் : ( 2 ) 

1. மூங்கில் , 2. ஒற்றுவினை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

வேயே மூங்கி லொற்று மாகும் - என்றும் சில பிரதிகளில் 
பாடம் . 

( 164 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


695 


2066. வேளாண்மை என்னும் பெயர் 


வேளாண்மை உபகாரம் , உபசாரம் விளம்பும் . 
வேளாண்மை என்னும் பெயர் : ( 2 ) 

1. உபகாரம் , 2. உபசாரம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2-3 யுபசார முபகாரம் 
3 யுபசாரமும் , ஈகையும் . 


( 165 ) 


2067. கேள்வி என்னும் பெயர் 


கேள்வி , கல்வியும் செவியும் கிளக்கும் . 
கேள்வி என்னும் பெயர் : ( 2 ) 

1. கல்வி , 2. செவி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 கேள்வியுங் கிளக்கும் . 


( 166 ) 


2068. வேலன் என்னும் பெயர் 


வேலன் , முருகனும் வெறியாட் டாளனும் . 
வேலன் என்னும் பெயர் : ( 2 ) 

1. முருகன் , 2. வெறியாட்டாளன் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2-4 முருகன் வெறியாட் டாளன் . 


( 167 ) 


2069. தாலம் என்னும் பெயர் 


தாலம் , தரை , பனை , நா , உண் கலமே . 
தாலம் என்னும் பெயர் : ( 4 ) 

1. தரை , 2. பனை , 3. நா , 4. உண்கலம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 நாவுமுண் கலனும் , நாவுண் கலனும் . 


( 188 ) 


696 


திவாகரம் 


2070. தாரப் என்னும் பெயர் 


தாரம் அரும்பண்டம் , வெள்ளி ( அதனோடு 

சேரும் ) ஏழ்நரம்பில் ஓர் நரம்பும் செப்பும் . 
தாரம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. அரும்பாண்டம் , 2. வெள்ளி , 3. ஏழ் நரம்பில் ஓர் 
நரம்பு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 4 அதனொடும் 
2 : 3-4 நரம்பும் வெண்கலமும் . 

( 169 ) 


2071. நாகம் என்னும் பெயர் 


அரவும் , காரீயமும் , அமரர் நாட்டு ஒருபெயரும் , 
மலையும் , யானையும் , ஒருமரப் பெயரும் , 

தெரியின் நாகம் எனப்பெயர் சிவணும் . 
நாகம் என்னும் பெயர் : ( 6 ) 
1. அரவு , 2. காரீயம் , 

காரீயம் , 3. அமரர் நாட்டு ஒரு பெயர் , 
4. மலை , 5. யானை , 6. ஒருமரப் பெயர் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 2-4 அமரர் நாட்டொரு நாடும் , காரீயமு மமரர்நாடும் . ( 170 ) 


2072. விருத்தி என்னும் பெயர் 


உரிய சொல்லும் உரிய பொருளும் 

விரிய உரைப்பது விருத்தி ஆகும் . 
விருத்தி என்னும் பெயர் : 

உரிய சொல்லும் உரிய பொருளும் விரிய உரைப்பது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3 : 8-4 உரைப்பதும் விருத்தியென் றாகும் . 


( 171 ) 


2073. முளரி என்னும் பெயர் 


எரியே , தாமரை , நுட்பம் , முள்மரம் , 
( அரிய ) காடுஎன்று ஐந்தும் முளரி . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


327 


முளரி என்னும் பெயர் : ( 5 ) 

1. எரி , 2. தாமரை , 3. நுட்பம் , 4. முள்மரம் , 
5. காடு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

எரியுந் தாமரையுந் துடர்முண் மரமும் 

அரிய காடுமென் றறைந்தது முளரி 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 

( 172 ) 


2074. கயம் என்னும் பெயர் 


கயமே , ஆழம் , நீரும் , யானைக் கன்றும் . 
கயம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. ஆழம் , 2. நீர் , 3. யானைக் கன்று . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1-2 கயமே யாழ் நீரும் 
2 யாழமும் 
கயமே யாழ்நீர் யானைக் கன்று . 


( 173 ) 


2075. அயில் என்னும் பெயர் 


அயிலே வேலும் , கூர்மையும் ஆகும் . 
அயில் என்னும் பெயர் : ( 2 ) 


1. வேல் , 2. கூர்மை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3.4 கூர்மையு மழகும் . 


( 174 ) 


2076. சுடர் என்னும் பெயர் 


மதியும் , ஞாயிறும் , கனலியும் , ( மற்றைப் 

பொதுவுறும் ) ஒளியும் சுடர் எனப் புகல்வர் . 
சுடர் என்னும் பெயர் : ( 4 ) 

1 . மதி , 2. ஞாயிறு , 3. கனலி , 4. ஒளி . 


698 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1 மதியமும் 8. கனலும் . 


( 175 ) 


2077. ஒருசார் என்னும் பெயர் 


அதிகப் புலமை அம்பர்ச் சேந்தனில் 

உதவிப் பொறை சாற்றும் ஒருசார் எனவே . 
ஒருசார் என்னும் பெயர் : 

அதிகப் புலமை அம்பர்ச் சேந்தனில் உதவிப் பொறை சாற்றும் 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1-2 அதிகப் புதுமை , 3 அம்பற் 
2 உதவி போல்சொலு மொருசா ரெனவே 
இந்நூற்பா சில ஏடுகளில் இல்லை . 

( 176 ) 


2078. மதலை என்னும் பெயர் 


மதலைக் கிளவி தூணே , மரக்கலம் , 
புதல்வர் பெயர் , கொடுங்கை , பாவை போல்வன 

தகவிற்று ஆகும் சார்பின் எவையும் . 
மதலை என்னும் பெயர் : ( 6 ) 

1. தூண் , 2. மரக்கலம் , 3. புதல்வர் பெயர் , 
4. கொடுங்கை , 5. பாவை போல்வன , 6. சார்பின் எவையும் . 

( 177 ) 


2079. பதலை என்னும் பெயர் 


பதலை , தாழியும் , பரந்தவாய்ப் பறையும் . 
பதலை என்னும் பெயர் : ( 2 ) 

1. தாழி , 2. பரந்தவாய்ப் பறை . 


( 178 ) 


2080. இறும்பூது என்னும் பெயர் 


வியப்பு , கெழுதகைமை , சிறுதூறு , மலைஎன 
நயப்புடை நான்கும் இறும்பூது ஆகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


699 


இறும்பூது என்னும் பெயர் : ( 4 ) 

1. வியப்பு , 2. கெழுதகைமை , 3. சிறுதூறு , 4. மலை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 2 குழைதன்மை , 1 : 1-2 வியப்பிரா சீவஞ் 
2 நயப்புடை யைந்து மிறும்பூ தாகும் . 

( 179 ) 


2081. பிறங்கல் என்னும் பெயர் 


பிறங்கல் , உயர்வும் , பெருமையும் , மலையும் . 
பிறங்கல் என்னும் பெயர் : ( 3 ) 
1. உயர்வு , 2. பெருமை , 3 . 

3. மலை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 மலையும் பெருமையும் 

பிறங்கல் மலையே பெருமையு மாகும் என்றும் சில பிரதிகளில் 
பாடம் . 

( 180 ) 


2082. குளிரி என்னும் பெயர் 


கிளிகடி கருவியும் இலைமூக்கு அரிகருவியும் 
குளிரிப் பெயர் , குட முழவும் , ஞெண்டும் . 


குளிரி என்னும் பெயர் : ( 4 ) 

1. கிளிகடி கருவி , 2. இலைமூக்கு அரி கருவி , 
3. குடமுழவு , 4. ஞெண்டு .. 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : குளிர் என்னும் பெயர் 
கிளிகடி கருவி இலைமூக்கரி கருவி 
குளிரே ஞண்டும் முழவும் ஆகும் . 
2 குளிரே னொண்டு குடமுழவும் ஆகும் . 


( 181 ) 


2083. கேவலம் என்னும் பெயர் 


கேவலம் , தனிமையும் முத்தியும் ஆகும் . 


700 


திவாகரம் 


கேவலம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. தனிமை , 2. முத்தி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2-3 தனிமை , முத்தியும் . 


( 182 ) 


2084. நீவி என்னும் பெயர் 


நீவி என்பது தடவலும் , துடைத்தலும் . 

ஆடையும் கொய்சகமும் ஆகலும் உரித்தே . 
நீவி என்னும் பெயர் : ( 4 ) 


1. தடவல் , 2. துடைத்தல் , 3. ஆடை , 4. கொய்சகம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3.4 அழித்தலுந் தொடைத்தலும் . 

நீவல் என்பது தடவலும் துடைத்தலும் 
என ஒரு தனி நூற்பாவாகவும் , அடுத்து , 

நீவி யழித்தலுந் துடைத்தலு மாகும் 
எனத் தனி நூற்பாவாகவும் தந்து , 

ஆடை கொய்சக மாகலு முரித்தே 
என்பதனை மிகை எனப் பேராசிரியர் மு . இராகவையங்கார் 
காட்டியுள்ளார் . 

நீவி யழித்தலுந் தொடைத்தலு மாகு 

மாடை கொய்சக மாகலுமுரித்தே 
எனவும் சில பிரதிகளில் காணப்படுகிறது . 


( 183 ) 


2085. மறை என்னும் பெயர் 


மறையே வேதமும் மறைத்துமொழி கிளவியும் . 


மறை என்னும் பெயர் : ( 2 ) 

1. வேதம் , 2. மறைத்து மொழி கிளவி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 மறைத்துரையு மாகும் . 


( 184 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


701 


2086. வறிது என்னும் பெயர் 


வறிது , சிறிது ஆதலும் , அருகலும் உரித்தே . 
வறிது என்னும் பெயர் : ( 2 ) 

1. சிறிது ஆதல் , 2. அருகல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1-2 வறிது சிறி தாகும் , வறிதே சிறுகலும் . 


( 185 ) 


2087. சிரகம் என்னும் பெயர் 


சிரகம் , துவலையும் கரகமும் ஆகும் . 


சிரகம் என்னும் பெயர் : ( 2 ) 


1. துவலை , 2. கரகம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 திவலை 


( 186 ) 


2088. ஆகம் என்னும் பெயர் 


ஆகம் , மார்பும் உடலும் ஆகும் . 
ஆகம் என்னும் பெயர் : - ( 2 ) 

1. மார்பு , 2. உடல் . 


( 187 ) 


2089. படி என்னும் பெயர் 


படியே பாரும் , பகைத்தலும் , உவமையும் . 
படி என்னும் பெயர் : ( 3 ) 

1. பார் , 2. பகைத்தல் , 3. உவமை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

‘ படியே பாரு முவமையும் பகையும் என்றும் , 
படியே பாரும் பகையு மொப்பும் என்றும் , 

படியே பாரும் பகையு மாகும் என்றும் 
பிரதி வேறுபாடுகள் உள . 


( 188 ) 


702 


திவாகரம் 


2090 . 


முடலை என்னும் பெயர் 


முடலை , திரட்சியும் முருடும் ஆகும் . 
முடலை என்னும் பெயர் : ( 2 ) 

1. திரட்சி , 2. முருடு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2. திரட்டு , 3. முகடு , முகுடு . 


( 189 ) 


2091. விடங்கம் என்னும் பெயர் 


விடங்கம் , முகடு , அழகும் ஆகும் . 
விடங்கம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. முகடு . 2. அழகு . 


( 190 ) 


2092. மடங்கல் என்னும் பெயர் 


ஊழித்தீ , சிங்கம் , உரும் , இடி என்று இவை 
வாழித் தமிழோர் மடங்கல் என்ப ; 

( கொடுங் ) கூற்றின் ( பெயரும் ) நோயும் கூறும் . 
மடங்கல் என்னும் பெயர் : ( 6 ) 

1. ஊழித்தீ , 2. சிங்கம் , 3. உரும் , 4. இடி 

5. கூற்று , 6. நோய் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 2-3 சிங்கமு முருமிடி . 
2 : 4 என்பர் . 


( 191 ) 


2093. வள் என்னும் பெயர் 


வள்ளே , கூர்மையும் , வாரும் வலியும் . 


வள் என்னும் பெயர் : ( 3 ) 


1. கூர்மை , 2. வார் , 3. வலி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


3.4 வாளு மாதம் . 


( 192) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


708 


2094. அள் என்னும் பெயர் 


அள்ளே , கூர்மையும் , செறிவும் , வண்மையும் . 
அள் என்னும் பெயர் : ( 3 ) 

1. கூர்மை , 2. செறிவு , 3. வண்மை . 


( 193 ) 


2095. ஞெள்ளல் என்னும் பெயர் 


ஞெள்ளல் , தெருவும் மேன்மையும் நிகழ்த்தும் ; 

உள்ளுங் காலை விரைவும் ஆகும் . 
ஞெள்ளல் என்னும் பெயர் : ( 3 ) 

1. தெரு , 2. மேன்மை , 3. விரைவு . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


சோர்வு மிகுத லுடன் படுதல் பூசன் 

மென்மையொ டொலியுந் தெருவு ஞெள்ளல் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 

சோர்வு மிகுத லுடன்படல் படுகர் 
நாலினோ டொலியுந் தெருவு ஞெள்ளல் - அச்சுப்பிரதி . ( 194 ) 

( 


2096. பள்ளி என்னும் பெயர் 


பள்ளி , இடனும் துயிலும் ஆகும் . 
பள்ளி என்னும் பெயர் : ( 2 ) 


1. இடன் , 2. துயில் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 துயிலுமெனப் பகர்வர் . 


( 195 ) 


2097. எகினம் என்னும் பெயர் 


கவரி மாவும் , அன்னமும் , நாயும் 
எகினம் என்பர் இயல்புணர்ந் தோரே . 


தி -24 


* 704 


திவாகரம் 


எகினம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. கவரிமா , 2. அன்னம் , 3. நாய் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1-2 கவரியும் மாவும் . 


( 196 ) 


2098. கவிகை என்னும் பெயர் 


கவிகை , கொடையும் குடையும் ஆகும் . 
கவிகை என்னும் பெயர் : ( 2 ) 

1. கொடை , 2. குடை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2-3 குடையுங் கொடையு . 


( 197 ) 


2099. இகுத்தல் என்னும் பெயர் 


இகுத்தல் , செகுத்தலும் வீழ்த்தலும் ஆகும் . 
இகுத்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. செகுத்தல் , 2. வீழ்த்தல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
3-4 வீழ்தலு மாகும் , வீழ்த்தலு மிசைக்கும் , வீழ்த்தலு மென்ப . 

( 198 ) 


2100. ஆணை என்னும் பெயர் 


ஏவல் , மெய்ப்பாடு , இலாஞ்சனை , சூளே , 

ஆவயின் விறற்செயலும் ஆணைக் கிளவி . 
ஆணை என்னும் பெயர் : ( 5 ) 

1. ஏவல் , 2. மெய்ப்பாடு , 3. இலாஞ்சனை , 4. சூள் , 
5. விறற்செயல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 1 யாவையும் விறல் செயலும் . 


( 199 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


2101. இதழ் என்னும் பெயர் 


பூவின் தோடும் , பனையிதழ் போல்பவும் , 

வாயின் அதரமும் , இதழ்என வைப்பர் . 
இதழ் என்னும் பெயர் : ( 3 ) 

1. பூவின் தோடு , 2. பனையிதழ் போல்ப , 

3. வாயின் அதரம் , 
பாடவேறுபாடு -விளக்கம் 


2 : 3-4 இதழெனும் வகைய 4. வறைவர் . 


( 200 ) 


2102. காயம் என்னும் பெயர் 


காயம் , யாக்கையும் காழ்ப்பும் ஆகும் . 
காயம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. யாக்கை , 2. காழ்ப்பு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


3 கார்ப்பும் . 


( 201 ) 


2103. ஆயம் என்னும் பெயர் 


ஆயம் , கூட்டமும் சூதும் ஆகும் . 


ஆயம் என்னும் பெயர் : ( 2 ) 


1. கூட்டம் , 2. சூது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2-4 கூட்டஞ் சூதுக் கருவி - அச்சுப்பிரதி . 


( 202 ) 


2104. தாயம் என்னும் பெயர் 


தாயம் உரிமையும் தம்குடித் தமரும் . 


தாயம் என்னும் பெயர் : ( 2 ) 

1 , உரிமை , 2 , தம் குடித்தமர் . 


( 203 ) 


706 


திவாகரம் 


2105. மதவு என்னும் பெயர் 


மதவு என் கிளவி வலியும் , இடனும் , 

மிகுதியும் , வனப்பும் மேவுதற்கு உரித்தே . 
மதவு என்னும் பெயர் : ( 4 ) 

1. வலி , 2. இடன் , 3. மிகுதி , 4. வனப்பு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

மதர்வென் கிளவி மகிழ்வும் மிகுதியும் அச்சுப்பிரதி . 


( 204 ) 


2106. கதழ்வு என்னும் பெயர் 


கதழ்வே விரைவும் சிறத்தலும் காட்டும் . 
கதழ்வு என்னும் பெயர் : ( 2 ) 

1. விரைவு , 2. சிறத்தல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3 செறித்தலும் வலித்தலும் . 


( 205 ) 


2107. கட்டளை என்னும் பெயர் 


நிறைஅறி கருவியும் , உரைஅறி கருவியும் , 
பிறவின ஒப்பும் கட்டளைப் பெயரே . 


கட்டளை என்னும் பெயர் : ( 3 ) 

1. நிறைஅறி கருவி , 2. உரைஅறி கருவி , 

3. பிறவின ஒப்பு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

இதனை அடுத்து , அள்ளே கூர்மையும் செறிவும் வன்மையும் 
என்னும் நூற்பா சில பிரதிகளில் காணப்படுகிறது . இது முன்னர் 
வள் என்பதனை ( 2093 ) அடுத்து வந்துள்ளமை காண்க .. 
அதுவே எதுகை முறை அமைப்பால் சிறக்கும் . 

( 208 ) 


2108. கோல் என்னும் பெயர் 


இறைமுறை நடாத்தலும் , யாழ்நரம்பும் , அம்பும் , 
நிறை அறிதுலாமும் , அஞ்சனம் எழுது கருவியும் 
குதிரைமத் திகையும் கோல் என்று ஆகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


707 


கோல் என்னும் பெயர் : ( 6 ) 


1. இறைமுறை நடாத்தல் , 2. யாழ் நரம்பு , 3. அம்பு , 
4. நிறைஅறி துலாம் , 5. அஞ்சனம் எழுது கருவி , 
6. குதிரை மத்திகை. 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1.2 இறைவன்முறை நடாத்தலும் 
2,3 நிறையறி துலாமு மஞ்சன மெழுதுங் 

கருவியுங் குதிரைமத் திகையுங் கோலே . 


( 207 ) 


2109. அழுங்கல் என்னும் பெயர் 


அழுங்கல் இரக்கமும் கேடும் ஆகும் . 
அழுங்கல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. இரக்கம் , 2. கேடு . 


( 208 ) 


2110. வழங்கல் என்னும் பெயர் 


வழங்கல் , கொடை , சேறல் , சொல்லலும் வரையார் . 


வழங்கல் என்னும் பெயர் : ( 3 ) 


1. கொடை , 2. சேறல் , 3. சொல்லல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2-3 சேறலும் சொல்லும் 
1-3 வழங்கல் செல்லல் சொல்லலும் . 
வழங்கல் கொடையுஞ் சேறலுஞ் சொல்லும் 


எனவும் சில பிரதிகளில் பாடம் . 


( 209 ) 


2111. கழங்கு என்னும் பெயர் 


கழங்கு , அணங்காட்டொடு , கொடிக்கழலும் ஆகும் . 


கழங்கு என்னும் பெயர் : ( 2 ) 

1. அணங்காட்டு , 2. கொடிக்கழல் . 


708 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1-2 கழங்கே யணங்காட்டொடு 
கழங்கோ ராடலுங் கொடிக்கழலுங் கருதும் . 


( 210 ) 


2112. உலவை என்னும் பெயர் 


மரத்தின் கோடும் , விலங்கின் மருப்பும் , 
ஊதையும் உணர்த்தும் உலவைக் கிளவி . 


உலவை என்னும் பெயர் : ( 3 ) 


1. மரத்தின் கோடு , 2. விலங்கின் மருப்பு , 3. ஊதை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 
1. மரத்தின் கோடு மருப்பு மூதையும் 

மரக்கோடும் விலங்கின் மருப்பு மூதையும் 
1 : 3-4 மருப்புங் காலும் . 
2 உணர்த்து மென்ப உலவைக் கிளவி . 
உரைக்கிற் காற்றும் உலவைக் கிளவி 


( 211 ) 


2113. தெவிட்டல் என்னும் பெயர் 


ஒலித்தலும் , நிறைத்தலும் , உமிழ்தலும் , மிடைதலும் 
தெவிட்டல் என்னும் கிளவியின் சிறக்கும் . 


தெவிட்டல் என்னும் பெயர் : ( 4 ) 


1. ஒலித்தல் , 2. நிறைத்தல் , 3. உமிழ்தல் , 
4. மிடைதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1-2 ஒலித்தலு மிழற்றலும் . ஒலித்தலு நிழத்தலும் 
3-4 மிடைதலுந் தெட்டலு 
2 நிறைத்த லென்னும் கிளவியின் சிறக்கும் . 

இந்நூற்பாவை நிறைத்தல் என்னும் பெயர் என்னும் தலைப் 
பிலும் சில பிரதிகள் தந்துள்ளன . 

( 212 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


709 


2114. பொறி என்னும் பெயர் 


திரு , புலன் , எந்திரம் , இலாஞ்சனை , எழுதுவினை 

புகழ்ச்சிப் புலவர் பொறிஎனப் புகல்வர் . 
பொறி என்னும் பெயர் : ( 5 ) 


1. திரு . 2. புலன் , 3. எந்திரம் , 4. இலாஞ்சனை , 
5. எழுதுவினை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 4 எழுதும் வினை , எழுத்துவினை , எழுதுங்கருவி . 
2 : 1-2 புகற்சீர்ப் புலவர் , 4. விளம்புவர் . 


( 213 ) 


2115. உறழ்வு என்னும் பெயர் 


உறழ்வே , இடையீடும் , உணர்வும் , ஒத்தலும் , 

செறிவும் என்று இவை செப்புதற்கு உரித்தே . 
உறழ்வு என்னும் பெயர் : ( 4 ) 

1. இடையீடு . 2. உணர்வு , 3. ஒத்தல் , 4. செறிவு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : உறழ் என்னும் பெயர் . 
1 : 1 உறழே 
2 : 3-4 தெரிதற்கு , முரித்தே , தெரித்தற்கு முரித்தே . 


( 214 ) 

) 


2116. பொறை என்னும் பெயர் 


பொறையே சுமத்தலும் பொறுத்தலும் புவியும் , 
பொறை என்னும் பெயர் : ( 3 ) 

1. சுமத்தல் , 2. பொறுத்தல் , 3. புவி . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 பொறுத்தலு மாகும் , பரித்தலும் பொறுத்தலும் - அச்சுப் 


பிரதி . 


மலைசுமை பார மம்பர்ச் சேந்தனோ 

டுலவிய பொறுமைபா ரைந்தும் பொறையே 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 


( 215 ) 


710 


திவாகரம் 


2117 : இறை என்னும் பெயர் 


இறையே கடனும் , இல்லின் இறப்பும் , 

சிறிதும் , தங்கலும் , உயர்ந்தோரும் சிறக்கும் . 
இறை என்னும் பெயர் : ( 5 ) 

1. கடன் , 2. இல்லின் இறப்பு , 3. சிறிது , 
5. உயர்ந்தோர் . 


4. தங்கல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 1 சிறுமையும் , சிறுதூறும் 
2 : 3-3 உயர்ந்தோருஞ் செப்பும் , உயர்ந்தோற்கு முரிய . ( 216 ) 


2118. அறல் என்னும் பெயர் 


அறலே விழவும் , நீரும் , நீர்த் திரையும் , 

( திரை அலைத்து உறுநுண் ) கருமணலும் ஆகும் . 
அறல் என்னும் பெயர் : ( 4 ) 


1. விழவு , 2. நீர் , 3. நீர்த்திரை , 4. கருமணல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1-2 அறவே அறுதலும் 
2 : 3-4 கருமணலுஞ் செப்பும் . 


( 217 ) 


2119. அற்றம் என்னும் பெயர் 


அற்றம் மறைபொருளும் சோர்வும் ஆகும் . 
அற்றம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. மறைபொருள் , 2 , சோர்வு , 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 மறைப் பொருளும் 
3-4 சோர்வும் முடிவும் . 


( 218 ) 


2120. முற்று என்னும் பெயர் 


முற்றே முழுவதும் , வளைத்தலும் முடிவும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


711 


முற்று என்னும் பெயர் : ( 3 ) 

1. முழுவது , 2. வளைத்தல் , 3. முடிவு . 
4 ஆகும் , மொழியும் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


முற்றே முழுவதும் வளைத்தலும் முடிவும் 

முதிர்ச்சியு முற்றென மொழிந்தனர் புலவர் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . 


( 219 ) 


2121. ஓரை என்னும் பெயர் 


கூட்டமும் , மகளிர் விளையாட்டும் , இராசிக் 

கூற்றையும் ஓரைக் கிளவி கூறும் . 
ஓரை என்னும் பெயர் : ( 3 ) 


1. கூட்டம் , 2. மகளிர் விளையாட்டு , 
3. இராசிக்கூறு . 


( 220 ) 


2122. தூவி என்னும் பெயர் 


பசையும் தசையும் பறவை இறகும் 

தொகுபெயர் தானே தூவி என்று ஆகும் . 
தூவி என்னும் பெயர் : ( 3 ) 

1. பசை , 2. தசை , 8. பறவை இறகு . 
பாடவேறுபாடு -- விளக்கம் 

1 : 1 பச்சையுந் , பறவையுந் 
1 : 3-4 பறவையி னிறகும் . 


( 221 ) 


2123. கருவி என்னும் பெயர் 


கவசம் , பல்லியம் , தொடர்பு , யாழ் , படைக்கலம் , 
( கனக முதற் ) பூண் , தொகுதி , மேகம் , 
கலனை , கசை இவை கருவி ஆகும் . 


தி -25 


712 


திவாகரம் 


4. யாழ் , 
8. மேகம் , 


கருவி என்னும் பெயர் : ( 10 ) 
1. கவசம் , 

2. பல்லியம் , 3. தொடர்பு , 
5. படைக்கலம் , 6. பூண் , 7 , தொகுதி , 
9. கலனை , 

10 . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3 கல்லனை யுபகரணங் கழறுங் கருவி . 


கசை . 


( 222 ) 


2124. கழுது என்னும் பெயர் 


வண்டும் , பேயும் , இதணமும் கழுது ஆம் . 
கழுது என்னும் பெயர் : ( 3 ) 

1 . வண்டு , 2. பேய் , 3. இதணம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

3.4 இதணுங் கழுதே. 


( 223 ) 


2125. காஞ்சி என்னும் பெயர் 


எதிரூன் றுதலும் , நிலையின் மையும் , 
( அணி ) மே கலையும் , ஒருமரப் பெயரும் , 

கருதும் காஞ்சி என்னும் கட்டுரை . 
காஞ்சி என்னும் பெயர் : ( 4 ) 

1. எதிரூன்றுதல் , 2. நிலையின்மை , 3. மேகலை , 
4. ஒருமரப் பெயர் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3-4 நிலைய தின்மையும் , நிலையின்மையும் பெருமையும் 
2 மணிமே கலையு மோர்மரப் பெயரும் 
எதிரூன்ற னிலையின்மை மேகலை யோர்மரங் 
கருதுங் காஞ்சி யென்னுங் கட்டுரை - என்றும் பாடம் . ( 224 ) 


2126. வேலை என்னும் பெயர் 


வேலை தானே கடலும் , கடற்கரையும் 

காலமும் கூறும் கருவித்து ஆகும் . 
வேலை என்னும் பெயர் : ( 3 ) 

1. கடல் , 2. கடற்கரை , 3. காலம் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


713 


பாடவேறுபாடு- விளக்கம் 


காலைநாட் கூறுங் காலமு மாகும் 


( 225 ) 


2127. காலை என்னும் பெயர் 


காலை நாட்கூறும் , காலமும் ஆகும் . 
காலை என்னும் பெயர் : ( 2 ) 

1. நாட்கூறு , 2. காலம் . 


( 246 ) 


2128. பயிர் என்னும் பெயர் 


விதந்து கட்டிய வழக்கும் , விலங்கொடுபுள் குரலும் 
பசும்புல்லும் , பைங்கூழும் பயிர்என்று ஆகும் . 


பயிர் என்னும் பெயர் : ( 4 ) 

1. விதந்து கட்டிய வழக்கு , 2. விலங்குபுள் குரல் , 
S • பசும்புல் , 4. பைங்கூழ் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 பசும்புல்லும் பைங்கூழு மாகும் பயிரே . 


( 227 ) 


2129. பதங்கம் என்னும் பெயர் 


பதங்கம் விட்டிலொடு பறவைப் பொதுப் பெயர் . 
பதங்கம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. விட்டில் , 2. பறவைப் பொதுப் பெயர் . 
பாடவேறுபாடு -விளக்கம் 


3 பறவையின் , 


( 228 ) 


2130. படர் என்னும் பெயர் 


படரே உள்ளல் , செலவொடு பரிவே . 


படர் என்னும் பெயர் : ( 3 ) 


( 


1. உள்ளல் , 2. செலவு , 3. பரிவு . 


714 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2-3 கருத்து நெறியொடு 
8-4 பரிவொடு செலவே . 


( 229 ) 


2131. கடிகை என்னும் பெயர் 


கடிகை , வேகம் , சமயம் , கள் , நாழிகை. 
கடிகை என்னும் பெயர் : ( 4 ) 

1. வேகம் , 2. சமயம் , 3. கள் , 4. நாழிகை. 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 வேதம் , பேதம் , 
3-4 சமயம் நாழிகை , துண்டம் நாழிகை. 


( 280 ) 


2132. சினை என்னும் பெயர் 


= 


சினையே கருவும் , உறுப்பும் , மரக் கோடும் . 
சினை என்னும் பெயர் : ( 3 ) 


1. கரு , 2. உறுப்பு , 3. மரக்கோடு . 


( 231 ) 


2133. நனை என்னும் பெயர் 


நனை , பூ மொட்டிற்கும் , கள்ளிற்கும் நாமம் . 
நனை என்னும் பெயர் : ( 2 ) 

1. பூ மொட்டு , 2. கள் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1. நனையே 4. மாகும் . 
நனைபூ மொட்டுங் கள்ளு மாகும் . 


( 232 ) 


2134. வயிரம் என்னும் பெயர் 


செற்றமும் , கூர்மையும் , சேகும் , மணியும் , 
வச்சிரமும் , வன்மையும் வயிரக் கிளவி . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


715 


வயிரம் என்னும் பெயர் : ( 6 ) 

1. செற்றம் . 2. கூர்மை , 3. சேகு , 4. மணி , 
5. வச்சிரம் , 6. வன்மை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

2 : 2 வண்மையும் . 


( 283 ) 


2135. எற்றுதல் என்னும் பெயர் 


எற்றுதல் , புடைத்தலும் எறிதலும் ஆகும் . 
எற்றுதல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. புடைத்தல் , 2. எறிதல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

4. இசைக்கும் 
தலைப்பு : ஒற்றுதல் என்னும் பெயர் 
எற்றுதல் வலித்தல் துணித்தலை யிசைக்கும் 
எற்றுதல் வலித்தலுந் துளைத்தலு மிசைக்கும் . 
1. ஒற்றுதல் . 


( 234 ) 


2136. குற்றி என்னும் பெயர் 


குற்றி , வையகம் , தூணும் , தூணுக்கு இணையே . 
குற்றி என்னும் பெயர் : ( 3 ) 

1. வையகம் , 2. தூண் , 3. தூணுக்கு இணை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

குற்றியையுந் தூ ணையுந் தாணு வென்ப . 

குற்றியுந் தூ ணுந் தாணுவெனக் கூறும் . 
என்றும் சில பிரதிகளில் காணப்படுகிறது . இதன்படி இந்நூற்பா 
தாணு என்பதன் பெயர் பற்றியதாக அமையும் . முன்னும் பின்னும் 
வருகிற சொற்களில் எதுகை நோக்கின் இங்கே குற்றி என்பதன் 
பெயர் வருதலே பொருத்தமாகும் . 

( 235 ) 


2137. மற்று என்னும் பெயர் 


மற்று என் கிளவி வினைமாற்று , அசைநிலை . 


716 


திவாகரம் 


மற்று என்னும் பெயர் : ( 2 ) 

1. வினை மாற்று , 2. அசைநிலை . 
பாடவேறுபாடு 

- விளக்கம் 
மற்றென் வினைமாற் றசைநிலைக் கிளவி . 


( 236 ) 


2138. ஏற்றம் என்னும் பெயர் 


ஏற்றம் வலித்தலும் துணிவும் ஆகும் ; 

மற்றது நினைவிற்கும் மாற்றம் ஆகும் . 
ஏற்றம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. வலித்தல் , 2. துணிவு , 3. நினைவு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 : 2-4 நினைவிற் குரித்து மாகும் . 


( 237 ) 


2139. கொற்றம் என்னும் பெயர் 


கொற்றம் அரசியலும் வெற்றியும் ஆகும் . 
கொற்றம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. அரசியல் , 2. வெற்றி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 அரசியல் 4. கூறும் . 


( 238 ) 


2140. வீசுதல் என்னும் பெயர் 


வீசுதல் , கொடுத்தலும் , எறிதலும் ஆகும் . 
வீசுதல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. கொடுத்தல் , 2. எறிதல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

4 விளம்பும் . 


( 239 ) 


2141. தேசிகம் என்னும் பெயர் 


தேசிகம் , திசைச் சொலும் அழகும் ஆகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


717 


தேசிகம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. திசைச்சொல் , 2. அழகு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 திசைச்சொல்லும் 4. செப்புவர் , செப்பும் . 


( 240 ) 


2142. பாங்கு என்னும் பெயர் 


பாங்கு , பால் , பரிசு , பக்கம் , தோழியும் . 
பாங்கு என்னும் பெயர் : ( 4 ) 

1. பால் , 2. பரிசு , 3. பக்கம் , 4. தோழி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

பாங்கு பக்கம் பரிசு தோழி 
பாங்குபால் பக்கம் பரிசு பண்பு 
பாங்கழ குரிமை பக்க மாகும் - அச்சுப்பிரதி . 


( 241 ) 


2143. தூங்கல் என்னும் பெயர் 


தூங்கல் , ஆடலும் தாழ்வும் வேழமும் . 
தூங்கல் என்னும் பெயர் : ( 3 ) 

1. ஆடல் , 2. தாழ்வு , 3. வேழம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


தூங்க லியானையுந் தாழ்வு மாடலும் . 


( 242 ) 


2144. பாசம் என்னும் பெயர் 


பாசம் , ஊசித் துளையொடு கயிறே . 

பேசின் , மனப்பற்று ஆகலும் உரித்தே . 
பாசம் என்னும் பெயர் : [ 3 ] 

1. ஊசித் துளை , 2. கயிறு , 3. மனப்பற்று . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 ஆம் அடி சில பிரதிகளில் இல்லை . 
2 ஆசை மனபற் றாகலு முரித்தே . 
ஆசை பிசாசமோ ராயுத மாகும் - அச்சுப்பிரதி . 


( 243 ) 


718 


திவாகரம் 


2145. காசை என்னும் பெயர் 


காசை , நாணலும் காயா மரமும் . 
காசை என்னும் பெயர் : ( 2 ) 

1. நாணல் , 2. காயாமரம் . 


( 244 ) 


2146. தண்ணடை. என்னும் பெயர் 


தண்ணடை , நாடும் ஊரும் ஆகும் . 


தண்ணடை என்னும் பெயர் : ( 2 ) 


1. நாடு , 2. ஊர் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 ஊருஞ் சாற்றும் , ஊரு முரசாம் . 


( 245 ) 


2147. வண்ணம் என்னும் பெயர் 


வண்ணம் ஓசையும் வடிவும் ஆகும் . 
வண்ணம் என்னும் பெயர் ; ( 2 ) 

1 . ஓசை , 2. வடிவு . 


( 248 ) 


2148. கட்சி என்னும் பெயர் 


காடும் கூடும் கட்சி ஆகும் . 
கட்சி என்னும் பெயர் : ( 2 ) 

1. காடு , 2. கூடு . 
பாடவேறுபாடு --விளக்கம் 

இதனை அடுத்து ஒரு பிரதியில் 

வண்டு மலையுஞ் சுரும்பென் றாகும் 
என ஒரு நூற்பா காணப்பட்டது . 


( 247 ) 


2149. பாடலம் என்னும் பெயர் 


பாடலம் சிவப்பும் , பாதிரியும் ஆகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


71 . 


பாடலம் என்னும் பெயர் : [ 2 ] 

1. சிவப்பு , 2. பாதிரி . 


( 248 ) 


2150. பாடி என்னும் பெயர் 


பாடி , நகரமும் , நாடும் படைவகுப்பும் . 
பாடி என்னும் பெயர் : ( 3 ) 

1. நகரம் , 2. நாடு , 3. படை வகுப்பு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

4 படைவீடும் , படைவிடுதியும் . 


( 149 ) 


2151. ஓரி என்னும் பெயர் 


ஆடவர் மயிரும் , முசுவும் ஓரி . 


ஓரி என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஆடவர் மயிர் , 2 , 
பாடவேறுபாடு - விளக்கம் 

4 ஓரியாம் . 


( 250 ) 


2152. மூரி என்னும் பெயர் 


மூரி , பெருமையும் ஆனேறும் , உரனும் . 
மூரி என்னும் பெயர் : ( 3 ) 

1. பெருமை , 2. ஆனேறு , 3. உரன் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

4 ஆகும் , முரணும் , 


( 251 ) 


2153. ஊர்தி என்னும் பெயர் 


தேரும் , மாவும் , சிவிகையும் என்று இவை 
ஊர்தி என்னும் பெயரின் தோன்றும் . 


தி -26 


720 


திவாகரம் 


ஊர்தி என்னும் பெயர் ( 3 ) 

1 , தேர் , 2. மா , 3. சிவிகை. 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 3-4 பெயரினு முணர்த்தும் . 


( 252 ) 


2154. தவ என்னும் பெயர் 


தவஎன் கிளவி மிகுதலும் குறைதலும் . 
தவ என்னும் பெயர் : ( 2 ) 
... 1. மிகுதல் , 2. குறைதல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : தவலென்னும் பெயர் 
1-2 தவவுவென் கிளவி 
தவலே மிகுதலுங் குறைதலு மாகும் . 


- ( 253 ) 


2155. நவம் என்னும் பெயர் 


நவமே புதுமையும் , ஒன்பதும் ஆகும் . 
நவம் என்னும் பெயர் : [ 2 ] 

1. புதுமை , 2. ஒன்பது . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

ஒன்பதுங் கேண்மையும் புதுமையும் பழமையும் 
தொண்டு நவமெனச் சொல்லுவர் புலவர் 

தொண்டென் கிளவி தொழும்பு மாகும் 
என்றும் சில பிரதிகளில் பாடம் உண்டு . 

1 : 3-4 பழமையும் புதுமையும் 
2-3 சொல்லினர் . 





( 254 ) 


2156. விரை என்னும் பெயர் 


விரை என் கிளவி சாந்தும் வெறியும் . 
விரை என்னும் பெயர் : ( 2 ) 

1. சாந்து , 2. வெறி . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


721 


பாடவேறுபாடு- விளக்கம் 


4 விரைவும் 
விரையே சாந்தும் வெறியு மாகும் . 


( 255 ) 


2157. முரண் என்னும் பெயர் 


முரணே வலியும் பகையும் ஆகும் . 
முரண் என்னும் பெயர் : ( 2 ) 


1. வலி , 2. பகை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


இதனை அடுத்து ஒருசில பிரதிகளில் , 
இகல் என்னும் பெயர் 
• இகலே பகைவலி பெலமாகு மென்ப 
என ஒரு நூற்பா காணப்படுகிறது . 


( 256 ) 


2158. தரணி என்னும் பெயர் 


தரணி நிலனும் , மலையும் , இரவியும் . 


தரணி என்னும் பெயர் : ( 3 ) 
1. நிலன் , 2. மலை , 

மலை , 3. இரவி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 நிலமும் 
2-3 மலையும் நிலமும் . 


( 257 ) 


2159. கய என்னும் பெயர் 


கயவே பெருமையும் மென்மையும் காட்டும் . 


கய என்னும் பெயர் : ( 2 ) 


1. பெருமை , 2. மென்மை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 மேன்மையுங் காட்சியும் . 


( 258 ) 


722 


திவாகரம் 


2160. கழிதல் , இறத்தல் என்னும் பெயர் 


கழிதலும் இறத்தலும் என இரு கிளவியும் 

மிகுதலும் கடத்தலும் சாதலும் விளம்பும் . 
கழிதல் , இறத்தல் என்னும் பெயர் : ( 3 ) 

1. மிகுதல் , 2. கடத்தல் , 3. சாதல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 1 மிகுத்தலும் . 


( 259 ) 


2161. தட என்னும் பெயர் 


தடவே பெருமை கோட்டம் மலைஆம் . 
தட என்னும் பெயர் : ( 3 ) 

1. பெருமை , 2. கோட்டம் , 3. மலை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


தடவே பெருமையுங் கோட்டக மலையும் . 
3-4 கோட்டமலை யாகும் . 

இதன்பின்னர் ஒருசில பிரதிகளில் மட்டும் காணப்படும் இரு 
நூற்பாக்கள் வருமாறு : 

கடம் என்னும் பெயர் 
கடமே குடமுங் கடனும் வழியுந் 
தெய்வமு மென்றிவை தெரியுங் கிளவி . 
சம்பு என்னும் பெயர் 
சம்பு நாவலும் பிரமனு நரியு 
நம்பனு மென்பர் நன்குணர்ந் தோரே . 

( 280 ) 


2162. வெடி என்னும் பெயர் 


வெடியே வெள்ளிடை , வெருவும் ஆகும் . 
வெடி என்னும் பெயர் : ( 2 ) 

1. வெள்ளிடை , 2. வெருவு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


வெடியே வெருவலும் வெள்ளிடையு மாகும் . 


( 281 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


723 


2163. அரலை என்னும் பெயர் 


அரலை கழலையொடு ( அருங் ) கனிக் காழே . 
அரலை என்னும் பெயர் : ( 2 ) 

1. கழலை , 2. கனிக்காழ் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 கழலையோடு , 3-4 அருங்கனி காழே - அச்சுப்பிரதி . ( 282 ) 


2164. இரலை என்னும் பெயர் 


இரலைக் கிளவி தலைநாட் பெயரும் 

ஊது கொம்பும் புல்வாயும் , கலையும் . 
இரலை என்னும் பெயர் : ( 4 ) 

1. தலைநாட்பெயர் , 2. ஊதுகொம்பு , 3. புல்வாய் , 
4. கலை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2 இரலையென்ப 
2 ஊதுங் கொம்பும் புல்வாய்க் கலையும் , 


( 263 ) 


2165. ஞெள்ளல் என்னும் பெயர் 


சோர்வு , மிகுதல் , உடன்படல் , பூசல் , 
மேன்மையொடு , ஒலியும் , தெருவும் ஞெள்ளல் . 


ஞெள்ளல் என்னும் பெயர் : ( 7 ) 


1. சோர்வு , 2. மிகுதல் , 3. உடன்படல் , 4. பூசல் , 

, 
5. மேன்மை , 6. ஒலி , 7. தெரு . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3 உடன்படுதல் , படுகர் 
2 : 1-2 நாலினொ டொலியுந் 


ஞெள்ளல் தெருவு மேன்மையு நிகழ்த்து 
முள்ளுங் காலை விரைவு மாகும் . 


( 284 ) 


724 


திவாகரம் 


2166. பல்லம் என்னும் பெயர் 


கரடியின் பெயரும் , கணக்கில் ஓர் குணிப்பும் , 

பகழியின் பெயரும் , பல்லம் என்று ஆகும் . 
பல்லம் என்னும் பெயர் : ( 3 ) 
1. கரடி , 2 . 

2. கணக்கில் ஓர் குணிப்பு , 3. பகழி . ( 285 ) 


2167. முருகு என்னும் பெயர் 


விழவும் , குமர வேளும் , இளமையும் , 

, 
நறையும் , நாற்றமும் , அகிலும் , எழுச்சியும் , 
வெறியாட் டாளனும் முருகு என இசைப்பர் . 


முருகு என்னும் பெயர் : ( 8 ) 
1. விழவு , 2. குமரவேள் , 3 . 

2. குமரவேள் , 3. இளமை , 4. நறை , 
5. நாற்றம் , 6. அகில் , 7. எழுச்சி , 8. வெறியாட்டாளன் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 இளைமையும் 
2 : 3-4 கள்ளு மெழுச்சியும் 
2 : 3 எகிலும் , 
3 : 4 விளம்புவர் . 


( 266 ) 


2168. ஏனை என்னும் பெயர் 
ஏனையது ஒழிபும் , இடைச்சொல்லும் ஆகும் . 
ஏனை என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஒழிபு , 2. இடைச்சொல் ,, 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1-2 ஏனை யொழிவும் 
ஏனை மீன் விகற்பமு மொழிவு மாகும் - அச்சுப்பிரதி . ( 287 ) 


2169. மானுதல் என்னும் பெயர் 


மானுதல் , ஒப்பும் மயக்கமும் ஆகும் . 


725 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


மானுதல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஒப்பு , 2. மயக்கம் . 


( 268 ) 


2170. கானல் என்னும் பெயர் 


கானல் , கதிரொளியும் , கடற்சார்பில் மலைச்சார்பில் 

தான்எழு நல்மரச் சோலையும் தழுவும் , 
கானல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. கதிரொளி, 2. கடற்சார்பில் , 

மலைச்சார்பில் தான்எழு நன்மரச் சோலை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 2 நன்மலர்ச் 


( 269 ) 


2171. படை என்னும் பெயர் 


சயனம் , பல்லணம் , தானை , ( உழு ) நாஞ்சில் , 

பயன் என்று உரைப்பர் படை என் கிளவி . 
படை என்னும் பெயர் : ( 5 ) 


4. நாஞ்சில் , 


1. சயனம் , 2. பல்லணம் , 3. தானை , 

5. பயன் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 : 1-2 பயனு முரைக்கும் , 2 : 2 றுரைக்கும் . 
2 படையென் கிளவிப் பெயர்ப்பால வாகும் . 


( 270 ) 


2172. வயின் என்னும் பெயர் 


வயிரே , இடம் மனை மூன்றும் வயின் ஆம் . 
வயின் என்னும் பெயர் : ( 3 ) 
1. வயிறு , 
வயிறு , 2. இடம் , 3 . 

2. இடம் , 3. மனை . 


( 271 ) 


2173. கூலம் என்னும் பெயர் 


கூலப்பெயர் பல்பண்டமும் , பல்பண்டத் தெருவும் , 
( வார் ) புனற் கரையும் வந்துழிக் கொள்லே . 


726 


திவாகரம் 


கூலம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. பல்பண்டம் , 2. பல்பண்டத்தெரு , 3. புனற்கரை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


கூலப் பெயர்பல் பண்டமுந் தெருவும் 
கூலமங் காடியும் பலபண்டமுந் தெருவும் 
கூலப்பெயர் பண்டமும் பல்பண்டத் தெருவும் - அச்சுப்பிரதி . 

( 272 ) 


2174. மூலம் என்னும் பெயர் 


மூலம் வேரும் , முதலும் , ஓர் நாளும் . 
மூலம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. வேர் , 2. முதல் , 3. ஓர்நாள் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


மூல நாளும் , வேரு முதலும் 
மூலமோர் நாளும் வேரு முதலும் . 


( 273 ) 


2175. கழல் என்னும் பெயர் 


காலின் அடியும் , ( கால் ) தொடு தோலும் , 
காலின் அணியும் கழல் எனப் படுமே , 


கழல் என்னும் பெயர் : ( 3 ) 

1. காலின் அடி , 2. தொடு தோல் , 3. காலின் அணி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
1 : 3 காறொடு - அச்சுப்பிரதி . 

( 274 ) 


2176. வேலி என்னும் பெயர் 


வேலி , மதிலும் காவலும் ஆகும் . 
வேலி என்னும் பெயர் : ( 2 ) 

1. மதில் , 2. காவல் . 


( 275 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


727 


2177. அண்ணல் என்னும் பெயர் 


அண்ணல் , பெருமையும் தலைவனும் ஆகும் . 
அண்ணல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. பெருமை , 2. தலைவன் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
2-4 அரசனு மாகும் , தலைவனு மணுகலும் - அச்சுப்பிரதி . 

( 278 ) 


2178. வியங்கோள் என்னும் பெயர் 


எண்ணிக் கொளலும் ஏவலும் வியங்கோள் . 
வியங்கோள் என்னும் பெயர் : ( 2 ) 

1 , எண்ணிக் கொளல் , 2. ஏவல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1-2 எண்ணிற் கொளலும் . 


( 277 ) 


2179. ஆசு என்னும் பெயர் 


ஆசே சிறுமையும் குற்றமும் விரைவும் 

பேசின் மெய்புகு கருவியும் பெறுமே . 
ஆசு என்னும் பெயர் : ( 4 )) 

1. சிறுமை , 2. குற்றம் , 3. விரைவு , 4. மெய்புகு கருவி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 1 பேசில் 


( 278 ) 


2180. காசு என்னும் பெயர் 


காசு , மணியும் குற்றமும் காட்டும் . 
காசு என்னும் பெயர் : ( 2 ) 

1. மணி , 2. குற்றம் . 


த -27 


72s 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

4 ஆகும் . 


( 279 ) 


2181. குரை என்னும் பெயர் 


குரையே ஒலியும் இடைச்சொலும் கூறும் . 
குரை என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஒலி , 2. இடைச்சொல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
3-4 இடைச்சொல்லுங் கூறும் , இடைச்சொல்லு மாகும் . 

( 280 ) 


2182. அருணம் என்னும் பெயர் 


அருணம் , சிவப்பும் மானும் ஆகும் . 
அருணம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. சிவப்பு , 2. மான் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


4 என்ப . 


( 281 ) 


2183. இரங்கல் என்னும் பெயர் 


இரங்கல் , அரவமும் அழுங்கலும் இசைக்கும் . 
இரங்கல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. அரவம் , 2. அழுங்கல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2-2 அழுங்க லரவமும் . 


( 282 ) 


2184. வனம் என்னும் பெயர் 


வனமே காடும் நீரும் ஆகும் . 
வனம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. காடு , " 2. நீர் . 


( 283 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


729 


2185. கனம் என்னும் பெயர் 


கனமே செறிவும் மேகமும் ஆகும் . 
கனம் என்னும் பெயர் : ( 2 ) 


1. செறிவு , 2. மேகம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


கனமே வட்டியுந் திரட்சியு மேகமும் 
கனமே செறிவும் மேகமும் பொன்னும் . 


( 284 ) 


2186. பனி என்னும் பெயர் 


அச்சமும் துன்பமும் நடுக்கமும் துகினமும் 
பற்றிய சீதமும் பனிஎனப் படுமே . 


பனி என்னும் பெயர் : ( 5 ) 

1 , அச்சம் , 2. துன்பம் , 3. நடுக்கம் , 4. துகினம் , 
5. சீதம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1 அச்சமுந் துன்பமு நடுக்கமு மன்றியும் 
அச்சமு நடுக்கமுந் துன்பமு மன்றிப் . 


( 285 ) 


2187. ஊறு என்னும் பெயர் 


ஊறே இடையூறும் உற்றறி புலனும் . 
ஊறு என்னும் பெயர் : ( 2 ) 

1. இடையூறு , 2. உற்றறிபுலன் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
3-4 ஊறும் ஆகும் , முற்றிடு கொலையும் - அச்சுப்பிரதி . 

( 286 ) 


2188. நூறு என்னும் பெயர் 


நூறே பொடியும் நூறும் ஆகும் . 


750 


திவாகரம் 


நூறு என்னும் பெயர் : ( 2 ) 

1. பொடி , 2. நூறு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 


( 287 ) 


2189. ஏணி என்னும் பெயர் 


ஏணி உலகும் எல்லையும் ஆகும் . 
ஏணி என்னும் பெயர் : ( 2 ) 
1. உலகு , 2 . 

2. எல்லை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 உலகமும் . 


( 288 ) 


2190. சேண் என்னும் பெயர் 


சேணே உயர்வும் நீளமும் ஆகும் . 
சேண் என்னும் பெயர் : ( 2 ) 

1. உயர்வு , 2. நீளம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 உயரமும் , உலகும் , 4 செப்பும் . 


( 289 ) 


2191. ஆலுதல் என்னும் பெயர் 


ஆலுதல் ஆடலும் ஒலியும் ஆகும் . 
ஆலுதல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஆடல் , 2. ஒலி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


3.4 ஒளிர்தலு மொளியும் . 


( 290 ) 


2192. நூல் என்னும் பெயர் 


நூலே எண்ணும் பனுவலும் ஆகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


731 


நூல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. எண் , 2. பனுவல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
2 எண்ணலும் 4 நுவலும் 
எண்ணும் பனுவலு நூலு மாகும் . 


( 291 ) 


2193. ஆர்தல் என்னும் பெயர் 


ஆர்தல் நிறைதலும் உண்டலும் ஆகும் . 
ஆர்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. நிறைதல் , 2. உண்டல் . 


( 292 ) 


2194. கூளி என்னும் பெயர் 


நட்பு , தொகுதி , பேய் என மூன்றும் 

வைத்தனர் கூளி ஆக வகுத்தே . 
கூளி என்னும் பெயர் : ( 3 ) 
1. நட்பு , 2. தொகுதி , 

2. தொகுதி , 3. பேய் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

3-4 பேயிம் மூன்றும் 
2-3 யாகவும் . 


( 293 ) 


2195. நேர்தல் என்னும் பெயர் 


நேர்தல் , எதிர்தலும் ஒத்தலும் ஆகும் . 
நேர்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. எதிர்தல் , 2. ஒத்தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 


( 294 ) 


2196. வசி என்னும் பெயர் 


வசியே திரட்சியும் , வருட்டலும் , கூர்மையும் . 


732 


திவாகரம் 


வசி என்னும் பெயர் : ( 3 ) 

( 
1. திரட்சி , 2. வருட்டல் , 3. கூர்மை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 திரட்சியும் , வசியமும் , 3 வருடலும் . 
‘ வசியே கூர்மையும் வருட்டலுந் திரட்சியும் என்றும் பாடம் . 
வசியே வசியமும் வாளுங் கூர்மையும் - அச்சுப்பிரதி . ( 295 ) 


2197. அசைதல் என்னும் பெயர் 


அசைதல் நோதலும் தங்கலும் உரித்தே . 
அசைதல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. நோதல் , 2. தங்கல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2. நேர்தலும் , எய்தலும் , ஆடலும் - அச்சுப்பிரதி . 
4 ஆகும் . 


( 296 ) 


2198. கவனம் என்னும் பெயர் 


கவனம் கலக்கமும் காடும் ஆகும் . 
கவனம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. கலக்கம் , 2. காடு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2-3 கடுப்புங் காடும் - அச்சுப்பிரதி . 


( 287 )) 


2199. தூழில் என்னும் பெயர் 


குவவிப் படர்வதுஓர் கொடிப்புல்லும் நூழில் ; 

உவமையொடு அடுத்தன குவிதற்கு முரித்தே . 
நூழில் என்னும் பெயர் : ( 2 ) 

1. குவவிப் படர்வதோர் கொடிப்புல் , 

2. உவமையொடு அடுத்தன குவிதல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
குவவிப் படசோர் கொடிப்புல்லு நூழில் - அச்சுப்பிரதி . 

( 298 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


733 


2200. நியமம் என்னும் பெயர் 


நியமம் அங்காடியும் தெருவும் நியதியும் . 
நியமம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. அங்காடி , 2. தெரு , 3. நியதி .. 


( 299 ) 


2201. தளிமம் என்னும் பெயர் 


தளிமம் அழகொடு மெத்தையும் ஆகும் . 
தளிமம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. அழகு , 2. மெத்தை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


4 சாற்றும் . 


( 300 ) 


2202. நவிரம் என்னும் பெயர் 


மலையும் உச்சியும் மருதயாழ்த் திறனும் , 

நவிரம் எனும் பெயர் நடைபெற்று இயலும் . 
நவிரம் என்னும் பெயர் : ( 3 ) 


1. மலை , 2. உச்சி , 3 . 

2. உச்சி , 3. மருதயாழ்த் திறன் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1-2 மலையினு முச்சி 
2 : 1-2 நவிர மென்று . 


( 301 ) 


2203. குலம் என்னும் பெயர் 


குலமே இல்லமும் குடிமையும் கூட்டமும் ஆகும் . 
குலம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. இல்லம் , 2. குடிமை , 3. கூட்டம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


3 குடியும் . 


( 302 ) 


734 


திவாகரம் 


2204. வலம் என்னும் பெயர் 


வலமே வென்றியும் , வலமும் , மிசையிடனும் . 
வலம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. வென்றி , 2. வலம் , 3. மிசையிடன் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

வலனே வென்றியு வலனுமிசை யிடனும் . 


2 வெற்றியும் , 4 மேலிடமும் . 


( 303 ) 


2205. அமறல் என்னும் பெயர் 


அமறல் , மிகுதியும் பொலிவும் ஆகும் . 
அமறல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. மிகுதி , 2. பொலிவு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 அமர்தல் . 


( 304 ) 


2206. மறலி என்னும் பெயர் 


மறலி , கூற்றும் மயக்கமும் ஆகும் . 
மறலி என்னும் பெயர் : ( 2 ) 

1. கூற்று , 2. மயக்கம் , 


( 305 ) 


2207. நளி என்னும் பெயர் 


நளியே செறிவும் , சீதமும் , பெருமையும் . 
நளி என்னும் பெயர் : ( 3 ) 

1. செறிவு , 2. சீதம் , 3. பெருமை . 


( 306 ) 


2208. வளம் என்னும் பெயர் 


வளமே பண்டமும் வளப்பாடும் ஆகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


785 


வளமே என்னும் பெயர் : ( 2 ) 

1. பண்டம் , 2. வளப்பாடு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

பண்டமும் வளப்பாடும் வளமெனப் படுமே . 


( 307 ) 


2209. அண்டர் என்னும் பெயர் 


அண்டர் தேவரும் ஆயரும் ஆதம் . 
அண்டர் என்னும் பெயர் : ( 2 ) 

1. தேவர் , 2. ஆயர் . 


( 308 ) 


2210. மூரல் என்னும் பெயர் 


மூரல் , நகை , எயிறு , சோறும் ஆகும் . 
மூரல் என்னும் பெயர் : ( 3 ) 


1. நகை , 2. எயிறு , 3. சோறு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1-2 மூர லெயிறுநகை 

மூரல் நகையே சோறு மாகும் . 


( 309 ) 


2211. பாலை என்னும் பெயர் 


நீர் இன்றி வேனில் தெறுநிலனும் , அந்நிலப் 
பாடலும் , பாடற்சுவையும் பாலை ; 
அதாஅன்று , 
பொருள்வயிற் பிரிதலும் , புணர்ந்து உடன் போதலும் , 

அதுபிரிவு உணர்த்தலும் பாலை ஆகும் . 
பாலை என்னும் பெயர் : ( 6 ) 


1. நீர் இன்றி வேனில் தெறு நிலன் , 2. பாலைநிலப் பாடல் , 
3. பாலைநிலப் பாடற்சுவை , 4. பொருள்வயிற் பிரிதல் , 
5. புணர்ந்து உடன்போதல் , 6. பிரிவு உணர்த்தல் . 


தி -28 


T36 


திவாகரம் 


பாடவேறுபாடு -விளக்கம் 

3. தெறு நிலமும் . 
5 அதுபிரி வுரைத்தலும் பாலைய தாகும் . 


( 310 ) 


2212. குறிஞ்சி என்னும் பெயர் 


மலைச்சார்பு நிலனும் , செம்மலர் முள்ளியும் , 

குறிஞ்சி ; அந்நிலப் பாடலும் பெறுமே . 
குறிஞ்சி என்னும் பெயர் : ( 3 ) 

1. மலைச்சார்பு நிலன் , 2. செம்மலர் முள்ளி , 

3. குறிஞ்சி நிலப்பாடல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1-2 மலைச்சார் நிலனும் . 
2 : 4 குறிஞ்சி 
2 குறிஞ்சி நிலப் பாடலுங் குறிஞ்சியென்றாகும் - அச்சுப்பிரதி . 

( 311 ) 


2213. மருதம் என்னும் பெயர் 


பழன நிலனும் , அந்நிலப் பாடலும் , 
* மருதம் என்னும் பெயரின் வழங்கும் . 
மருதம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. பழன நிலன் , 2. மருத நிலப் பாடல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2 நிலமும் . 
2 : 3 பெயரென . 


( 312 ) 


2214. படிவம் என்னும் பெயர் 


படிவம் விரதமும் வடிவும் ஆகும் . 
படிவம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. : விரதம் ; 2. வடிவு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1. படி வமே . 


( 313 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


737 | 


2215. வடிவு என்னும் பெயர் 


வடிவே மேனியும் , உருவும் , மெய்யொடு , 

நிறமும் பேசின் நிகழ்பெயர் ஆகும் . 
வடிவு என்னும் பெயர் : ( 4 ) 
1. மேனி , 2 . 

2. உரு , 3. மெய் , 4. நிறம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 2-3 மேனி யுருவம் 
1 வடிவே மேனியு முருவு மல்குலும் 
வடிவ மேனியழகு மெய்யொடு 
2 : 3-4 நிகழ்த்தப் படுமே . 


( 814 ) 


2216. சுடிகை என்னும் பெயர் 


சுடிகை , சுட்டியும் மயிர்முடியும் ஆகும் . 
சுடிகை என்னும் பெயர் : 

( 2 ) 
1. சுட்டி , 2. மயிர்முடி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

1-2 சுடிகை சுட்டி , 


( 315 ) 


2217. மனவு என்னும் பெயர் 


மனவே அக்கும் , மணியும் , ஆடையும் . 
மனவு என்னும் பெயர் : ( 3 ) 

1. அக்கு , 2. மணி , 3. ஆடை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

மனமே யக்கு மாடையு மணியும் . 
இதன்பின் , 

மாதிரந் திசையு மலையும் யானையும் 
என ஒரு நூற்பா ஒருசில பிரதிகளில் காணப்படுகிறது . 


( 316 ) 


2218. முனை . என்னும் பெயர் 


முனையே இறைமையும் பகையும் ஆகும் . 


788 


திவாகரம் 


முனை என்னும் பெயர் : ( 2 ) 

1. இறைமை , 2. பகை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 இறையும் , துனியும் . 


( 317 ) 


2219. கணம் என்னும் பெயர் 


கணமே வட்டமும் திரட்சியும் ஆகும் . 
கணம் என்னும் பெயர் : ( 2 ) 
1. வட்டம் , 2. திரட்சி . 

. 


பாடவேறுபாடு - விளக்கம் 


இந்நூற்பாவை புணரி ( 2221 ) என்பதன் பின்னர் வைத்தும் 
சில பிரதிகள் அமைந்துள . கணம் என்னும் பெயர் பற்றிய நூற்பா 
( 2219 ) இதற்குப் பதிலாகச் சில பிரதிகளில் காணப்படுகிறது . 

( 318 ) 


2220. ஏவல் என்னும் பெயர் 


ஏவல் , வியங்கோளும் ஆணையும் ஆகும் , 


ஏவல் என்னும் பெயர் : ( 2 ) 


1. வியங்கோள் , 2. ஆணை . 


( 319 ) 


2221. புணரி என்னும் பெயர் 


புணரி கடலும் , கடற்கரையும் , திரையும் . 


புணரி என்னும் பெயர் ; ( 3 ) 

1. கடல் , 2. கடற்கரை , 3. திரை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
2-4 கடலுங் கரையுந் திரையும் . 

புணரி கடலுங் கடற்கரையுந் தியாகமும் . 
8.4 திரையு மாகும் . 


( 320 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


739 


2222. வரி என்னும் பெயர் 


வரியே பாடலும் , எழுதலும் , வடிவும் . 
வரி என்னும் பெயர் : ( 3 ) 

1. பாடல் , 2. எழுதல் , 3. வடிவு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 எழுதல் வடிவும் , மெழுத்தும் வண்டும் - அச்சுப்பிரதி . 

( 321 ) 


2223. அருகல் என்னும் பெயர் 


அருகல் சுருங்கலும் சார்தலும் சொல்லும் . 
அருகல் என்னும் பெயர் : ( 2 ) 


1. சுருங்கல் , 2. சார்தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1. அருகலே , 3. சாதலும் , காதலும் - அச்சுப்பிரதி . 
3-4 சார்தலு மாகும் . 


( 322 ) 


2224. கரில் என்னும் பெயர் 


கரிலே கொடுமையும் , கரித்தலும் , காழ்த்தலும் . 
கரில் என்னும் பெயர் : ( 3 ) 

1. கொடுமை , 2. கரித்தல் , 3. காழ்த்தல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 கூர்தலு மாகும் . 
2.4 கூர்மையுங் குற்றமுங் கார்ப்பும் 

கரிலே கடுமையுங் கூர்மையுங் காட்டும் . 


( 323 ) 


2225. பரவை என்னும் பெயர் 


பரவை கடலும் பரப்பும் ஆகும் . 
பரவை என்னும் பெயர் : ( 2 ) 

1. கடல் , 2. பரப்பு . 


( 324 ) 


740 


திவாகரம் - 


2226. தாவரம் என்னும் பெயர் 


மரமும் , மலையும் போல நிற்பன 

தருபெயர் தானே தாவரம் ஆகும் . 
தாவரம் என்னும் பெயர் : ( 1 ) 

1. மரமும் மலையும் போல நிற்பன . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

தலைப்பு : தாபரம் என்னும் பெயர் . 
3-4 தாபர மாகும் . 


( 325 ) 


2227. சங்கமம் என்னும் பெயர் 


ஊர்வன , பறப்பன , நடப்பன் சங்கமம் . 


சங்கமம் என்னும் பெயர் : [ 3 ] 

1. ஊர்வன , 2. பறப்பன , 3. நடப்பன . 


பாடவேறுபாடு -- விளக்கம் 


இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 


( 326 ) 


2228. பலி என்னும் பெயர் 


பலியே ஐயமும் சோறும் ஆகும் . 
பலி என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஐயம் , 2 , சோறு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 அய்யமும் , 4 , பகரும் . 


( 327 ) 


2229 : அலரி என்னும் பெயர் 


அலரி , பூமலரும் அருக்கனும் ஆகும் . 
அலரி என்னும் பெயர் : ( 2 ) 

1. பூமலர் , 2. அருக்கன் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1-2 அலரிபூ மரனும் , 
2 பூவும் , மலரும் . 


( 328 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


741 


2230. நெய்தல் என்னும் பெயர் 


நெய்தல் சாபறையும் கடற்சார் நிலனும் . 
நெய்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1 . சாபறை , 2 , கடற்சார் நிலன் ;; 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 சாப்பறையும் , ஆம்பலும் . 


( 329 ) 


2231. சித்திரம் என்னும் பெயர் 


மெய்யே போலப் பொய்யவை புணர்த்தலும் , 

செய்கோல் வடிவும் , அழகும் சித்திரம் . 
சித்திரம் என்னும் பெயர் : ( 3 ) 

1 . மெய்யே போலப் பொய்யைப் புணர்த்தல் , 

2. செய்கோல் வடிவு , 3. அழகு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2. பொய்யை , 4. யுணர்த்தலும் , யுரைத்தலும் . 
2 : 1-2 செய்கோல் வடிவும் . 


( 330 ) 


2232. மெய் என்னும் பெயர் 


மெய்யே உடம்பும் சொற்பொருளும் , மெய்யெழுத்தும். 
மெய் என்னும் பெயர் : ( 3 ) 

1. உடம்பு , 2. சொற்பொருள் , 3. மெய்யெழுத்து . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
3 மெய்ப்பொருளும் , உண்மையும் . 

( 331 ) 


2233. மண் என்னும் பெயர் 


மன்னலும் , இடைச்சொலும் இறையும் மன்னே . 
மண் என்னும் பெயர் : --- ( 3 ) . 

1 . மன்னல் , 2. இடைச்சொல் , 3. இறை . 


742 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2. இடைச்சொல்லும் , 3. குறையும் . 


( 332 ) 


2234. தன்மை என்னும் பெயர் 


தன்மை , இயல்பும் , தன்மையிடப் பொருளும் . 
தன்மை என்னும் பெயர் : ( 2 ) 


1. இயல்பு , 2. தன்மையிடப் பொருள் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 தன்மையிடைச் சொல்லும் , தன்மையிடச் சொலும் . 

( 333 ) 


( 


2235. இறுத்தல் என்னும் பெயர் 


இறுத்தல் , தங்கலும் சொல்லலும் இசைக்கும் . 


இறுத்தல் என்னும் பெயர் : ( 2 ) 


1. தங்கல் , 2. சொல்லல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


4 ஆகும் . 


( 334 ) 


2236. செயிர் என்னும் பெயர் 


செயிரே குற்றமும் சினவலும் ஆகும் . 
செயிர் என்னும் பெயர் : ( 2 ) 

1. குற்றம் , 2. சினவல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 சினவலுஞ் சிவணும் . 


( 335 ) 


2237. விதி என்னும் பெயர் 
இயல்பும் , செயலும் விதி என்று ஆகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


745 


விதி என்னும் பெயர் : ( 2 ) 


1. , 

யல்பு , 2. செயல் . 


( 338 ) 


2238. இயல் என்னும் பெயர் 


இயலே சாயலும் நடையும் ஆகும் . 


இயல் என்னும் பெயர் : ( 2 ) 


1. சாயல் , 2. தடை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2-4 சாயல் நடையென் றாகும் . 
3-4 நடையு மென்பர் . 


( 337 ) 


2239. கரைதல் என்னும் பெயர் 


கரைதல் மொழிதலும் கூவுதலும் ஆகும் . 


கரைதல் என்னும் பெயர் : ( 2 ) 


1 . 


மொழிதல் , 2. கூவுதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2. மொழிதல் . 


( 338 ) 


2240. குரல் என்னும் பெயர் 


குரலே கதிரும் , யாழில் ஓர் நரம்பும் . 


குரல் என்னும் பெயர் : ( 2 ) 


1. கதிர் , 2. யாழில் ஓர் நரம்பு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1-2 குரலே பயிர்க்கதிரும் - அச்சுப்பிரதி . 
3 யாழினோர் . 


( 888 ) 


தி -29 


744 


திவாகரம் 


2241. அரணம் என்னும் பெயர் 


அரணம் மதிலும் கவசமும் ஆகும் , 


அரணம் என்னும் பெயர் : ( 2 ) 


1. மதில் , 2. கவசம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


+ ( 340 ) 


3-4 காவலும் ஆகும் , கவசமுங் காவலும் . 


2242. மாடு என்னும் பெயர் 


மணியும் , பொன்னும் , நிரையும் , பக்கமும் , 

தனமும் மாடு என் பெயரின் சாரும் . 
மாடு என்னும் பெயர் : ( 5 ) 


1. மணி , 2. பொன் , 3. நிரை , 4. பக்கம் , 5. தனம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 2-3 செல்வமு நிறையும் - அச்சுப்பிரதி . 
1 : 3 முன்னிரையும் 
2 தனமு மாடென் றுரைக்கத் தகுமே - அச்சுப்பிரதி . 

தனமும் வனப்பு மாடென் கிளவி 
தனமு மாடெனப் பெயர்சா ரும்மே . 

( 341 ) 


2243. கணை என்னும் பெயர் 


கணையே திரட்சியும் பகழியும் ஆகும் . 


கணை என்னும் பெயர் : ( 2 ) 

1. திரட்சி , 2. பகழி . 


( 342 ) 


2244. எற்றெனல் என்னும் பெயர் 


எற்றெனல் , எறியெனல் என்னலும் ஆகும் . 
ஏற்றெனல் என்னும் பெயர் : ( 1 ) 


1. எறியெனல் . 


( 343 ) 


- 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


745 


2245. கற்பம் என்னும் பெயர் 


கற்பம் அமருலகும் கமலத்தோன் ஆயுளும் . 
கற்பம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. அமருலகு , 2. கமலத்தோன் ஆயுள் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1-2 கற்ப மூழியுங் . 


( 344 ) 


2246. சிக்கம் என்னும் பெயர் 


உச்சியும் , மயிர்வார் சீப்பும் , உறியும் , 

சிக்கம் என்னும் பெயரொடு சிவணும் . 
சிக்கம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. உச்சி , 2. மயிர்வார் சீப்பு , 3. உறி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


உச்சி மயிர்வார் சீப்புமுறி சிக்கம் 
உறியும் மயிர்வார் சீப்பும் சிக்கம் 
சிக்கம் மயிர்வார் சீப்பு முறியும் . 


( 345 ) 


2247. காரி என்னும் பெயர் 


காரி வடுகனும் , சாத்தனும் , சனியும் , 

ஊர்ப்புள்ளும் , கடுவும் , வள்ளலும் ஆகும் . 
காரி என்னும் பெயர் : ( 6 ) 


1. வடுகன் , 2. சாத்தன் , 3. சனி , 4. ஊர்ப்புள் , 
5. கடு , 6. வள்ளல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3-4 சனியுஞ் சாத்தனும் . 
2 : 1 ஓர் புள்ளும் . 

ஆல நஞ்சே சனிக்கோன் மாசாத்தன் 
காரிரு ணிறத்தன காரி யெனப்படும் . 
ஆல நஞ் சேசனிக் கோண்மா சாத்தனார் 
இருணிறத் தனவுங் காரியெனப் படுமே . 


( 346 ) 


745 


திவாகரம் 


2248. நீலம் என்னும் பெயர் 


நீல மணியும் , ( நீரில்எழு ) நெய்தலும் , 

நீலநிறத் தனவும் நீலம் எனப் படுமே . 
நீலம் என்னும் பெயர் : ( 3 ) 

1. நீலமணி , 2. நெய்தல் , 3. நீலநிறத்தன . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 3.4 நீல மென்ப . 


( 347 ) 


2249. வெள்ளை என்னும் பெயர் 


வெள்ளாடு , வெண்பா , வெள்ளை நிறத்தன , 
வெள்ளை என்னும் பெயரொடு விரியும் . 


வெள்ளை என்னும் பெயர் : ( 3 ) 

1. வெள்ளாடு , 2. வெண்பா , 3. வெள்ளை நிறத்தன . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 3.4 பெயரின் , 4. விளங்கும் . 


( 348 ) 


2250. வாரம் என்னும் பெயர் 


வாரக் கிளவி , ஏழ் கிழமையும் , மலைச்சார்பும் , 
ஈரமும் , அன்பும் , பகுதியும் இசைக்கும் . 


வாரம் என்னும் பெயர் : ( 5 ) 


1. ஏழ்கிழமை , 2. மலைச்சார்பு , 3. ஈரம் , 4. அன்பு , 
5. பகுதி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 மலைச்சார்வும் 
2 : 2 வனப்பும் . 

வாரம் என்பதன் பின் பூதரம் , அமலம் என்பவை பற்றிய 
நூற்பாக்கள் ஒருசில பிர திகளில் உள . 

பூதரம் மலையொடு புவனியும் புகலும் . 
அமலம் நளினமும் அழுக்கின்மை யாகும் . 

( 349 ) 


ஒருசொல் பல் பொருட் பெயர்த் தொகுதி 


747 


2251. ஆய்தல் என்னும் பெயர் 


ஆய்தல் நுணுக்கமும் தெரிதலும் ஆகும் . 


ஆய்தல் என்னும் பெயர் : ( 2 ) 


1. 


நுணுக்கம் , 2. தெரிதல் . 


( 350 ) 


2252. உழை என்னும் பெயர் 


உழையே மானும் , யாழில் ஓர் நரம்பும் , 

அருகிட னதுவும் அறைதற்கு உரித்தே . 
உழை என்னும் பெயர் : ( 3 ) 


1 , மான் , 2. யாழில் ஓர் நரம்பு , 3. அருகிடன் .. 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 3 யாழினோர் 
2 : 1-2 அருகி யிடனும் , அருகினதுவும் . 


( 351 ) 


2253. வழி என்னும் பெயர் 


வழியே இடனொடு பின்னும் வரையார் . 


வழி என்னும் பெயர் : ( 2 ) 


1. இடன் , 2. பின் . 


( 352 ) 


2254. கைக்கிளை என்னும் பெயர் 


ஒருதலைக் காமமும் , யாழில் ஓர் நரம்பும் , 
தெரியின் கைக்கிளை எனும் பெயர் சிவணும் . 


கைக்கிளை என்னும் பெயர் : ( 2 ) 


1. ஒருதலைக்காமம் , 2. யாழில் ஓர் நரம்பு . 


பாடவேறுபாடு -- விளக்கம் 


2 : 3 எனப்பெயர் 


( 353 ) 


748 


தீவாகரம் 


2255. வையம் என்னும் பெயர் 


சிவிகையும் , மானேறும் , சகடமும் , தேரும் , 

அவனியும் வையம் எனப்பெயர் ஆகும் . 
வையம் என்னும் பெயர் : ( 5 ) 

1. சிவிகை , 2. மானேறு , 3. சகடம் , 4. தேர் , 

5. அவனி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 4 சாரும் 
சிவிகையும் ஆனேறும் என்றும் பிரிப்பர் . 


( 354 ) 


2256. ஆற்றல் என்னும் பெயர் 


வலியும் , செயலும் , வல்லா ராதலும் , 

ஆள்வினையும் உரைக்கும் ஆற்றல் கிளவி . 
ஆற்றல் என்னும் பெயர் : ( 4 ) 

1. வலி , 2. செயல் , 3. வல்லாராதல் , 4 , ஆள்வினை 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3-4 வல்லா ராகலும் , வல்லா ராற்றலும் . 


( 355 ) 


2257. அடுதல் என்னும் பெயர் 


அடுதல் , மிறைசெயலும் கோறலும் ஆகும் . 


அடுதல் என்னும் பெயர் ( 2 ) 


1 , மிறை செய்தல் , 2. கோறல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 மிசை செயலும் , சமைத்தலும் - அச்சுப்பிரதி , 


( 356 ) 


2258. விளரி என்னும் பெயர் 


யாழ்க்கண்ணது ஓர் நரம்பும் , திறனில் யாழும் , 
வேட்கை மிகுதியும் , இளமையும் விளரி . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


749 


விளரி என்னும் பெயர் : ( 4 ) 

1. யாழ்க்கண்ணது ஓர் நரம்பு , 2. திறனில் யாழ் , 

3. வேட்கை மிகுதி , 4. இளமை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 1-2 யாழினோர் நரம்பும் . 


( 357 ) 


2259. விளக்கு என்னும் பெயர் 


விளக்கே ஒளியும் , விளக்கு நிலையும் . 
விளக்கு என்னும் பெயர் : [ 2 ] 

1. ஒளி , 2. விளக்குநிலை . 


( 358 ) 


2260. எஃகு என்னும் பெயர் 


எஃகே வேலொடு கூர்மையும் இசைக்கும் . 
எஃகு என்னும் பெயர் : ( 2 ) 

1. வேல் , 2. கூர்மை . 


( 359 ) 


2261. வில் என்னும் பெயர் 


வில்லே ஒளியும் வில்லுடைப் படையும் . 
வில் என்னும் பெயர் : ( 2 ) 


1. ஒளி , 2. வில்லுடைப்படை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 விற்படையு மாகும் , 
விற்படையு மூலமும் - அச்சுப்பிரதி . 


( 360 ) 


2262. எல் என்னும் பெயர் 


எல்லே ஒளியும் இரவிற் பொழுதும் . 
எல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஒளி , 2. இரவிற்பொழுது . 


750 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 

3-4 இரவியிராப் பொழுதும் , யிரவியும் பொழுதும் - அச்சுப் 
பிரதி . 

( 361 ) 


2263. வாள் என்னும் பெயர் 


வாளே , ஒளியும் வாளுடைப் படையும் . 
வாள் என்னும் பெயர் : ( 2 ) 

1. ஒளி , 2. வாளுடைப்படை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

வாள் ஒளியும் வாட்படையும் ஆகும் . 


( 362 )) 


2264. வாய் என்னும் பெயர் 


வாயே மெய்ம்மையும் இடனும் வரையார் . 
வாய் என்னும் பெயர் : ( 2 ) 

1. மெய்ம்மை , 2. இடன் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 மெய்ம்மை 
வாயே யிடனு மெய்யும் வாக்கும் - அச்சுப்பிரதி . 


( 363 ) 


2265. அங்கதம் என்னும் பெயர் 


அங்கதம் , தோளணி , அரவும் ஆகும் . 
அங்கதம் என்னும் பெயர் : ( 2 ) 

1. தோளணி , 2. அரவு . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

அங்கதந் தோளணி யரவு மழகுங் 

கொடியு மதனொடு கூறப் படுமே - என்று ஒரு பிரதியில் 
பாடம் . 

( 364 ) 


2266. அரி என்னும் பெயர் 


கண்வரி , கடல் , பொன் , கிண்கிணிப் பெய்பரல் , 
( நல் ) நிறம் , குதிரை , தவளை , குரங்கு , 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


751 


பகை , வாள் , சயனம் , வலி , வண்டு , அம்பு , 
புகைஎனப் பதினைந்தும் அரி எனப் புகல்வர் . 
5 சிங்கம் , திருமால் , திகிரி , இரவி , 
இந்திரன் , காற்றே , யமனே . அங்கி என்று 
அங்கண் வடமொழிச் சிதைவின் அரி ஆகும் . 


அரி என்னும் பெயர் : ( 15 ) 

1. கண்வாரி , 2. கடல் , 3. பொன் , 4. - கிண்கிணிப் 
பெய்பரல் , 5. நிறம் , 6. குதிரை, 7. தவளை , 8. குரங்கு , 
9. பகை , 

10. வாள் , 11. சயனம் , 12. வலி , 13. வண்டு , 
14. அம்பு , 15. புகை . 
வடமொழிச் சிதைவின் அரி : ( 8 ) 

1. சிங்கம் , 2. திருமால் , 3. திகிரி , 4 . இரவீ , 
5. இந்திரன் , 6. காற்று , 7. யமன் , 8. அங்கி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

5 ஆம் அடியாக , அதாஅன்று என்னும் தனிச் சொல் சில 
பிரதிகளில் காணப்படுகிறது . 
6 : 3-4 யிரமனங் கியென 
8.9 பகரி லரிசி நெற்கதிர் பன்றி 

கிளியே பாம்பொடு பச்சையு மரியே 
என மேலும் இரண்டடி சில பிரதிகளில் மிகையாக உள்ளன . ( 385 ) 


2267. நாண் என்னும் பெயர் 


மாதர் மங்கல அணியும் , மானமும் , 

பாசமும் , நாண் என்னும் சொல்லின் பயிலும் . 
நாண் என்னும் பெயர் : ( 3 ) 

1. மாதர் மங்கல அணி , 2. மானம் , 3. பாசம் . ( 366 ) 


2268. மகரம் என்னும் பெயர் 


மகரம் மீனேறும் காதணியும் ஆகும் . 
மகரம் என்னும் பெயர் : ( 2 ) 

1 . மீனேறு , 2. காதணி . 


தி -30 


752 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3. காதலும் , தாதும் , 4. வரையார் . 


( 367 ) 


2269. வாழி என்னும் பெயர் 


வாழி , இடைச்சொல்லும் , வாழ்க எனும் சொல்லும் . 
வாழி என்னும் பெயர் : ( 2 ) 

1. இடைச் சொல் , 2. வாழ்க . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 இடைச் சொலும் , 4. சொலும் . 


( 388 ) 


2270. வெறுக்கை என்னும் பெயர் 


வெறுக்கை செல்வமும் விழுப்பொருளும் ஆகும் . 
வெறுக்கை என்னும் பெயர் : ( 2 ) 

1. செல்வம் , 2. விழுப்பொருள் . 


( 389 ) 


2271. நகை என்னும் பெயர் 


மகிழ்ச்சியின் விளையாட்டின் வரும்நகை தானே , 
இகழ்ச்சி யிடத்தும் எய்துதற்கு உரித்தே . 


நகை என்னும் பெயர் : ( 3 ) 

1. மகிழ்ச்சியின் வரும் , 2. விளையாட்டின் வரும் , 
3. இகழ்ச்சியிடத்தும் எய்தும் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1-2 மகிழ்ச்சியில் விளையாட்டில் 
2 : 3-4 எய்துங் கிளவி . 


( 370 ) 


2272. இடி என்னும் பெயர் 


தகரமும் , சுண்ணமும் , தருப்பணப் பிண்டியும் 
இனையவை இடி எனும் பெயரின் இசைக்கும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


753 


இடி என்னும் பெயர் : ( 3 ) 

1. தகரம் , 2. சுண்ணம் , 3. தருப்பணப் பிண்டி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 2-4 இடியென விசைத்தல் வேண்டும் . 


( 371 ) 


2273. தொய்யில் என்னும் பெயர் 


உழவு நீரில் எழுவதுஓர் புதலும் , 
குழைவும் , மகிழ்ச்சியும் , அழகும் என்று இவை 
துயரும் கூறும் தொய்யில் கிளவி . 


தொய்யில் என்னும் பெயர் : ( 5 ) 

1. உழவுநீரில் எழுவது ஓர் புதல் , 2. குழைவு , 

3. மகிழ்ச்சி , 4. அழகு , 5. துயர் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1-2 உழவு நிலத்தில் 
2 : 2-4 நெகிழ்ச்சியு மழகு மிவையொடு 
மகிட்சியு மழகுமென வைந்துந் 
3. துயரு முலைமேற் றொய்யிலுந் தொய்யில் . 


( 372 ) 


2274. அராகம் என்னும் பெயர் 


கீதமும் , நிறமும் , செந்நிறக் கெழுவும் , 
ஆசையும் , முடுகியலும் அராகம் எனப்படும் . 


அராகம் என்னும் பெயர் : ( 5 ) 

1. கீதம் , 2. நிறம் , 3. செந்நிறக் கெழு , 4. ஆசை , 
5. முடுகியல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 3-4 அராக மாகும் , அராகமென வறைவர் . 


( 373 ) 


2275. நாகு என்னும் பெயர் 


ஆவும் எருமையும் மரையும் அல்லன் 
ஈனா இளமையும் கெழுமையும் , இளமரமும் , 


754 


திவாகரம் 


நீர்வாழ் சாதியுள் நந்தும் என்று இவை 

நாகு எனும் பெயரின் நடைபெற்று இயலும் . 
நாகு என்னும் பெயர் : ( 4 ) 

ஆ எருமை மரை அல்லனவற்றின் இளமை , 
2. கெழுமை , 3. இளமரம் , 4. நந்து .. 
பாடவேறுபாடு 

- விளக்கம் 


2 : 3 செழுமையும் , கொழுமையும் . 

கோடு மெருமையு மரையு நத்தும் 
மீன்பெணு மிளமையுங் கெழுமையு மிளமரமும் 
நாகெனும் பெயரின் நடைபெற் றியலும் - அச்சுப்பிரதி . 

( 374 ) 


2276. கூழ் என்னும் பெயர் 


பல்வகை உணவும் , பயிரும் , பொன்னும் , 

கொள்ப மாதோ கூழ்என் கிளவி . 
கூழ் என்னும் பெயர் : ( 3 ) 

1. பல்வகை உணவு , 2. பயிர் , 3. பொன் . 


( 375 ) 


2277. மலர்தல் என்னும் பெயர் 


மலர்தல் , தோன்றலும் எதிர்தலும் ஆகும் . 
மலர்தல் என்னும் பெயர் : ( 2 ) 

1. தோன்றல் , 2. எதிர்தல் .. 
பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 மலர்த்தலு மாகும் , மெதிர்தலும் விரிதலும் . 


( 376 ) 


2278. இதை என்னும் பெயர் 


இதையே மரக்கலப் பாய் , புதுப் புனமே . 


இதை என்னும் பெயர் : ( 2 ) 


1. மரக்கலப்பாய் , 2 , புதுப்புனம் . 


- 



ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


755 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 பாயும் புதுப்புனமும் . 


( 377 ) 


2279. கிழி என்னும் பெயர் 


எழுது படமும் , ( இரு நிதிப் பொதியும் , 

கிழிபடு துகிலும் , கிழி எனற்கு உரிய . 
கிழி என்னும் பெயர் : ( 3 ) 

1. எழுதுபடம் , 2. நிதிப்பொதி , 3. கிழிபடுதுகில் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 3-4 கிழியென் றாகும் . 


( 378 ) 


2280. ஊக்கம் என்னும் பெயர் 


வண்மையும் , முயற்சியும் மனத்தின் மிகுதியும் 
உண்மையும் உரைக்கும் ஊக்கக் கிளவி . 


ஊக்கம் என்னும் பெயர் : ( 4 ) 

1. வண்மை , 2. முயற்சி , 3. மனத்தின் மிகுதி , 
4. உண்மை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3-4 மனத்து மிகுதியும் 
2 : 1 ஆண்மையும் . 


( 379 ) 


2281. நேர் என்னும் பெயர் 


உடன்படல் , கொடை , ஒத்தல் , மாறாதல் , நுட்பம் , 
சமன் , பாதி , மிகுதி , தலைப்பாடு , தனிமைஎன 
நிகழ்ந்த பத்தும் நேர் என் கிளவி . 


நேர் என்னும் பெயர் ; ( 10 ) 

1. உடன்படல் , 2. கொடை , 3. ஒத்தல் . 4. மாறாதல் , 
5. நுட்பம் , 8. சமன் , 7. பாதி , 8. மிகுதி , 
9. தலைப்பாடு , 10. தனிமை . 


756 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

1 உடன்பட லுவமை யொத்த னுட்பம் 
2 : 1-2 நிகழ்ந்த வீரைந்தும் , நிகழ்ந்த வொன் பானும் . 


( 380 ) 


2282. கடி என்னும் பெயர் 


கடிஎன் கிளவி வரைவே , கூர்மை , 
காப்பே , புதுமை , விரைவே , விளக்கம் , 
மிகுதி , சிறப்பே , அச்சம் , முன்றேற்று , 
ஆயி ரைந்தொடு , ஐயமும் , கரிப்பும் , 
மெய்ப்படத் தோன்றும் அப்பொருட்டு ஆகும் . 
வாசகம் , பேயும் , மணம்புணர்வும் என்று இவை 
காசு இன்று உரைக்கும் கடி என் கிளவி . 


கூடி என்னும் பெயர் : ( 15 ) 
1. வரைவு , 

2. கூர்மை , 3. -காப்பு , 4. புதுமை , 
5. விரைவு , 6. விளக்கம் , 7. மிகுதி , 8. சிறப்பு . 
9. அச்சம் , 10. முன்னேற்று , 

10. முன்னேற்று , 11. ஐயம் , 
12. கரிப்பு , 13. வாசம் , 14. பேய் , 15. மணம்புணர்வு 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 1 காப்பொடு , 3. விரையே 
3 : 3-4 அச்சங் கடிதல் , அச்ச முன்னர் , அச்சமு முன்னென் , 

அச்சமுமன்றி 


4 ஆயீ ரைந்து மையமுங் கரிப்பும் 
3 மிகுதி சிறப்பே அச்சமு மன்றி 
மெய்ப்படத் தோன்றும் பொருட்டு மாகும் . 
ஐயமுங் கரிப்பு மாகலு முரித்தே 
வாசமும் பேயும் மணம்புணர்வு மாகும் . 

கடியென் கிளவி காப்பே கூர்மை 
விரையே விளக்க மச்சஞ் சிறப்பே . 
வரைவே மிகுதி புதுமை தோற்றம் 
மெய்ப்படத் தோன்றும் பொருட்டா கும்மே 
ஐயமுங் கரிப்பு மாகலு முரித்தே - அச்சுப்பிரதி . ( 381 ) 


2283 . 


வாகை என்னும் பெயர் 


ஆள்வினை முதலாம் செய்கையும் நலனும் . 
கைவலம் முதலாம் கல்வியும் ஆண்மையும் , 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


757 


சால்பு முதலாம் பண்பும் ஈகையும் , 
ஒழுக்கம் முதலாம் தவமும் அறத்துறையும் 
ஒருவரின் ஒருவர் வென்றி மிகுதி 

பெறுவன எல்லாம் வாகை என்ப . 
வாகை என்னும் பெயர் : 

ஒருவரின் ஒருவர் வென்றி மிகுதி பெறுவன . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1. ஆள்வினை முதலாம் செய்கையு நலனும் 

ஊக்க முதலாம் உள்ளமும் ஆண்மையும் 
கைவலம் முதலாம் கல்வியும் புலமையும் 

சால்பு முதலாம் பண்பு மீகையும் 
என்று ஒரு பிரதியில் ஓரடி அதிகமாகவும் பாடம் வேறுபடவும் 
உள்ளது . 
5 : 3-4 வென்றி மிகுதியும் . 
6 : 4 எனும் பெயர் 
6 உடையன வெல்லாம் வாகையெனப் படுமே 
உடன் பயின் றனவெல்லாம் வாகையெனும் பெயர் , ( 382 ) 


2284. திவாகர வரலாறு 


புலவி நீக்கிய கல்விச் செல்விக்கு 
அமழ்துசுவை ஈந்த அரும்பெறல் இன்பத்து 
ஒருபெருஞ் செல்வன் அருவந்தைச் சேந்தன் 
பகர்சொல் திவாகரத்துப் பதினோ ராவது 

ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி முற்றும் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
4-5 சொற்ற திவாகரத் துப்பதி னொராவது 

ஒருசொல் பல்பொருட் பெயர்த்தொகுதி முற்றும் . 
5 ஒருசொல் பல்பெயர்த் தொகுதி முற்றும் . 


( 383 ) 


பதினொன்றாவது 
ஒருசொற் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


பதினொன்றாவது 
ஒருசொற் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


ஆதிப் பொருள் 


1. அங்கதந் தோளணி அரவு மாகும் . 
2 , அடுதல் மிறைசெயங் கோறலு மாகும் . 
3. அண்ணல் பெருமையும் தலைவனு மணுகலும் . 
4. அண்டர் தேவரும் ஆயரும் ஆகும் . 
5. அணியே பூணும் அழகு மாகும் . 
6. அசைதல் நோதலும் தங்கலு முரித்தே . 
7. அந்தில் அடுக்களையும் அசைநிலைக் கிளவியும் . 
8. அந்த மீறும் அழகு மாகும் . 
9. அமறல் மிகுதியும் பொலிவு மாகும் . 
10. அம்பரங் கூறை கடலும் ஆகாயமும் . 
11. அயிலே வேலும் கூர்மையு மாகும் . 


* கி . பி . 1702 - ஆம் ஆண்டில் எழுதப்பெற்ற பழஞ்சுவடி 
யில் கண்டபடி ‘ ஆதிப்பொருள் , அந்தப்பொருள் 
என்னும் பகுதிகள் தரப்பட்டுள்ளன . இந்தச் சுவடியிற் 
போல மேலும் பல சுவடிகள் ( தேசிய நூலகம் -6 சுவடி ) 
இவ்வகைப் பகுப்பில் காணப்படுகின்றன . இப்பகுதி 
களைப் பின்னர் ஆதியிற் பொருள் அந்தத்துப் பொருள் 
என்றும் குறித்துள்ளனர் . 1940 - ஆம் ஆண்டு வெளி 
யான முதற்பதிப்பு இவ்வகை அமைப்பிலேயே உள்ளது . 
பின்வந்த பதிப்புகளும் அவ்வாறே . சுவடிகளில் காணும் 
நூற்பாவடைவுடன் அச்சுப்பிரதி சிற்சில இடங்களில் 
வேறுபட்டுக் காணப்படுகிறது . 


762 


திவாகரம் 


12. அரணம் மதிலும் கவசமு மாகும் . 
13. அருகல் சுருங்கலும் சாதலும் ஆகும் . 
14. அரிலே பிணக்கமுஞ் சிறுநூறுங் குற்றமும் . 

அரலை கழலையோ டருங்கனிக் காழே . 
16. அருணம் சிவப்பும் மானு மாகும் . 
17. அலரி பூமரனும் அருக்கனு மாகும் . 
18. அழுங்கல் இரக்கமுங் கேடு மாகும் . 
19 , அள்ளல் சேறும் செறிவும் வன்மையும் . 
20. அறலே விழவும் நீரும் நீர்த்திரையும் . 

திரையலைத் துறு நுண் கருமணலு மாகும் . 
21. ஆகம் மார்பும் உடலு மாகும் . 
22. ஆசு சிறுமையும் குற்றமு மாகும் . 
23. ஆயங் கூட்டம் சூது மாகும் . 

ஆரல் செவ்வாய்க் கோளும் கார்த்திகை நாளும் . 
25. ஆரே கூர்மை ஆத்தி மரனும் 

தேராழி யகத்திற் செறியறுப்பு மாகும் . 


28. ஆர்தல் நிறைதலும் உண்டலு மாகும் . 
27. ஆலுதல் ஆடல் ஒலியு மாகும் . 
28. ஆய்தல் நுணுக்கமும் தெரிதலு மாகும் . 
29. இருத்தல் செகுத்தலும் வீழ்த்தலு மாகும் . 
30. இதையே மரக்கலப் பாய்புதுப் புனமே . 
31. இயலே சாயல் நடையென் றாகும் . 
32. இளமை தண்மையும் காமமும் இசைக்கும் . 
33. இரங்க லரவமும் அழுங்கலு மிசைக்கும் . 
34. இழுமெனல் ஓசையும் இனிமையு மாகும் . 
35. இறுத்தல் தங்கலும் சொல்லலு மிசைக்கும் . 
36. இரலைக் கிளவி தலை நாட் பெயரும் 

ஊது கொம்பும் புல்வாய்க் கலையும் . 


37. இறையே கடனும் இல்லி னிறப்பும் 

சிறிதுந் தங்கலும் உயர்ந்தோரும் சிறக்கும் . 
38. உம்பர் மேலிடம் அமரர்க்கு முரித்தே . 
39. : உருத்தல் தோன்றலும் வெகுட்சியு மாகும் . 
40 , உசாவே கருதல் துணையு மாகும் . 


ஒரு சொற் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


763 


41. உடுவே நாண்மீன் பகழியு மாகும் . 
42. உறழே இடையீடும் உணர்வும் ஒலித்தலும் . 
43. உந்தி கொப்பூழும் தேருருளும் யாறும் 

வந்துழி யாழ்க்கண்ணதோ ருறுப்பும் வரையார் . 
44. உழையே மானும் யாழிலோர் நரம்பும் 

அருகி யிடனு மறிதற் குரித்தே . 


45. ஊறே யிடையூறும் உற்றறி புலனும் . 
46. எல்லை பகலாம் அளவையு மிசைக்கும் . 
47. எள்ளல் நகையும் இகழ்ச்சியு மாகும் . 
48. எற்றுதல் புடைத்தலும் எறிதலு மாகும் . 
49. எற்றென லெறியென லென்ன லாகும் . 
50. எல்லே ஒளியும் இரவிற் பொழுதும் . 
51. எதிரி இருபெயர்ப் படைக்கு மெய்தும் . 
52. எஃகே வேலொடு கூர்மையு மிசைக்கும் . 
53. ஏணே வலியும் நிலையுடைமையு மாகும் . 
54. ஏணி உலகமும் எல்லையு மாகும் . 
55. ஏற்றல் கோடலும் எதிர்ந்து பொருதலும் . 
58. ஏனைய தொழிவும் இடைச்சொல்லு மாகும் . 
57. ஏவல் வியங்கோளும் ஆணையு மாகும் . 


58. கடியென் கிளவி காப்பே கூர்மை 

விரையே விளக்கம் அச்சம் சிறப்பே 
வரைவே புதுமை மிகுதி தேற்று 
மெய்ப்படத் தோன்றும் பொருட்டா கும்மே . 


59. ஐயமும் கரிப்பும் ஆகலு முரித்தே . 
60. கடிகை பேதஞ் சமையங்க ணாழிகை. 
61. கடுவே கடுமரம் விடமு மாகும் . 
62 . கணையே திரட்சியும் பகழியு மாகும் . 


83. கண்டம் மெய்புகு கருவி கழுத்துத் 

துண்டந் திரைவாள் தேசமு மாகும் . 


64. கதலி வாழையுந் துகிற்கொடியு மாகும் . 
65. கதழ்வே வேகமுஞ் சிறத்தலுங் காட்டும் . 
88. கந்தம் புலனே கிழங்குங் கடியும் . 


764 


திவாகரம் 


73 . 


67. கந்தரம் மலைமுழை கழுத்து மாகும் 

வந்துழி மேகப் பெயரும் வரையார் . 
68. கயமே யாழமும் யானைக் கன்றும் . 
69. கரிலே கொடுமையுங் கரித்தலும் காழ்த்தலும் . 
70. கரைதல் மொழிதலும் கூவலு மாகும் . 
71. கலித்தல் எழுச்சியும் ஒலித்தலும் காட்டும் . 
72. கலையே நூல்கல்வி காஞ்சி ஆடை 

முசுவு மானேறும் கால நுட்பமும் . 

கவலை துன்பமும் கவர்த்த வழியும் . 
74. கவிகை குடையும் கொடையு மாகும் . 
75. கவனம் கலக்கமும் காடு மாகும் . 
76. கழங்கு அணங்காட்டொடு கொடிக்கழலு மாகும் . 
77. கழுமல் பற்றும் மயக்கமும் ஆகும் . 
78. கற்பம் அமருலகும் கமலத்தோ னாயுளும் . 
79 . கனலி தீபமும் கதிரவனு மாகும் . 
80 . கனவே மயக்கமும் துயிலு மாகும் . 
81. கனமே வட்டமும் திரட்சியு மாகும் . 
82. கலுழி கலிங்கனீர் முல்லைநிலக் கான்யாறு . 
83. காரே மேகமும் மாரிக் காலமும் 

நீரும் கருமையும் நிகழ்த்துங் கிளவி . 
84. காதை மொழியும் கதையு மாகும் . 
85. காவே காத்தலும் காவு மாகும் . 
86. காயம் யாக்கையும் காழ்ப்பு மாகும் . 
87 . கால நாட்கூறுங் காலமு மாகும் . 
88 . காசை நானலும் காயா மரமும் . 
89 . கார் மணியும் குற்றமு மாகும் . 
90 . கானே விரையும் காடு மாகும் . 
91 . கானல் கதிரொளியும் கடற்சார்பின் மலைச்சார்பிற் 

றானெழு நன்மரச் சோலையுந் தழுவும் . 
92. குழலே துளையும் மயிருங் கூறும் . 
93. குரலே கதிரும் யாழிலோர் நரம்பும் . 
94. குயிறல் கூவலும் செறிதலும் தடை தலும் . 
95. குழையே குண்டலந் தளிர்சேறு மாகும் . 


ஒருசொற் பால்பொருட் பெயர்த் தொகுதி 


765 


96. குரையே ஒலியும் இடைச்சொல்லு மாகும் . 
97. குலமே இல்லமும் குடிமையும் கூட்டமும் . 
98. கலப்பெயர் பண்டமும் பல்பண்டத் தெருவும் 

வார்புனற் கரையும் வந்துழிக் கொளவே . 
99. கேவலந் தனிமையும் முத்தியு மாகும் . 
100. கேள்வி கல்வியும் செவியுங் கிளக்கும் . 

கொண்டல் மேகமும் கூதிர்க்கீழ் காற்றும் . 
102. கொற்றம் அரசியலும் வெற்றியு மாகும் . 
103. கோடே சங்கும் ஊதுங் கொம்பும் 

மாவின் மருப்பும் மரத்தின் பணையும் 

நீரின் கரையு நிகழ்த்துங் கிளவி . 
104. கோடரக் கிளவி குரங்கொடு மரத்தின் 

கோடும் பொதும்பும் கூறு மென்ப . 
105. சிரகம் துவலையும் கரகமு மாகும் . 
106. சிறையே காவலும் இறகுஞ் செப்பும் . 
107 . சினையே கருவும் உறுப்பும் மரக்கோடும் . 
108. சிலம்பே மலையும் ஒலியு மாகும் . 
109. சுடிகை சுட்டி மயிர்முடியு மாகும் . 
110. சூழி முகபடாம் வாவியுஞ் சொல்லும் . 
111. சூர்தெய்வம் வஞ்சம் நோய் அஞ்சாமையும் 

சொல்லும் . 
112. செயிரே குற்றமும் சினவலு மாகும் . 
113. செத்தென் கிளவி கருத்தோ டொப்பே . 
114. சேணே யுயர்வும் நீளமு மாகும் . 
115. ஞெள்ளல் தெருவும் மேன்மையும் நிகழ்த்தலும் . 
116. தண்ணடை நாடும் ஊரு மாகும் . 
117. தடமே பெருமை கோட்டமலை யாகும் . 
118. தபுதல் கெடுதலுஞ் சாதலு மாகும் . 
119. தரணி நிலனும் மலையும் இரவியும் . 
120. தவவென் கிளவி மிகுதலும் குறைதலும் 
121. தனிமம் அழகொடு மெத்தையு மாகும் . 
122. தன்மை இயல்பும் தன்மையுடைப் பொருளும் . 
123. தாவே வலியும் வருத்தமு மாகும் . 

தாவென் கிளவி யிடையீடு மாகும் . 


766 


திவாகரம் 


124. தாமம் ஒளியும் தார்மாலையு மாகும் . 
125. தாலம் தரைபனை நாவும் உண்கலனும் . 
126. தாரம் அரும்பண்டம் வெள்ளி யதனொடு 

சேருமேழ் நரம்பிலோர் நரம்புஞ் செப்பும் . 
127. துன்னல் குறுகலும் செறிவும் சொல்லும் . 
128. துணங்கை யாடலுந் திருநாளும் விழாவும் . 
129. தூங்கல் ஆடலும் தாழ்வும் சொல்லும் . 
130. தேசிகம் திசைச்சொல்லும் அழகும் செப்பும் . 
131. தோலே யானையும் வனப்புந் தோற்பலகையும் . 
132. தோடே தொகுதியும் பனை : பிதழ் போல்பவும் 

பூவி னிதழும் புகலுங் கிளவி . 
133. நளியே பெருமையும் சீதமும் செறிவும் . 
134. நந்தல் கேடும் ஆக்கமு மாகும் . 
135 . நனவே யுணர்ச்சியும் அகலமு மாகும் . 
136. நனைபூ மொட்டிற்குங் கள்ளிற்கும் நாமம் . 
137. நவமே புதுமையும் ஒன்பது மாகும் . 
138 . நியமம் அங்காடியுந் தெருவும் நியதியும் . 
139. நிழத்தல் நுணுக்கமும் நிழற்செயலு மாகும் . 
140. நீவி யென்ப தளித்தலுந் துடைத்தலும் . 
141. நூலே யெண்ணும் பனுவலு மாகும் . 
142. நெய்தல் சாபறையுங் கடற்சார் நிலனும் . 
143. நொறிலே நுடக்கும் விரைவு மாகும் , 
144. படரே யுள்ளல் செலவொடு பரிவே . 
145. பதங்கம் விட்டிலொடு பறவையின் பொதுப்பெயர் . 
146. பதியே யுறைவிடந் தலைவனு மாகும் . 
147. பரவை கடலும் பரப்பு மாகும் . 
148. படிமம் விரதமும் வடிவு மாகும் . 
149 , பலியே யையமுஞ் சோறு மாதம் . 
150. பரிவு துன்பமும் இன்பமும் பகரும் . 

பட்டிகை கச்சும் பணையிரதமு மாகும் . 
152. பணையே பெருத்தலும் பிழைத்தலும் பழனமும் , 
158. படியே பாரும் பகைத்தலு மாகும் . 


151 . 


ஒரு சொற் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


787 


154. படுவே படுதலும் கலைவல் லானும் . 
155. பாங்கு பால்பரிசு பக்கந் தோழி . 
156. பாச மூசித் துளையொடு கயிறே 

பேசிற் றமர்பெய ராகலு முரித்தே . 
157. பாடலஞ் சிவப்பும் பாதிரியு மாகும் . 
158. பாடி நகரமும் நாடும் படைவீடும் . 
159. பாடே பெருமையும் ஒலித்தலும் படுத்தலும் . 
160. பிரசந் தேன்பட் டேனீப் பெயரே . 
161. புணரி கடலுங் கரையுந் திரையும் . 
162. பிறங்கல் உயர்வும் மலையும் பெருமையும் . 
163. புதைகணைக் கட்டே புதுமையு மாகும் . 
164. புலம்பே தனிமையும் நடுக்கமும் புலம்பலும் . 
165. புண்ட ரீகந் தாமரை புலியே . 
166. புரிதல் விரும்பலும் செயலு மாகும் . 
167. பூவே யழகுங் கூர்மையு மாகும் . 
168. பொறையே சுமத்தலும் பரித்தலும் பொறுத்தலும் 
169. பொழிலே சோலையும் உலகமும் புகலும் . 
170. போற்றல் பாது காத்தலும் புகழ்தலும் . 
171. மலைதல் பொருதலும் மலர்சூ டுதலும் . 
172. மஞ்சு மேகமு மிளமையும் வனப்பும் . 
173. மறையே வேதமும் மறைத்து மொழி கிளவியும் . 
174 : மறலி கூற்றும் மயக்கமும் ஆகும் . 
175. மற்றென் கிளவி வினைமாற் றசைநிலை . 
178. மனவே யக்கு மணியு மாடையும் . 
177. மகரம் மீனேறுந் தாது மாகும் . 
178. மலர்தல் தோன்றலும் எதிர்தலு மாகும் . 
179. மதர்வென் கிளவி வலியும் மடனும் 

மிகுதியும் வனப்பும் மேவுதற் குரித்தே . 
180. மதலைக் கிளவி தூணே மரக்கலம் 

புதல்வர் பெயரே கொடுங்கைப் பாவைபோல்வன 
தகவிற் றாகுஞ் சார்பி னெவையும் . 


தி -32 


788 


திவாகரம் 


181. மாறுத லொப்பும் மயக்கமு மாகும் . 
182. மாதர் காதலும் மகளிரு மாகும் . 
183. மாவே பெருமையுங் கருமையும் நிறனும் 

மேவிய நாற்கா லுடையவும் வண்டும் 

பூவுறை திருவென வாறையும் பொருந்தும் . 
184. முரணே வலியும் பகையும் ஆகும் . 
185. முடலை திரட்சியும் முருகு மாகும் . 
186. முனையே யிறைமை பகைமையு மாகும் . 
187. முற்றே முழுவதும் வளைத்தலும் மொழியும் . 
188. மூரி பெருமையும் ஆனேறு மாகும் . 
189. மூலம் நாளும் வேரும் முதலும் . 
190. மூரல் நகைஎயிறுஞ் சோறு மாகும் . 
191. மெய்யே யுடம்புஞ் சொற்பொருளும் 

மெய்யெழுத்தும் . 
192. வறிது சிறிதாகும் அருகலு முரித்தே . 
193. வல்லை விரைவும் மதிலு மாகும் . 
194. வயாவே வேட்கைப் பெருக்கமும் வருத்தமும் . 
195. வள்ளே கூர்மையும் வாரும் வலியும் . 
196. வண்ணம் ஓசையும் வடிவு மாகும் . 
197. வசியே திரட்சியும் வருடலுங் கூர்மையும் . 
198. வழங்கல் கொடைசெறல் சொல்லும் வரையார் . 
199. வனமே காடும் நீரு மாகும் . 
200 . வரியே பாடலும் எழுதலும் வடிவும் . 
201. வடிவே மேனியும் உருவும் மெய்யும் , 
232 . வலனே வென்றியும் வலமும் மேலும் . 
203. வதுவை மன்றலும் மணமும் மிக்க 

பொதுவுறு வாசமும் மணம்புணர்வு மாகும் . 
204. வாயில் புலனும் வாயிலுந் திறனும் . 
205. வாளே யொளியும் வாளுடைப் படையும் . 
206. வாழியிடைச் சொல்லும் வாழ்கவென் சொல்லும் . 
207. வாரக் கிளவி யேழ்கிழமையும் மலைச்சார்பும் 

ஈரமும் அன்பும் பகுதியு மிசைக்கும் . 
208 , விளக்கே யொளியும் விளக்கு நிலையும் . 


769 


ஒருசொற் பல் பொருட் பெயர்த் தொகுதி 


209 . வில்லே யொளியும் வில்லுடைப் படையும் . 
210 . விம்மல் ஒலித்தலும் விம்முறலு மாகும் . 
211. விறப்பே செறிவும் வெருவலும் பெருகலும் . 
212. விண்டு மாயோனும் வெற்பும் வேயும் . 
213. விடங்க முகடும் அழகும் ஆகும் . 
214 . விரையென் கிளவி சாந்தும் வெறியும் . 
215 , வீசுதல் கொடுத்தலும் எறிதலு மாகும் . 
216. வெறுக்கை செல்வமும் விழுப்பொருளு மாகும் . 
217. வெடியே வெள்ளிடை வெருவு மாகும் . 
218. வெம்மை வேண்டல் விரைவென விளம்புவர் . 
219. வெறியே நாற்றமும் விரையோ டணங்காட்டும் . 
220. வேலி மதிலுங் காவலு மாகும் . 
221. வேயே மூங்கிலும் ஒற்றும் வினையும் . 
222. வேலன் முருகனும் வெறியாட் டாளனும் . 
223. வேளாண்மை யுபகாரம் உபசாரமும் விளம்பும் . 
224. வேலை தானே கடலுங் கடற்கரையும் 

காலமுங் கூறுங் கருவித் தாகும் . 


ஆதிப்பொருள் முற்றும் . 


அந்தப் பொருள் 


1. சேமங் காவல் இன்பம் இரவுபொன் 

ஏமாப்பு மயக்கமும் ஏம மாகும் . 
2. சிறப்புச் சீர்மை யிடும்பையிம் மூன்றும் 

விரிக்கின் நூலோர் விழும மென்ப . 
3. நீர்முதலாகிய துளியு மருந்து முதல் 

நோய்நீக்கி யின்பங் கொடுக்கும் பொருளும் 
கூறை மாசு கழுவுவர் நீரும் 
பாலுறு பிரையுங் காரமும் ஒழுகலும் 
ஓரிடைச் சொல்லும் உறையெனற் குரிய . 


4. ஊரும் வலியும் உறையுளுஞ் சயனமும் 

பாழி யென்று பகரப் படுமே . 
5. ஆயமும் மகளிர் விளையாடற் றொழிலும் 

பாய்புனற் படுகரும் பண்ணையென் றாகும் . 
6. உயர்வுங் குற்றமும் உவமைச் சொல்லும் 

புரையென் கிளவிப் பொருளொடு புணரும் . 
7. சாதலு நிலைத்தலும் உறங்கலுந் துஞ்சல் . 
8. குறளே யழகு குறங்கே யிடப்பால் 

இவையிந் நான்கும் வாம மாகும் . 
9. யாமமும் இரவும் பொழுதுஞ் சாமம் . 
10. நெடித்தற் பொழுதும் நீரோடு கையும் 

பாடற்பல் லியமும் பாணியென் றாகும் . 
* 11 . பூப்புனை மாலையும் மாலைபுனை மாதமும் 

தோற்புனை வின்னாண் டொடர்கைக் கட்டியும் 

கோச்சேரன் பெயரும் மயிர்காற்றுக் கோதையும் . 
12. மேற்செல வும்பா விகற்பத்தொரு விகற்பமும் 
யாற்றெழு மோர்கொடிப் பிறப்பும் அதனுவமை 

மாதரும் 
மாற்றரும் பெயர்க்கொடை வஞ்சியென் றாகும் . 


ஒருசொற் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


771 


13. மாயோன் பெயரே மயக்கம் வேட்கை 

மேகங் காற்றுப் பெருமை கருநிறம் 

எழுபுதன் கண்ணேணி , மாலென விசைப்பர் . 
14. யானையுங் கோழியுஞ் சங்கும் வாரணம் . 
15. பூவும் பூமாலையும் போர்முன் செல் 

கொடிப்படையும் 
மாலினுக் கணியுங் கிண்கிணி மாலையும் 

தாவில் பெயர்க்கொடை தாரென் றாகும் . 
16. வில்லையும் மலையையும் சிலையென விளம்புவர் 
17. சந்தனம் மாலைபூண் ஆத்தி முத்தென 

வந்தன வைந்தும் ஆர மாகும் . 
18. எயிலுறுப் புழுபடை நாஞ்சி லாகும் . 
19. அரிவையர் முலையுங் கொடுவாளும் இளமையும் 

கருதிலிம் மூன்றுங் குயமெனக் கருதுவர் . 
20. சேறலும் எழுதலுஞ் செலுத்தலும் விரும்பலும் 

ஏறலும் இவர்வென் கிளவி கூறும் . 
21. விழவுங் கள்ளுஞ் சாறென விளம்புவர் . 
22. அழகும் அழகுடை மாதரும் அதனொடு 

கட்டளைக் கலித்துறையுங் காரிகை என்ப . 
23. கழியு நாளும் புலரிக் காலையும் 

தழுவும் வைகலுந் தங்கலு முரித்தே . 
24. நெய்தலும் நிலனுங் குவலைய மென்ப . 
25. வண்டின் பெயரும் மதுவுங் கொடையும் 

தொண்டும் நவமெனச் சொல்ல வேண்டும் 

தொண்டென் கிளவி தொழும்பு மாகும் . 
26. செவ்வாய் முருகன் இளமை புத்திரர் 

இவ்வா றெல்லாஞ் சேயென விசைப்பர் . 
27. நெல்லின் றாளும் புல்லுங் கூர்மையும் 

சொல்லின் மூன்றும் வையென் றாகும் . 
28. மாதர் மயிரையும் மற்றவர் குருளையும் 

நீரையும் அளக மென்று நிகழ்த்துவர் . 
29. நிறமும் உதிரமும் உரலுந் திறையும் 

கறையென் கிளவி யாமெனக் கருதுவர் . 
யானை யுங்கரும் பும்கொறுக் கச்சியும் 

வையுங் கூறும் வேழக் கிளவி . 
91. வருத்தமுஞ் செலவும் மாவி னாமமும் 

பாது காத்தலும் பரியென் றாகும் . 


772 


திவாகரம் 


32. சுரிகை யொள்வாள் முள்ளிவை மூன்றும் 

கருதிற் கண்டக மாமெனக் கருதுவர் . 
33. காயா மரமும் நாங்கணவாய்ப் புள்ளும் 

பூவை என்னும் பொருளொடு புணரும் . 
34. நாளும் ஒளியும் நடுவுஞ் செயலும் 

பாகு படுத்தலும் பகலென் கிளவி . 
35. அந்தரங் குலிசம் பார்நீ ரத்திரம் 

வந்த நீர்த்திசை கொலைவேல் மன்னவன் 

விழிபசு கோவென வேண்டினர் புலவர் . 
33. இன்னாங் கோசை நடுக்க மச்சம் 

கன்னித் தமிழோர் கம்பலை யென்ப . 
37. பூவி னிதழும் பனையிதழ் போல்பவும் 

வாய்பா டுரைக்கின் மடலெனற் குரிய . 
38. காடுசார் நிலனும் கானமல் லிகையும் 

மோடுபடு வென்றியுங் கற்பு முல்லை . 
39. அனலும் அருக்கனுந் தபனனென் றாகும் . 
40. தேனுந் தேறலு மதுவெனச் செப்புவர் . 
41. சருக்கரை கரகம் நாழிகை வட்டில் 

உரைக்கிற் குடமும் நாழிகையும் கன்னல் . 


42. மிடறு பொருநிலங் கருமையிம் மூன்றுங் 

களமென் றுரைப்பர் கருதுங் காலே . 
43. கருமஞ்செ யிடமுங் களமும் பொருநிலமும் 

களரி என்ப கற்றறிந் தோரே . 


44. கொல்பரல் சேகு மணியின் கோவை 

மாலையு மொளியுங் காழென் றாகும் . 
45. பகுத்தல் பக்கந் திசையியல் பென்ன 

வகுத்த நான்கும் பாவென் றாகும் . 


46. ஆயம் மடமை கட்டிப்பொன் னோலை 

மாழை யென்று வகுத்தனர் புலவர் . 


17. குலமும் ஒழுக்கமும் ஒழுக்கம் நிகழ்ந்த 

நிலமுந் திணையென நிகழ்த்துங் கிளவி . 


ஒருசொற் பல் பொருட் பெயர்த் தொகுதி 


773 


48 . 


கச்சு நிலையின்மை புதுமை கந்தம் 
ஒத்த நான்கும் வம்பென வுரைப்பர் . 


49. தெய்வமுந் தெய்வத் துவமை மாதரும் 

மைய னோயும் வருத்தமுங் கொலையும் 
ஐயமின் றுரைக்கும் அணங்கென் கிளவி . 


50. கடலு நிலனும் சேறும் அளக்கர் . 
51. தொடலும் வளைத்தலும் பிணித்தலும் பற்றல் . 


52. சுணங்கும் பொறியுந் தூக்கமுந் துத்தி . 


53. அச்சம் பயமிலி காலம் பெருமையென் 

றப்பானான்கே கொன்னைச் சொல்லே . 


54. குற்றமும் யாடுங் கருமையுங் கொண்டலும் 

மற்றிவை மையெனுஞ் சொல்லொடு வருமே . 


55. கொலையுஞ் சேவகமுங் கொடுவினைச் செயலும் 

மலையுஞ் செற்றமு மறமெனப் படுமே . 


56. அமரருங் கவிஞரும் ஆடுநரும் பாடுநரும் 

பொருநரும் அறிஞரும் புலவ ரெனப்படும் 
57. பெரும் பெயர்த் தலைவரும் பெருங்கூத்தின் 

கோடியரும் 
பொரும்படை வீரரும் பொருந ரெனப்படும் . 
58 . கொலையு மிடையூறுங் கோளென் றாகும் . 
59. கடலு நீர்மிகுதியும் கதவும் பகுதியும் 

மடையு மென்றிவை வாரி என்ப . 


60. அரவுங் காரீயமும் அமரர்நாட் டொரு பெயரும் 

மலையும் யானையு மலரு மரப்பெயரும் 
தெரியி னாக மெனப்பெயர் சிவணும் . 


61 . உரிய சொல்லும் உரிய பொருளும் 

விரிய வுரைப்பது விருத்தியுரை யாகும் . 
62. எரியுந் தாமரையும் நுட்பமும் முண் மரமும் 

உரிய காடுமென் றைந்து முளரி . 
83. மதியும் ஞாயிறும் கனலியு மற்றைப் 

பொதுவுறு மொளியுஞ் சுடரெனப் புகல்வர் . 


774 


திவாகரம் 


64. வியப்புக் கெழுதகைமை சிறுதூறு மலையென 

நயப்புடை வைத்து மிறும்பூ தாகும் . 


63 , கிளிகடி கருவி யிலைமுக்கரி கருவி 

குளிர்ப்பெயர் குடமுழவு ஞெண்டு மாகும் . 


66. ஊழித்தீ சிங்கம் உருமிடி யென்றிவை 

வாழித் தமிழோர் மடங்க லென்ப 

கொடுங்கூற்றின் பெயரும் தோயும் கூறும் . 
67. கவரி மாவம் அன்னமும் நாயும் 

எகின மென்ப ரியல்புணர்ந் தோரே . 


68. ஏவல் மெய்ப்பா டி லாஞ்சனை சூளே 

ஆவயின் விறற்செயலு மானைக் கிளவி . 


89. பூவின் றோடும் பனையிதழ் போல்பவும் 

வாயி னதரமு மிதழென வைப்பர் . 


70. நிறையறி கருவியு முறையறி கருவியும் 

பிறவினை யொப்புங் கட்டளைப் பெயரே . 


71 . 


நிறையறி துலாமும் அஞ்சன மெழுதுகருவியும் 
குதிரைமத் திசையும் கோலென் றாகும் . 


72. மரத்திற் கோடும் மருப்புங் காற்றும் 

உணர்த்து மென்ப வுலவைக் கிளவி . 
73. ஒலித்தலும் உமிழ்தலும் அடைத்தலும் தெவிட்டலும் 

நிறைத்த லென்னுங் கிளவி நிகழ்த்தும் . 
74. திருப்புல னெந்திர மிலாஞ்சனை யெழுதுவினை 

புகழ்ச்சிப் புலவர் பொறியெனப் புகல்வர் . 


75. கூட்டமும் மகளிர் விளையாட்டு மிராசியும் 

கூற்றையு மோரைக் கிளவி கூறும் . 


76. பசையுந் தசையும் பறவை யிறகும் 

தொகுபெயர் தானே தூவியென் றாகும் . 


77 . 


கவசம் பல்லியந் தொடர்பியாழ் படைக்கலம் 
கனக முதற்பூண் டொகுதி மேகம் 
கலனைக் கையிவை கருவி யாகும் . - 


78. வண்டும் பேயும் இதணமுங் கழுதாம் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


775 


79. எதிரூன் றுதலும் நிலையின் மையும் 

மணிமே கலையு மொரு மரப் பெயரும் 
கருதுங் காஞ்சி யென்னுங் கட்டுரை . 


80. விதந்துகட் டியவழக்கும் விலங்கொடுபுட் குரலும் 

பசும்புல்லும் பைங்கூழும் பயிரென் றாகும் . 


82. குற்றியையுந் தூணையும் தாணு வென்ப . 


83. காடுங் கூடும் கட்சி யாகும் . 


84. ஆடவர் மயிரு முசுவு மோரி . 


85. தேரு மாவுஞ் சிவிகையு மென்றிவை 

ஊர்தி யென்னும் பெயரிற் றோன்றும் . 


86. கழித்தலு மிறத்தலு மெனவிரு கிளவியும் 

மிகுத்தலு நடத்தலுஞ் சாதலும் விளம்பும் . 


87. சோர்வு மிகுத லுடன்படல் பூசல் 

நாலினொ டொலியுந் தெருவும் ஞெள்ளல் . 


88. கரடியின் பெயருங் கணிப்பிலோர் குணிப்பும் 

பகழியின் பெயரும் பல்ல மென் றாகும் . 


89. விழவுங் குமர வேளு மிளமையும் 

நறையு நாற்றமு மகிலு மெழுச்சியும் 
வெறியாட் டாளனு முரகென விசைப்பர் . 


90. சயனம் பல்லணந் தானையுமு நாஞ்சில் 

பயனென் றுரைக்கும் படையென் கிளவி . 


91. வயிறே யிடமனை மூன்றும் வயினாம் , 


92. காலி னடியுங் காற்றோடு தோலும் 

காலி னணியுங் கழலெனக் கருதுவர் . 


93. எண்ணிற் கொளலு மேவலும் வியங்கோள் . 


94. அச்சமுந் துன்பமு நடுக்கமு மன்றியும் 

பற்றிய சீதமும் பணியெனப் படுமே . 


95. நட்புத் தொகுதி பேயென மூன்றும் 

வைத்தனர் கூளி யாக வகுத்தே . 


தி -33 


776 


திவாகரம் 


96. குவவிற் படர்வதோர் கொடிப்புல்லு நூழிலும் 

மலையு முச்சியு மருதயாழ்த் திறமும் 
நவிர மெனும் பெயர் நடைபெற் றியலும் . 


97. பண்டமும் வளப்பாடும் வளமெனப் படு மே . 


98. நீரின்றி வேனிற் றெறு நிலனு மந்நிலப் 

பாடலும் பாடற் சுவையும் பாலை . 


99. பொருள்வயிற் பிரிதலும் புணர்த்துடன் போகலும் 

அதுபிரி வுணர்த்தலும் பாலை யாகும் . 


100 . 


மலைச்சார் நிலனும் செம்மலர் முள்ளியும் 
குறிஞ்சி நிலப் பாடலும் குறிஞ்சியென் றாகும் . 


101. பழன நிலனும் அந்நிலப் பாடலும் 

மருத மென்னும் பெயரின் வழங்கும் . 


102. மரமும் மலையும் போல நிற்பன 

தருபெயர் தானே தாபர மாகும் . 


103. மெய்யே போலப் பொய்யை யுணர்த்தலும் 

செய்கோல் வடிவும் அழகும் சித்திரம் . 


104. மன்னனு மிடைச்சொல்லு மிறையு மன்னே . 


105. இயல்புஞ் செயலும் விதியென் றாகும் . 


106. . மணியும் பொன்னு நிரையு மென்றிவை 

தனமும் மாடென் றுரைக்கத் தகுமே . 


107. உச்சியும் மயிர்வார் சீப்புமுறியுஞ் சிக்கம் . 


108. ஆல நஞ்சே சனிக்கோள் மாசாத்தன் 

ஆரிரு ணிறத்தனவுங் காரி யெனப்படுமே . 


109. நீல மணியும் நீல நிறத் தனவும் 

நீல மென்னும் பெயரொடு நிகழும் . 


110 . 


வெள்ளாடு வெண்பா வெள்ளை வடிவின 
வெள்ளை யென்னும் பெயரின் விரியும் . 


111. ஒருதலைக் காமமும் யாழிலோர் நரம்பும் 

தெரியின் கைக்கிளை எனப்பெயர் சிவணும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


777 


112. சிவிகையு மானேறுஞ் சகடமுந் தெருவும் 

அவனியு வைய மெனப்பெய ராகும் . 


113. வலியுஞ் செயலும் வல்லாராதலும் 

ஆள்வினையு முரைக்கும் ஆற்றற் கிளவி . 
114. யாழ்க்கண் ணதோருறுப் புந்திறல் யாழும் 

வேட்கை மிகுதியு மிளமையும் விளரி . 


115 . 


கண் வரி கடல்பொன் கிண்கிணிப் பெய்பரல் 
மன்னிறங் குதிரை தவளை குரங்கு 
பகைவாள் சயனம் வலிவண் டம்புகை 
எனப்பதினைந்தும் அரிளெனப் புகல்வர் . 


116. சிங்கந் திருமால் திகிரி யிரவி 

இந்திரன் காற்றே யமனே யங்கி 
அங்கண் வடமொழிச் சிதைவி யரியெனப்படுமே . 


117. மாதர் மங்கல வணியு மானமும் 

பாசமு நாணெனும் சொல்லிற் பயிலும் . 
118. மகிழ்ச்சியின் விளையாட்டின் வருநகை தானே 

இகழ்ச்சி யிடத்து மெய்துதற் குரித்தே . 


119. தகரமுஞ் சுண்ணமுந் தருப்பணப் பிண்டியும் 

இணையிவை யிடியென விசைத்தல் வேண்டும் . 


120. உழவும் நீரி லெ ழுவதோர் புதலும் 

குழையும் மகிழ்ச்சியும் அழகு மென்றிவை 
துயருங் கூறுந் தொய்யிற் கிளவி . 


121. கீதமும் நிறமுஞ் செந்நிறக் கெழுவும் 

ஆதரவும் முடுகியலும் அராக மெனப்படும் . 


122. ஆவு மெருமையு மரையு மல்லன 

ஈனா விளமையுங் கெழுமையு மிளமரமும் 
நாகெனும் பெயரி னடைபெற் றியலும் . 


123. பல்வகை யுணவும் பயிரும் பொன்னும் 

கொள்ப மாதோ கூழென் கிளவி . 


124. அருந்திறல் வீரர்க்கும் பொருந்தொழி லுழவர்க்கும் 

வருந்தகைத் தாகும் மள்ள ரெனும் பெயர் . 


திவாகரம் 


125. கொன்றுவாழ் தொழிலினும் வன் பணித் தொழிலினுங் 

கன்றிய தொழின்மை கருங்கை யெனப்படுமே . 


126. நிதியுஞ் சொற்பயனும் நிகழ்பல பண்டமும் 

பொதியென் கிளவிப் பெயரொடு புணரும் . 


127. சோறும் வழியுஞ் சொல்லுங் காலும் 

ஈரமுஞ் சேமமும் புணலும் காலையும் 
பாவல ரெட்டையும் பதமெனக் கருதுவர் . 


128. இறைவன் பழம்பூ வீரர் புத்திரர் 

அறையிற் செம்மையோ டைந்துஞ் செம்மல் . 
129. பொன்னின் மணியிற் பூவிற் சொல்லில் 

இன்னவை தொகுத்தலு மிரவும் அந்தியும் 
மன்னு மியல்பு மாலையென் றாகும் . 


130. வண்ணம் பவளம் வலியோ டரக்கென் 

றெண்ணிய நான்குந் துப்பென விசைப்பர் . 


131. பொய்கையுந் தொடர்பும் மருத நிலனொடு 

எய்திய கணனொடு நான்குங் களனே . 
132. வெட்சியும் வெள்ளாட் டேறுஞ் செச்சை . 


133 . 


கைப்படை காலாட் படையே யாடை 
தப்பில் மூன்றுந் தானையென் றாகும் , 


134. மாதர் மயிரு மலையு மன்னமும் 

ஓதி யென்ப ருணர்ந்திசி னோரே . 


185. பல்வகை யியங்க லோசை பாரம் 

ஒல்லுதல் காத்தண் டொண்புக ழழகு 
செல்வஞ் சீர்மை சீரென் றாகும் . 


சொல்லிய முதற்பொருட் டுணைக்கா ரணமும் 
பல்வகை யாடலும் மனத்தின் பகுதியும் 
கல்வியு மெண்ணுங் கரணமென் றாகும் . 


137. எழுது படமு மிருநிதிப் பொதியும் 

கிழிபடு துகிலு கிழியெனற் குரிய . 


198 . 


வன்மையு முயற்சியு மனத்தின் மிகுதியும் 
உண்மையு முரைக்கு மூக்கக் கிளவி . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


779 


139. உடன்படல் கொடை யொத்தல் மாறா நுட்பம் 

சமன்பாதி மிகுதி தலைப்பாடு தன்மையென 
நிகழ்ந்தவீ ரைந்து நேரென் கிளவி . 


140. வாசமும் பேயு மணம்புணர்வு மென் றிவை 

காசின் றுரைக்குங் கடியென் கிளவி . 


141. ஆள்வினை முதலாம் செய்கையு நலனும் 

கைவல முதலாம் கல்வியு மாண்மையும் 
சால்பு முதலாம் பண்பு மீகையும் 
ஒழுக்க முதலாந் தவமு மறத்துறையும் 
ஒருவரி னொருவர் வென்றியின் மிகுதியும் 
பெறுவன வெல்லாம் வாகை யெனும்பெயர் . 


142. புலவி நீக்கிய கல்விச் செல்விக்கு 

அமிழ்த்துசுவை யீய்ந்த வரும்பெற லின்பத்து 
ஒருபெருஞ் செல்வ னருவந்தைச் சேந்தன் 
பகர்வுற்ற திவாகரத்துப் பதினொன் றாவது 
ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி முற்றும் . 


அந்தப்பொருள் முற்றும் . 


224 


ஆதிப்பொருள் நூற்பா 
அந்தப்பொருள் நூற்பா 


142 


ஆக நூற்பா 


366 


ஒருசொற் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


1. அங்கதம் என்னும் பெயர் 

அங்கதம் தோளணி அரவும் ஆகும் . 


( 1 ) 


2. அசைதல் என்னும் பெயர் 


அசைதல் நோதலும் தங்கலும் ஆகும் . 

2. நேர்தலும் , ஆடலும் ( அச்சு ) 
4. உரித்தே ( மு . ரா ) 


( 2 ) 


* பதினோராவது பல்பொருட் பெயர்த் தொகுதி 
முறைச்சுவடி . 


அகராதி 


குறிப்பு : ( 1 ) நூற்பாக்களின் முதலில் உள்ள எண் தேசிய 
நூலக ஏடு 3263 - ல் கண்டபடியான தொடர் எண் ; மூலபாடம் 
அந்த ஏட்டில் கண்டவாறு . 


( 2 ) நூற்பாக்களின் ஈற்றில் தரப்படும் எண் பேராசிரியர் 
மு . இராகவையங்கார் பிரதியில் உள்ளபடி 

இணைக்கப் 
பட்டுள்ளது . 
( 3 ) பாடபேதங்கள் சீர் 

குறிப்புடன் தரப்பட் 
டுள்ளன . இவ்வேறுபாடுகளும் பேராசிரியர் பிரதியில் கண்ட 
( டி இணைக்கப்படுகிறது . மூலபாடம் ஏட்டிலிருந்து வேறுபடும் 
இடங்களில் பாடபேதக் குறிப்பில் ( மு . ரா . ) என்று சுட்டப்பட் 
டுள்ளது . 


எண் 


தலைப்பு பற்றிய ஒரு குறிப்பு : தேசிய நூலக ஏட்டில் 
அங்கதம் என்னும் பெயர் , அசைதல் என்னும் பெயர் என 
சொற்களுடன் என்னும் பெயர் என்பது இணைந்து காணப்படு 
கின்றது . 


பேராசிரியர் மு . இராகவையங்கார் முதல் தலைப்பில் 
மட்டும் அங்கதம் என்னும் பெயர் என்று தந்து ஏனையவற்றில் 
சொல்லை மட்டும் தருகிறார் . எனவே . எல்லாச் சொற்களும் 
என்னும் பெயர் என்பது இணைந்து வருதல் பேராசிரியர் 
பயன்படுத்திய ஏட்டிலும் உள்ளமை தெரியவரும் . 


782 


திவாகரம் 


3. அடுதல் என்னும் பெயர் 
அடுதல் மிறைசெயலும் கோறலு மாகும் . 

2 , மிசை செயலும் , சமைத்தலும் ( அச்சு ) 


( 3 ) 


4. அணங்கு என்னும் பெயர் 

தெய்வமும் தெய்வத்துவமை மாதரும் 
மைய னோயும் வருத்தமும் கொலையும் 
ஐயமின் றுரைக்கும் அணங்கு என் கிளவி . 


1 ; 3-4 துவமை செய் மாதரும் 
2 : 1-2 மையலு நோயும் . 


( 6 ) 


5. அணி என்னும் பெயர் 
அணியே பூணும் அழகும் ஆகும் . 

இந்நூற்பா மு.ரா. பிரதியில் இல்லை . 


6. அண்டர் என்னும் பெயர் 


அண்டர் தேவரும் ஆயரும் ஆகும் . 


( 4 ) 


7. அண்ணல் என்னும் பெயர் 

அண்ணல் பெருமையும் தலைவனும் ஆகும் . 


3-4 அரசனு மாகும் , தலைவனு மணுகலும் ( அச்சு ) ( 5 ) 


8. அந்தம் என்னும் பெயர் 
அந்தம் ஈறும் அழகும் ஆகும் . 

இறும் என இ என்பதன் மேல் வளைவில் சுழியிட்ட 
வடிவம் காண்கிறது . 


( 7 ) 


9. அந்தில் என்னும் பெயர் 
அந்தில் ஆங்கும் அசைநிலைக் கிளவி . 

2 ஆங்க 


( 8 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


783 


10. அமறல் என்னும் பெயர் 


அமறல் மிகுதியும் பொலிவு மாகும் . 

1. அமர்தல் ( மு . ரா ) 


( 9 ) 


11. அம்பரம் என்னும் பெயர் 


அம்பரம் கூறையும் கடலும் ஆகாயமும் . 


( 10 ) 


12. அயில் என்னும் பெயர் 


அயிலே வேலும் கூர்மையும் ஆகும் . 


( 11 ) 


13. அரணம் என்னும் பெயர் 


அரணம் மதிலும் காவலும் ஆகும் . 

3 கவசமும் ( மு.ரா ) 


( 12 ) 


14. அரலை என்னும் பெயர் 


அரலை கழலையொடு அருங்கனிக் காழே . 

2 கழலையோடு , 3-4 அருங்கனி காழே ( அச்சு ) ( 13 ) 


15. அராகம் என்னும் பெயர் 


கீத நிறமும் செந்நிறக் கெழுவும் 
ஆசையும் முடுகியலும் அராக மெனப்படும் . 

இந்நூற்பா மு.ரா. பிரதியில் இல்லை . 


16. அரி என்னும் பெயர் 


கண்வரி கடல் பொன் கிண்கிணிப் பெய்பரல் 
நன்னிறங் குதிரை தவளை குரங்கு 
பகைவாள் சயனம் வலிவண்டு அம்பு 


தி -34 


784 


திவாகரம் 


புகை எனப் பதினைந்தும் அரியெனப் புகல்வர் . 
சிங்கம் திருமால் திகிரி இரவி 
இந்திரன் காற்றே யமனே அங்கியென் 
றங்கண் வடமொழிச் சிதைவின் அரியாகும் . 
மு.ரா. பிரதியில் , 

பகரி லரிசி நெற்கதிர் பன்றி 

கிளியே பாம்பொடு பச்சையு மரியே 
என மேலும் இரண்டடிகள் மிகையாக உள்ளன . 


( 14 ) 


17. அரில் என்னும் பெயர் 


அரிலே பிணக்கமும் சிறு தூறும் குற்றமும் . 


( 15 ) 


18. அருகல் என்னும் பெயர் 


அருகல் சுருங்கலும் சார்தலும் சொல்லும் . 

3. காதலும் ( அச்சு ) , சாதலும் . 
3-4 சார்தலு மாகும் . 


( 16 ) 


19. அருணம் என்னும் பெயர் 


அருணம் சிவப்பும் மானும் ஆகும் . 

3. ஆடும் ( அச்சு ) 


( 17 ) 


20. அலரி என்னும் பெயர் 


அலரி பூவும் அருக்கனும் ஆகும் . 

1-2 அலரிபூ மரனும் . 


( 18 ) 


21. அழுங்கல் என்னும் பெயர் 


அழுங்கல் இரக்கமும் கேடும் ஆகும் . 


( 19 ) 


22. அளகம் என்னும் பெயர் 


மாதர் மயிரையும் மற்றவர் சுருளையும் 
நீரையும் அளகம் என நிகழ்த் தினரே . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


785 


1 : 3-4 மாவின் முள்ளையும் ( மு.ரா. ) 
1 : 3.4 என நிகழ்த்துவரே ( மு.ரா. ) 


( 21 ) 


23. அளக்கர் என்னும் பெயர் 


கடலும் நிலனும் சேறும் அளக்கர் . 


( 22 ) 


24. அளி என்னும் பெயர் 


வண்டின் பெயரும் மதுவும் கொடையும் 
அன்பும் கூறும் அளியென் கிளவி : 


( 23 ) 


25. அள் என்னும் பெயர் 


அள்ளே கூர்மையும் செறிவும் வன்மையும் . 


4 வண்மையும் ( மு.ரா ) 


( 20 ) 


26. அறல் என்னும் பெயர் 


அறலே விழவும் நீரும் நீர்த் திரையும் 
திரையலைத் துறுநுண் கருமணலும் ஆகும் . 

1 : 1-2 அறலே யறுதலும் 


| 


( 25 ) 


27. அற்றம் என்னும் பெயர் 


அற்றம் மறை பொருளும் சோர்வும் முடிவும் . 

3-4 சோர்வு மாகும் ( மு.ரா ) 


( 24 ) 


28. ஆகம் என்னும் பெயர் 


ஆகம் மார்பும் உடலும் ஆகும் . 


( 26 ) 


29. ஆசு என்னும் பெயர் 


ஆசே சிறுமையும் குற்றமும் ஆகும் . 


786 


திவாகரம் 


ஆசே சிறுமையுங் குற்றமும் விரைவும் 
பேசின் மெய்புகு கருவியும் பெறுமே , ( மு.ரா ) 


( 27 ) 


30 . 


ஆணை என்னும் பெயர் 


ஏவல் மெய்ப்பாடு இலாஞ்சனை சூளே 
யாவையும் விறல் செயலும் ஆணைக் கிளவி . 

2 : 1-2 ஆவயின் விறற்செயலும் ( மு.ரா ) 


( 28 ) 


31. ஆயம் என்னும் பெயர் 


ஆயம் கூட்டமும் சூதும் ஆகும் . 

2.4 கூட்டஞ் சூதுக் கருவி ( அச்சு ) 


( 90 ) 


32. ஆய்தல் என்னும் பெயர் 


ஆய்தல் நுணுக்கமும் தெரிதலும் ஆகும் . 


( 29 ) 


33. ஆரம் என்னும் பெயர் 


சந்தனம் மாலைபூண் ஆத்தி முத்து என 
வந்த வைந்தும் ஆர மாகும் . 

2 : 1 வந்தவை யைந்து 


( 33 ) 


34. ஆரல் என்னும் பெயர் 


ஆரல்செவ் வாய்க்கோளும் கார்த்திகை நாளும் . 


( 34 ) 


35. ஆர் என்னும் பெயர் 


ஆரே கூர்மையும் ஆத்தி மரமும் 
தேராழி யகத்திற் செறியுறுப்பு மாகும் . 


1 : 3-4 ஆத்தியு மரமும் ( மு.ரா ) 
2 : 3-4 செறி கதிரு மாகும் . 


( 81 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


787 


36 .. ஆர்தல் என்னும் பெயர் 


ஆர்தல் நிறைதலும் உண்டலும் ஆகும் . 


37. ஆலுதல் என்னும் பெயர் 


ஆலுதல் ஆடலும் ஒலியும் ஆகும் . 

இந்நூற்பா மு.ரா. பிரதியில் இல்லை . 


38. ஆற்றல் என்னும் பெயர் 


வலியும் செயலும் வல்லா ராதலும் 
ஆள்வினையும் உரைக்கும் ஆற்றற் கிளவி . 


1 : 3.4 வல்லா ராற்றலும் . 


39. இகுத்தல் என்னும் பெயர் 


இகுத்தல் செகுத்தலும் வீழ்த்தலும் இசைக்கும் . 

4 ஆகும் ( மு.ரா ) 


( 36 ) 


40. இடி என்னும் பெயர் 


தகரமும் சுண்ணமும் தருப்பணப் பிண்டியும் 
இனையவை இடி எனும் பெயரி னிசைக்கும் . 
2 : 2-4 இடி என இசைத்தல் வேண்டும் ( மு.ரா ) 

சைத்தல் வேண்டும் ( மு.ரா ) ( 37 ) 


41. இதழ் என்னும் பெயர் 


பூவின் தோடும் பனையிதழ் போல்பவும் 
வாயின் அதரமும் இதழ் எனும் வகைய , 

2 : 3-4 இதழென வைப்பர் ( மு.ரா ) 4. வறைவர் ( 38 ) 


42. இதை என்னும் பெயர் 
இதையே மரக்கலப் பாயும் புதுப்புனமும் 

3.4 பாய்புதுப் புனமே ( மு.ரா ) 


( 89 ) 


788 


திவாகரம் 


இதனை அடுத்து , இயல் : 

இயலே சாயலு நடையு மாகும் 
என்னும் நூற்பா மு.ரா. பிரதியில் உள்ளது . 

2-4 சாயல் நடையென் றாகும் 


( 40 ) 


43. இரங்கல் என்னும் பெயர் 


இரங்கல் அழுங்கல் அரவமும் இசைக்கும் 


இரங்க லரவமு மழுங்கலு மிசைக்கும் ( மு : ரா ) 


( 41 ) 


44. இரலை என்னும் பெயர் 


இரலைக் கிளவி தலை நாட் பெயரும் 
ஊது கொம்பும் புல்வாய்க் கலையும் . 
2. ஊதுங் கொம்பும் புல்வாயுங் கலையும் ( மு.ரா ) 

( 42 ) 
இதனை அடுத்து இராகம் : 
கீதமு நிறனுஞ் செந்நிறக் கெழுவும் 
ஆதரவு முடுகியலு மிராக மெனப்படும் . 

( 43 ) 


2 : 1 தரவு 


. 


45. இவர்தல் என்னும் பெயர் 

சேறலும் எழுதலும் செலுத்தலும் விரும்பலும் 
ஏறலும் இவர்வென் கிளவி கூறும் . 


1 : 2-4 எழுச்சியுஞ் செறியும் விரும்பலும் . 


( 44 ) 


46. இழம் என்னும் பெயர் 


இழு மெனல் ஓசையும் இனிமையு மாகும் . 


( 45 ) 


47. இளமை என்னும் பெயர் 


ளமை தன்மையும் காமமும் இசைக்கும் . 
இந்நூற்பா மு.ரா. பிரதியில் இல்லை . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


789 


இறத்தல் , என்னும் பெயர்க்குக் கழிதல் என்னும் 
பெயரில் காண்க ( தேசிய நூலகப் பிரதி ) . 
மு.ரா. பிரதியில் இக்குறிப்பு இல்லை . 


48. இறுத்தல் என்னும் பெயர் 


இறுத்தல் . தங்கலும் சொல்லலும் இசைக்கும் . 


( 45 ) 


49. இறும்பூது என்னும் பெயர் 


வியப்புக் குழை தகைமை சிறுதூறு மலை என 
நயப்புடை யைந்தும் இறும்பூது ஆகும் . 

1 : 1-2 வியப்பிரா சீவஞ் 
வியப்புக் கெழுதகைமை சிறுதூறு மலையென 
நயப்புடை நான்கு மிறும்பூ தாகும் . ( மு.ரா ) 


( 47 ) 


50. இறை என்னும் பெயர் 


இறையே கடனும் இல்லின் இறப்பும் 
சிறுதூறும் தங்கலும் உயர்ந்தோரும் சிறக்கும் . 

2 சிறிதுந் 1 தங்கலு முயர்ந்தோற்கு முரிய . 
1. சிறுமையும் 


( 48 ) 


இதனை அடுத்து உசா : 


உசாவே கருதலுந் துணையு மாகும் 
என்னும் நூற்பா மு.ரா. பிரதியில் உள்ளது . 


( 49 ) 


இதற்குப் பின்வரும் பிரதிபேதமும் தந்துள்ளார் . 

உயா : உயாவே வருத்தமுங் கருதலுந் துணையும் . 


51 . 


உடு என்னும் பெயர் 


உ.டுவே நாண்மீன் பகழியு மாகும் . 


( 50 ) 


இதனை அடுத்து உணர்தல் : 
உணர்தல் கருதல் தெளிவு மாகும் 
என்னும் நூற்பா மு.ரா. பிரதியில் உள்ளது . 


( 51 ) 


790 


திவாகரம் 


52. உந்தி என்னும் பெயர் 


உந்தி கொப்பூழும் தேருருளும் யாறும் 
வந்துழி யாழ்க்கண்ணதோ ருறுப்பும் வரையார் 


( 52 ) 


53. உம்பர் என்னும் பெயர் 


உம்பர் மேலிடம் அமரர்க்கும் உரித்தே . 

உம்பர்மே லிடமு மமரர்க்கு முரித்தே ( மு.ரா ) 


( 53 ) 


54. உருத்தல் என்னும் பெயர் 


உருத்தல் தோன்றலும் வெகுட்சியு மாகும் . 


( 54 ) 


55 . 


லவை என்னும் பெயர் 


மரத்திற் கோடும் விலங்கின் மருப்பும் 
உரைக்கிற் காற்றும் உலவைக் கிளவி . 


மரத்தின் கோடு மருப்பு முதையும் 

உணர்த்து மென்ப புலவைக் கிளவி ( மு.ரா ) 
1 : 3-4 மருப்புங் காலும் 

மரத்தின் கோடும் விலங்கின் மருப்பும் 
ஊதையு முணர்த்து முலவைக் கிளவி . 


( 55 ) 


56 . 


உழை என்னும் பெயர் 


உழையே மானும் யாழிலோர் நரம்பும் 
அருகிட னதுவும் அறைதற் குரித்தே . 

1 : 3 யாழினோர் ( மு.ரா. ) 
2 : 1-2 அருகி யிடனும் ( மு.ரா. ) . அருகினதுவும் ( 56 ) 


57. உறழ்வு என்னும் பெயர் 


உறழ்வே இடையீடும் உணர்வும் ஒத்தலும் 
செறிவும் என்றிவை செப்புதற் குரித்தே . 

2 : 3-4 தெரிதற்கு முரித்தே . 


( 57 ) 


ஒரு சொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


791 


58. உறை என்னும் பெயர் 


நீர்முத லாகிய துளியும் மருந்தும் 
முதனோய் நீக்கி யின்பங் கொடுக்கும் 
பொருளும் கூறை மாசு கழுவுவர் நீரும் 
பாலுறு பிரையும் காரமும் ஒழுகலும் 
ஓரிடைச் சொல்லும் உறையெனற் குரிய . 


நீர்முத லாகியதுளியு மருந்து முதல் 
நோய் நீக்கி யின்பங் கொடுக்கும் பொருளுங் 
கறை மாசுவர் கழுவுவர் நீரும்- ( மு.ரா. ) 


( 58 ) 


59. ஊக்கம் என்னும் பெயர் 


வண்மையும் முயற்சியும் மனத்து மிகுதியும் 
ஆண்மையும் உரைக்கும் ஊக்கக் கிளவி . 

1 : 3 மனத்தின் ( மு . ரா . ) 
2 : 1 உண்மையும் ( மு.ரா ) 


( 59 ) 


60. ஊர்தி என்னும் பெயர் 


தேரும் மாவும் சிவிகையும் என்றிவை 
ஊர்தி என்னும் பெயரிற் றோன்றும் . 


( 60 ) 


61. ஊறு என்னும் பெயர் 


ஊறே இடையூறும் ஊறும் ஆகும் . 

3-4 உற்றறி புலனும் ( மு.ரா ) முற்றிடு கொலையும் 
( அச்சு ) 

( 81 ) 


62. எகினம் என்னும் பெயர் 


கவரியும் மாவும் அன்னமும் நாயும் 
எகினம் என்பர் இயல்புணர்ந் தோரே . 


1 : 1-2 கவரி மாவும் ( மு.ரா.) 


( 63 ) 


தி -35 


792 


திவாகரம் 


இதன்பின் மு.ரா. பிரதியில் காணப்படும் இருநூற்பாக்கள் 
ஏட்டுப் பிரதியில் இல்லை . 

எதிர்தல் 
மலைதலுந் தோன் றலு மெதிர்த லாகும் . 

( 64 ) 
எதிரி 
• எதிரி யிருபெயர்ப் படைக்கு மெய்தும் . 

( 65 ) 


63. எல் என்னும் பெயர் 


எல்லே ஒளியும் இரவிற் பொழுதும் . 

3-4 மிரவியிராப் பொழுதும் . 
மிரவியும் பொழுதும் . 
மிரவியும் பொழுதும் ( அச்சு ) 


( 66 ) 


64. எல்லை என்னும் பெயர் 


எல்லை பகலும் அளவும் இசைக்கும் . 

1-2 எல்லை பகலவனும் 
2-3 பகலு மளவையும் ( மு.ரா ) 


( 67 ) 


65. - எள்ளல் என்னும் பெயர் 


எள்ளல் நகையும் இகழ்ச்சியும் ஆகும் . 


( 68 ) 


66. எற்றல் என்னும் பெயர் 


எற்றல் புடைத்தலும் எறிதலும் ஆகும் . 


67. எற்றுதல் என்னும் பெயர் 


-- 
- 


எற்றுதல் வலித்தல் துணித்தலை இசைக்கும் 
மற்றது நினைவிற் குரித்து மாகும் . 

எற்றுதல் வலித்தலுந் துளைத்தலு மிசைக்கும் ( மு.ரா. ) 
எற்றல் வலித்தலுந் துணிவு மாகும்.. . . 
எற்றுதல் புடைத்தலு மெறிதலு மிசைக்கும் ( அச்சு ) ( 69 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


793 


68. எற்றெனல் என்னும் பெயர் 


எற்றெனல் எறியெனல் என்னலும் ஆகும் . 


( 70 ) 


69. எஃகு என்னும் பெயர் 


எஃகே வேலொடு கூர்மையும் இசைக்கும் . 


( 62 ) 


இங்கே ஏண் மு.ரா. பிரதியில் , 
ஏணே வலிமையு நிலையுடைமையு மாகும் . 


( 71 ) 


இந்நூற்பா ஏட்டுப் பிரதியில் இல்லை . 


70. ஏணி என்னும் பெயர் 


ஏணி உலகும் எல்லையும் ஆகும் . 

2 உலகமும் , மான்கன்றும் ( அச்சு ) 


( 72 ) 


71. ஏமம் என்னும் பெயர் 


சேமம் காவல் இன்பம் இரவு பொன் 
ஏமாப்பு மயக்கம் ஏமம் ஆகும் . 


( 73 ) 


72. ஏவல் என்னும் பெயர் 


ஏவல் வியங்கோளும் ஆணையும் ஆகும் . 


( 74 ) 


73. ஏற்றல் என்னும் பெயர் 


ஏற்றல் கோடலும் எதிர்ந்து பொருதலும் . 


( 75 ) 


ஏனை என்னும் பெயர் 


ஏனை ஒழிவும் இடைச் சொல்லும் ஆகும் . 

ஏனையது ஒழிவும் இடைச் சொல்லு மாகும் . 
ஏனையென்னும் பெயர் : 


* 


-- 


ஏனை மீன் விகற்பமு ஒழிவுமாகும் ( அச்சு ) 


( 76 ) 


794 


திவாகரம் 


75. ஓதி என்னும் பெயர் 


மாதர் மயிரும் மலையும் அன்னமும் 
ஓதி யென்ப ருணர்ந்திசி னோரே . 

1 : 3 மாலையும் ( மு.ரா ) 


( 77 ) 


76. ஓரி என்னும் பெயர் 


ஆடவர் மயிரும் முசுவும் ஓரி . 


( 78 ) 


77. ஓரை என்னும் பெயர் 


கூட்டமும் மகளிர் விளையாட்டும் இராசிக் 
கூற்றையும் ஓரைக் கிளவி கூறும் . 


( 79 ) 


78. கடி என்னும் பெயர் 


கடி என் கிளவி வரைவே கூர்மை 
காப்பே புதுமை விரைவே விளக்கம் 
மிகுதி சிறப்பே அச்சமும் அன்றி 
மெய்ப்படத் தோன்றும் பொருட்டும் ஆகும் 
அமையமும் கரிப்பும் ஆகலும் உரித்தே 
வாசமும் பேயும் மணம் புணர்வும் ஆகும் . 


3 : 3-4 அச்ச முன்னர் ( மு.ரா. ) 
4 : 2-4 தொன்று மப்பொருட் டாகும் ( மு.ரா ) 
5 : 1 - ஐயமும் ( மு.ரா. ) 
8 : வாசமும் பேயு மணம்புணர்வு மென்றிவை 

காசின் றுரைக்குங் கடியென் கிளவி . 
3 : முன்னென் 
4 : றாயீ ரைந்து மையமுங் கரிப்பும் . 


கடியென் கிளவி காப்பே கூர்மை 
விரையே விளக்க மச்சஞ் சிறப்பே 
வரைவே மிகுதி புதுமை தோற்றம் 
மெய்ப்படத் தோன்றும் பொருட்டா கும்மே 
ஐயமுங் கரிப்பு மாகலு முரித்தே 


( 82 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


795 


79. கடிகை என்னும் பெயர் 


கடிகை பேதம் சமயங்கள் நாழிகை. 

கடிகை வேகஞ் சமய நாழிகை ( மு.ரா. ) 
3-4 துண்டம் நாழிகை. 


( 83 ) 


80. கடு என்னும் பெயர் 


கடுவே கடுமரம் விடமு மாகும் . 


( 84 ) 


81. கட்சி என்னும் பெயர் 


காடும் கூடும் கட்சி ஆகும் . 


( 80 ) 


82. கட்டளை என்னும் பெயர் 


நிறையறி கருவியும் உரையறி கருவியும் 
பிறவி னொப்பது கட்டளைப் பெயரே . 

2 : 1-2 பிறவின வொப்புங் ( மு.ரா. ) 


( 81 ) 


83. கணம் என்னும் பெயர் 


கணமே வட்டமும் திரட்சியும் ஆகும் . 

இந்நூற்பா மு.ரா. பிரதியில் இல்லை . 


84. கணை என்னும் பெயர் 


கணையே திரட்சியும் பகழியும் ஆகும் . 


85. கண்டகம் என்னும் பெயர் 


சுரிகை ஒள்வாள் முள் இவை மூன்றுங் 
கருதிற் கண்டகம் என்றே கருதுவர் . 

1 : 2-3 யுடைவாள் முள்ளியிம் 
2 : 3-4 என்னக் கருதுவர் . 


( 85 ) 


796 


திவாகரம் 


86. கண்டம் என்னும் பெயர் 


கண்டம் மெய்புகு கருவி கழுத்துத் 
துண்டம் திரைவாள் தேசமும் ஆகும் . 


( 86 ) 


87. கதலிகை என்னும் பெயர் 


கதலிகை வாழையும் துகிற்கொடியும் ஆகும் . 

கதலி - 1-2 கதலி வாழையும் ( மு.ரா. ) 


( 87 ) 


88. கதழ்வு என்னும் பெயர் 


கதழ்வே வேகமும் சிறத்தலும் காட்டும் . 


3. வலித்தலும் , சுறித்தலும் . 


( 88 ) 


89. கந்தம் என்னும் பெயர் 


கந்தம் புலனே கிழங்கும் கடியும் . 


3-4 கடியுங் கிழங்கும் ( மு.ரா.), 
கிழங்குங் கருணையும் . 


( 89 ) 


90. கந்தரம் என்னும் பெயர் 


கந்தரம் மலைமுழை கழுத்தும் ஆகும் . 
வந்துழி மேகப் பெயரும் வரையார் . 


( 90 ) 


91. கம்பலை என்னும் பெயர் 


இன்னாங்கு ஓசை நடுக்கம் அச்சம் 
கன்னித் தமிழோர் கம்பலை யென்ப . 

1 இன்னாங் கச்ச நடுக்க மோசை ( மு.ரா ) 


( 91 ) 


92. கயம் என்னும் பெயர் 


கயமே ஆழம் நீர் யானைக் கன்றும் . 

1-2 கயமே யாழ் நீரும் ( மு.ரா. ), 2 யாழமும் 


( 92 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


797 


93 . 


கயவு என்னும் பெயர் 


கயவே பெருமையும் மென்மையும் காட்டும் . 


3. மேன்மையும் ( மு.ரா ) 


( 93 ) 


94. கரணம் என்னும் பெயர் 


சொல்லிய முதற்பொருட் டுணைக்கர ரணமும் 
பல்வகை யாடலும் மனத்தின் பகுதியும் 
கலவியும் எண்ணும் கரணம் என்றாகும் . 


( 94 ) 


95. கரில் என்னும் பெயர் 


கரிலே கொடுமையும் கூர்த்தலும் காழ்த்தலும் . 

கரிலே கூர்தலுங் காழ்த்தலுங் கெழுமையும் ( மு.ரா. ) 


2-4 கூர்மையுங் குற்றமுங் கார்ப்பும் 


( 95 ) 


96. கருங்கை என்னும் பெயர் 


கொன்றுவாழ் மொழியினும் வன்பணித் தொழிலினும் 
கன்றிய தொன்மை கருங்கை எனப்படுமே . 
2 : 2 தொழின்மை ( மு.ரா ) , 4. எனப்படும் ( மு.ரா. ) 


( 96 ) 


97. கருவி என்னும் பெயர் 


கவசம் பல்லியம் தொடர்பு யாழ் படைக்கலம் 
கனக முதற்பூண் தொகுதி மேகம் 
கலனை கசை இவை கருவி யாகும் . 

3. கல்லிணை யுபகரணங் கழறுங் கருவி . 


( 97 ) 


98. கரைதல் என்னும் பெயர் 


கரைதல் மொழிதலும் கூவுதலும் ஆகும் . 


( 98 ) 


798 


திவாகரம் 


99. கலித்தல் என்னும் பெயர் 


கலித்தல் எழுச்சியும் ஒலித்தலும் காட்டும் 


( 99 ) 


100. கலுழி என்னும் பெயர் 


கலுழி கலங்கனீர் முல்லைநிலக் கான்யாறு . 


3.4 கான்யாறு மாகும் ( மு.ரா ) 


101. கலை என்னும் பெயர் 


கலையே நூல் கல்வி காஞ்சி ஆடை 
முசுவும் மானேறும் கால நுட்பமும் . 

2. முசுமா னேறு கால நுட்பம் ( மு.ரா ) 


( 101 ) 


102. கவலை என்னும் பெயர் 


கவலை துன்பமும் கவர்த்த நெறியும் . 


3-4 கவர்வழியு மாகும் . 


( 103 ) 


103. கவனம் என்னும் பெயர் 


கவனம் கலக்கமும் காடும் ஆகும் . 

2.3 கடுப்புங் காடும் ( அச்சு ) 


( 102 ) 


104. கவிகை என்னும் பெயர் 


கவிகை குடையும் கொடையு மாகும் . 

2-3 கொடையுங் குடையும் 


( 104 ) 


105. கழங்கு என்னும் பெயர் 


கழங்கு அணங்காட்டொடு கொடிக்கழலும் ஆகும் . 

1-2 கழங்கோ ராடலுங் 


( 105 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


799 


106. கழல் என்னும் பெயர் 


காலி னடியும் காற்றொடு தோலும் 
காலி னணியும் கழல்எனப் படுமே . 


1 : 3 காறொடு ( அச்சு ) 


( 106 ) 


107 , கழித்தல் என்னும் பெயர் 


கழிதலும் , இறத்தலும் எனவிரு கிளவியும் 
மிகுதலும் கடத்தலும் சாதலும் விளம்பும் . 


2 : 1 மிகுத்தலும் 


( 107 ) 


108. கழுது என்னும் பெயர் 


வண்டும் பேயும் இதணமும் கழுது ஆம் . 

3. இதணும் . 


( 108 ) 


109. கழுமல் என்னும் பெயர் 


கழுமல் பற்றும் மயக்கமும் ஆகும் . 


110. களம் என்னும் பெயர் 


மிடறு பொருநிலம் கருமைஇம் மூன்றும் 
களமென் றுரைப்பர் கருதுங் காலை . 


1 : 3-4 கருமை களரிவை ( மு.ரா. ) 
2 : 4 காலே 


( 110 ) 


111. களரி என்னும் பெயர் 


கருமஞ்செய் யிடனுங் கானமும் பொருநிலனும் 
களரி என்பர் கற்றறிந் தோரே . 


1 : 2 யிடமுங் ( மு.ரா ) 3. களமும் ( அச்சு ) 


( 111 ) 


தி -36 


800 


திவாகரம் 


களன் 


பொய்கையுந் தொடர்பு மருத நிலனும் 
எய்திய களனொடு நான்கும் களனே . 


( 112 ) 


112. கறை என்னும் பெயர் 


நிறமும் உதிரமும் உரலும் திறை யும் 
கறையென் கிளவிப் பெயரெனக் கருதுவர் . 

1 : 3-4 முரலு மிறையும் , முரலு நிறையும் 
2 : 2-4 கிளவி கருதுங் காலை . ( மு.ரா ) 


( 114 ) 


113. கற்பம் என்னும் பெயர் 


கற்பம் அமருலகும் கமலத்தோ னாயுளும் . 
1 : 2 கற்ப மூழியிங் 


( 113 ) 


114. கனம் என்னும் பெயர் 


கனமே செறிவும் மேகமும் ஆகும் . 


கனமே வட்டியுந் திரட்சியு மேகமும் ( மு.ரா. ) 


( 116 ) 


115. கனலி என்னும் பெயர் 


கனலி தீயும் கதிரவனும் ஆகும் . 

இந்நூற்பா மு.ரா. பிரதியில் இல்லை . 


116. கனவு என்னும் பெயர் 


. 


கனவே மயக்கமும் துயிலும் ஆகும் . 


8 , துயில்வும் ( மு.ரா. ) 


( 117 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


801 


117. கன்னல் என்னும் பெயர் 


சருக்கரை கரகம் நாழிகை வட்டில் 
உரைக்கிற் குடமும் நாழிகையும் கன்னல் . 

2 : 3-4 குடமிக்கு நாழிகையும் ( மு.ரா. ) 


( 115 ) 


காவே காத்தலுங் காவு மாகும் . 


( 118 ) 


118. காசு என்னும் பெயர் 


காசு மணியும் குற்றமும் ஆகும் . 

3-4 குற்றமுங் காட்டும் ( மு.ரா. ) 


( 119 ) 


119. காசை என்னும் பெயர் 


காசை நாணலும் காயா மரமும் . 


( 120 ) 


120. காஞ்சி என்னும் பெயர் 

எதிரூன் றுதலும் நிலையின்மையும் பெருமையும் 
அணியும் மேக லையும் ஒருமரப் பெயரும் 
கருதுங் காஞ்சி யென்னுங் கட்டுரை . 

1 : 3-4 நிலைய தின்மையும் ( மு.ரா. ) 
2 மணிமே கலையு மோர்மரப் பெயருங் ( மு.ரா. ) 
எதிரூன்ற விலையின்மை மேகலை யோர்மரங் 
கருதுங் காஞ்சி யென்னுங் கட்டுரை - என்றும் 
பாடம் . 

( 121 ) 


121. காதை என்னும் பெயர் 

காதை மொழியும் கதையும் ஆகும் . 


( 122 ) 


122. காயம் ஏன்னும் பெயர் 


( 123 ) 


காயம் யாக்கையும் காழ்ப்பும் ஆகும் . 

3. கார்ப்பும் 


802 


திவாகரம் 


123. காரி என்னும் பெயர் 


ஆல நஞ்சே சனிக்கோள் மாசாத்தன் 
கார் இருணிறத்தன காரி எனப்படும் . 


காரி வடுகனுஞ் சாத்தனுஞ் சனியும் 
ஊர்ப்புள்ளுங் கடுவும் வள்ளலு மாகும் . ( மு.ரா. ) 


2 : 1 ஓர் புள்ளுங் 
ஆலநஞ் சேசனிக் கோண்மா சாத்தனார் 
இருணிறத் தனவுங் காரியெனப் படுமே . ( அச்சு ) ( 125 ) 


124. காரிகை என்னும் பெயர் 


அழகும் அழகுடை மாதரு மதனொடு 
கட்டளைக் கலித்துறையும் காரிகை எனப்படும் . 


1 

அழகு மவ்வழ குடைய மாதருங் ( மு.ரா. ) 
2 : 3-4 காரிகை யென்ப ( மு.ரா. ) 


( 126 ) 


125. கார் என்னும் பெயர் 


காரே மேகமும் மாரிக் காலமும் 
நீரும் கருமையும் நிகழ்த்துங் கிளவி . 


( 124 ) 


காலை 


காலை நாட் கூறுங் காலமு மாகும் . 

1-2 காலம் நாட் கூறுங் 


126. காழ் என்னும் பெயர் 


கோல்பரல் சேகு மணியின் கோவையும் : 
மாலையும் ஒளியும் காழென் றாகும் . 


( 128 ) 


127. கானல் என்னும் பெயர் 


கானல்கதி ரொளியும் கடற்சார்பில் மலைச்சாற்பிற் 
றானெழு நன்மரச் சோலையும் தழுவும் . 


( 130 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


803 


128. கான் என்னும் பெயர் 


கானே விரையும் காடும் ஆகும் . 


( 129 ) 


129. கிழி என்னும் பெயர் 


எழுது படமும் இருநிதிப் பொதியும் 
கிழிபடு துகிலும் கிழி என்ற குரிய . 


( 131 ) 


130. குயம் என்னும் பெயர் 


அரிவையர் முலையும் கொடுவாளும் இளமையும் 
கருதிலிம் மூன்றும் குயம் எனக் கருதுவர் . 


( 132 ) 


131. குயிறல் என்னும் பெயர் 


குயிறல் கூவலும் செறிதலும் குடைதலும் . 

2. கூறலுங் ( அச்சு ) 
3-4 குடைதலுஞ் செறிதலும் ( மு.ரா. ) 


( 133 ) 


132. குரல் என்னும் பெயர் 


குரலே கதிரும் யாழிலோர் நரம்பும் . 


3. யாழினோர் ( மு.ரா . ) 
1-2 குரலே பயிர்க்கதிரும் ( அச்சு ) 


( 134 ) 


133. குரை என்னும் பெயர் 


குரை யே ஒலியும் இடைச் சொல்லும் ஆகும் . 

3-4 இடைச்சொலுங் கூறும் . [ மு.ரா ) 


( 135 ) 


134. குலம் என்னும் பெயர் 


குலமே இல்லமும் குடிமையும் கூட்டமும் , 


( 136 ) 


804 


திவாகரம் 


135. குவலையம் என்னும் பெயர் 


நெய்தலும் நிலனும் குவலையம் என்ப . 

3-4 குவலய மென்ப ( மு.ரா ) 


( 137 ) 


136. குழல் என்னும் பெயர் 


குழலே துளையும் மயிரும் கூறும் . 


( 138 ) 


137. குழை என்னும் பெயர் 


குழையே குண்டலம் தளிர்சேறும் கூறும் . 

4 ஆகும் ( மு.ரா ] 


( 139 ) 


138. குளிர் என்னும் பெயர் 


கிளிகடி கருவி இலை மூக் கரிகருவி 
குளிரே ஞெண்டும் முழவும் ஆகும் . 

2 : 2-3 ஞெண்டு குடமுழவும் ( மு.ரா ) 
குளிரிப் பெயர்குட முழவு ஞெண்டும் . 


( 140 ) 


139. குறிஞ்சி என்னும் பெயர் 


மலைச்சார்பு நிலனும் செம்மலர் முள்ளியும் 
குறிஞ்சி அந்நிலப் பாடலும் பெறுமே . 

1 : 1-2 மலைச்சார் நிலனும் ( மு.ரா ) 
2 குறிஞ்சி நிலப் பாடலுங் குறிஞ்சி 

யென்றாகும் ( அச்சு ) 


( 141 ) 


140. கூலம் என்னும் பெயர் 


கலப் பெயர்பல் பண்டமும் தெருவும் 
வார்புனற் கரையும் வந்துழிக் கொளலே . 
1. கூலமங் காடியும் பலபண்டமுந் தெருவும் ( மு.ரா ] 
கூலிப்பெயர் பண்டமும் பல்பண்டத் தெருவும் 

( அச்சு ) 

( 142 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


805 


141. கூழ் என்னும் பெயர் 


பல்வகை யுணவும் பயிரும் பொன்னும் 
கொள்ப மாதோ கூழ் என் கிளவி . 


( 143 ) 


142. கூனி என்னும் பெயர் 


நட்புத் தொகுதி பேய் என மூன்றும் 
வைத்தனர் கூளி ஆக வகுத்தே . 


( 144 ) 


143. கேவலம் என்னும் பெயர் 


கேவலம் தனிமை முத்தியும் ஆகும் . 

1-2 கேவலந் தனிமையு ( மு.ரா. ) 


( 145 ) 


144. கேள்வி என்னும் பெயர் 


கேள்வி கல்வியும் கேள்வியும் கிளக்கும் . 


3 செவியும் ( மு.ரா. ) 


( 146 ) 


145. கைக்கிளை என்னும் பெயர் 


ஒருதலைக் காமமும் யாழிலோர் நரம்பும் 
தெரியிற் கைக்கிளை எனும் பெயர் சிவணும் ( மு.ரா ) 


2 : 3 எனப்பெயர் [ மு.ரா ) 


( 147 ) 


146. கொண்டல் என்னும் பெயர் 


கொண்டல் மேகமும் கூதிர்க்கீழ் காற்றும் . 


3. கூதிர்கீழ் ( மு.ரா ] 


( 148 ) 


147. கொற்றம் என்னும் பெயர் 


கொற்றம் அரசியலும் வெற்றியும் ஆகும் . 


( 149 ) 


806 


திவாகரம் 


148. கொள் என்னும் பெயர் 


( 150 ) 


அச்சம் பயமிலி காலம் பெருமை என் 
றப்பால் நான்கே கொன்னைச் சொல்லே . 

1 : 2 பயனிலி ( மு.ரா ) . 
கோ 
அந்தரங் ச லிசம் டாரினோ டத்திரம் 
வந்த நீர்திசை மலைவேன் மன்னவன் 
விழிபசு கோவென வேண்டினர் புலவர் . ( அச்சு ) 


மு.ரா. பிரதி இது ஏடுகளில் காணப்பெறாதது என்பதனைத் 
தெரிவிக்கிறது . 

( 151 ) 


149. கோடரம் என்னும் பெயர் 


கோடரக் கிளவி குரங்கொடு மரத்திற் 
கோடும் பொதும்பும் கூறும் என்ப . 

2 : 2 பொதும்பரும் ( மு.ரா. ) 


( 152 ) 


150. கோடு என்னும் பெயர் 


கோடே சங்கும் ஊது கொம்பும் 
மாவின் மருப்பும் மரத்திற் பணையும் 
நீள் புனற் கரையும் நிகழ்த்துங் கிளவி . 


( 153 ) 


151. கோதை என்னும் பெயர் 


பூப்புனை மாலையும் மாலை புனை மாதரும் 
தோற்புனை வின்னாண் டொடர்கைக் கட்டியும் 
கோச்சேரன் பெயரும் கோதையென் றாகும் . 

3 : 1 கோச்சே ரன்பெயர் மயிர்காற்றும் கோதை ( அச்சு ) 
3 : 3-4 கூந்தலுங் கோதை 

( 154 ) 


152. கோல் என்னும் பெயர் 


இறைவன் முறை நடாத்தலும் யாழ் நரம்பும் அம்பும் 
நிறை துலாமும் அஞ்சன மெழுதுங் கருவியும் 
குதிரைமத் திகையும் கோல் என் றாகும் . 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


807 


1 : 1-2 இறைமுறை நடாத்தலும் ( மு.ரா. ) 
2 : 3 நிறையறி துலாமு மஞ்சன மெழுதுங் 
கருவியுங் குதிரைமத் திகையுங் கோலே . ( மு.ரா ) ( 155 ) 


153. கோள் என்னும் பெயர் 


அலர்கதிர் முதலா வனைவரும் நாளும் 
கொலையும் இடையூறும் கொள்கையும் கோளே . 


கோளே குணமுங் கோட்பாடுங் கோளும் 
அலர்கதிர் முதலா மமரரு நாளும் 

கொலையு மிடையூறுங் கோளென் றாகும் . 
சாமம் 

யாமமோர் வேத முபாயஞ் சாமம் . 


( 156 ) 


( 157 ) 


154. சாறு என்னும் பெயர் 


விழவும் கள்ளும் சாறு என விளம்புவர் . 


( 158 ) 


155. சிக்கம் என்னும் பெயர் 


உறியும் மயிர்வார் சீப்பும் சிக்கம் . 


உச்சியு மயிர்வார் சீப்பு முறியுஞ் 
சிக்க மென்னும் பெயரொடு சிவணும் ( மு.ரா. ) 


1 : 2-3 மயிரணர் சீப்பு 
2 சிக்க மென்பர் தெரிந்திசி னோரே . 


( 159 ) 


156. சித்திரம் என்னும் பெயர் 


மெய்யே போலப் பொய்யைப் புணர்த்தலும் 
செய்கோல் வடிவும் அழகும் சித்திரம் . 


1 : 3-4 பொய்யவை யுரைத்தலும் ( மு.ரா ) 
பொய்யவை யுணர்த்தலும் . 


( 160 ) 


தி -37 


808 


திவாகரம் 


157. சிகரம் என்னும் பெயர் 


சிகரம் துவலையும் கரகமும் ஆகும் . 


( 161 ) 


158. சிலம்பு என்னும் பெயர் 


சிலம்பே ஓசையும் மலையும் செப்பும் 
பொலஞ்செய் காலணியும் புகறற்கு முரித்தே . 

சிலம்பே மலையு மொலியு மாகும் ( மு.ரா ) 
2 : 3 புணர்தற்கு ( மு.ரா ) 


( 162 ) 


159. சிலை என்னும் பெயர் 


வில்லையும் மலையையும் சிலை என விளம்புவர் . 


( 163 ) 


160. சிறை என்னும் பெயர் 


சிறையே காவலும் இறகும் செப்பும் . 

4 செப்புவர் ( மு.ரா ) 


( 164 ) 


161. சினை என்னும் பெயர் 


சினையே கருவும் உறுப்பும்மரக் கோடும் . 


( 165 ) 


162. சீர் என்னும் பெயர் 


பல்வகை யியங்க லோசை பாரம் 
ஒல்லுதல் காத்தண்டு ஒண் புகழ் அழகு 
செல்வம் சீர்மை சீர்என் றாகும் . 

1 : 2-3 யிங்களி னோசை ( மு.ரா ) 
2 : 2 காற்றண்டை : ( அச்சு ) 


163. சுடர் என்னும் பெயர் 


மதியமும் ஞாயிறும் கனலியும் மற்றைப் 
பொதுவுறு மொளியும் சுடர் எனப் புகல்வர் . 

1 : 1 மதியு ( மு.ரா. ) 


( 187 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


809 


164. சுடிகை என்னும் பெயர் 


சுடிகை சுட்டி மயிர்முடியும் ஆகும் . 

2 சுட்டியு ( மு.ரா. ) 


( 168 ) 


165. சூர் என்னும் பெயர் 


சூர்தெய்வம் வஞ்சம் நோய் அஞ்சாமையும் சொல்லும் . 

சூர்தெய்வம் வஞ்ச நோயஞ் சாமை ( மு.ரா ) 
2-4 அச்சநோ யாகு மென்ப ( அச்சு ) 

( 189 ) 


166. சூழி என்னும் பெயர் 


சூழி முகபடாம் வாவியும் சொல்லுவர் . 

4. சொல்லும் ( மு.ரா ) 


( 170 ) 


167. செச்சை என்னும் பெயர் 


வெட்சியும் வெள்ளாட் டேறும் செச்சை . 


( 171 ) 


168. செத்து என்னும் பெயர் 


செத்தென் கிளவி கருதொடு ஒப்பே . 
செத்து 
செத்தென் கிளவி கருத்தோ டொப்பே . ( மு.ரா ) 


( 176 ) 


169. செம்மல் என்னும் பெயர் 


இறைவன் பழம்பூ வீரர் புத்திரர் 
அறையிற் பெருமையோடு ஐந்துஞ் செம்மல் , 

2 : 2 செம்மையோடு ( அச்சு ) 


( 172 ) 


170. செயிர் என்னும் பெயர் 


செயிரே குற்றமும் சினவலும் ஆகும் . 


( 173 ) 


810 


திவாகரம் 


171. செழுமை என்னும் பெயர் 


செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் . 


( 174 ) 


172. சேண் என்னும் பெயர் 


சேணே உயரமும் நீளமும் ஆகும் . 

2. உயர்வும் ( மு.ரா. ) , உலகும் . 


( 175 ) 


173. சேய் என்னும் பெயர் 


செவ்வாய் முருகன் இளமை புத்திரன் 
இவ்வா றெல்லாம் சேய்என விளம்புவர் . 


1 : 3-4 இளமையிற் புத்திரன் ( மு.ரா. ) 


( 177 ) 


174. ஞெள்ளல் என்னும் பெயர் 


சோர்வு மிகுதல் உடன்படுதல் பூசல் 
மென்மையொடு ஒலியும் தெருவும் ஞெள்ளல் . 

1 : 3 உடன்படல் , படுகர் ( அச்சு ) 
2 நாலினெ டொலியுந் தெருவு ஞெள்ளல் . 
ஞெள்ளல் தெருவு மேன்மையு நிகழ்த்தும் 
உள்ளுங் காலை விரைவு மாகும் . ( மு.ரா. ) 


( 178 ) 


175. தடம் என்னும் பெயர் 


தடமே பெருமை கோட்டம் மலையாம் . 


3.4 கோட்டக மலையாம் ( மு.ரா. ) 
கோட்ட மலை யாகும் . 


( 179 ) 


தண்டு 
தண்டு மூன்று தடியுந் தண்டாம் . 


( 180 ) 


176. தண்ணடை என்னும் பெயர் 


தண்ணடை நாடும் ஊரும் ஆகும் . 


( 181 ) 


ஒரு சொல் பல் பொருட் பெயர்த் தொகுதி 


811 


177. தபனன் என்னும் பெயர் 


அனலும் அருக்கனும் சாதலும் சொல்லும் 


( 182 ) 


178. தபுதல் என்னும் பெயர் 


தபுதல் கெடுதலும் சாதலும் சொல்லும் . 


( 183 ) 


179. தரணி என்னும் பெயர் 


தரணி மலையும் நிலனும் இரவியும் . 

2-3 நிலனும் மலையும் ( மு.ரா. ) 


( 184 ) 


180. தவவு என்னும் பெயர் 


தவவுஎன் கிளவி மிகுதலும் குறைதலும் . 


தவ 

1-2 தவவென் கிளவி ( மு.ரா. ) 


( 185 ) 


181. தளிமம் என்னும் பெயர் 


தளிமம் அழகொடு மெத்தையும் ஆகும் . 


( 186 ) 


182. தன்மை என்னும் பெயர் 


தன்மை இயல்பும் அழகும் ஆகும் . 

3-4 தன்மையிடப் பொருளும் ( மு.ரா ) 


தன்மையிடச் சொலும் 


( 187 ) 


183. தா என்னும் பெயர் 


தாவே வலியும் வருத்தமும் ஆகும் . 
தாஎன் கிளவி இடையீடும் ஆகும் . 
தாவு ( மு.ரா ) 


( 195 ) 


812 


திவாகரம் 


184. தாணு என்னும் பெயர் 


குற்றியையும் தூணையும் தாணு என்ப . 


( 188 ) 


185. தாபரம் என்னும் பெயர் 


மரமும் மலையும் போல நிற்பன 
தகுபெயர் தானே தாபரம் ஆகும் . 
3 : 1 தருபெயர் ( மு.ரா. ) 
2 : 3 தாவரம் ( மு.இரா ) 


( 194 ) 


186. தாமம் என்னும் பெயர் 


தாமன் ஒளியும் தார்மாலையும் ஆகும் . 

3-4 தார்மாலையுமாம் ( மு.ரா ) 


( 189 ) 


187. தாயம் என்னும் பெயர் 


1. 


தாயம் உரிமையும் தங்குடித் தமரும் . 


( 190 ) 


188. தாரம் என்னும் பெயர் 


தாரம் அரும்பண்டம் வெள்ளி அதனொடும் 
சேருமேழ் நரம்பிலோர் நரம்பும் வெண்கலமும் . 


1.4 அதனொடு ( மு.ரா ) 
2 : 2.4 நம்பிலோர் நரம்புஞ் செப்பும் ( மு.ரா. ) ( 192 ) 


189. தார் என்னும் பெயர் 


பூவும் பூமாலையும் போர்க்கொடிப் படையும் 
ஆவினுக் கணியும் கிண்கிணி மாலையும் 
தாவில் பெயர்க்கொடை தார்என் றாகும் . 


1 : 3-4 போர்முன்செல் கொடிப்படையும் ( மு.ரா ) 
2 : 1-2 மாவினுக் கணியுங் ( மு.ரா ) 

( 191 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


813 


190. தாலம் என்னும் பெயர் 


தாலம் தரைபனை நாவும் உண்கலனும் . 

3-4 நாவுண் கலமே ( மு.ரா ) 


( 193 ) 


191. தானை என்னும் பெயர் 


கைப்படை காலாட் படையே ஆடை 
தப்பின் மூன்றுந் தானை ஆகும் . 
எய்திய மிகுபடைப் பெயர்க்கும் ஆகும் . 
3. எதிரு மிருபடைப் பெயர்க்கு மெய்தும் ( அதிகம் ) 

( மு.ரா. ) ( 196 ) 


192. திணை என்னும் பெயர் 


குலமும் ஒழுக்கமும் ஒழுக்க நிகழ்ந்த 
நிலனும் திணை என நிகழ்த்துங் கிளவி . 


( 197 ) 


193. துஞ்சல் என்னும் பெயர் 


சாதலும் நிலைத்தலும் உறங்கலும் துஞ்சல் , 


( 198 ) 


194. துணங்கை என்னும் பெயர் 


துணங்கை ஆடலும் திருநாளும் விழவும் . 


( 199 ) 


195. துத்தி என்னும் பெயர் 


சுணங்கும் பொறியும் தூக்கமும் துத்தி . 

3. துய்ப்பனவுந் 


( 200 ) 


196. துப்பு என்னும் பெயர் 


வண்ணம் பவளம் வலியொடு அரக்கு என் 
றெண்ணிய நான்குந் துப்புஎன விசைப்பர் . 

1 : 3 வலியோடு ( மு.ரா. ) 


( 201 ) 


814 


திவாகரம் 


197. துன்னல் என்னும் பெயர் 


துன்னல் குறுகலும் செறிவும் சொல்லும் . 


( 202 ) 


198. தூ என்னும் பெயர் 


பகையும் தசையும் பறவை யிறகும் 
தொகுபெயர் தானே தூஎன் றாகும் . 

( 204 ) 
இந்நூற்பா மு.ரா. பிரதியில் தூவி என்னும் தலைப்பில் 
தரப்பட்டுள்ளது . 


199. தூங்கல் என்னும் பெயர் 


தூங்கல் ஆடலும் தாழ்வும் வேழமும் . 

3.4 தாழ்வும் சொல்லும் 


( 203 ) 


தூவி 


பசையுந் தசையும் பறவை யிறகும் 
தொகுபெயர் தானே தூவியென் றாகும் . 


( 204 ) 


200. தெவிட்டல் என்னும் பெயர் 


ஒலித்தலும் நிறைத்தலும் உமிழ்த்தலும் மிடைதலும் 
தெவிட்டல் எனனும் கிளவியிற் சிறக்கும் . 

இந்நூற்பா மு.ரா. பிரதியில் இந்த இடத்தில் இல்லை . 
225 ஆம் நூற்பாவாக அமைத்துத் தரப்பட்டுள்ளது . ( 225 ) 


201. தேசிகம் என்னும் பெயர் 


தேசிகம் திசைச் சொல்லும் அழகும் ஆகும் . 

2-4 திசைச்சொலு மழகுஞ் செப்பும் ( மு.ரா. ) ( 205 ) 


202. கொடி என்னும் பெயர் 


. 


ஒருபலம் வளையே தொடிஎன் றாகும் . 

தொடியே யொருபலம் வளையு மாகும் ( மு.ரா ) ( 206 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


815 


203. தொடுத்தல் என்னும் பெயர் 


வளைத்தலும் பிணித்தலும் பற்றலும் என்றிவை 
தொடுத்தல் என்னும் பெயரிற் றோன்றும் . 


தொடுதல் 


தொடுதலே வளைத்தலும் பிணித்தலும் பற்றலும் . 

( மு.ரா ) ( 207 ) 


204. தொண்டு என்னும் பெயர் 


ஒன்பதும் கேண்மையும் புதுமையும் பழமையும் 
தொண்டு என் கிளவி தொழும்பும் ஆகும் . 
தொண்டென் கிளவி தொழும்பென் றாகும் ( மு.ரா. ) 

( 208 ) 


205. தொய்யில் என்னும் பெயர் 


உழவு நிலத்தி லெழுவதோர் புதலும் 
குழைவும் மகிழ்ச்சியும் அழகும் இவையொடு 
துயரும் முலைமேற் றொய்யிலும் தொய்யில் . 


1 : 1-2 உழவு நீரி ( மு.ரா , ) 


2 : 1 குழையு 


3. துயருங் கறுந் தொய்யிற் கிளவி ( மு.ரா. ) 


( 209 ) 


206. தோடு என்னும் பெயர் 


தோடே தொகுதியும் பனையிதழ் போல்பவும் 
பூவி னிதழும் புகலுங் கிளவி . 


( 210 ) 


207. தோல் என்னும் பெயர் 


தோலே யானையும் வனப்பும் தோற்பலகையும் . 


( 211 ) 


தி -38 


816 


திவாகரம் 


208. நகை என்னும் பெயர் 


மகிழ்ச்சியில் விளையாட்டில் வருநகை தானே 
இகழ்ச்சி யிடத்து மெய்து தற் குரித்தே . 

1 : 1-2 மகிழ்ச்சியின் விளையாட்டின் ( மு.ரா. ) 


( 212 ) 


209. நந்தல் என்னும் பெயர் 


நந்தல் கேடும் ஆக்கமும் ஆகும் . 


( 218 ) 


210. நவம் என்னும் பெயர் 


ஒன்பதும் கேண்மையும் புதுமையும் பழமையும் 
தொண்டும் நவம் எனச் சொல்லினர் புலவர் . 


3 ஆம் அடியாக , தொண்டென் கிளவி தொழும்பு 
மாகும் . ( மு.ரா. ) 

தொண்டு என்பதில் விட்ட பொருள் இதனுட் கூறப் 
பட்டதென்று தெரிகிறது . ( மு.ரா. குறிப்பு ) 

( 214 ) 





211. நவிரம் என்னும் பெயர் 


மலையும் உச்சியும் மருதயாழ்த் திறனும் 
நவிரம் என்று நடைபெற் றியலும் . 

2 : 1-2 நவிர மெனும் பெயர் ( மு.ரா. ) 


( 215 ) 


212. நளி என்னும் பெயர் 


நளியே செறிவும் சீதமும் பெருமையும் . 


( 216 ) 


213. நனவு என்னும் பெயர் 


நனவே தேற்றமும் துணிவும் தெளிவும் . 


நனவே களனு மகலமு முணர்ச்சியும் 
தெளிவு மதனொடு செப்பற்கு முரித்தே . ( மு.ரா. ) 
1 : 2-4 யுணர்ச்சியு மகலமு மாகும் . 

( 217 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


817 


214. நனை என்னும் பெயர் 


நனைபூ மொட்டிற்கும் கள்ளிற்கும் நாமம் . 


( 218 ) 


215. நாகம் என்னும் பெயர் 


அரவும் அமரர் நாட்டொடு நாடும் 
மலையும் யானையும் ஒருமரப் பெயரும் 
தெரியின் நாகம் எனப்பெயர் சிவணும் . 


1 அரவுங் காரீயமு மமரர்நாட் டொருபெயரும் ( மு.ரா. ) 
1 : 3-4 மும்பர் நாடும் 

( 219 ) 


216. நாகு என்னும் பெயர் 


ஆவும் எருமையும் மரையும் அல்லன 
ஈனா விளமையும் செழுமையிள மரமும் 
நீர்வாழ் சாதியுள் நந்தும் என்றிவை 
நாகு என்னும் பெயரின் நடைபெற் றியலும் . 


2 : 3.4 கெழுமையு மிளமரமும் , ( மு.ரா ) 


கோடும் எருமையும்மரையு நத்தும் 
மீன்பெணும் இளைமையும் கெழுமையும் இளைமரமும் 
நாகெனும் பெயரின் நடைபெற் றியலும் . ( அச்சு ) 


அச்சுப்பிரதிப் பாடம் தவறாகவுள்ளது என்பது 
மு.ரா. குறிப்பு . 


( 220 ) 


217. நாஞ்சில் என்னும் பெயர் 


எயிலுறுப்பு உழுபடை நாஞ்சில் ஆகும் . 


( 221 ) 


218. நாண் என்னும் பெயர் 


மாதர் மங்கல வணியும் மானமும் 
பாசமும் நாண்எனும் சொல்லிற் பயிலும் . 


( 222 ) 


818 


திவாகரம் 


219. நியமம் என்னும் பெயர் 


நியமம் அங்காடியும் தெருவும் நியதியும் . 


( 223 ) 


220. நிழற்றல் என்னும் பெயர் 


நிழற்றல் நுணுக்கமும் நிழற்செயலும் ஆகும் . 

1. நிழத்தல் 
நிறைத்தல் 
ஒலித்தலு மிழற்றலு முமிழ்தலு மிடைதலுந் 
தெவிட்ட லென்னுங் கிளவியிற் சிறக்கும் . 
ஒலித்தலு நிறைத்தலு முமிழ்தலு மிடைதலுந் 
தெவிட்ட லென்னுங் கிளவியிற் சிறக்கும் . 


( 225 ) 


221. நீலம் என்னும் பெயர் 


நீல மணியும் நீரிலெழு நெய்தலும் 
நீல நிறத்தனவும் நீலம் எனப்படுமே . 


( 226 ) 


நீவல் 


நீவ லென்பது தடவலுந் துடைத்தலும் . 


( 227 ) 


222. நீவி என்னும் பெயர் 


நீவி என்பது அழித்தலும் துடைத்தலும் 
ஆடை கொய்சகம் ஆகலு முரித்தே ( மிகை ) ( மு.ரா. ) 
1 : 1 நீவல் 

( 228 ) 


223. நூல் என்னும் பெயர் 


நூலே எண்ணும் பனுவலும் ஆகும் . 


2 எண்ணூலும் ( மு.ரா ) 


( 229 ) 


நூழில் 


குவவிற் படர்வதோர் கொடிப்புல்லு நூழில் 
உவமையொ டடுத்தன குவித்தற்கு முரித்தே . 


( 230 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


819 


நூறு 


நூறே பொடியு நூறு மாகும் . 


( 231 ) 


224. நெய்தல் என்னும் பெயர் 


நெய்தல் சாபறையும் கடற்சார் நிலனும் . 

2. ஆம்பலும் . 


( 232 ) 


225. நேர் என்னும் பெயர் 


உடன்படல் கொடை ஒத்தல் மாறாதல் நுட்பம் 
சமன்பாதி மிகுதல் தலைப்பாடு தனிமைஎன 
நிகழ்ந்த பத்தும் நேர்என் கிளவி . 
நிகழ்ந்த வீரைந்து நேரென் கிளவி . ( மு.ரா. ) 
1. உடன்பட லுவமை யொத்த னுட்பம் 

2 : 1-2 நிகழ்ந்தவொன் பானும் . 
நேர்தல் 


( 238 ) 


நேர்த லெதிர்தலு மொத்தலு மாகும் . 


( 234 ) 


226. நொறில் என்னும் பெயர் 


நொறிலே நுடக்கமும் விரைவும் ஆகும் . 


( 235 ) 


227. பகல் என்னும் பெயர் 


நாளும் ஒளியும் நடுவும் செயலும் 
பாகுபட் டதுவும் பகல்என் கிளவி . 


2 : 1-2 பாகு படுத்தலும் ( மு.ரா.) 


( 236 ) 


228. படர் என்னும் பெயர் 


படரே உள்ளல் செலவொடு பரிவே . 

2-3 கருத்து நெறியொடு . 


( 238 ) 


820 


திவாகரம் 


229. படி என்னும் பெயர் 


படியே பாரும் பகையும் ஆகும் . 


படியே பாரும் பகைத்தலு முவமையும் , 
3-4 பகையு மாகும் . உவமையு மாகும் . ( மு.ரா. ) ( 239 ) 


230. படிவம் என்னும் பெயர் 


படிவம் விரதமும் வடிவும் ஆகும் . 

1 படிவமே ( மு.ரா. ) 


( 240 ) 


படு 


படுவே படுதலும் படுகலை வல்லோனும் 


3-4 நன்மையுங் கள்ளும் ( அச்சு ) மு.ரா , 


( 241 ) 


231. படை என்னும் பெயர் 


சயனம் பல்லணம் தானை உழு நாஞ்சில் 
படைஎன் கிளவிப் பெயர்ப்பால வாகும் . 

2 பயனென் றுரைப்பர் படையென் கிளவி ( மு.ரா. ) 
2 : 1-2 பயனென் றுரைக்கும் . 

( 242 ) 


232. பட்டிகை என்னும் பெயர் 


பட்டிகை கச்சும் பணையும் ஆகும் . 
3.4 பணையிரதமு மாகும் ( மு.ரா. ) 

தெப்பமு மாகும் . ( அச்சு ) .. 


( 237 ) 


233. பணை என்னும் பெயர் 


பணையே பெருத்தலும் பிழைத்தலும் பழனமும் 
முரசும் மரக்கோடும் புரவியின் பந்தியும் . 


( 244 ) 


ஒரு சொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


8.21 


234. பண்ணை என்னும் பெயர் 


ஆயமும் மகளிர் விளையாடற் றொழிலும் 
பாய்புனற் படுகரும் பண்ணை என் றாகும் . 


( 243 ) 


235. பதங்கம் என்னும் பெயர் 


பதங்கம் விட்டிலொடு பறவைப் பொதுப்பெயர் , 


( 245 ) 


236. பதம் என்னும் பெயர் 


சோறும் வழியும் சொல்லும் காலமும் 
ஈரமும் சேமமும் புனலும் காலும் 
பாவலர் எட்டையும் பதம்எனப் பகர்வர் . 

3. பாவலர் பதமெனப் பகருங் கிளவி , ( அச்சு ) ( 248 ) 


237. பதலை என்னும் பெயர் 


பதலை தாழியும் பரந்தவாய்ப் பறையும் . 


( 247 ) 


238. பதி என்னும் பெயர் 


பதியே உறைவிடம் தலைவனும் ஆகும் . 


( 248 ) 


239. பயிர் என்னும் பெயர் 


விதந்து கட்டிய வழக்கும் விலங்கொடுபுட் குரலும் 
பசும்புல்லும் பைங்கூழும் பயிர்என் றாகும் . 


( 249 ) 


240. பரவை என்னும் பெயர் 


பரவை கடலும் பரப்பும் ஆகும் . 


( 250 ) 


241. பரி என்னும் பெயர் 


வருத்தமும் செலவும் மாவி னாமமும் 
பாது காத்தலும் பரியென் றாகும் . 


( 251 ) 


. 


822 


திவாகரம் 


242. பரிவு என்னும் பெயர் 


பரிவு துன்பமும் இன்பமும் பதரும் . 


( 252 ) 


243. பலி என்னும் பெயர் 


பலியே ஐயமும் சோறும் ஆகும் . 


( 254 ) 


244. பல்லம் என்னும் பெயர் 


கரடியின் பெயரும் கணக்கிலோர் குணிப்பும் 
பகழியின் பெயரும் பல்லம் என்றாகும் . 


( 253 ) 


245. பள்ளி என்னும் பெயர் 


பள்ளி இடனும் துயிலும் ஆகும் . 


( 255 ) 


பற்றல் 


தொடலும் வளைத்தலும் பிணித்தலும் பற்றல் . 


( 258 ) 


246. பனி என்னும் பெயர் 


அச்சமும் நடுக்கமும் துன்பமும் அன்றிப் 
பற்றிய சீதமும் பனிஎனப் படுமே . 
1. அச்சமுந் துன்பமு நடுக்கமுந் துகினமும் ( மு.ரா. ) 

( 257 ) 


247. பாங்கு என்னும் பெயர் 


பாங்கு பக்கம் பரிசு தோழி . 

பாங்கழ குரிமை பக்க மாகும் ( மு.ரா ) 


( 258 ) 


248. பாசம் என்னும் பெயர் 


பாசம் ஊசித் துளையொடு கயிறே . 


-ஒரு சொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


823 


பாச மூசித் துளையொடு கயிறே 


ஆசை மனப்பற் றாகலு முரித்தே . ( மு.ரா. ) 
ஆசை பிசாசமோ ராயுத மாகும் . ( அச்சு ) 


( 259 ) 


249. பாடலம் என்னும் பெயர் 


பாடலம் சிவப்பும் பாதிரியு மாகும் . 


( 260 ) 


250. பாடி என்னும் பெயர் 


பாடி நகரமும் நாடும் படை வகுப்பும் . 


4. படைவீடும் , படை விடுதியும் . 


( 261 ) 


251. பாடு என்னும் பெயர் 


பாடே பெருமையும் ஒத்தலும் படுதல் . 


3.4 ஒலித்தலும் படுதலும் ( மு.ரா. ) 

ஒலியும் படுத்தலும் 


( 282 ) 


252. பாணி என்னும் பெயர் 


நெடித்தற் பொழுதும் நீரொடு கையும் 
பாடற் பல்லியமும் பாணிஎன் றாகும் . 


( 233 ) 


253. பாலை என்னும் பெயர் 


நீரின்றி வேனிற் றெறுநிலனும் அந்நிலப் 
பாடலும் பாடற் சுவையும் பாலை . 
பொருள்வயிற் பிரிதலும் புணர்ந்துடன் போதலும் 
அதுபிரி வுணர்த்தலும் பாலை ஆகும் . 


4 அதுபிரி வுரைத்தலும் பாலைய தாகும் . 


( 285 ) 


தி -- 39 


-824 


திவாகரம் 


254. பால் என்னும் பெயர் 


பகுத்தப் பக்கம் திசை இயல்பு என்ன 
வகுத்த நான்கும் பாலென வறைவர் . 


( 284 ) 


255. பாழி என்னும் பெயர் 


ஊரும் வலியும் உறையுளும் சயனமும் 
பாழி என்று பகரப் படுமே . 


( 286 ) 


256. பிரசம் என்னும் பெயர் 


பிரசம் தேன் - கள் தேனீப் பெயரே . 


( 287 ) 


257. பிறங்கல் என்னும் பெயர் 


பிறங்கல் மலையே பெருமையும் ஆகும் . 

பிறங்க லுயர்வும் பெருமையு மலையும் . ( மு.ரா. ) ( 288 ) 


258. பிறழ்தல் என்னும் பெயர் 


பிறழ்தல் ஒளிவிடுதலும் பிறழ்தலும் ஆகும் . 


2-3 ஒளிவிடலும் பெயர்தலும் ( மு.ரா. ) 


( 289 ) 


259. புணரி என்னும் பெயர் 


புணரி கடலும் திரையும் கரையும் . 


3-4 திரையு மாகும் . ( மு.ரா. ) 
புணரி கடலுங் கடற்கரையும் தியாகமும் . 


( 270 ) 


260. புண்டரிகம் என்னும் பெயர் 


புண்டரிகம் தாமரை புலியும் ஆகும் . 


( 271 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


825 


261. புதை என்னும் பெயர் 
புதைகணைக் கட்டே அப்பும் ஆகும் . 

3-4 புதுமை யாகும் . ( மு.ரா. ) 


( 272 ) 


262. புரிவு என்னும் பெயர் 


புரிவே விரும்பலும் செயலும் ஆகும் . 

புரிதலும் விரும்பலுஞ் செய்தலு மாகும் . ( மு.ரா. ) 
1 புரியே . 


( 278 ) 


263. புரை என்னும் பெயர் 

உயர்வும் குற்றமும் உவமைச் சொல்லும் 
புரைஎன் கிளவிப் பொருள வாகும் . 

2 : 3-4 பொருளொடு புணரும் . ( மு.ரா. ) 


( 274 ) 


264. புலம்பு என்னும் பெயர் 
புலம்பே தனிமையும் நடுக்கமும் புகலும் . 

4 ; புலம்பலும் ( மு.ரா. ) 


( 275 ) 


265. புலவர் என்னும் பெயர் 

அமரரும் கவிகளும் ஆடுநரும் பாடுநரும் 
பொருநரும் அறிஞரும் புலவர் எனப்படுமே . 

1 : 2 கவிஞரும் ( மு.ரா. ) 


( 276 ) 


266. பூ என்னும் பெயர் 
பூவே அழகும் கூர்மையும் மலரும் . 

4. பொலிவும் ( மு.ரா. ) 


( 277 ) 


267. பூவை என்னும் பெயர் 


காயா மரமும் நாகணவாய்ப் புள்ளும் 
பூவை என்னும் பெயரொடு புணரும் . 

1 : 3-4 நாகண வாய்ப்புளும் ( மு.ரா. ) 


( 278 ) 


82B 


திவாகரம் 


268. பொருநர் என்னும் பெயர் 


பெரும்போர்த் தலைவரும் பெருங்கூத்தின் கோடியரும் 
பொருபடை வீரரும் பொருத ரென்ப . 


1. பொரும்போர்த் 
2 : 3-4 பொருந ரெனப்படுமே ( மு.ரா. ) 


( 280 ) 


269. பொருள் என்னும் பெயர் 


நிதியும் சொற்பயனும் நிகழ்பல் பண்டமும் 
பொருள் என் கிளவிப் பெயரொடு புணரும் . 

1 : 3-4 நிகழ்பல பண்டமும் ( மு.ரா. ) 
2 : 1 பொதிஎன் கிளவி ( அச்சு ) 


( 279 ) 


270. பொழில் என்னும் பெயர் 


பொழிலே சோலையும் உலகமும் புகலும் . 


( 281 ) 


271. பொறி என்னும் பெயர் 


திருப்புலன் எந்திரம் இலாஞ்சனை எழுதுவினை 
புகற்சீர்ப் புலவர் பொறிஎனப் புகல்வர் . 

1 : 4 எழுத்துவினை ( மு.ரா. ) 
2 : 1-2 புகழ்ச்சிப் புலவர் ( மு.ரா. ) 


( 282 ) 


272. பொறை என்னும் பெயர் 


பொறையே சுமத்தலும் பொறுத்தலும் ஆகும் . 

1-2 பொறை சுமத்தலும் ( மு.ரா. ) 

3-4 பரித்தலும் பொறுத்தலும் ( அச்சு ) 
மலைசுமை பார மம்பரிச் சேந்தனொ 
டுலவிய பொறுமையா ரைந்தும் பொறையே . 


( 283 ) 


273. போற்றல் என்னும் பெயர் 

போற்றல் பாது காத்தலும் புகழ்தலும் . 


( 284 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


827. 


274. மகரம் என்னும் பெயர் 


மகரம் மீனேறும் காதலும் ஆகும் . 

3.4 காதணியு மாகும் ( மு.ரா , ) தாது மாகும் . 


( 285 ) 


275. மஞ்சு என்னும் பெயர் 


மஞ்சு மேகம் இளமையும் வனப்பும் . 


1.2 மஞ்சே மேகமும் ( மு.ரா. ) 


( 286 ) 


276. மடங்கல் என்னும் பெயர் 


ஊழித்தீச் சிங்கம் உருமுஇடி என்றிவை 
வாழித் தமிழோர் மடங்கல் என்ப . 


1 : 3-4 உகமுடி விடியென ( அச்சு ) 
ஊழித்தீச் சிங்க முருமுடி யென்றிவை 
வாழித் தமிழோர் மடங்க லென்ப 
கொடுங் கூற்றின் பெயரு நோயுங் கூறும் . ( மு.ரா ) ( 287 ) 


277. மடல் என்னும் பெயர் 


பூவினிதழும் பனையிதழ் போல்பவும் 
வாய்பா டுரைக்கின் மடல்எனற் குரிய . 


2 : 3-4 மடலென் கிளவி ( மு.ரா. ) 


( 288 ) 


மணம் என்னும் பெயர்க்கு வதுவை என்னும் பெயர் 


காண்க 315 . 


என்பது தேசிய நூலகப் பிரதிக் குறிப்பு . 
மு.ரா. பிரதியில் இச்சொல் பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை . 


278. மதலை என்னும் பெயர் 


மதலைக் கிளவி தூணே மரக்கலம் 
புதல்வர்பெயர் கொடுங்கை பாவை போல்வன 
தகவி னெவையுஞ் சார்பிற் றாகும் . 


-- 


528 


திவாகரம் 


2 : 1-2 புதல்வன் கொடுங்கை ( மு.ரா. ) 
3 தகவிற் றாகுஞ் சார்பி னெவையும் ( மு.ரா. ) ( 290 ) 


279. மதவு என்னும் பெயர் 


மதவுஎன் கிளவி வலியும் இடனும் 
மிகுதியும் வனப்பும் மேவுதற் குரித்தே . 


மதர் வென் கிளவி மகிழ்வு மிகுதியும் ( அச்சு ) 


( 289 ) 


280. மது என்னும் பெயர் 


தேனும் தேறலும் மது எனச் செப்புவர் . 


( 291 ) 


281. மருதம் என்னும் பெயர் 


பழன நிலனும் அந்நிலப் பாடலும் 
மருதம் என்னும் பெயரின் வழங்கும் . 


( 292 ) 


282. மலர்தல் என்னும் பெயர் 


மலர்தல் தோன்றலும் மலர்த்தலும் ஆகும் . 
மலர்த றோன்றலு மெதிர்தலும் விரிதலும் ( மு.ரா. ) 

( 293 ) 


283. மலைதல் என்னும் பெயர் 


மலைதல் பொருதலும் மலர்சூ டுதலும் . 


( 294 ) 


284. மள்ளர் என்னும் பெயர் 


அருந்திறல் வீரர்க்கும் பெருந்தொழி லுழவர்க்கும் 
வருந்தகைத் தாகும் மள்ளர் எனும் பெயர் . 


( 295 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


829 


285. மறம் என்னும் பெயர் 


கொலையும் சினமும் கொடுவினைச் செயலும் 
மலையும் சேவகமும் மறம்எனப் படுமே . 


1 : 2 சேவகமும் 
2 : 1-2 வலியுஞ் செறலு ( அச்சு ) 


( 297 ) 


286. மறலி என்னும் பெயர் 


மறலி கூற்றும் மயக்கமும் ஆகும் . 


( 298 ) 


287. மறை என்னும் பெயர் 


மறையே வேதமும் மறைத்துமொழி கிளவியும் . 


( 299 ) 


288. மற்று என்னும் பெயர் 


மற்று - என் கிளவி வினைமாற்று அசைநிலை . 


( 296 ) 


289. மனவு என்னும் பெயர் 


மனவே அக்கு மணியும் மாலையும் . 


மனவே யக்குமணி சங்குமணிப் பொது ( அச்சு ) 

( மு.ரா. ) 
2-4 யக்கு மணியு மாடையும் . 

( 301 ) 


290. மன் என்னும் பெயர் 


பன்னலும் இடைச்சொலும் இறையும் மன்னே . 


2-3 மிடைச்சொலுங் குறையு . 


( 300 ) 


மன்றல் என்னும் பெயர் 
மன்றல் என்னும் பெயர்க்கு வதுவை என்னும் பெயரிற் 
காண்க 815 . 
இக்குறிப்பு மு.ரா. பிரதியில் இல்லை : 


880 


திவாகரம் 


291. மா என்னும் பெயர் 


மாவே பெருமையும் கருமையும் நிறனும் . 


மாவே பெருமையுங் கருமையுஞ் சூதமும் 
மேவிய நாற்கா லுடையவும் வண்டும் 
பூவுறை திருவென வாறையும் பொருந்தும் . ( மு.ரா. ) 

( 302 ) 


292. மாடு என்னும் பெயர் 


மணியும் பொன்னும் நிறையும் பக்கமும் 
தனமும் மாடு என் பெயரிற் சாரும் . 


1 : 2-3 செல்வமு நிறையும் . 
தனமு மாடென் றுரைக்கத் தகுமே ( அச்சு ) 
தனமும் வனப்பு மாடென் கிளவி ( அச்சு ) 


( 308 ) 


293. மாதர் என்னும் பெயர் 


மாதர் காதலும் மகளிரும் ஆகும் . 
ஓதில் இடைச்சொல் லாகலும் உரித்தே . 


மாதர் காதலு மகளிரு மாகும் ( மு.ரா. ) 
மாதர் மயிரையு மாலின் குருளையும் 
நிரையு மளகமு மென நிகழ்த் தினரே ( மிகை ) 
மு.ரா. குறிப்பு . 


( 904 ) 


294. மாலை என்னும் பெயர் 


பொன்னின் மணியிற் பூவிற் சொல்லில் 
இன்னவை தொடுத்தலும் இரவும் அந்தியும் 
மன்னு மியல்பும் மாலைஎன் றாகும் . 


1 : 4 சொல்லின் ( மு.ரா. ) 
2 : 1 இன்னுறத் ( அச்சு ) 


( 305 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


83.1 


295. மால் என்னும் பெயர் 


மாலின் பெயரே மயக்கம் வேட்கை 
மேகம் காற்று பெருமை கருநிறம் 
எழுபுதன் கண்ணேணி மால்என விசைப்பர் . 


3. சோழன் புதனெனச் சொற்றிடு மாலே ( அச்சு ) 

( 306 ) 


296. மாழை என்னும் பெயர் 


ஆயம் மடமை கட்டி பொன் ஓலை 
மாழை யென்று வகுத்தனர் புலவர் . 


1 : 3-4 கட்டிப் பொன் னோலை ( மு.ரா. ) 


ஆய மடமை பொன்னுலோகக் கட்டி 
ஓலைபுளிமா மாழையென் றுரைக்கும் ( அச்சு ) ( 307 ) 


297. மானுதல் என்னும் பெயர் 


மானுதல் ஒப்பும் மயக்கமும் ஆகும் . 


( 308 ) 


298. முடலை என்னும் பெயர் 


முடலை திரட்சியும் முருடும் ஆகும் . 


3. முகடு , முகுடு . 


(( 309 ) 


299. முரண் என்னும் பெயர் 


முரணே வலியும் பகையும் ஆகும் . 


( 310 ) 


தி -- 40 


832 


திவாகரம் 


300. முருகு என்னும் பெயர் 


விழவும் குமர வேளும் இளமையும் 
நறையும் நாற்றமும் அகிலும் எழுச்சியும் 
வெறியாட் டாளனும் முருகுஎன விசைப்பர் . 


1 : 4 இளைமையும் ( மு.ரா. ) 
2 : 3-4 கள்ளு மெழுச்சியும் ( மு.ரா. ) 
2 : 3 அகிலும் , எகிலும் , 
3 : 4 விளம்புவர் . 


( 811 ) 


301. முல்லை என்னும் பெயர் 


காடுசார் நிலனும் கானமல் லிகையும் 
மோடுபடு வென்றியும் கற்பும் முல்லை . 


( 312 ) 


302. முளரி என்னும் பெயர் 


எரியே தாமரை நுட்பம் முண்மரம் 
அரிய காடுஎன் றைந்தும் முளரி . 


( 313 ) 


303. முற்று என்னும் பெயர் 


முற்றே முழுவதும் வளைத்தலும் ஆகும் . 


4 முடிவும் ( மு.ரா. ) மொழியும் , 


( 314 ) 


304. முனை என்னும் பெயர் 


முனையே இறைமையும் பகையும் ஆகும் . 

2 நுனியும் ( மு.ரா. ) 


( 315 ) 


305. மூரல் என்னும் பெயர் 


மூரல் நகைஎயிறு சோறும் ஆகும் . 

2-3 நகையே சோறும் ( மு.ரா. ) 


( 316 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


833 


306. மூரி என்னும் பெயர் 


மூரி பெருமையும் ஆனேறும் ஆகும் . 


( 317 ) 


307. மூலம் என்னும் பெயர் 


மூலம் நாளும் வேரும் முதலும் , 


மூலம் வேரு முதலுமோர் நாளும் ( மு.ரா. ) 
மூலமோர் நாளும் வேரு முதலும் . 


( 318 ) 


308. மெய் என்னும் பெயர் 


மெய்யே உடம்பும் மெய்ப்பொருளும் மெய்யெழுத்தும் . 


3 உண்மையும் ( மு.ரா. ) 
2-4 உடம்புஞ்சொற் பொருளுமெய் யெழுத்தும் . ( 319 ) 


309. மை என்னும் பெயர் 


குற்றமும் யாடும் கருமையிடி கொண்டலும் 
மற்றிவை மைஎனுஞ் சொல்லிடை வருமே . 


1. குற்றமு மாடுங் கருமையுங் கொண்டலும் ( மு.ரா. ) 
2 : 3 சொல்லொடு ( மு.ரா. ) 

( 320 ) 


310. யாமம் என்னும் பெயர் 


யாமம் இரவும் பொழுதும் சாமமும் . 


( 321 ) 


311. வசி என்னும் பெயர் 


வசியே திரட்சியும் வருடலும் கூர்மையும் . 


2-3 காட்சியும் வருட்டலும் ( மு.ரா. ) 
வசியே வசியமும் வாளுங் கூர்மையும் ( அச்சு ) ( 322 ) 


884 


திவாகரம் 


312. வஞ்சி என்னும் பெயர் 


மேற்செல வும்பா விகற்பத்தொரு பாவும் 
ஆற்றெழு மோர் கொடிப் பிறப்பும் அத னுவமை மாதரும் 
மாற்றரும் பெயர்க்கொடை வஞ்சிஎன் றாகும் . 


2 ஓர்கொடிப் பிறப்புமத னுவமை மாதரு ( மு.ரா. ) 
3 : 1 மற்றரும் ( மு.ரா. ) 

( 323 ) 


313. வடிவு என்னும் பெயர் 


வடிவே மேனி யுருவும் மெய்யொடு 
நிறனு பேசி னிகழ்த்தப் படுமே . 


1 : 2-3 மேனியு முருவு ( மு.ரா. ) 
1 வடிவே மேனியு மருவு மல்குலும் 
2 திறமும் பேசி னிகழ்பெய ராகும் ( மு.ரா. ) 


( 324 ) 


314. வண்ணம் என்னும் பெயர் 


வண்ணம் ஓசையும் வடிவும் ஆகும் . 


( 325 ) 


315. வதுவை என்னும் பெயர் 


வதுவையும் மன்றலும் மணமும் என்றிவை 
பொதுவுறு வாசமும் மணம்புணர்வும் ஆகும் . 


1 : 4 மிக்க 
2 : 3-4 புணர்வு மாகும் . 
வதுவை மன்றலு மணமு மாகும் ( மு.ரா. ) 


( 3.26 ) 


316. வம்பு என்னும் பெயர் 


கச்சு நிலை யின்மை புதுமை கந்தம்என 
ஒத்த நான்கும் வம்புஎன விசைப்பர் . 


2 : 4 வுரைப்பர் ( மு.ரா. ) 


( 327 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


835 


317. வயா என்னும் பெயர் 


வயாவே வேட்கைப் பெருக்கமும் வருத்தமும் . 


1-2 வயாஅ வேட்கை ( மு.ரா. ) 


( 328 ) 


318. வயிரம் என்னும் பெயர் 


செற்றமும் கூர்மையும் சேகும் மணியும் 
வச்சிரமும் வண்மையும் வயிரக் கிளவி . 


2 : 2 வன்மையும் ( மு.ரா. ) 


( 329 ) 


319. வயின் என்னும் பெயர் 


வயிறே இடம்மனை மூன்றும் வயின்ஆம் . 


( 330 ) 


320. வரி என்னும் பெயர் 


வரியே பாடலும் எழுதல் வடிவும் . 


3-4 எழுதலும் வடிவும் ( மு.ரா. ) 

மெழுத்தும் வண்டும் ( அச்சு ) 


( 331 ) 


321. வரைவு என்னும் பெயர் 


வரைவு நீக்கலும் கொள்ளலும் ஆகும் . 


வரைதல் 


வரைவு நீத்தலுங் கொளலு மாகும் ( மு.ரா. ) 


( 332 ) 


322. வலம் என்னும் பெயர் 


வலமே வென்றியும் வலமும் மிசையிடனும் . 


836 


திவாகரம் 


வலன் 


வலனே வென்றியும் வலனு மிசையிடனும் ( மு.ரா. ) 
4. மேலிடமும் ( அச்சு ) 

( 334 ) 


323. வல்லை என்னும் பெயர் 


வல்லை விரைவும் மாவலியும் ஆகும் . 


3. மதிலும் ( மு.ரா. ) மரனும் . 


( 333 ) 


324. வழங்கல் என்னும் பெயர் 


வழங்கல் கொடையும் சேறலும் சொல்லும் . 


வழங்கல் கொடை சேறலுஞ் சொல்லும் வரையார் 

( மு.ரா. ) 
2-3 செல்லல் சொல்லலும் . 

( 335 ) 


325. வழி என்னும் பெயர் 


வழியே இடனொடு பின்னும் வரையார் . 


( 338 ) 


326. வளம் என்னும் பெயர் 


பண்டமும் வளப்பாடும் வளமெனப் படுமே . 


( 338 ) 


327. வள் என்னும் பெயர் 


வள்ளே கூர்மையும் வாரும் வலியும் . 


( 337 ) 


328. வறிது என்னும் பெயர் 


வறிது சிறிது ஆகும் அருகலும் உரித்தே . 


1-2 வறிதுசிறி தாதலும் ( மு.ரா. ) 


( 339 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


837 


329. வனம் என்னும் பெயர் 


வனமே காடும் நீரும் ஆகும் . 


இந்நூற்பா மு.ரா. பிரதியில் இல்லை . 


330. வாகை என்னும் பெயர் 


ஆள்வினை முதலாஞ் செய்கையும் நலனும் 
கைவலம் முதலாங் கல்வியும் ஆண்மையும் 
சால்பு முதலாம் பண்பும் ஈகையும் 
ஒழுக்க முதலாந் தவமும் அறத்துறையும் 
ஒருவரி னொருவர் வென்றி மிகுதியும் 
பெறுவன வெல்லாம் வாகை எனும் பெயர் . 


5 : 3-4 வென்றி மிகுதி ( மு.ரா. ) 
6 : 3-4 வாகை யென்ப ( மு.ரா. ) 
6 : 1 உடையன , 4 யெனப்படுமே . 


( 340 ) 


331. வாமம் என்னும் பெயர் 


குறளே அழகு குறங்கே இடப்பால் 
இவையிந் நான்கும் வாமம் ஆகும் . 


( 341 ) 


332. வாயில் என்னும் பெயர் 


வாயில் புலனும் வாயிலும் திறனும் . 


4 தூதும் . 


( 343 ) 


333. வாய் என்னும் பெயர் 


வாயே மெய்ம்மை இடனும் வரையார் . 


2-3 மெய்ம்மையு மிடனும் ( மு.ரா. ) 
வாயே யிடனும் மெய்யும் வாக்கும் ( அச்சு ) 


( 342 ) 


88.8 


திவாகரம் 


334. வாரணம் என்னும் பெயர் 


யானையும் கோழியும் சங்கும் வாரணம் . 


( 344 ) 


335. வாரம் என்னும் பெயர் 


வாரக் கிளவி ஏழ் கிழமையும் மலைச்சார்வும் 
ஈரமும் அன்பும் பகுதியும் இசைக்கும் . 


1 : 4 மலைச்சார்பும் ( மு.ரா. ) 
2 : 2 வனப்பும் . 


( 345 ) 


336. வாரி என்னும் பெயர் 


கடலும் நீர்மிகுதியும் கதவின் பகுதியும் 
மடையும் நாலும் வாரிஎன் றாகும் . 


1 : 3-4 கதவும் பகுதியும் ( மு.ரா. ) கதவும் வாயிலும் 
2 மடையு மென்றிவை வாரி யென்ப ( மு.ரா. ) ( 346 ) 


337. வாழி என்னும் பெயர் 


வாழி இடைச்சொல்லும் வாழ்கவெனும் சொல்லும் . 


2. இடைச்சொலும் , 4. சொலும் . 


( 347 ) 


338. வாள் என்னும் பெயர் 


வாள் ஒளியும் வாட்படையும் ஆகும் . 


வாளே யொளியும் வாளுடைப் படையும் ( மு.ரா. ) 
3-4 வாட்படையு மாகும் ( அச்சு ) 

( 348 ) 


339. விடங்கம் என்னும் பெயர் 


விடங்கம் முகடும் அழகும் ஆகும் . 


( 349 ) 


ஒரு சொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


889 


340. விண்டு என்னும் பெயர் 


விண்டு மாயோன் வெற்பும் ஆகும் . 


விண்டு மாயோனும் வெற்பும் வேயும் ( மு.ரா. ) 


( 850 ) 


341. விதி என்னும் பெயர் 


இயல்பும் செயலும் விதிஎன் றாகும் . 


( 351 ) 


342. விம்மல் என்னும் பெயர் 


விம்மல் ஒலித்தலும் விம்முதலும் ஆகும் . 


3. விம்முறலும் ( மு.ரா. ) 


( 352 ) 


வியங்கோள் 


எண்ணிற் கொளலு மேவலும் வியங்கோள் . 


( 858 ) 


343. விருத்தி என்னும் பெயர் 


உரிய சொல்லும் உரிய பொருளும் 
விரிய வுரைப்பது விருத்தியாகும் . 


( 354 ) 


344. விரை என்னும் பெயர் 


விரை என் கிளவி சாந்தும் வெறியும் . 


4 விரைவும் ( மு.ரா. ) 


( 355 ) 


345. வில் என்னும் பெயர் 


வில்லே ஒளியும் விற்படையும் ஆகும் . 


3-4 வில்லுடைப் படையும் ( மு.ரா. ) 

விற்படையு மூலமும் ( அச்சு ) 


( 858 ) 


தீ -41 


840 


திவாகரம் 


346. விழுமம் என்னும் பெயர் 


சிறப்புச் சீர்மை இடும்பை இம்மூன்றும் 
விரிக்கின் மேலோர் விழுமம் என்ப . 


( 357 ) 


347. விளக்கு என்னும் பெயர் 


• விளக்கே ஒளியும் விளக்கு நிலையும் . 


( 858 ) 


348. விளரி என்னும் பெயர் 


யாழ்க்கண்ணதோர் நரம்பும் திறனில் யாழும் 
வேட்கை மிகுதியும் இளமையும் விளரி . 


1 : 1-2 யாழினோர் நரம்பும் ( மு.ரா. ) 


( 359 ) 


349. விறப்பு என்னும் பெயர் 


விறப்பே செறிவும் வெருவலும் ஆகும் . 


3-4 வெறுவலும் பெருகலும் 


( 360 ) 


350. வீசுதல் என்னும் பெயர் 


வீசுதல் கொடுத்தலும் எறிதலும் ஆகும் . 


( 
( 381 ) 


351. வெடி என்னும் பெயர் 


வெடியே வெள்ளிடை வெருவும் ஆகும் . 


( 362 ) 


352. வெம்மை என்னும் பெயர் 


வெம்மை வேண்டல் விரைவு என விளம்புவர் . 


3.4 விரைவெனப் படுமே ( மு.ரா. ) 


( 388 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


841 


353. வெள்ளை என்னும் பெயர் 


வெள்ளாடு வெண்பா வெள்ளை வடிவின 
வெள்ளை என்னும் பெயரின் விரியும் . 


2-3 பெயரொடு ( மு.ரா. ) 


( 364 ) 


354. வெறி என்னும் பெயர் 


வெறியே நாற்றம் விரையொடு அணங்காட்டு . 

4- அணங்காட்டும் ( மு.ரா. ) 


( 385 ) 


355. வெறுக்கை என்னும் பெயர் 


வெறுக்கை செல்வமும் விழுப்பொருளும் ஆகும் . 


( 388 ) 


356. வேய் என்னும் பெயர் 


வேயே மூங்கில் ஒற்றும் ஆகும் . 

வேயே மூங்கிலு மொற்று வினையும் ( மு.ரா. ) 


( 387 ) 


357. வேலன் என்னும் பெயர் 


வேலன் முருகன் வெறியாட் டாளன் . 


வேலன் முருகனும் வெறியாட் டாளனும் , ( மு.ரா. ) ( 388 ) 


358. வேலி என்னும் பெயர் 

வேலி மதிலும் காவலும் ஆகும் . 


( 369 ) 


359. வேலை என்னும் பெயர் 


வேலை தானே கடலும் கடற்கரையும் 
காலை நாட்கூறும் காலமும் ஆகும் . 

2. காலமுங் கூறுங் கருவித் தாகும் ( மு.ரா. ) 


( 370 ) 


842 


திவாகரம் 


360. வேழம் என்னும் பெயர் 


யானையும் கரும்பும் கொறுக்கச் சியும் 
வேயுங் கூறும் வேழக் கிளவி . 


1. யானையுங் கரும்புங் கொறுக்கைக் கோலும் 

( மு.ரா. ) 


( 371 ) 


361. வேளாண்மை என்னும் பெயர் 


வேளாண்மை உபகாரம் உபசாரமும் விளம்பும் . 


3. உபசாரம் ( மு.ரா. ) ஈகையும் . 


( 372 ) 


362. வை என்னும் பெயர் 


தெல்லின் றாளும் புல்லும் கூர்மையும் 
சொல் இம் மூன்றும் வை என் றாகும் . 


2 : 1-2 சொல்லிய மூன்றும் ( மு.ரா. ) 


( 373 ) 


363. வைகல் என்னும் பெயர் 


கழியும் நாளும் புலரிக் காலையும் 
தழுவும் வைகல் தங்கலும் உரித்தே . 


( 374 ) 


364. வையம் என்னும் பெயர் 


சிலிகையும் ஆனேறும் சகடமும் தேரும் 
அவனியும் வையம் எனப்பெய ராகும் . 


( 375 ) 


ஒருசொல் பல்பொருட் பெயர்த் தொகுதி 


843 


365. திவாகர வரலாறு 


புலவி நீக்கிய கல்விச் செவ்விக் 
கமிழ்துசுவை யீந்த வரும்பெற லின்பத் 
தொருபெருஞ் செல்வ னருவந்தைச் சேந்தன் 
பகர்சொற் றிவாகரத்துப் பதினோ ராவது 
ஒருசொல் பல்பெயர்த் தொகுதி முற்றும் , 


சொற்ற திவாகரத் துப்பதி னொரவது 
ஒரு சொற் பல்பொருட் பெயர்த்தொகுதி முற்றும் . 

( மு , ரா . ) ( 376 ) 


பன்னிரண்டாவது 


பல்பொருட் கூட்டத்தொரு 

பெயர்த் தொகுதி 


பன்னிரண்டாவது 


பல்பொருட் கூட்டத்தொரு 

பெயர்த் தொகுதி 


2285. சிறப்புவகை பொதுவகை 


கூறியது கூறினும் குற்றம் இல்லை , 
வேறொரு பொருளை விளைக்கு மாயின் , 
முன்னர் எய்திய பன்னொரு தொகுதியுளும் 
வந்தன வால் ஒரு சொற்பல் பொருட்பெயர்த் 
தொகுதியின் வந்த சொற்கள் என்னில் , 
ஆண்டுச் சிறப்புவகைக்கு எய்தியவை 
ஈண்டுப் பொதுவகைக்கு எய்தவும் படுமே . 


சிறப்பு வகை - பொது வகை : 


வகை 


முன்னர் கூறப்பட்டுள்ள பதினொரு தொகுதியிலும் சிறப்பு 
பற்றிச் சொற்கள் 

சொற்கள் தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . இத் 
தொகுதியுள் அச்சொற்கள் பொதுவகையால் இணைந்து வருமாறு 
தொகுத்துக் காட்டப்படுகிறது . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


சில பிரதிகளில் முதல் இரண்டடிகள் மட்டுமே காணப்படு 


கின்றன . 


2 : 3 விளக்கு 
3 : 3 பதினொரு 
5 : 3-4 சொற்களின் பெயர் . 


( 1 ) 


தி .... 42 


848 


திவாகரம் 


2286. ஒன்று என்னும் பெயர் 


ஒன்று என்பதுவே வீடு பேறு ஆகும் . 
ஒன்று : 

வீடு பேறு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1.2 ஒன்றெனப்படுவது 

ஒருமை யென்பு திறையுணர் வாகும் . 
என்றும் சில பிரதிகளில் பாடம் . • இறையுணர்வென்ப என்றும் 
பாட வேறுபாடுஉண்டு. 

( 2 ) 


2287. இருமை 


இருமை என்பது இம்மையும் மறுமையும் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
இருமை : ( 2 ) 


1. இம்மை , 2. மறுமை . 


( 3 ) 


2288. இருவினை 


இருவினை நல்வினை , தீவினை ஆதம் . 


இருவினை ; ( 2 ) 

1. நல்வினை . 2. தீவினை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


4. என்ப . 


( 4 ) 


2289. இருவகைத் தோற்றம் 


இருவகைத் தோற்றம் சராசரம் என்ப . 
இருவகைத் தோற்றம் : ( 2 ) 


1. சரம் , 2. அசரம் . 


( 5 ) 


848 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 

.2296 இருவகைக் கந்தம் 


இருவகைக் கந்தம் நற்கந்தம் , துர்க்கந்தம் . 
இருவகைக் கந்தம் : ( 2 ) 

1. நற்கந்தம் , 2. துர்க்கந்தம் . 


பாடவேறுபாடு --விளக்கம் 


2 கெந்தம் . 


( 6 ) 


2291. இருசுடர் 


இருசுடர் சந்திரர் , சூரியர் ஆகும் . 
இருசுடர் : ( 2 ) 

1. சந்திரர் , 2. சூரியர் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


4. என்ப . 


( 7 ) 


2292. இருவகை அறம் 


இருவகை அறமே இல்லறம் , துறவறம் . 
இருவகை அறம் : ( 2 ) 

1. இல்லறம் , 2. துறவறம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 அறமாவது . 


-- 


( 8 ) 


2293. இருவகை மரபு 


இருவகை மரபு தந்தைவழி , தாய்வழி . 
இருவகை மரபு : ( 2 ) 

1. தந்தைவழி , 2. தாய்வழி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

இருமரபு தாய்வழி தந்தை வழியே . 


( 
9 
) 


850 


திவாகரம் 


2294. இருவகைப் பொருள் 


இருவகைப் பொருள் கல்விப் பொருள் , செல்வப் பொருளே . 


இருவகைப் பொருள் : ( 2 ) 


1. கல்விப் பொருள் , 2. செல்வப்பொருள் . 


( 10 ) 


2295. இருவகை இன்பம் 


இருவகை இன்பம் சிற்றின்பம் , பேரின்பம் .. 
இருவகை இன்பம் : ( 2 ) 

1. சிற்றின்பம் , 2. பேரின்பம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 இல்லது முள்ளதும் . 


( 11 ) 


2296. இருவகை வீடு 


இருவகை வீடு பற்று வீடு , பொருள் வீடு . 


இருவகை வீடு : ( 2 ) 

1. பற்று வீடு , 2. பொருள் வீடு . 


( 12 ) 


2297. மும்மை 


மும்மை இம்மையும் , உம்மையும் , மறுமையும் . 


மும்மை : ( 3 ) 

1 , - இம்மை , 


2. உம்மை , 3. மறுமை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


மும்மை யிம்மை யும்மை மறுமை , 
உம்மையு மிம்மையு மறுமையும் . 


( 13 ) 


2298. மூவிடன் 


முன்னிலை , தன்மை , படர்க்கை மூவிடனே . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


851 


மூவிடன் : ( 3 ) 

1. முன்னிலை , 2. தன்மை , 3. படர்க்கை . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


முன்னிலை படர்க்கை தன்மைமூவிடமே . 
4 மூன்றிடம் . 


( 14 ) 


2299. முச்செய்கை 


படைத்தல் , காத்தல் , அழித்தல் , முச்செய்கை , 
முச்செய்கை : ( 3 ) 


1. படைத்தல் , 2. காத்தல் , 3. அழித்தல் . 

. 


( 15 ) 


2300. மூன்று காலம் 


இறந்தகாலம் , எதிர்காலம் , நிகழ்காலம் என 

மொழிந்த மூன்றும் காலம் ஆகும் . 
மூன்று காலம் : ( 3 ) 


1. இறந்தகாலம் , 2. எதிர்காலம் , 3. நிகழ்காலம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : முக்காலம் . 
1 : 2-4 எதிர்கால நிகழ்ந்த காலமென 
இறந்த கால நிகழ்கால மெதிர்கால மென 
2 : 3-4 மூன்று காலம் . 


( 16 ) 


2301. மூன்று நிலம் 


பூமி , ஆகாயம் , சுவர்க்கம் என்பன 
தாம் ஒரு மூன்று நிலம் எனும் தகைய . 


மூன்று நிலம் : ( 3 ) 


1. பூமி , 2. ஆகாயம் , 3. சுவர்க்கம் . 


852 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : மூவுலகம் 
1 : 4 மென்னும் , மென்ப . 
2 : 3-4 நிலமெனத் தகைய , நிலமெனச் சாற்றுவர் . 
‘பூமியா காயஞ் சுவர்க்க முந்நிலம் என்றும் பாடம் . 


( 17 ) 


2302. முப்பொறி 


மனமும் , வாக்கும் , காயமும் முப்பொறி . 
முப்பொறி : ( 3 ) 

1. மனம் , 2. வாக்கு , 3. காயம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


முப்பொறி மனமும் வாக்குங் காயமும் . 


( 18 ) 


2303. முக்குற்றம் 


முக்குற்றம் : காமம் , வெகுளி , மயக்கம் . 
முக்குற்றம் : ( 3 ) 

1. காமம் , 2. வெகுளி, 3. மயக்கம் . 


( 19 ) 


2304. மூவகை மொழி 


பட்டாங்கு பேசல் , பழித்தல் , புகழ்தல் என 

முட்டின்று ஆகும் மூவகை மொழியே . 
மூவகை மொழி : ( 3 ) 

1. பட்டாங்கு பேசல் , 2 பழித்தல் , 3. புகழ்தல் . ( 20 ) 


2305. முச்சுடர் 


முச்சுடர் ஆதித்தன் , சந்திரன் , அங்கி . 
முச்சுடர் : ( 3 ) 

1. ஆதித்தன் , 2. சந்திரன் , 3 . வங்கி . 


( 21 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


853 


2306. முத்தீ 


அந்தணர் முத்தீ , காருக பத்தியம் , 

தென் திசை அங்கி , ஆகவ னீயம் . 
முத்தீ : ( 3 ) 

1. காருகபத்தியம் , 2. தென் திசை அங்கி , 
3. ஆகவனீயம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


காருக பத்தியந் தென்றிசை யங்கி 
யாகவ னீய மந்தணர் முத்தீ . 


( 22 ) 


2307. மூன்று சீவ அனல் 


உதரம் , விந்து , பூத அனல்என 

ஒரு மூன்று ஆகு சீவ அனலே . 
மூன்று சீவ அனல் : ( 3 ) 


1. உதர அனல் , 2. விந்து அனல் , 3. சீவ அனல் . 

( 23 ) 


2308. முக்குணம் 


முக்குணம் சாத்துவிதம் , இராசதம் , தாமதம் . 
முக்குணம் : ( 3 ) 

1. சாத்துவிதம் , 2. இராசதம் , 3. தாமதம் . 


( 24 ) 


2309. சாத்துவித குணம் 


சாத்துவித ஞானம் , தவம் , மெய்ம்மை , நல்லருள் , 
( ஆர்த்த ) மோனமோடு ஐம்புல னடக்கம் . 


சாத்துவித குணம் : ( 5 ) 


4. மோனம் , 


1. தவம் , 2. மெய்ம்மை , 3. நல்லருள் , 
5 , ஐம்புலனடக்கம் , 


854 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3 தவமுண்மை 
2 : 2-3 மோனம் ஐம்புல 
இத்நூற்பாவை முந்திய நூற்பாவுடன் ஒருங்கிணைய 
இவற்றுள் சாத்துவித குண மென்பது , 
‘சாத்துவித ஞானந் தவமெய்ம்மை நல்லருள் 
ஆர்த்த மோனமோ டைம்புல னடக்கல் 
என்றும் சில பிரதிகளில் அமைந்துள்ளன . 


( 25 ) 


2310. இராசத குணம் 


தானம் , தவமே , தருமம் பேணல் , 
ஞானம் , கல்வி , நலன் இவை தெரிதல் 

ஈனம் இல்லா இராசத குணமே . 
இராசத குணம் : ( 6 ) 

1. தானம் பேணல் , 2. தவம் பேணல் , 3. தருமம் 
பேணல் , 4. ஞானம் தெரிதல் , 5. கல்வி தெரிதல் , 

6. நலன் தெரிதல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 3 நலமிவை . 


( 26 ) 


2311. தாமத குணம் 


தாமதம் , நிறைபே ருண்டி , மடி , வஞ்சம் , 
காமம் , நீதிகேடு , உறக்கம் , கலமே . 


தாமத குணம் : ( 7 ) 


1. நிறை பேருண்டி , 2. . மடி , 9. வஞ்சம் , 
5. நீதிகேடு , 6. உறக்கம் , 7. சலம் . 


4. காமம் , 

( 27 ) 


2312. மூவகைத் தானம் 


முதல் , இடை , கடை என மூவகைத் தானம் . 
வலிவும் , மெலிவும் சமனும் ஆகும் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


855 


மூவகைத் தானம் : ( 3 ) 


1. முதற்படுதானம் , 2. இடைப்படுதானம் , 
3. கடைப்படுதானம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1. , 

வலிவு , 2. மெலிவு , 3. சமன் . 


1 மூவகைத் தானந் தலையிடை கடையே 
மூவகைத் தியாகத்தின் பெயர் 
தியாகத் தினமே மூவகை யதனொடு 
உத்தம மத்திம மதம மென்ன 
முற்றிய தாகு மூவகைத் தானம் 
வலிவு மெலிவுஞ் சமனு மாகும் . 


( 28 ) 


2313. தலைப்படுதானம் 


அறத்தின் ஆற்றிய அரும்பொருள் புறத்துறை 
குற்றம் மூன்றும் அறுத்த நல் தவர்க்குக் 
கொள்கெனப் பணிந்து , குறையிரந்து , அவர்வயின் 

உள்ளம் உவந்து ஈவது உத்தம தானம் . 
தலைப்படுதானம் : 

அறத்தின் ஈட்டிய அரும்பொருள்களை முக்குற்றம் போக்கிய 
தவத்தினர்க்குக் கொள்க என வேண்டிப் பணிந்து குறையிரந்து 
உள்ளம் உவந்து ஈவது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : உத்தமதான வகை . 


( 29 ) 


2314. இடைப்படு தானம் 


ஆதுலர் , அந்தகர் , உறுப்பிலிகள் ஆனவர்க்கு , 

ஈவது மத்திம தானம் அது ஆகும் . 
இடைப்படு தானம் : 


ஆதுலர் , அந்தகர் , உறுப்பிலிகள் ஆகியோருக்கு ஈவது . 


தி -43 


855 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : மத்திம தான வகையின் பெயர் . 
ஆதுல ரந்தக ரூமருறுப் பிலிகள் 
செவிடர்க் கீவது மத்திம தானம் -மு . இராகவையங்கார் 

பாடம் . 
ஆதுல ரந்தக ருறுப்பிலீகளாதர்க் 
கீவது மத்திம தான மாகும் . 
ஆதுலர் குருடர் மாதர் முதற்பிறர் 
சிறுமையைப் பற்றி மனமிரங்கி யீவது 
இடைப்படுதான மென்னப் படுமே - அச்சுப்பிரதி . ( 30 ) 


2315. கடைப்படுதானம் 


ஆர்வம் , புகழே , அச்சம் , கைம்மாறு , 
காரணம் , கண்ணோட்டம் , கடப்பாடு என்று இவை 

ஏழும் கடைப்படு தான உதவி . 
கடைப்படுதானம் : 

ஆர்வம் , புகழ் , அச்சம் , கைம்மாறு , காரணம் . கண்ணோட்டம் , 
கடப்பாடு என்று இவை ஏழும் ஏதுவாக ஈவது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
தலைப்பு : அதம தானத்தின் வகை . 

( 31 ) 


2316. திரிகடுகம் 


திரிகடுகம் , சுக்கு , மிளகு , திப்பிலி . 
திரிகடுகம் : ( 3 ) 


1. சுக்கு , 2. மிளகு , திப்பிலி. 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 திரிகடுகு . 


( 32 ) 


2317. திரிபலை 


திரிபலை ஆவது , கடு , நெல்லி , தான்றி . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


857 


திரிபலை : ( 3 ) 


1. கடு , 2. நெல்லி , 3. தான்றி . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 கருநெல்லித் தான்றி . 


( 33 ) 


2318 மும்மதில் . 


மும்மதில் பொன்னும் வெள்ளியும் இரும்பும் . 


மும்மதில் : ( 3 ) 


இரும்பு . 


1. பொன் , 2. வெள்ளி , 3 . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : திரிபுரம் , முப்புரம் . 
மும்மதில் பொன்னும் வெள்ளியு மிரும்பு 
பன்ன சிவன் முன் னழித்தமுப் புரமே . 


( 34 ) 


2319. அருக்கன் மூவகை வீதி 


அருக்கன் மூவகை வீதி ஆவன 
திருத்தகு மேடம் , இடபம் , மிதுனம் . 


அருக்கன் மூவகை வீதி : ( 3 ) 

1. மேட வீதி , 2. இடப வீதி , 3. மிதுன வீதி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : சூரியன் மூவகை வீதி . 
1 : 1 அருக்கற்கு . 


( 35 ) 


2320. நானிலம் 


நானிலம் முல்லை , குறிஞ்சி , மருதம் , நெய்தல் . 


நானிலம் : ( 4 ) 


1. முல்லை , 2. குறிஞ்சி , 3. மருதம் , 4. நெய்தல் . 


. 


858 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 
2-4 முல்லை குறிஞ்சி நெய்தல் மருதம் 

குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் . 


( 86 ) 


2321. நாற்பொன் 


நாற்பொன் , ஆடகம் , கிளிச்சிறை , சாம்புதனம் , ஏமம் . 
நாற்பொன் : ( 4 ) 

1. ஆடகம் , 2. கிளிச்சிறை , 3. சாம்புதனம் , 
4. ஏமம் . 


( 87 ) 


2322. சதுரங்கம் 


சதுரங்கம் , தேர் , யானை , குதிரை , காலாள் . 
சதுரங்கம் : ( 4 ) 

1. தேர் , 2. யானை , 3. குதிரை , 4. காலாள் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

2 தேரானை , யானைதேர் . 


2323. நாற்கரணம் 


மனம் , புத்தி , ஆங்காரம் , சித்தம் , நாற்கரணம் . 
நாற்கரணம் ; ( 4 ) 


1. மனம் , 2. புத்தி , 3. அகங்காரம் , 4. சித்தம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 
இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 

( 39 ) 


2324. நாற்கதி 


நாற்கதி , உம்பர் , மக்கள் , விலங்கு , நரகர் . 
நாற்கதி ( 4 ) 

1. உம்பர் , 2. மக்கள் , 3. விலங்கு . 4. நரகர் . ( 40 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


859 


2325. நால்வகை இழிசொல் 


பொய் , குறளை , கடுஞ்சொல் , பயனில் சொல்என 
இவ்வகை நான்கும் இழித்தகு சொல்லே . 


நால்வகை இழிசொல் : ( 4 ) 


1. பொய் , 2. குறளை , 3. கடுஞ்சொல் , 
4. பயனில் சொல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : நான்கிழிவு சொல்லின் பெயர் , நாவிழித்த சொல்லின் 
பெயர் . 


2 : 2-3 நாலு மிழித்த . 


( 41 ) 


2326. நால்வகை வேதம் 


நால்வகை வேதம் இருக்கு , தயித்திரியம் , 
சாமம் , அதர்வணம் எனச்சாற் றினரே . 


நால்வகை வேதம் : ( 4 ) 


1. இருக்கு , 2. தயித்திரியம் , 3. சாமம் , 
4. அதர்வணம் . 


பாடவேறுபாடு -விளக்கம் 


1 : 3 இருக்கே . - 4. தைத்திரியம் 
2 சாம வேத மதர்வணந்தானே . 


( 42 ) 


2327. நால்வகை அரண் 


மலையரண் , காட்டரண் , மதிலரண் , நீரரண் 

நவை அறு சிறப்பின் நால் வகை அரணே . 
நால்வகை அரண் : ( 4 ) 


1. மலையரண் , 2. காட்டரண் , 3. மதிலரண் , 
4. நீரரண் . 


( 48 ) 


860 


திவாகரம் 


2328. நால்வகைக் கேள்வி 


அறம் , பொருள் , இன்பம் , வீடு என நான்கின் 
திறம் தெரிந்து கேட்டல் நால்வகைக் கேள்வி . 
சொன்ன நான் கினும் ஒத்தே ஒழுகுதல் 
ஐவகைக் கேள்வி ஆம்என அறைவர் . 


நால்வகைக் கேள்வி : ( 4 ) 


1. அறத்திறம் தெரிந்து கேட்டல் , 2. பொருள் திறம் தெரிந்து 
கேட்டல் , 3. இன்பத்திறம் தெரிந்து கேட்டல் , 4. வீட்டின் 
திறம் தெரிந்து கேட்டல் . 


ஐவகைக் கேள்வி : 


அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் திறம்தெரி நாற்கேள்வி 
யுடன் அந்நான்கினும் ஒத்த ஒழுகலாறுகளைத் தெரிந்து கேட்பது 
ஐவகைக் கேள்வியாம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : நாற்பெருங் கேள்வி . 
2 : 3-4 நாற்பெருங் கேள்வி . 


( 44 ) 


2329. நால்வகைப் புலமை 


கவியே , கமகன் , வாதி , வாக்கி என 
இவை ஒரு நான்கும் புலமைக்கு இயல்பே . 


நால்வகைப் புலமை : ( 4 ) 


.1 . கவி , 2. கமகன் , 3. வாதி , 4. வாக்கி . 


( 45 ) 


2330. கவி 


ஆசு , மதுரம் , சித்திரம் , வித் தாரம் எனும் 
பாவகை பாடுவோன் கவி எனப் படுமே . 


கவி : 


ஆசு , மதுரம் , சித்திரம் , வித்தாரம் என்னும் பாவகைகளைப் 
பாடுவோன் . 

( 46 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


86 ! 


2331. கமகன் 


ஞாபகம் செம்பொருள் நடையின் எப்பொருளும் 
காசு இன்று உரைப்போன் கமகன் ஆகும் . 


கமகன் : 


ஞாபகம் செம்பொருள் நடையின் எப்பொருளையும் காசு 
இன்று உரைப்போம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3-4 நடையுமெப் பொருளும் . 


( 47 ) 


2332. வாதி 


ஏதுவும் மேற்கோளும் எடுத்துக் காட்டி , 
ஏதில் அளவுசெய்து , தன்கோள் நிறீஇ , 

வாதில் பிறர்கோள் மறுப்பான் வாதி . 
வாதி : 


ஏதுவும் மேற்கோளும் எடுத்துக்காட்டி , ஏதுக்களை ஏற்றவளவு 
சொல்லித் தன் கொள்கையை நிறுவி , பிறர் கோட்பாட்டினை 
மறுத்துரைப்பவன் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 1-2 போதினளவுஞ் செய்து தன் சொன் னிறீஇ 
2 : 1-2 பெதிரளவு செய்து . 


( 48 ) 


2333. வாக்கி 


அறம் , பொருள் , இன்பம் , வீடு எனும் திறங்கள் 
கேட்க வேட்க இனியன கூறும் 
ஆற்ற லுடையோன் வாக்கி ஆகும் . 


- 
- 


வாக்கி 


அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் திறங்களைப் பிறர் 
கேட்க விரும்பும் 
விரும்பும் வகையில் இனியன் எடுத்துக் 

கூறும் 
திறமுடையவன் . 

( 49 ) 


882 


திவாகரம் 


2334. ஆசுகவீ 


கொடுத்த பொருளில் தொடுத்த இன் பத்தில் 
அடுத்த பொழுதில் பாடுவது ஆசுகவி . 


ஆசுகவி : 


ஒருவர் கொடுத்த பொருளில் இன்பம் 

தொடரச் சொன்ன அப்பொழுதே விரைந்து பாடுவது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : ஆசுகவி வகை . 


( 50 ) 


2335. மதுரகவி 


பொருளின் பொலிவும் , சொல்லின் செல்வமும் , 
தொடையும் , தொடைக்கண் விகற்ப மும்துதைந்து , 
உருவகம் முதலாம் அலங்காரம் உட்கொண்டு 
ஒசைபொலி வுடைத்தாய் , உய்த்துணர்வோர் உளங்கட்கு 
மாகடல் அமிழ்தம்போல் பாடுதல் மதுரகவி . 


மதுரகவி : 


பொருட்பொலிவு சொற்செல்வம் தொடை விகற்பம் பொருந்தி , 
உருவகம் முதலாகிய அலங்காரங்களையும் கொண்டு , ஓசை 
பொலிவுடைத்தாய் , உணர்வோர் உளங்களுக்கு அமிழ்தம்போல் 
இனிமை பயக்கப் பாடுவது . 
பாடவேறுபாடு -- விளக்கம் 

தலைப்பு : மதுரகவி வகை . 
1 : 3-4 சொல்லின் தெளிவும் 
3 : 3-4 அலங்காரங்களு முட்கொண்டு 
4 : 2-4 பொலிவுற் றுணர்வோ ருளங்கட் . 

( 51 ) 


2336. சித்திரகவி 


மாலை மாற்றே , சக்கரம் , சுழிகுளம் , 
ஏக பாதம் , எழுகூற் றிருக்கை , 
காதை கரப்பே , கரந்துறை பாட்டே , 
பாத மயக்கே , பாவின் புணர்ப்பே , 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


863 


4. ஏக 


கூட சதுக்கம் , கோமூத் திரியே , 
ஓரினத்து எழுத்தால் உயர்ந்த பாட்டே , 
ஒற்றுப் பெயர்த்தல் , ஒருபொருட் பாட்டே , 
சித்திரப் பாவே , விசித்திரப் பாவே , 
விகற்ப நடையே , வினாவுத் தரமே , 
சருப்பதோ பத்திரம் , சார்ந்த எழுத்தே , 
வருக்கமும் மற்றும் வடநூல் கடலுள் 
ஒருக்குடன் வைத்த உதாரணம் நோக்கி 
விரித்து மறைத்து மிறைக்கவிப் பாட்டுத் 

தெரித்துப் பாடுவது சித்திர கவியே . 
சித்திர கவி : ( 22 ) 

1 . மாலை மாற்று , 2. சக்கரம் , 3. சுழிகுளம் , 
பாதம் , 5. எழுகூற்றிருக்கை , 6. காதை கரப்பு , 7. கரந்துறை 
பாட்டு , 8. பாத மயக்கு , 9. பாவின் புணர்ப்பு , 

10. கூட - 
சதுக்கம் , 11. கோமூத்திரி , 1-2 . ஓரினத்து எழுத்தால் உயர்ந்த 
பாட்டு , 13. ஒற்றுப் பெயர்த்தல் , 14. ஒருபொருட் பாட்டு , 
15. சித்திரப்பா , 16 . விசித்திரப்பா , 17. விகற்பநடை 
18. வினாவுத்தரம் , 19. சருப்பதோ பத்திரம் , 20. சார்ந்த 
எழுத்து . 21. வருக்கம் , 

22 . மற்றும் வடநூல் கடலுள் 
ஒருக்குடன் வைத்த உதாரணம் நோக்கி விரித்து மறைத்துத் 
தெரித்துப் பாடுவது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : சித்திரகவி வகை . 
3 : 3-4 கரந்துறை பாட்டே 
4 ஆம் அடியாக , 
• தூசங் கொளலே வவ்வா னாற்றி என ஓரடி ஒருசில 
பிரதிகளில் உளது . 
6 : 1-2 ஓரெழுத் தினத்தால் 
7 : 3-4 ஒருபொருட் பாவே 
13 : 1-2 விரித்து நிறைத்து 

( 52 ) 


2337. வித்தாரகவி 


மும்மணிக் கோவையும் , பன்மணி மாலையும் , 
மறமும் , கலிவெண் பாவும் , மட லூர்ச்சியும் , 


தி -44 


664 


திவாகரம் 


3. மறம் , 


கிரீடையும் , கூத்தும் , பாடாண்டத் துறையும் , 
விருத்தக் கவிதையும் , இயல்இசை நாடகத்தொடு 

விரித்துப் பாடுவது வித்தார கவியே . 
வித்தார கவி : ( 10 ) 

1. மும்பணிக் கோவை , 2. பன்மணி மாலை , 
4 . கலிவெண்பா , 5. மடலூர்ச்சி , 6. கிரீடை , 

7. கூத்து , 
8. பாடாண்டத் துறை , 9. விருத்தக் கவிதை , 

10. இயல் 
இசை நாடகத்தொடு விரித்துப் பாடுவது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வித்தாரகவி வகை 
2 : 3 பாட்டுமட 
3 : 3 பரசாண்டத் 
4 : 4 நாடகமும் 
5 : 1 விரியப் 

( 53 ) 


2338. நால்வகைப் புண்ணியத் தோற்றம் 


நால்வகைப் புண்ணியத் தோற்றம் தவத்துடன் , 

( மேலாம் ) ஒழுக்கம் , தானம் , கல்வி . 
நால்வகைப் புண்ணியத் தோற்றம் : ( 4 ) 

1. தவம் , 2. ஒழுக்கம் , 3. தானம் , 4. கல்வி . (54 ) 


2339. சிலையோர் நால்வகை நிலை 


சிலையோர் நால்வகை நிலை , பை சரசம் . 

ஆலீடம் , மண்டிலம் , பிரத்தியா லீடம் . 
சிலையோர் நால்வகை நிலை : ( 4 ) 

1. பைசாசம் , 2. ஆலீடம் , 3. மண்டிலம் , 
4. பிரத்தியாலீடம் . 


( 55 ) 


2340 . 


பைசாசநிலை வகை 


ஒருகால் நிலைநின்று , ஒருகால் முடக்கும் 
பரியாயம் என்பது பைசாச நிலையே . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


865 


பைசாசநிலை : 


ஒரு காலை நிலையாக நிற்க மற்றொரு காலை முடக்குவது . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 4 மடக்கும் 
2 : 1-2 பரியாய மென்ப , பரியாயமென்பர் . 


( 56 ) 


2341. ஆலீடநிலை வகை 


வலக்கால் மண்டலித்து இடக்கால் முந்துறும் 

அதன் பெயர் ஆலீட நிலையது ஆகும் . 
ஆலீடநிலை : 

வலக்காலை வட்டமாய் வளைத்து இடக்காலை 
முன் வைத்தல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1 அதன் பெயர் , 2 , மண்டிலித்து 


இடக்கான் முந்துற வலக்கான் மண்டிலம் 
ஆலீட மென்றே யறைந்தனர் புலவர் . 


( 57 ) 


2342. மண்டிலநிலை வகை 


இருகால் மண்டலித் திடுதல் மண்டில நிலை . 
மண்டிலநிலை : 


இருகாலையும் வளைத்து நிற்றல் . 


( 58 ) 


2343. பிரத்தியாலீடம் 


வலக்கால் முந்துற்று , இடைக்கால் மண்டலிப்பின் , 

பிரத்தியா லீடம் எனப்பெயர் பெறுமே . 
பிரத்தியாலீடம் : 


வலக்காலை முன்வைத்து இடக்காலை மண்டலித்தல் . 


( 59 ) 


866 


திவாகரம் 


2344. நான்கு உயிர்த் தோற்றம் 


( பைபோல் ) குடரின் , முட்டையின் , நிலத்தின் , 
மெய்யக வேர்வையின் நான்கு உயிர்த் தோற்றம் . 


நான்கு உயிர்த்தோற்றம் : ( 4 ) 


1. குடரில் தோன்றல் , 2. முட்டையில் தோன்றல் , 
3. நிலத்தில் தோன்றல் , 4. வேர்வையில் தோன்றல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1 பைபோர் , நிலவுறு பையில் 
2 : 1-2 மெய்யது வியர்ப்பின் , 2. வியர்வையில் . 


( 80 ) 


2345. ஐந்திணை 


ஐந்திணை , குறிஞ்சி , முல்லை , பாலை , 
( வந்த ) நெய்தல் , மருதம் ஆகும் . 


ஐந்திணை : ( 5 ) 
1. குறிஞ்சி , 2. முல்லை , 3. பாலை , 

3. பாலை , 4. நெய்தல் , 
5. மருதம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3-4 பாலை முல்லை 


( 61 ) 


2346. பஞ்ச வாசம் 


தக்கோலம் , ஏலம் , இலவங்கம் , சாதிக்காய் , 
கர்ப்பூரம் , என்று இவை கமழ் பஞ்ச வாசம் . 


பஞ்ச வாசம் : ( 5 ) 


1. தக்கோலம் , 2. ஏலம் , 3. இலவங்கம் , 
4. சாதிக்காய் , 5. கர்ப்பூரம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 3.4 பஞ்ச வாசங்கள் . 


( 82 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


867 


2347. பஞ்சாங்கம் 


திதியே , வாரம் , நாள் , யோகம் , கரணம் 

பகரும் சோதிடம், பஞ்சாங்கம் ஆகும் . 
பஞ்சாங்கம் : ( 5 ) 

1. திதி , 2. வாரம் , 3. நாள் , 4. யோகம் , 5. கரணம் 
-இவ்வைந்தும் பகரும் சோதிடமே பஞ்சாங்கம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

1 : 4 கரணமெனப் 
2 : 3.4 பஞ்சாங் கம்மே . 


( 68 ) 


2348. பஞ்சமா சத்தம் 


பஞ்சமா சத்தம் தோல் , துளை , நரம்பு , 

கஞ்சனை , பாடல் எனக் கழறினரே . 
பஞ்சமாசத்தம் : ( 5 ) 

1. தோல் , 2. துளை , 3. நரம்பு , 4. கஞ்சனை , 

5. பாடல் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 3-4 எனக்கரு தினரே . 


( 84 ) 


2549. மதனன் பஞ்சபாணம் 


மதனன் பஞ்ச பாணம் ஆவன . 
முல்லை , அசோகு , ( முழு ) நீலம் , சூதப்பூ , 

( அல்லி ) முளரியொடு ஐந்து என மொழிப . 
மதனன் பஞ்ச பாணம் : ( 5 ) 

1. முல்லை , 2. அசோகு , 3. நீலம் , 4. சூதப்பூ , 

5. முளரி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : காமன் பஞ்சபாணம் 
2 : 4 சூதமென 
3 : 3-4 டைந்தவ னம்பே . 

( 85 ) 


868 


திவாகரம் 


2350. மதனன் பஞ்சபாணத் தொழில் 


உன்மத்தம் , மதனம் , சந்தாபம் . வசீகரணம் , 
மோகனம் பஞ்ச பாணச் செயலே . 


மதனன் பஞ்ச பாணத் தொழில் : ( 5 ) 


1. உன்மத்தம் , 2. மதனம் , 3. சந்தாபம் ,, 
4 . வசீகரணம் , 5. மோகனம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


மதன் பஞ்ச பாணச் செயலுன் மத்தம் 
தீரஞ் சந்தாபம் வசீகரம் மோகனம் , 


( 88 ) 


2351. பஞ்ச சயனம் 


மயிர்ச் சேணம் , பஞ்சமெத்தை , ( வண் ) படாம் , தூவி , 
( பயிற்றும் தன் ) வீப் பாய்பஞ்ச சயனம் . 


பஞ்ச சயனம் : ( 5 ) 


1. மயிர்ச் சேணம் , 2. பஞ்சு மெத்தை , 3. படாம் , 
4 . தூவி , 5. வீ . 


( 67 ) 


2352 , சயன வகை 


மலர்ச்சயனம் , சலசயனம் , தோற்சயனம் , மற்றும் 
பழிப்பு இல் பதினைந்து சயனப் பெயரே . 


சயன வகை : ( 4 ) 


1. மலர்ச் சயனம் , 2. சலசயனம் , 3. தோற்சயனம் , 
4. மற்றும் பதினைந்து . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3-4 தோற்சயன மாதி 
2 : 2-4 பதினை தாகுஞ் சயனம் . 


( 68 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


869 


2353. பஞ்ச பாதகம் 


பஞ்சபா தகம்கொலை , களவு , கள் ளுண்டல் , 
(எஞ்சல் இல் ) குருநிந்தை , உடன்படல் என்ப . 


பஞ்ச பாதகம் : ( 5 ) 


1. கொலை , 2. களவு , 3. கள்ளுண்டல் , 
4. குருநிந்தை , 5. உடன்படல் . 


களவு , 3 . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 1-2 எஞ்சிய காமம் . 
2 : 3-4 யுடல்பட லென்ப , பொய்யு மென்ப . 


( 69 ) 


2354. ஐம்பால் 


ஐம்பால் , முடியும் , கொண்டையும் , குழலும் , 
( வம்பு ஆர் ) பனிச்சையும் , ( வார் மயிர்ச் ) சுருளும் . 


ஐம்பால் : ( 5 ) 

1. முடி , 2. கொண்டை , 3. குழல் , 4. பனிச்சை ,, 
5. சுருள் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2-4 முடியே கொண்டைகுழல் சுரியல் , 
1 முடியே கொண்டை சுருள்குழல் 
2 : 3-4 வார்மயிர்ச் சுருளே , வார்மயிர் முடியே . 


( 70 ) 


2355. ஐவகை உண்டி 


கடித்து , பருகி , விழுங்கி , நக்கி , 
எடுத்துச் சுவைத்தல் இவைஐந்து உண்டி. 


ஐவகை உண்டி : ( 5 ) 


1. கடித்தல் , 2. பருகல் , 3. விழுங்கல் , 4. நக்கல் , 
5. எடுத்துச் சுவைத்தல் . 


870 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 2-3 சுவைத்தலொ டிவையைந் 


( 71 ) 


2356. குதிரை ஐந்தொழில் நடை 


மல்லகதி , மயூரகதி , வானர கதியொடு , 
( சொல்லிய ) சச கதி , சரகதி என்ப 
( பல் இயல் ) பரிமாவிற்கு ஐந்தொழில் நடையே . 


குதிரை ஐந்தொழில் நடை : ( 5 ) 


1. மல்லகதி , 2. மயூரகதி , 3. வானரகதி , 
4. சசகதி , 5. சரகதி . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : பஞ்சகதி , குதிரை நடைவகை . 
2 : 4 என்னப் 


2 : 1 பல்லியப் 


( 72 ) 


2357. ஐவகை வினா வகை 


அறியான் வினாதல் , அறிவொப்புக் காண்டல் , 
ஐயம் அறுத்தல் , அவன் அறிவு தான் காண்டல் , 
மெய்யவற்குக் காட்டலோடு ஐவகை வினாவே . 


ஐவகை வினா வகை : ( 5 ) 


1. அறியான் வினாதல் , 2. அறிவொப்புக் காண்டல் , 
3. ஐயம் அறுத்தல் , 4. அவன் அறிவு தான் காண்டல் , 
5. மெய்யவற்குக் காட்டல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 8-4 அவனறிவு தான் கோடல் 
3 : 1-2 மெய்யவர்க்குக் காட்டலென . 


( 73 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


871 


2358. சிவன் ஐம்முகம் 


சத்தியோ சாதம் , வாமம் , அகோரம் , 
தற்புருடம் , ஈசானம் ஈசர்க்கு ஐம்முகம் . 


சிவன் ஐம்முகம் : ( 5 ) 


1. சத்தியோசாதம் , 2. வாமம் , 3. அகோரம் , 
4. தற்புருடம் , 5. ஈசானம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 2-4 மீசானமென வீசற் கைம்முகம் . 


( 74 ) 


2359. ஐம்பால் வகை 


ஒருவன் , ஒருத்தி , பலர் , ஒன்று , பலஎன 
அறியக் கூறிய பால் ஐந்து ஆகும் . 


ஐம்பால் வகை : ( 5 ) 

1. ஒருவன் , 2. ஒருத்தி , 3. பலர் , 4. ஒன்று , 
5. பல . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


இந்நூற்பா 2353 - க்குப்பின் ஐம்பால் ( 2354 ) என்பதற்கு 
முன் அச்சுப்பிரதிகளில் காணப்படுகிறது . 

( 75 ) 


2360. அரசர்க்கு ஐம்பேர் உறுதிச் சுற்றம் 


( அடுத்த ) நட் பாளரும் , அந்த ணாளரும் , 
மடைத்தொழில் வீரரும் , மருத்துவம் செயுநரும் 
நிமித்த காரரும் நீள் நில வேந்தற்கு 
உரைத்த ஐம்பேர் உறுதிச் சுற்றம் . 


A 


அரசர்க்கு ஐம்பேர் உறுதிச் சுற்றம் : ( 5 ) 


1. நட்பாளர் , 2. அந்தணாளர் , 3. மடைத்தொழில் 
வீரர் , 4. மருத்துவம் செயுநர் , 5. நிமித்தகாரர் . ( 76 ) 


தி - 45 


572 


திவாகரம் 


2361. ஐம்பெருங் குழு 


ஆமாத்தியர் , புரோகிதர் , சேனா பதியர் , 
( தவத்தொழில் ) தூதர் , சாரணர் என்றுஇவை 
அரசர்க்கு ஆகும் ஐம்பெருங் குழுவே . 


ஐம்பெருங் குழு : ( 5 ) 


1. ஆமாத்தியர் , 2. புரோகிதர் , 3. சேனாபதியர் , 
4 , தூதர் , 5. சாரணர் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2360 , 2861 - ஆம் நூற்பாக்கள் அச்சுப்பிரதியில் 

இல்லை . ( 77 ) 


2362. பஞ்ச பூதம் 


பஞ்ச பூதம் , மண் , நீரொடு , நெருப்பும் , 
எஞ்சிய காலும் , விண்ணும் என்ப . 


பஞ்ச பூதம் : ( 5 ) 

1. மண் , 2. நீர் , 3. நெருப்பு , 4. கால் , 


5. விண் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 1 விஞ்சிய 
மண்ணு நீருங் கனலுங் காற்றும் 
விண்ணும் பஞ்ச பூத மென்ப - அச்சுப்பிரதி . 


2380 , 2861 , 2382 எண் நூற்பாக்கள் மூன்றும் ஒருசில 
பிரதிகளில் இல்லை . 

( 78 ) 


2363. ஐம்பொறி 


மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி ஐம் பொறியே . 
ஐம்பொறி : ( 5 ) 
1. மெய் , 2. வாய் , 

கண் , 4. மூக்கு , 5. செவி , 

( 79 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


873 


2364. ஐவகைத் தாயர் 


பாராட் டும்தாய் , ஊட்டும்தாய் , முலைத்தாய் , 

கைத்தாய் , செவிலித்தாய் ஐந்து எனக் கழறுவர் . 
ஐவகைத் தாயர் : ( 5 ) 


1. பாராட்டும் தாய் , 2. ஊட்டும் தாய் , 3. முலைத்தாய் , 
4. கைத்தாய் , 5. செவிலித்தாய் . 


பாடவேறுபாடு -- விளக்கம் 


2363 , 2364 ஆம் நூற்பாக்கள் சில பிரதிகளில் 

இல்லை . 


( 80 ) 


2365. அந்தணர் அறுதொழில் 


ஓதல் , ஓதுவித்தல் , வேட்டல் , வேட்பித்தல் , 
ஈதல் , ஏற்றல் என்று இவை ஆறும் 
ஆதிக் காலத்து அந்தணர் அறுதொழில் . 


அந்தணர் அறுதொழில் : ( 6 ) 


1. ஓதல் , 2. ஓதுவித்தல் , 3. வேட்டல் , 4. வேட்பித்தல் , 
5. ஈதல் , 6. ஏற்றல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 3-4 லென்றிரு மூவகை , லென்றிவை யென்ப , 


லென்றிவை யெல்லாம் . 


( 81 ) 


2366. அரசர் அறுதொழில் 


அரசர் அறுவகைச் செய்தொழில் ஓதல் , 
விசையம் , வேட்டல் , ஈதல் , பார் புரத்தல் , 
( கரை இல் ) படைக்கலம் கற்றல் ஆகும் . 


அரசர் அறுதொழில் : ( 6 ) 


1. ஓதல் , 2. விசையம் , 8. வேட்டல் , 4. ஈதல் , 
5. பார்புரத்தல் , 6. படைக்கலம் கற்றல் . 


874 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


அரச ரறுதொழி லோதல் வேட்டல் 
புரைதீர் பெரும்பார் புரத்த லீதல் 
கரையறு படைக்கலங் கற்றல் விசயம் - அச்சுப்பிரதி . 


( 82 ) 


2367. வணிகர் அறுதொழில் 


வணிகர் அறுதொழில் ஓதல் , வேட்டல் , 
ஈதல் , உழவு , பசுக்காவல் , வாணிகம் . 


வணிகர் அறுதொழில் : ( 6 ) 


1. ஓதல் , 2. வேட்டல் , 3. ஈதல் , 4. உழவு , 
5. பசுக்காவல் , 6. வாணிகம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 4 வாணிபம் . 


( 88 ) 


2368. வேளாளர் அறுதொழில் 


வேளாளர் அறுதொழில் உழவு , பசுக் காவல் , 
( தெள்ளிதின் ) வாணிகம் , குயிலுவம் , காருகவினை , 
( ஒள்ளிய ) இருபிறப் பாளர்க்கு ஏவல் செயல் . 


வேளாளர் அறுதொழில் : ( 6 ) 


1. உழவு , 2. பசுக்காவல் . 3. வாணிகம் , 4. குயிலுவம் , 
5. காருகவினை , 6. இருபிறப்பாளர்க்கு ஏவல் செயல் . 


பாடவேறுபாடு-விளக்கம் 


2 : 2 வாணிபம் 


( 84 ) 


2369. காருகவினை வகை 


பருத்திநூல் , பட்டுநூல் , அமைத்து ஆடை ஆக்கலும் , 
சுமத்தலும் , அகழ்தலும் காருக வினைத் தொழில் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


875 


காருகவினை வகை : ( 3 ) 


1. பருத்தி நூல், பட்டுநூல் அமைத்து ஆடை ஆக்கல் , 
2 , சுமத்தல் , 3. அகழ்தல் .. 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 2 பிறவுங் 


( 85 ) 


2370. குயிலுவத் தொழில் 


குயிலுவம் , வாத்தியம் கொட்டுதல் ஆகும் . 
குயிலுவத் தொழில் : 

வாத்தியம் கொட்டுதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை , 


( 86 ) 


2371. ஆறு அங்கம் 


ஆறு அங்கம் மந்திரம் , வியாகரணம் , நிகண்டு , 
சந்தோ பிசிதி , நிருத்தம் , சோதிடம் . 


ஆறு அங்கம் : ( 6 ) 


1. மந்திரம் , 2. வியாகரணம் , 3. நிகண்டு . 
4. சந்தோபிசிதி , 5. நிருத்தம் , 6. சோதிடம் . 


( 87 ) 


2372. அறுசமயம் 


அறுசமயம் வை சேடிகம் , நையாயிகம் , 
( மறு இல் ) மீமாங்கிசம் , ஆருகதம் , பவுத்தம் , 
( பிறிதி ) லோகாயுதம் என்னும் பெற்றிய , 


அறுசமயம் : ( 6 ) 


1. வைசேடிகம் , 2. நையாயிகம் , 9. மீமாங்கிசம் , 
4. ஆருகதம் , 5. பவுத்தம் , 6. லோகாயுதம் . 


- 


876 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 மறுவின்மீ மாங்கிய மாருகதம் பவுத்தம் 

மறுவின்மீ மாஞ்சை யாருகதம் பௌத்தம் 
3 : 1-2 பிறிது லோகாயிதம் , பிரதி லேகாயுதம் , 


பிரதி லோகாயதம் . 


( 88 ) 


2373. பாசண்ட வகை 


பாசண்ட விகற்பமும் அவற்றுள் பல ஆம் ; 
பேசின் தொண்ணூற்றாறு அறுவகை பெறுமே . 


பாசண்ட வகை : 


பரசண்ட வகை அச்சமய வகையுள் பல ஆகும் ; ஆராயின் 

அது தொண்ணூற்றாறு வகையாம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : பாடாண்டத்துறை வகைப்பெயர் . 
1 பாடாண்டத் துறையு மிவற்றுட் பலவகை 
1 : 1 பாசாண்டத் 
2 : 3-4 அறுவகைப் படுமே . 


( 89 ) 


-- 


2374. ஆறு உட்பகை 


ஆறு உட்பகை காமம் , வெகுளி , உலோபம் , 
( மாறுகொள் ) மோகம் , மதம் , மாற் சரியம் . 


ஆறு உட்பகை : ( 6 ) 

1. காமம் , 2. வெகுளி , 3. உலோபம் , 4. மோகம் , 
5. மதம் , 6. மாற்சரியம் . 

( 90 ) 


2375. அறுவகைத் தானை 


வேல் - தானை , வாள்-தானை , வில்.தானை , ( மேலாம் ) 
தோத்தானை , பரித்தானை , களிற்றுத்தானை என்று 
ஆற்றல் சான்ற அறுவகைத் தானை , 


877 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


அறுவகைத் தானை : ( 6 ) 

1. வேல் - தானை , 2. வாள் - தானை , 3. வில் - தானை , 
4. தேர்த்தானை , 5. பரித்தானை , 6. களிற்றுத்தானை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 மேலோர் 
2 : 4 தானையென . 


( 91 ) 


2376 . 


அறுவகை நன்னாட்டு அமைதி 


செல்வம் , விளையுள் , பல்வளம் , செங்கோன்மை , 
கொல்குறும் பின்மை , கொடும்பிணி யின்மையொடு 
இவ்வயின் ஆறும் நன்னாட்டு அமைதி , 


அறுவகை நன்னாட்டு அமைதி : ( 6 ) 

1. செல்வம் , 2. விளையுள் , 3. பல்வளம் , 
4. செங்கோன்மை , 5. கொல்குறும்பின்மை , 
6. கொடும்பிணியின்மை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : நாட்டு வளப்பத்தின் பெயர் . 
1 : 2 விளைவு - அச்சுப்பிரதி 4. செங் கோல் 
2 : 3-4 கொடும்பிணி யின்மை 
3 : 1-2 இவையோ ராறும் . 


( 92 ) 


2377. அறுசுவை 


அறுசுவை தித்தித்தல் , கூர்த்தல் , புளித்தல் , 
( மறுஅறு ) கைத்தல் , துவர்த்தல் , காழ்த்தல் . 


அறுசுவை : ( 6 ) 


1. தித்தித்தல் , 2. கூர்த்தல் , 3. புளித்தல் , 
4 , கைத்தல் , 5. துவர்த்தல் , 6. காழ்த்தல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 8.4 புளித்தல் கைத்தல் 
2 : 2-8 துவாத்தல் கூர்த்தல் . 


( 98 ) 


878 


திவாகரம் 


2378. அரசியல் அறுவகை 


படையும் , குடியும் , கூழும் , அமைச்சும் , 
அரணும் , நட்பும் என அரசியல் ஆறே . 


அரசியல் அறுவகை : ( 6 ) 


1. படை , 2. குடி , 3. கூழ் , 4. அமைச்சு . 

5. அரண் , 6. நட்பு . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

2 : 1-2 நட்பு மரணுமென , அரணு நட்பும் - அச்சுப்பிரதி . ( 94 ) 


2379. அறுவகை உலக நடை 


அறநிலை அறமும் , மறநிலை அறமும் , 
அறநிலைப் பொருளும் , மறநிலைப் பொருளும் , 
அறநிலை இன்பமும் , மறநிலை இன்பமும் 

எனஅறு வகைத்தே உலக நடையே . 
அறுவகை உலக நடை : ( 6 ) 


1. அறநிலை அறம் , 2. மறநிலை அறம் , 8. அறநிலைப் 
பொருள் , 4. மறநிலைப் பொருள் , 5. அறநிலை இன்பம் , 

6. மறநிலை இன்பம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : உலகினடை யறுவகை , உலகநடை . 
4 அறுவகைப் படுமே யுலகி னடையே . 

( 95 ) 


2380. அறநிலை அறம் 


பேணும் காப்பின் பிறழா நெறியின் 
பெறுதற் பொருளால் பேணும் பெற்றி 
அறநிலை அறம் என்று அறைந்தனர் புலவர் . 


அறநிலை அறம் : 


பேண வேண்டிய ஒழுக்கத்தினின்றும் பிறழாமல் ஈட்டிய 
பொருளால் செய்யப்படுவது , 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


879 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1 வருணக் 4 நெறிநிலை . 
2 : 1 பெறுவற் 
3 அறனிலை யறமென்ப ரறிந்திசி னோரே . 


( 98 ) 


2381. மறநிலை அறம் 


ஆனிரை மீட்டலும் , அரும்படை தெறுதலும் , 
( ஊனம் இல் ) செஞ்சோற் றுதவி யோர்பகை 
ஈனஞ் செய்தலும் மறநிலை அறமே . 


மறநிலை அறம் : ( 3 ) 


1. ஆனிரை மீட்டல் , 2. அரும்படை தெறுதல் , 
3. செஞ்சோற்றுதவியோர் பகை ஈனஞ்செய்தல் , 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3 அரும்பகை 
2 : 3-4 றுதவிப் போர்வயின் . 


( 97 ) 


2382. அறநிலைப் பொருள் 


நெறிவழி நின்று , நெறியால் உழந்து 
பெறுபொருள் என்ப அறநிலைப் பொருளே . 


அறநிலைப் பொருள் : 


நெறிவழி நின்று நெறியால் உழந்து பெறு பொருள் . 


( 98 ) 


2383. மறநிலைப் பொருள் 


அமர்உழந்து கொண்டவும் , ( அருந் ) திறை கொண்டவும் , 
தவறுசெய் தீயோர் தண்டப் பொருளும் ; 
( கவர் ) சூதில் வென்றவும் மறநிலைப் பொருளே . 


தி -48 


880 


திவாகரம் 


மறநிலைப் பொருள் : ( 4 ) 


1. அமர் உழந்து கொண்டவை , 2. திறையாகக் 
கொண்டவை , 3. தண்டமாக வந்த பொருள் , 
4. சூதில் வென்ற பொருள் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 

3 : 1-2 கவர்சூது வென்றவும் . 


( 99 ) 


2384. அறநிலை இன்பம் 


ஒத்த குலமும் , ஒத்த செல்வமும் , 
ஒத்த அன்பும் , ஒத்த ஆயுளும் , 
அத்தக வுடையது அறநிலை இன்பம் . 


அறநிலை இன்பம் : 


ஒத்த குலம் செல்வம் அன்பு ஆயுள் உடையார் பெறுவது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 ஒழுக்கமும் 
2 : 4 நலனும் . 


( 100 ) 


2385. மறநிலை இன்பம் 


ஏறு தழுவல் , இலக்கம் எய்தல் , 
கூறுபொருள் கொடுத்தல் , வலிதிற்கோடல் , 
மாறுடை நெறியின் மறநிலை யின்பம் . 


மறநிலை இன்பம் : ( 4 ) 


1. ஏறு தழுவிப் பெறுதல் , 2. இலக்கம் எய்து பெறுதல் , 
3. பொருள் கொடுத்துப் பெறுதல் , 4. வலிதின் கோட்ல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 8-4 இலக்கது வெய்தல் 
8 : 1-2 மாறுபடு நிலையும் . 


( 101 ) 


881 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


2386. கருமபூமி அறுநடை வகை 


உழவு , தொழிலே , வரைவு , வாணிகம் , 
விச்சை , சிற்பம் என்று இத்திறத்து அறுதொழில் 
கற்பனை உடையது கரும பூமி . 


கருமபூமி அறுநடை வகை : ( 6 ) 


1. உழவு , 2. தொழில் , 3. வரைவு ( எழுதுகை ) , 
4. வாணிகம் , 5. விச்சை , 6. சிற்பம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : கருமபூமியின் பெயர் , அறுவகைக் கருமபூமிக்குரிமை 
வகை - அச்சுப்பிரதி . 
2 : 1 வித்தை . 

( 102 ) 


2387. போகபூமி 


பதினா றாட்டைக் குமரனும் மதன்வழிப் 
பன்னீ ராட்டைக் குமரியும் ஆகி , 
ஒத்த அன்பினும் , ஒத்த நலத்தினும் , 
கற்பக நல்மரம் நற்பயன் உதவ , 
ஆகிய செய்தவத்து அளவும் அவ்வழிப் 
போகம் நுகர்வது போகபூமி . 


போக பூமி : 


ஒத்த அன்பு ஒத்த நலம் வாய்ந்த பதினாறாட்டைக் குமரனும் 
பன்னீராட்டைக் குமரியும் மதனன் கற்பகம் முதலியன நற்பயன் தர 
மதனன் நூலின் வழியே செய்தவத்தளவும் போகம் நுகர்வது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 அதன்வழிப் , விதிவழிப் 
2 : 3 கன்னியும் . 


( 103 ) 


882 


திவாகரம் 


2388. அறுவகைப் போக பூமி 


ஆதியரி வஞ்சம் , நல்லரி வஞ்சம் , 
ஏமத வஞ்சம் , ஏரண வஞ்சம் , 
தேவகுரு வஞ்சம் , உத்தரகுரு வஞ்சம்எனப் 
போக பூமி அறுவகைப் படுமே . 


அறுவகைப் போக பூமி : ( 6 ) 


1. ஆதியரி வஞ்சம் , 2. நல்லரி வஞ்சம் , 8. . ஏமத 
வஞ்சம் , 4. ஏரண வஞ்சம் , 6. தேவகுரு வஞ்சம் , 
7. உத்தரகுரு வஞ்சம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 மேதை வஞ்ச மிரண வஞ்சம் 
3 தேவ குருவ முத்தர குருவமென . 


( 104 ) 


2389. அறுவகைச் சக்கர வர்த்திகள் 


அரிச்சந் திரன் , நளன் , முசுகுந்தன் , புரூரவன் , 
சகரன் , கார்த்த வீரியன் என்று இவர் 

அறுவகைச் சக்கர வர்த்திகள் ஆகும் . 
அறுவகைச் சக்கர வர்த்திகள் : ( 6 ) 


1. அரிச்சந்திரன் , 2. நளன் , 3. முசுகுந்தன் , 
4. புரூரவன் , 5. சகரன் , 8. - கார்த்தவீரியன் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 புரூரவா , புரூரவரசன் 


2 : 2 காத்த . 


( 105 ) 


2390. ஏழ் பெருந்தீவு 


முதலது நாவலந் தீவே , புடையது 
இறலியந் தீவும் , குசைப்புல் தீவும் , 
சான்மலித் தீவும் , கிரவுஞ்சத் தீவும் 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


883 


தெக்கணத் தீவும் , புட்கரத் தீவும் என்று 
ஏத்திய பெருந்தீவு ஏழுக்கும் பெயரே 
ஏழ்பெருந் தீவும் ஏழ்பொழில் எனப்படும் . 


ஏழ்பெருந் தீவு : ( 7 ) 


1. நாவலந் தீவு , 2. இறலியந் தீவு , 3. குசைப்புல் தீவு , 
4. சான்மலித் தீவு , 5. கிரவுஞ்சத் தீவு , 8. தெக்கணத் தீவு , 
7. புட்கரத் தீவு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : ஏழு தீவு . 
1 : 3 தீவும் , தீவு 
8 கிரவுஞ்சத் தீவுஞ் சான்மாலித் தீவும் 
5 : 3 ஏழிற்கும் 
8 : 3 ஏழ்புவி . 
முதலது நாவலந் தீவிறலித் தீவே 
குசையின் நீவே கிரவுஞ்சத் தீவே 
சன்மலித் தீவே தெக்கின் றீவே 
புட்கரத் தீவே யெனத்தீ வேழும் 
ஏற்றிய பெருந்தீ வேழிற்கும் பெயரே - மு . இராகவையங்கார் 

பாடம் . ( 106 ) 


2391. ஏழ் பெருங் கடல் 


உவரொடு , கரும்பு , மது , நெய் , தயிர் , பால் , 
புனல் , மா கடல்ஏழ் எனப்புகன் றனரே.. 


ஏழ்பெருங் கடல் : . ( 7 ) 


1. உவர்க்கடல் , 2. கரும்புக்கடல் , 3. மதுக்கடல் 
( தேன் ) , 4. நெய்க்கடல் , 5. தயிர்க்கடல் , 6. பாற்கடல் , 
7. புனல்கடல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


உவரொடு கரும்புமது நெய்தயிர்பால்புனல் 
மாகட லேழென வகுத்தனர் புலவர் - அச்சுப்பிரதி . 


( 107 ) 


884 


திவாகரம் 


2392. மேலேமுலக வகை 


உலகுஏழ் பூலோகம் , புவலோகம் , சுவலோகம் , 
மகலோகம் , சனலோகம் , தவலோகம் , சத்திய லோகம் . 


மேலேழுலக வகை : ( 7 ) 


1. பூலோகம் , 2. புவலோகம் , 3. சுவலோகம் ,, 
4. மகலோகம் , 5. சனலோகம் . 8. தவலோகம் , 
7 , சத்திய லோகம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : எழுவகை உலகத்தின் பெயர் . 
1 : 4 சுவர்க்கலோகம் . 
2 : 2-3 தவலோகம் சனலோகம் . 


( 108 ) 


2393. கீழேழுலக வகை 


அதலம் , விதலம் , சுதலம் , நிதலம் , 
மகாதலம் , ரசாதலம் , தராதலம் என்னப் 
பகரும் பாதாளம் ஓர்ஏழ் உலகே , 
இருவகை ஏழ்பதி னால்உலகு என்ப . 


கீழேழுலக வகை : ( 7 ) 


1. அதலம் , 2. விதலம் , 3. சுதலம் , 4. நிதலம் , 
5. மகாதலம் , 6. ரசாதலம் , 7. தராதலம் . 


பதினால் உலகு : 


மேல் ஏழு கீழ் ஏழும் சேர்ந்து பதினால் உலகு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : எழுவகைப் பாதாளத்தின் பெயர் . 


1 : 3-4 நிதல சுதலம் 
2 : 1-3 தராதல ரசாதல மகாதலம் 
3 பாதால கோரே ழுலகெனப் பகர்வர் 
4 : 3.4 னான்கென விசைப்பர் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


885 


இதன்பின் அச்சுப்பிரதியில் சத்தகுல பருவதம் என்னும் 
தலைப்பில் ‘ இமயம் மந்தரம் எனத் தொடங்கும் நூற்பா உள்ளது . 
இமய மந்தரங் கைலை வடவிந்த நிடதமேம கூட நீல கிரியெனக் 
குலவரை யேழுங் கூறுமென்ப . 


இதனைக் குலமலை எட்டு ( 2401 ) என ஏட்டுப் பிரதிகள் 
எண்தொகையுள் ஒன்றாகக் கொண்டுள்ளன . 


2394. ஏழு மேகவகை 


புட்கலம் , ஆவணி , புட்கல தரணி , 
சதாகதி , சலநிதி , சகல வருணி , 
நீலி என்ப ஏழுமுகிலின் பெயரே . 


ஏழு மேகவகை : ( 7 ) 


1. புட்கலம் , 2. ஆவணி , 3. புட்கல தரணி , 
4. சதாகதி , 5. சலநிதி , 6. சகலவருணி , 7. நீலி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1-2 புட்கல வயிராவணி , 2. இராவணி , ராவணி .. 
2 : 1 சலாநிதி . 


புட்கலா வர்த்தம் சங்கா ரித்தம் 
ஆவர்த்தம் சம்வர்த்தம் துரோணம் 
காள முகியொடு நீல வருணமென 
ஏழு முகிலின் பெயரா கும்மே - அச்சுப்பிரதி . 


( 110 ) 


2395. எழுவகை மேகத்தின் பெயர் 


பொன்னும் , பூவும் , புனலும் , செந்நெலும் . 
மண்ணொடு , கல் , தீ சொரியும் அதன் பெயல் . 


எழுவகை மேகத்தின் பெயர் : ( 7 ) 


1. பொன் மழை , 2. பூ மழை , 

2. பூ மழை , 3. புனல் மழை ,. 
4. நெல் மழை , 5. மண் மழை , 6. கல் மழை , 


7. தீ மழை . 


886 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1-2 பொன்னு மணியும் , பொன்னு மழுவும் . 
3-4 புனலுஞ் செந்நெல்லும் . 


( 111 ) 


2396. ஏழு நரகம் 


பெருங்களிற்று வட்டம் , பெருமணல் வட்டம் , 
எரிபரல் வட்டம் , அரிபடை வட்டம் , 
புகையின் வட்டம் , எரியின் வட்டம் , 

இருளின் வட்டம் என்று ஏழ்வகை நரகம் , 
ஏழுவகை நரகம் : ( 7 ) 

1. பெருங்களிற்று வட்டம் , 2. பெருமணல் வட்டம் , 
3. எரிபரல் வட்டம் , 4. அரிபடை வட்டம் , 5. புகையின் 

வட்டம் , 6. எரியின் வட்டம் , 7. இருளின் வட்டம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2-4 எரியின் வட்டம் புகையின் வட்டம் 

இருளின் வட்டம் பெருங்கீழ் வட்டம் 
அரிபடை வட்டமென் றெழுவகை நரகம் . 
எரிவாய் வட்டம் பெரும்படை வட்டம் 
புகையின் வட்ட மிருளின் வட்டம் 
பெருங்கீழ் வட்டமென் றெழுவகை நரகம் . 


( 112 ) 


2397. எழுவகை இருடிகள் 


அகத்தியன் , புலத்தியன் , அங்கிரா , கவுதமன் , 
வசிட்டன் , காசிபன் , மார்க்கண் டயன் என 
இசைத்த எழுவகை இருடிகள் ஆகும் . 


எழுவகை இருடிகள் : ( 7 ) 

1. அகத்தியன் , 2 புலத்தியன் , 3 . அங்கிரா , 
4 , கவுதமன் , 5. வசிட்டன் , 6. காசிபன் , 

7. மார்க்கண்டயன் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 


( 118 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


887 


2398. சத்த மாதர் 


அபிராமி , இந்திராணி , வயிணவி , வராகி , 

கவுமாரி , மயேசுவரி , மாகாளி எழுவர் . 
சத்த மாதர் ( 7 ) 
1. அபிராமி , 2. இந்திராணி , 3 , வயிணவி , 4 . 

, வராகி , 
5. கவுமாரி , 6. மயேசுவரி , 7. மாகாளி . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3 வைணவி 
2 : 1 கௌமாரி . 


( 114 ) 


2399. எழுவகைத் தாது 


இரதம் , உதிரம் , என்பு , தோல் , தசை , 

மூளை , சுக்கிலம் , எழுவகைத் தாதே . 
எழுவகைத் தாது : ( 7 ) 

1. இரதம் , 2 , உதிரம் , 3. என்பு , 4. தோல் , 
5. தசை , 6. மூளை , 7. சுக்கிலம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 2 சுக்கிலமுடன் . 


( 115 ) 


2400. செங்கோல் வேந்தன் பெறுநெறி ஏழு 


அறம் , பொருள் , இன்பம் , அன்பு , மறுமை , 
( திறம்பாப் ) புகழ் , மதிப்பு என்று இவை ஏழும் 
ஏறுசெங் கோலின் நெறிச்செல் வேந்தன் . 


செங்கோல் வேந்தன் பெறுநெறி ஏழு : ( 7 ) 


1. அறம் , 2. பொருள் , 3. இன்பம் , 4. அன்பு , 
5. மறுமை , 6. புகழ் , 
6. புகழ் , 7 , மதிப்பு . 

. 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : எழுவகைப் பேற்றின் பெயர் . 
1 : 4 பொறுமை - அச்சுப்பிரதி . 


தி -47 


888 


திவாகரம் 


3 : 1-2 பெறுஞ்செங் கோலி , பெருங்கெங் கோலி 
3-4 னெழுவகைப் பேறே . 


இதன் பின் ஓர் ஏட்டில் பின்வரும் நூற்பா காணப்படுகிறது . 


கருதுகோள்கள் ஏழு 


அராக்கோ ளிரண்டும் பிரதிசூ ரியமும் 
பரிவே டமும்தூம கேதுவு மிந்திர 
தனுவும் பெருகு வான மீனுங் 
கருது கோள்க ளேழெனக் கருதுவர் . 


( 118 ) 


2401. குலமலை எட்டு 


இமயம் , மந்தரம் , கயிலை , ( வட ) விந்தம் , 
நிடதம் , ஏம கூடம் , நீலகிரி , கந்தம் , 
குலமலை எட்டும் கூறும் பெயரே . 


குலமலை எட்டு : ( 8 ) 


( 


1. இமயம் , 2. மந்தரம் , 3. கயிலை , 4. விந்தம் , 
5. நிடதம் , 6. ஏமகூடம் , 7. நீலகிரி , 8. கந்தம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 :! இமையம் 
3 : 2 யெட்டெனக் . 


( 117 ) 


2402. அட்டமா. நாகம் 


அட்டமா நாகம் வாசுகி , ஆனந்தன் , 
விட்ட பற்பன் , மகா பற்பன் , கார்க்கோடன் , 
தட்டமா குளிகன் , சங்கபா லன் , தக்கன் . 


அட்டமா நாகம் : ( 8 ) - 


1. வாசுகி , 2. அனந்தன் , 3. விட்ட பற்பன் , 
4. மகா பற்பன் , 5. கார்க்கோடன் , 6. தட்டமா 
குளிகன் , 7. சங்க பாலன் , 8. தக்கன் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


889 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 விட்ட பற்பன் கார்க்கோடன் தனஞ்செயன் . 


அட்டமா நாகம் வாசுகி யனந்தன் 
விட்ட பற்பன் மகாபற்பன் சங்க 
பாலன் தக்கன் கார்க்கோ டகனே 
ஏலுமா குளிகளென் றெண்வகை நாகம் - அச்சுப்பிரதி . 


இதற்கு . 
2 விட்ட பற்பன் மகாஅ பற்பன் . 
காஅர்க் கோடகன் தட்டமா குளிகன் 
சங்க பாலன் றக்கன் றனஞ்சயன் 
என்று பாடவேறுபாடும் உண்டு . 


( 118 ) 


2403. அட்டதிக்குப் பாலகர் 


இந்திரன் , அங்கி , யமன் , நிருதி , வருணன் , 
( வந்த ) வாயு , குபேரன் , ஈசானன் 
என்ன எண்திசை உலக பாலர் . 


அட்டதிக்குப் பாலகர் : ( 8 ) 


1. இந்திரன் , 2. அங்கி , 3. யமன் , 4. நிருதி , 
5. வருணன் , 6. வாயு , 7. குபேரன் , 8 . 

8. ஈசானன் . 


வாயு , 7 . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2 அக்கினி 
இந்திர னங்கி யியம னிருதி 
வருணன் வாயு குபேர னீசான 
னென்ப வெண்டிசை யுலோக பாலர் . 


( 119 ) 


2404. அட்டதிக்குப் பாலகர் சார்திசை வகை 


கீழ்த்திசை முதலாச் சார்ச்சி உடைமையின் 
அவ்வவர் பெயரொடும் அத்திசை மொழிப . 


890 


திவாகரம் 


அட்டதிக்குப் பாலகர் சார்திசை வகை : ( 8 ) 


அவ்வத் திக்கு பாலகர் பெயரால் அவ்வத் திசை வழங்கும் . 
1. கீழ்த்திசை - இந்திர திசை , 2. தென் கீழ்த்திசை - அங்க 
திசை , 3. தெற்கு - யமன் திசை , 4. தென்மேற்கு - நிருதி 
திசை , 5. மேற்கு - வருண திசை , 6. வடமேற்கு - வாயு 
திசை , 7. வடக்கு - குபேர திசை , 8. வடகிழக்கு - ஈசான 

திசை . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3 சார்கதி 
2 : 1-2 அவ்வப் பெயரொடு . 


( 120 ) 


2405. சூரிய சந்திரர் சார் திசை 


கீழ்த்திசை அருக்கற்கு , வடதிசை சோமற்குச் 
சார்ச்சி யாகச் சாற்றினர் புலவர் . 


சூரிய சந்திரர் சார் திசை : ( 2 ) 


1. கீழ்த்திசை அருக்கன் ( சூரியன் ) , 
2. வடதிசை சோமன் ( சந்திரன் ) . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 2 அருக்கற்கும் .4 . சோமற்கும் 
2 : 3-4 சாற்றப்படுமே . 


( 121 ) 


2406. எண்திசைக் குறிப்பு 


கொடியும் , புகையும் , சீயமும் , ஞாளியும் , 
இடபமும் , கழுதையும் , யானையும் , காகமும் 
எனவே எண்திசைக் குறிப்பின ஆகும் . 


எண்திசைக் குறிப்பு : ( 8 ) 


1. இந்திரன் - கொடி , 2. அங்கி - புகை , 

3. யமன் - சீயம் , 
4. நிருதி - ஞாளி , 5. வருணன் - இடபம் , 6. வாயுகழுதை , 
7. குபேரன் - யானை , 8. ஈசானன் - காகம் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


891 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2 பூசையும் , பூனையும் , 4. நாயும் 
3 : 1 எனவும் , என்ப . 


( 122 ) 


2407. அட்டமங்கலம் 


கவரி , நிறைகுடம் , கண்ணாடி , தோட்டி , 
முரசு , விளக்கு , பதாகை , இணைக்கயல் , 

அளவுஇல் சிறப்பின் அட்டமங் கலமே . 
அட்டமங்கலம் : ( 8 ) 
1. கவரி , 2. நிறைகுடம் , 
நிறைகுடம் , 3. கண்ணாடி , 

3. கண்ணாடி , 4. தோட்டி , 
5. முரசு , 6. விளக்கு , 7. பதாகை ,, 8. இணைக்கயல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


3 : 3.4 அட்ட மங்கலம் , அட்டமங் கலவகை - அச்சுப் பிரதி . 

( 123 ) 


2408. அட்டமூர்த்தம் 


பார் , நீர் , தேயு , வாயு , ஆகாயம் , 

சூரியன் , மதி , இய மானன் அட்ட மூர்த்தம் . 
அட்டமூர்த்தம் : ( 8 ) 


4. வாயு , 


5. ஆகாயம் , 


1 , பார் , 2. நீர் , 3. தேயு , 4 . 
6. சூரியன் , 7. மதி , 8. இயமானன் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 சூரிய னிந்து வியமான னட்டமூர்த்தம் 
2 : 4 அட்ட மூர்த்தி . 


( 124 ) 


2409. அட்டமாசித்தி 


அணிமா , மகிமா , கரிமா , லகிமா , 
பிராத்தி , பிரா காமியம் , ஈசத்துவம் , வசித்துவம் என்று 
ஆய்தற்கு உரிய அட்டமா சித்தி . 


802 


திவாகரம் 


அட்டமா சித்தி : ( 8 ) 


1. அணிமா , 2. மகிமா , 

2. மகிமா , 3. கரிமா , 4. லகிமா , 
5. பிராத்தி , 6. பிராகாமியம் , 7. ஈசத்துவம் , 
8. வசித்துவம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3-4 லகிமா கரிமா 
2 : 4 காயரூபித்துவ மென 
3 ஆம் பெறற் கரிய அட்டமா சித்தி - அச்சுப்பிரதி . 


( 125 ) 


2410. அட்டாங்க யோகம் 


இமயம் , நியமம் , ஆசனம் , பிராணாயாமம் , 
பிரத்தியா காரம் , தாரணை தியானம் , 
சமாதி என்ப எண்வகை யோகம் . 


எண்வகை யோகம் : ( 8 ) 


1. இயமம் , 2. நியமம் , 3. ஆசனம் , 4. பிராணாயாமம் , 
5. பிரத்தியாகாரம் , 6 . 

தாரணை , 7. தியானம் , 
8. சமாதி . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3 : 2 என்ன . 


( 126 ) 


2411. இயமத்தின் வகை 


கொல்லா விரதம் , மெய்ம்மை கூறுதல் , 
கள்ளாமை , பிறர் பொருள் கவர்தல் இன்மை , 
ஐவகை இந்திரியம் அடக்கலும் இயமம் . 


இயமத்தின் வகை : ( 5 ) 


1. கொல்லாவிரநம் , 2. மெய்ம்மை கூறுதல் , 
3. கள்ளாமை , 4. பிறர்பொருள் கவர்தல் இன்மை . 
5 . 

ஐவகை இந்திரியம் அடக்கல் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


893 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 4 கூறல் 
2 : 2-4 பிறர் பொருட்காத லின்மை 
3 : 1-2 இவ்வயி னிந்திய 

ஐவகை யிந்திய மடக்கலு முரித்தே . 


( 127 ) 


2412 : நியமத்தின் வகை 


தவம் , செபம் , தூய்மை , தத்துவநூல் , ஓதல் , 
மனம் உவந் திருத்தல் , தெய்வம் வழிபடல் 
நினையுங் காலை நியமம் ஆகும் . 


நியமத்தின் வகை : ( 6 ) 


1 , தவம் , 5. செபம் , 3. தூய்மை , 4. தத்துவ நூல் 
ஓதல் , 5. மனம் உவந்திருத்தல் , 6. தெய்வம் வழிபடல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1,4 ஓர்தல் . 


அட்டாங்க யோகத்துள் ( 2410 ) இயமம் , நியமம் என்னும் 
முதலிரண்டின் விளக்கம் மட்டுமே காணப்படுகிறது . ஏனையவை 
பற்றிய விளக்கம் இங்குத் தரப்படாமை கவனிக்கத்தக்கது . ஒருகால் 
இவ்விரண்டு நூற்பாக்களும் பின்னையோர் புகுத்திய இடைச் 
செருகல்களாகவும் எண்ண இடமாகிறது . 

( 128 ) 


2413. எண்பெயரெச்சம் 


(சிறப்பு இல் ) சிதடும் , ( உறுப்பு இல் ) பிண்டமும் , 
கூனும் , குறளும் , ஊமையும் , செவிடும் , 
மாவும் , மருளும் உட்பட மக்கட்கு 
ஏயும் சிறப்பு இலா எண்பெய ரெச்சம் . 


எண்பெயரெச்சம் : ( 8 ) 


1. சிதடு , 2. பிண்டம் , 3. கூன் , 4. குறள் , 
5. ஊமை , 8. செவிடு , 7. மா , 8. மருள் . 


884 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : சிறப்பில்லா எண் பெயரெச்சம் , 

எண் வகைப் பெயரெச்சம் . 


3 : முடமு மறுப்பு மருளு மக்கட்கு - அச்சுப்பிரதி . 
4 : 1-2 திண்சிறப் பில்லா , ஏய்சிறப் பில்லா . 


3-4 எண்பே ரெச்சம் , எண்வகை யெச்சம் . 


( 129 ) 


2414. எண்வகைக் காட்சி 


அறம் , ஐயப் படாமை , அவா ஒன்று இன்மை , 
அறிவு உவர்ப்பு இன்மை , மூடம் அறுத்தல் , 
அறப்பழி மறுத்தல் , அழிந்தோரை நிறுத்தல் , 
அறத்தை விளக்கல் , அறுசமயத்தவர்க்கு அன்புறல் , 
ஆகும் என்ப எண்வகைக் காட்சி . 


எண்வகைக் காட்சி : 


( 8 ) 


1. அறம் ஐயப் படாமை , 2. அவா ஒன்று இன்மை , 
3. அறிவு உவர்ப்பு இன்மை , 4. மூடம் அறுத்தல் . 
5. - அறப்பழி மறுத்தல் , 6. அழிந்தோரை நிறுத்தல் , 
7.1 , 

அறத்தை விளக்கல் , 8. அறு சமயத்தவர்க்கு அன்புறல் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 1-2 அறிவு வரம் பின்மை 
5 எனவிவை யென்ப வெண்வகைக் காட்சி . 


( 130 ) 


2415. எண்வகைக் குணம் 


அனந்த ஞானம் , அனந்த தரிசனம் , 
அனந்த வீரியம் , அனந்த சுகமே , 
நாமம் இன்மை , கோத்திரம் இன்மை , 
ஆயு இன்மை , அழியா இன்பம் என்று 
ஏயும் தகைய எண்வகைக் குணமே . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


895 


எண்வகைக் குணம் : ( 8 ) 

1. அனந்த ஞானம் , 2. அனந்த தரிசனம் , 3. அனந்த் 
வீரியம் , 4. அனந்த சுகம் , 5. நாமம் இன்மை , 
6 , கோத்திரம் இன்மை , 7. ஆயு இன்மை , 8. அழியா 

இன்பம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

1 : 4 தெரிசனம் 
4 : 4 இயல்பென்று 
5 : 1-2 ஏயுங் காலை 
சயமிகை ஞானஞ் சயமிகை தரிசனம் 
பாசபந்தம் வீடு பற்று 
பாச மனாதி பாச தேகம் 
பதியுண்மை யறிதல் பரமேசுர மிருதி 
உண்மை யறிதல் எண்வகை ஞானம் . 

( 131 ) | 


2416. எண்வகைக் குற்றம் 


ஞானா வரணீயம் , தரிசனா வரணீயம் , 
வேத நீயம் , மோக நீயம் , 
ஆயு நாமம் , கோத்திர நாமம் , 
காய வந்தராயம் , ஆயுவந்த ராயம் என்று 

ஆய எண்வகைக் குற்றம் ஆகும் . 
எண்வகைக் குற்றம் : ( 8 ) 
1. ஞானாவரணீயம் , 2. தரிசனாவரணீயம் , 

3. வேத 
நீயம் , 4. மோக நீயம் , 5. ஆயு நாமம் , 8. கோத்திர 

நாமம் , 7. காய வந்தராயம் , 8. ஆயு வந்தராயம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 
3 ஆயு நாமங் கோத்திர மந்த 

ராய மென்ப வெண்வகைக் குற்றம் - அச்சுப்பிரதி . 
5 : 4 என்ப 
5 றேயுங் காலை யெண்வகைக் குற்றம் . 
இந்நூற்பாவின் தொடர்ச்சியாக , 
• இக்குற்றம் நீக்கியோர் வச்சிர காயர் 
என ஓரடி சில பிரதிகளில் காணப்படுகிறது . 

( 192 ) 


தி -48 


898 


திவாகரம் 


2417. வணிகர் எண்குணம் 


தனிய னாதல் , முனிவில னாதல் , 
இடன் அறிந்து ஒழுகல் , பொழுதொடு புணர்தல் , 
உறுவது தெரிதல் , இறுவது அஞ்சாமை , 
ஈட்டல் , பகுத்தல் என இவை எட்டும் 

வாட்டம் இல்லா வணிகரது இயல்பே . 
வணிகர் எண்குணம் : ( 8 ) 

1. தனியனாதல் , 2. முனிவி லனாதல் , 3. இடன் அறிந் 
ஒழுகல் , 4. பொழுதொடு புணர்தல் , 5. உறுவது தெரிதல் 

6. இறுவது அஞ்சாமை , 7. ஈட்டல் , 8. பகுத்தல் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : வணிகர் எட்டியல்பு . 
1 : 1 தனிமை யாதல் , தனிமை யாற்றல் 
2 : 1-2 இடரிற் றெளிதல் , இடரிற் றெரிதல் 
3 : 1-2 உறுவகை தேர்தல் 
4 : 2-3 வகுத்த லென்றிவை 
5 : 3-4 வணிகர் இயல்பே , வணிகர் குணமே , 
வணிகர்தங் குணமே. 

( 133 ) 


2418. எண்வகை முன்சீர்க் கணம் 


நீரின் கணமும் , நிலத்தின் கணமும் , 
தீயின் கணமும் , ( எரி ) கதிர்க் கணமும் , 
மதியின் கணமும் , மாருத கணமும் 
அந்தர கணமும் , இயமானன் கணமும்என 

எட்டும்முன் பாவியற் சீர்க்கு வரும் கணமே , 
எண்வகை முன்சீர்க் கணம் : ( 8 ) 

1. நீரின் கணம் , 2. நிலத்தின் கணம் , 3. தீயின் கணம் , 
4. கதிர்க் கணம் , 5. மதியின் கணம் , 

மதியின் கணம் , 6. மாருத கணம் , 
7. அந்தர கணம் , 8. இயமானன் கணம் . 
பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு ; எண்வகைக் கணம் 
5 எட்டு மெழுவாய்ச் சீர்க்குவருங் கணமே . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


897 


நீரின் கணமும் தீயின் கணமும் 
அந்தர கணமும் இயமானன் கணமும் 
மதியின் கணமும் எரிகதிர்க் கணமும் 
மாருத கணமும் மாநிலக் கணமும் 
எட்டு முன்னர்ச் சீர்க்கு வருங் கணம் - அச்சுப்பிரதி . 


( 134 ) 


2419. முதற்சீர் இலக்கணம் 


அசைமூன் றதுவே முதற்சீர் இலக்கணம் . 


முதற்சீர் இலக்கணம் : 


அசை மூன்று கொண்டது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


இந்நூற்பா சில பிரதிகளில் இல்லை . 


( 135 ) 


2420. நிலத்தின் கண வகை 


நிரைமூன் றதுசீர் நிலத்தின் கணமே . 


நிலத்தின் கணவகை : 

நிரை மூன்றாகி வருவது . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 நிலக்கண மாகும் . 


( 136 ) 


2421. நீரின் கண வகை 


நேர்முதல் ஆகி நிரையிணை பின்வரின் , 
நீரின் கணம்எனச் சீர்பெயர் பெறுமே . 


நீரின் கணவகை : 


நோ முதலாய் நிரையிணை பின் வருவது . 


( 137 ) 


898 


திவாகரம் 


2422. தீயின் கண வகை 


நேர் நடு ஆகி , நிரை இருபாலும் 

சேரும் சீரது செந்தீக் கணமே . 
தீக்கண வகை : 

நேர் நடுவாய் நிரை இருபாலும் வருவது . 


( 138 ) 


2423. மாருத கண வகை 


இறுதி நிரையாய் இணைநேர் முன்னர் 
வருசீர் மாருத கணம்என வைப்பர் . 


மாருத கணவகை 

இறுதி நிரையாய் இணைநேர் முன்னர் வருவது .. 


( 139 ) 


2424. அந்தர கண வகை 


முந்து நிரையிணை வந்து , நேர் பின்வரின் , 
அந்தர கணம் என்று அறிய வேண்டும் . 


அந்தர கண வகை : 

நிரையிணை முன் வந்து நேர்பின் வருதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1. முந்து நிரையா யிணைந்து நேருறின் 
2 : 3 அறையல் 
இறுதி நேரா யிணை திரை முன்னர் 
வருசீ ரந்தர கணமென வழங்கும் . 


( 140 ) 


2425 . 


எரிகதிர்க் கண வகை 


நிரைநடு ஆகி , நேர் இரு பால்வரின் , 
எரிகதிர்க் கணம் என இயம்புதற்கு உரித்தே . 


எரிக்கதிர்க் கண வகை : 


நிரை நடு ஆகி நேர் இருபாலும் வருதல் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


899 


பாடவேறுபாடு - விளக்கம் 

தலைப்பு : சூரிய கணம் என்னும் பெயர் . 
2 : 2-4 கணமென் றியம்பப் படுமே , 

கணமென் நியம்பற் குரித்தே . 


( 141 ) 


2426. மதியின் கண வகை 


முதல்நிரை ஆகி , இணைநேர் பின் வரின் , 

மதியின் கணம்என வகுத்துஉரைத் தனரே . 
மதியின் கணம் : 


முதல் நிரை ஆகி இணைநேர் பின் வருவது . 
பாடவேறுபாடு-. விளக்கம் 


2 : 3-4 வைக்கப் படுமே . 


முந்து நிரையா யிணைநேர் பின்வரின் 
இந்துவின் கணமென் றியம்பல் வேண்டும் . 


( 142 ) 


2427. இயமானன் கண வகை 


நேர்மூன்று ஆகின் சீர்இய மானன் . 
இயமானன் கண வகை : 
நேர் மூன்றாகி வருவது . 

( 143 ) 
பாடவேறுபாடு- விளக்கம் 

எண்வகை முவற்சீர்க் கண விளக்க நூற்பாக்கள் இம்முறை 
மாறியும் சில பிரதிகளில் காணப்படுகின்றன . நீர் , தீ , அந்தரம் , 
இயமானன் , மதி , எரிகதிர் , மாருதம் , நிலம் என்னும் முறைவைப்பில் 
வைக்கப்பட்டுள்ளன . அச்சுப் பிரதியில் காணும் அடைவும் 
இவ்வாறே உள்ளது . 


2428. எண்வகைக் கணங்களுள் நற்குணம் 

தீக்குணம் 


நிலனும் , நீரும் , மதியும் , இய மானனும் 
நலமிகும் , முதல்வரின் பிறநான்கும் ஊனம் . 


900 


திவாகரம் 


நற்கண வகை : 


நிலம் , நீர் , மதி , இயமானன் . 


தீக்கண வகை : 


தீ , மாருதம் , அந்தரம் , எரிகதிர் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 

எண்கண வரிசையுள் முதலிரண்டும் இறுதியிரண்டும் நற்கண 
மாகவும் இடைவரு நான்கும் தீக் கணமாகவும் அமைந்துள்ளன . 

( 144 ) 


2429. எண் வகைப் பரிசம் 


ஒட்டுதல் , பிடித்தல் , தீண்டல் , தடவுதல் , 
கட்டுதல் , வெட்டல் , குத்தல் , கையூன்றல் 
எட்டும் தக்க மெய்ப் பரிசம் என்ப . 


எண்வகைப் பரிசம் ( 8 ) 


1. ஒட்டுதல் , 2. பிடித்தல் , 3. தீண்டல் , 4. தடவுதல் , 
5. கட்டுதல் , 6. வெட்டல் , 7. குத்தல் , 8. கையூன்றல் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : எண் வகை மெய்ப்பரிசம் 
1 : 1 தட்டுதல் , 4. தடவல் . 
2 : 3.4 குத்த லூன்றலென் , குற்றல் கை யூன்றல் . 


( 145 ) 


2430. எண் வகைக் கணிதம் 


குணகாரம் , பாற்கரம் , பாற்கவ மூலம் , 
கணமே , மாருதம் , சலநிதி , நிருத்தம் , 
கரணம் என்ப எண்வகைக் கணிதம் . 


எண்வகைக் கணிதம் : 


1. குணகாரம் , 2. பாற்கரம் , 3. பாற்கவமூலம் , 
4. கணம் , 5. மாருதம் , 6. சலநிதி , 7. நிருத்தம் , 
8 . 


கரணம் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


901 


பாடவேறுபாடு- விளக்கம் . 


1 : 1 குணகரம் 
3 : 2-4 எண்வகைக் கணிதப் பெயரே . 


குணகாரம் பாற்கவம் பரிச்ச மூலம் 
கணமே .... மைஞ் சலகலி மிருதம் 
எனவே யெண்வகைக் கணிதப் பெயரே . 


குணகாரம் பாகாரம் வற்க மூலம் 
கணமே மூலஞ் சலதிலய மிரதம் 
எனவே யெண்வகைக் கணிதப் பெயரே . 


( 146 ) 


2431. எண் வகை மணம் 


பிரமம் , பிரசா பத்தியம் , ஆரிடம் , 
தெய்வம் , காந்தருவம் , ஆசுரம் , இராக்கதம் , 
பைசாசம் என்ப எண்வகை மணமே . 


எண் வகை மணம் ( 8 ) 


1. பிரமம் , 2. பிரசாபத்தியம் , 3. ஆரிடம் , 
4. தெய்வம் , 5. காந்தரும் , 6. ஆசுரம் , 
7. இராக்கதம் , 8. பைசாசம் . 


( 147 ) 


* 


2432. எண் வகைத் தொழிற்பூ 


வெட்சி நிரைகவர்தல் , மீட்டல் கரந்தையாம் , 
வட்கார்மேல் செல்வது வஞ்சியாம் , உட்கார் 
எதிரூன்றல் காஞ்சி , எயில்காத்தல் நொச்சி , 
அது வளைத்த லாகும் உழிஞை, அதிரப் 
பொருவது தும்பையாம் , போர்க்களத்து மிக்கார் 
செரு வென்றது வாகை யாம் . 
அத்திணைத் தொழிலும் அத்திணைப் பூவும் 
அப்பெயர் பெறுதலும் அந்நிலத்து உரித்தே . 


* வெண்பா 


902 


திவாகரம் 


எண்வகைத் தொழிற்பூ ; ( 8 ) 


1. வெட்சிப்பூ - நிரை கவர்தல் , 2. கரந்தைப்பூ - நிரை 
மீட்டல் , 3. வஞ்சிப்பூ - வட்கார்மேல் செல்வது , 4. காஞ்சிப்பூ 
உட்கார் எதிரூன்றல் , 5. நொச்சிப்பூ - எயில் காத்தல் , 
8. உழிஞைப்பூ - எயில் வளைத்தல் , 7. தும்பைப்பூ - அதிரப் 
பொருவது . 8. வாகைப்பூ - மிக்கார் செரு வென்றது . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


8. செருவென் றதுவாகை யாமெனச் செப்புவர் 
7. அத்தினைப் பூவும் அத்தினைத் தொழிலும் 
8. பெறுவ தந்நிலத் . 


( 148 ) 


2433. எண்திசை யானை 


அயிரா வதமே , புண்ட ரீகம் , 
வாமனம் , குமுதம் , ( மதம்பாய் ) அஞ்சனம் , 
புட்பதந் தத்தோடு , சார்வ பூமம் , 
சுப்பிர தீபம் எண்திசை யானை . 


எண்திசை யானை ( 8 ) 


1 , அயிராவதம் , 2. புண்டரீகம் , 3. வாமனம் , 
4. குமுதம் , 5. அஞ்சனம் , 8. புட்பதந்தம் , 
7. சார்வபூமம் , 8. சுப்பிரதீபம் .. 


பாடவேறுபாடு- விளக்கம் 


ஐராவதம் புண்டரீகம் வாமனங் குமுதம் 
அஞ்சனம் புட்பதந்தஞ் சார்வ பூமம் 
சுப்பிர தீப மென்னச் சொல்லுப 
எண்டிசை யானைக் கியலும் பெயரே . 
1 : 1 அயிராபதம் 
3 : 3-4 சாருவ பூமம் , சாருவ பூமன் . 


( 149 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


903 


2434. நவகண்டம் 


வடபால் விதையம் , தென்பால் விதையம் , 
கீழ்பால் விதையம் , மேல்பால் விதையம் , 
வடபால் இரேவிதம் , தென்பால் இரேவிதம் , 
வடபால் பாரதம் , தென்பால் பாரதம் , 
மத்திம கண்டம் அதனொடு நற்பெரு 
நாவலந் தீவின் நவகண்டம் ஆகும் . 


நவகண்டம் : ( 9 ) 


வடபால் விதையம் , 2. தென்பால் விதையம் , 3. கீழ்பால் 
விதையம் , 4. மேல்பால் விதையம் , 5. வடபால் இரேவதம் , 
8. தென்பால் இரேவதம் , 7. வடபால் பாரதம் , 8. தென்பால் 
பாரதம் , 9. மத்திய கண்டம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2 விதேகம் , விந்தம் , 4. விதேகம் , விந்தம் . 
2 : 2 விதேகம் , 4 , விதேகம் 
3 : 2 இரேயம் , 4. இரேயம் 
4 : 2 பரதம் . 4. பரதம் 
5 : 4 நாற்பெரு 
8 : 3-4 நவகண்டப் பெயரே . 
5-8 மத்திம கண்டமென் றித்திற மென்ப 

நாவலந் தீவி னவகண்டப் பெயரே , 
மத்திம கண்ட மெனவகுத் தனரே 
நாற்பெரு நாவலந் தீவி னவகண்டம் . 


( 150 ) 


2435. நவபுண்ணியம் 


எதிர்கொளல் , பணிதல் , இருக்கை , தாள்நீர் , 
விரையே , நறுமலர் , தூபம் , விளக்கே , 
அறுசுவை உண்டி அமைந்தோர்க்கு ஆற்றுதல் 
நவபுண்ணியத்தின் நாமம் ஆகும் . 


த -48 


904 


திவாகரம் 


நவபுண்ணியம் : ( 9 ) 

1. எதிர்கொளல் , 2. பணிதல் , 8. இருக்கையீதல் , 4. தாள் 
நீர் வழங்குதல் , 5 , விரை அணிவித்தல் , 6. நறுமலர் சூட்டல் , 
7. தூபம் காட்டல் , 8. விளக்கு ஏற்றுதல் , 9. அறுசுவை 
உண்டி அமைந்தோர்க்கு ஆற்றுதல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 கானீர் 
2 புதுமலர் தூபம் விளக்கே புகழ்தல் - அச்சுப்பிரதி . 
8 : 8 யறிந்தோர்க் , யமர்ந்தோர்க் , யருந்தவர்க் 


அச்சுப்பிரதி . 


( 151 ) 


2436. நவதாரணை 


நாம தாரணை , மாயா தாரணை , 
சித்திர தாரணை , சத்த தாரணை , 
சதுரங்க தாரணை , செய்யுட் டாரணை , 
நிறைகுறை வாகிய எண்பொருள் தாரணை , 
வத்துத் தாரணை , கெந்தத் தாரணை , 

நவதா ரணையின் நாமம் ஆகும் . 
நவதாரணை : ( 9 ) 

1. நாம தாரணை , 2. மாயா தாரணை , 3. சித்திர தாரணை , 
4. சத்த தாரணை , 5. சதுரங்க தாரணை , 6. செய்யுட் 
டாரணை , 7. நிறைகுறைவாகிய எண்பொருள் தாரணை , 
8. வத்துத் தாரணை , 9. கெந்தத் தாரணை : 


பாடவேறுபாடு - விளக்கம் 


நாம தாரணை கெந்த தாரணை 
வன்ன தாரணை வத்து தாரணை 
சத்த தாரணை சித்திர தாரணை 
சதுரங்க தாரணை செய்யுட் டாரணை 
நிறைகுறை வாகிய வெண்பொருட் டாரணை 
நவதா ரணையி னாம மாகும் . 

- பேராசிரியர் மு . இராகவையங்கார் பாடம் . 
2436 - யா . வி . 96 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


905 


நாம தாரணை வச்சிர தாரணை 
மாயா தாரணை சித்திர தாரணை 
செய்யுட் டாரணை நிறைகுறை வாகிய 
எண்பொருட் டாரணை சத்த தாரணை 
வத்து தாரணை சதுரங்க தாரணை 
நவதா ரணையின் நாம மாகும் - அச்சுப்பிரதி . 


( 152 ) 


2437. நவதாளம் 


சேமதாளம் , மருட்டாளம் , மத்திம தாளம் , 
சசிதாளம் , சத்த தாளம் , இடைத் தாளம் , 
படிமதாளம் , விட்மதாளம் , துருவதாளம் என 
நவதா ளத்தின் நாமம் ஆகும் . 


நவதாளம் : ( 9 ) 


1. சேமதாளம் , 2. மருட்டாளம் , 3. மத்திம தாளம் , 
4. சசிதாளம் , 5. சத்த தாளம் , 6 . இடைத்தாளம் , 
7. படிமதாளம் , 8. விடமதாளம் , 9 . துருவதாளம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


செயதாள மருட்டாளம் பீலி தாளம் 
மிடைதாளம் விடம தாளம் பிடிதாளம் 
அசைதாளந் துருவ தாளம் நிருத்த தாளமென 
நவதா ளத்தி னாம மாகும் . 
1 : 2 மரும தாளம் 

செயதாள மருட்டாளம் மத்திம தாளம் 

அடைதாளம் படிதாளம் விட்ட தாளம் 
1.4 செயதாளம் மருமதாளம் பீலிதாளம் 

இடதாளம் விடதாளம் பிடிதாள மசைதாளம் 
துருவ தாள நிருவித தாளமென 
நவதா ளத்தி னாம மாகும் . 
அரிதாளம் மரும தாளஞ் சமதாளம் 
சயதாளஞ் சித்திர தாளந் துருவதாளம் 
நிவிர்த்தி தாளம் படிம தாளம் 
விடதாள மிவையே நவதாளமென்ப - அச்சுப்பிரதி . 

( 153 


906 


திவாகரம் 


2438. நவமணி 


வயிரம் , வயிடூரியம் , முத்து , மாணிக்கம் , 
பவளம் , கோமேதகம் , ( பாய்ஒளி ) நீலம் , 
மரகதம் , புட்ப ராகம் என்ன 
நவமா மணியின் நாமம் ஆகும் . 


நவமணி : ( 9 ) 
1. வயிரம் , 2. வயிடூரியம் , 3. முத்து , 4. மாணிக்கம் , 

பவளம் , 6. கோமேதகம் , 7. நீலம் , 8. மரகதம் , 
9. புட்பராகம் . 


5 
. 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1-2 வைரம் வைடூரியம் 
1 : 3-4 மாணிக்கம் முத்து 
2 : 3-4 பாலொளி நீலம் , இந்திர நீலம் 
3 : 2-3 புருட ராகம் 
3. மரகதம் புட்பராக நவமணிப் பெயரே . 


( 154 ) 


2439. நாடக நவரசம் 


சிங்காரம் , பெருநகை , கருணை , வீரியம் , 
உருத்திரம் , பயமே , இழிப்பு , வியப்பு , 
சாந்தம் என்னச் சாற்றின இவைகள் 

தலம்கிளர் நாடக நவரசம் ஆகும் . 
நாடக நவரசம் : ( 9 ) 

1. சிங்காரம் , 2. பெருநகை , 3. கருணை , 4. வீரியம் , 
5. உருத்திரம் , 8. பயம் , 7. இழிப்பு , 3 , வியப்பு , 
9. சாந்தம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 4 வீரம் 
சிங்காரம் பெருமை நகைகருணை வீரியம் 
அற்புதம் பயமே ரௌத்திரம் சாந்தமென 
நாடகத் தியலு நவரச மாகும் . 
2-1 அற்புதம் பயம் ரௌத் திரம்குற்சை சாந்தம் 

என்ன நாடகத் தியறு நவரசம் - அச்சுப்பிரதி . 


( 155 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


907 


2440. பத்துத் திசை 


வடக்கும் கிழக்கும் தெற்கும் மேற்கும் 
நடக்கும் பெயரது நாற்பெருந் திசையே ; 
அந்த ராளம் திசை நாற் கோணம் 
கீழ் மேல் திசையொடு பத்து எனக் கிளப்பர் . 


பத்துத் திசை ( 10 ) காற்பெருந்திசை: 


மேற்கு , 


1. வடக்கு , 2 . கிழக்கு , 3 . தெற்கு , 4 . 
அந்தராளமாகிய ( இடைப்பட்டவிடமாகிய ) திசை நாற்கோணம் 
5 . வட கிழக்கு , 6 . தென்கிழக்கு , 7. தென்மேற்கு , 
8. வடமேற்கு , 9. கீழ்ப்பரப்பு ( பூமி ) , 10. மேல் பரப்பு 
( ஆகாயம் ) . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 கிழக்குத் தெற்கு மேற்கும் வடக்குமென 
2 : 4 திசையும் 


( 156 ) 


2441. தசாங்கம் 


ஆறும் , மலையும் , யானையும் , குதிரையும் , 
வரும் , நாடும் , கொடியும் , முரசும் , 
தாரும் , ஆணையும் , தசாங்கம் என்ப , 
தேரின் அதற்குச் சின்னமும் என்ப . 


தசாங்கம் : ( 10 ) 


1. ஆறு , 2. மலை , 3. யானை , 
5. ஊர் , 6 . நாடு , கொடி , 
9. தார் , 10 . ஆணை . 


4. குதிரை. . 
8 , 


7 . 


முரசு , 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தசாங்கத்திற்குரிய சின்னமும் இவையே . 
1 : 3 ஆனையும் 
5 : 1-2 தாருந் தேருந் 4 எனப்படும் . 
4 : 1 தேறி . 


( 157 ) 


908 


திவாகரம் 


2442. அருச்சுனன் தச நாமம் 


பற்குனன் , சுவேத வாகனன் , பார்த்தன் , 
சவ்விய சாசி , கிரீடி , தனஞ்சயன் , 
விசயன் , வீவற்சு , கிருட்டிணன் , அருச்சுனன் 
தசநா மங்கள் சாற்றுங் காலே . 


அருச்சுனன் தசநாமங்கள் ( 10 ) 


1. பற்குனன் , 2 . சுவேதவாகனன் , 3 . பார்த்தன் , 
4. சவ்விய சாசி , 5 . கிரீடி , 

தனஞ்சயன் , 
7. விசயன் , 8. வீவற்சு , 9. கிருட்டிணன் , 10. அருச்சுனன் . 


6 
. 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 1-2 சைவ சாசி 
2 : 3 கிருட்டி 
3 : 2-3 கரியோன் விறற்சேய் , 3-2 வீபற்சு 
3-4 விசயன் வீபற்சு காண்டிவன் கிருட்டினன் 


அருச்சு னன் தச நாமங்க ளாகும்- அச்சுப்பிரதி . ( 158 ) 


2443. வேளாளர் பத்துவகைத் தொழில் 


ஆணைவழி நிற்றல் , ஆள்வினை தொடங்கல் , 
கைக்கடன் ஆற்றல் , கரிலற வகுத்தல் , 
ஒக்கல் போற்றல் , ஓவா முயற்சி , 
மன்னற்கு இறைதரல் , ஒற்றுமை கோடல் , 
திருந்திய ஒழுக்கம் , விருந்து புறந்தருதல் 
வேளாண் மாந்தர்க்கு ஓர்ஈ ரைந்தே . 


வேளாளர் பத்துவகைத் தொழில் ( 10 ) 


2 . 


1. ஆணைவழி நிற்றல் , ஆள்வினை தொடங்கல் , 
3. கைக்கடன் ஆற்றல் , 4. கரிலிற வகுத்தல் , 5. ஒக்கல் 
போற்றல் , 8. ஓவா முயற்சி , 7. மன்னற்கு இறைத்ரல் , 
8. ஒற்றுமை கோடல் , 9. திருந்திய ஒழுக்கம் , 10. விருந்து 
புறந்தருதல் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


909 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3 ஆண்வினை , 3.4 அழிந்தோரை நிறுத்தல் 
2 : 3-4 கசிவ கத் துண்மை 
4 : 1-2 மன்னிறை தருதல் . 


( 159 ) 


2444. அரி தசாவதாரம் 


மீனே , யாமை , வராகம் , நர சிங்கம் , 
வாமனன் , பரசுராமன் , வாசு தேவன் , 
பல தேவன் , இராமன் , ( வரு ) கற்கி ஆகும் 
என்று இவை ஈரைந்து அரியவ தாரம் . 


அரியவதாரம் பத்து ( 10 ) 


1. மீன் , 2. யாமை , 3. வராகம் , 4. நரசிங்கம் , 
5. வாமனன் , 6. பரசுராமன் , 7. வாசுதேவன் , 
8. பலதேவன் , 9. இராமன் , 10. கற்கி , 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 நாரசிங்கம் 
2 : 2-4 பரசி ராம னிராமன் 
3 பலதேவன்வசு தேவன் கற்கியென் 
4 : 1-2 ஆகு மீரைந் , ஆகுமீரைந்தும் . 


( 160 ) 


2445. - சிற்பத்தொழிலின் பத்து உறுப்பு 


கல்லும் , உலோகமும் , செங்கலும் , மரமும் , 
மண்ணும் , சுதையும் , தந்தமும் , வண்ணமும் , 
கண்டுசர்க் கரையும் , மெழுகும் என்ற இத் 
தசமே சிற்பத் தொழிற்கு உறுப்பு ஆகும் . 


சிற்பத்தொழிலின் பத்து உறுப்பு ( 10 ) 

.. 
1. கல் , 2. உலோகம் , 3. செங்கல் , - 4. மரம் , 
5. மண் , 6. சுதை , 7. தந்தம் , 8 . வண்ணம் , 
9. கண்டுசர்க்கரை , 10. மெழுகு . 


910 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 4 வண்ணமும் 
3 : 1-2 கண்டசர்க் கரையும் 4. என்றிவை 
4 பத்தே சிற்பத் தொழிற் குறுப் பாவன . 


இந்நூற்பாவை அடுத்துத் தசவாயுக்கள் பற்றிய விளக்கம் 
தஞ்சைச் சரசுவதி மகால் சுவடியில் மட்டும் காணப்பட்டது . அது 
வருமாறு : 


பிராண னபானன் வியானன் உதானன் 
சமானன் தாகன் கூர்மன் கிருகரன் 
தேவ தத்தன் தனஞ்செய னென்ன 
வாயு வீரைத் தாகு மென்ப , 
இருதய மண்டலத் தியங்கும் பிராணன் 
குச்சத் தலத்திடை நிற்ப தபானன் 
தாபியி னின்றங் கோவா னுதானன் 
வியான னெங்கும் வியாபியா நிற்கும் 
கந்தர குழியிற் சந்திடைச் சமானன் 
முடக்கலு நீட்டலுங் கிளர்ப்பது நாகன் 
ரோமப் புளகமு மிமைத்தலுங் கூர்மன் 
இருகர னென்பது முகத்திடைக் கெழுமித் - 
தும்மலுஞ் சினமும் வெம்மையும் விளைக்கும் 
ஓட்டமும் வியர்ப்புந் தேவதத் தன்றொழில் 
ஒல்கா வன்பி னல்லவர் கேண்மையின் 
உயிருடல் விடினுந் தானுடல் விடாமல் 
ஒக்க நின்றங் குடலினை யியக்கித் 
தலைகிழித் தகல்வது தனஞ்சயன் றொழிலே . 


( 161 ) 


2446. ஏகாதச உருத்திரர் 


மாதே வன் , சிவன் , உருத்திரன் , சங்கரன் , 
நீல லோகிதன் , ஈசானன் , விசயன் , 
வீம தேவன் , பவோற்பவன் , காபாலி , 
சவுமியன் ஏகாதச உருத்திரர் ஆவர் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


911 


ஏகாதச உருத்திரர் ( 11 ) 


1. மாதேவன் , 2. சிவன் , 3. உருத்திரன் , 4. சங்கரன் , 
5. நீலலோகிதன் , 6 . ஈசானன் , 7. விசயன் , 8. வீம 
தேவன் , 9. பவோற்பவன் , 10. காபாலி , 11. சவுமியன் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 1-2 நீல கண்டன் 
3 : 1-2 தேவ தேவன் 
4 : 1 சௌமியன் 8.4 உருத்திர ராகும் . 


( 182 ) 


2447. துவாதசாதித்தர் 


வைகத்தன் , விவச்சுதன் , மார்த்தாண்டன் , பாற்கரன் , 
இரவி , உலோகப் பிரகாசன் , உலோக சாட்சி , 
திரிவிக்கிரமன் , ஆதித்தன் , சமித்திரன் , துவட்டா , 
அங்கிச மன்என்ப பன்னிரண்டு ஆதித்தர் . 


துவாதசாதித்தர் ( 12 ) 


1. வைகத்தன் , 2. விவச்சுதன் , 

3 . 

மார்த்தாண்டன் , 
4 . பாற்கரன் , 5 . இரவி , 6 . உலோகப் பிரகாசன் , 
7. உலோக சாட்சி , 8. திரிவிக்கிரமன் , 9. ஆதித்தன் , 
10. சமித்திரன் , 11. துவட்டா , 12. அங்கசமன் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


வைகர்த்தன் பார்க்கவன் வீபரசு மார்த்தாண்டன் 
பாற்கர னுலகச் சான்றோன் பண்பார் 
திருவிக் கிரமன் அரியம னாதித்தன் 
சூரிய ணங்குசு மாலி திவாகரன் 

துவாதசா தித்த ரென்னச் சொல்லுவர் 
என்று சில பிரதிகளில் பாடம் . 


தாத்துரு சக்கர னரியமன் மித்திரன் 
வருண னஞ்சுமா னிரணியன் பகவான் 
திவச்சுவான் பூடன் சவித்துரு துவட்டன் 
எனச் சூரி யற்குப் பன்னிரு பெயரே - அச்சுப்பிரதி . 


( 188 ) 


தி- 50 


912 


திவாகரம் 


2448. பன்னிரண்டு உயிர்வேதனை 


அனலும் , சீதமும் , வாதமும் , அசனியும் , 
புனலும் , ஆயுதமும் , விடமும் , விட மருந்தும் , 
பசியும் , தாகமும் , பிணியும் , உணவறாமையும் 
உயிரின் வேதனை ஓர் ஈராறே . 


பன்னிரண்டு உயிர் வேதனை ( 12 ) 


1. அனல் , 2. சீதம் , 3. வாதம் , 4. அசனி , 5. புனல் , 
6 . ஆயுதம் , 

7. விடம் , 8. விடமருந்து , 9 . பசி , 
10. தாகம் , 11. பிணி , 12 . உணவறாமை . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3-4 வாதமும் பனியும் , 4. சனியும் , சளியும் 
3 : 1-2 பசியு நீர் வேட்கையும் 3-4 பிணியுமுன் வறுமையும் . 
இதனை அடுத்து , 
அகர முதல வச்செழுத் தினையே - 

சோடச கலையெனச் சொல்லினர் புலவர் 
என்றும் , 


அகர முதலௌ கார மீறாய்ப் 
பகருஞ் சோடச கலையென லாகும் 
என்றும் பாடவேறுபாடுகளுடன் ஒரு நூற்பா சில பிரதிகளில் 
உள்ளது . இதன் பொருளடக்கம் விளங்கவில்லை . ( 184 ) 


449. பதினெண் பாடை . 


அங்கம் , வங்கம் , கலிங்கம் , கவுசலம் , 
சிந்து , சோனகம் , திராவிடம் , சிங்களம் , 
மகதம் , கவுடம் , மராட்டம் , கொங்கணம் , 
துளுவம் , சாவகம் , சீனம் , காம்போதி , 
அருமணம் , பப்பரம் என்னச் சொன்னவை 
பதினெண் பாடை ஆம்எனப் பகர்வர் . 


பதினெண் பாடை ( 18 ) 


1. அங்கம் , 2. வங்கம் , 3 . கலிங்கம் , -4 . கவுசலம் , 
5. சிந்து , 6. சோனகம் , 7. திராவிடம் , 8. சிங்களம் , 

, 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


915 


9. மகதம் , 10. கவுடம் , 11. மராட்டம் , 12. கொங்கணம் ,, 
13. துளுவம் , 14. சாவகம் , 15. சீனம் , 18. காம்போதி , 
17. அருமணம் , 18. பப்பரம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 கவுசிகம் , கொளசிகம் , கோசிகம் 
2 : 3 திரவிடஞ் 
3 : 2 கவுண்டம் , கொல்லம் , கன்னடம் 

3 மாராட்டம் , மராடம் 
4 : 2 சாவதஞ், சாளுவஞ் 
3 சீனி , 4. காம்போசம் 
4 துளுவஞ் சீன காம் போதி கவுடம் 
5 : 1 பருணம் , வருணம் , கவுடம் . 


( 131 ) 


2450. தேவர் பதினெண்கணம் 


அமரர் , சித்தர் , அசுரர் , சாரணர் , 
கருடர் , கின்னரர் , கிம்புருடர் , காந்தருவர் , 
இயக்கர் , விஞ்சையர் , இராக்கதர் , பூதர் , 
பசாசு , தாரகை , முனிவர் , உரகர் , 
நாகர் , போக பூமியர் என்னப் 
பாகுபட்டது பதினெண் கணமே . 


தேவர் பதினெண் கணம் ( 18 ) 


1. அமரர் , 2. சித்தர் , 3. அசுரர் , 

4 . சாரணர் , 
5. கருடர் , 6. கின்னரர் , 7. கிம்புருடர் , 8. காந்தருவர் . 
9 . இயக்கர் , 10 . விஞ்சையர் , 11 . இராக்கதர் , 
12. பூதர் , 13. பசாசு , 

14. தாரகை , 

15. முனிவர் , 
18. உரகர் , 17. நாகர் , 18. போகபூமியர் , 


பாடவேறுபாடு- விளக்கம் 


| 1 : 4 தயித்தியா 
2 : 4 கந்தருவர் 
8 : 4 பூதம் 


914 


திவாகரம் 


4 : 1.2 பசாச ரந்தரர் 
5-8 ஆகாச வாசியர் போகபூமியரெனப் 


பதினெண் கணத்தின் பகுதி யாகும் . 


( 168 ) 


2451. அரசர்க்கு மூவகையில் பதினெண் 

திணைவகை 


அமைச்சர் , புரோகிதர் , சேனா பதியர் ; 
( தவத்தொழில் ) , தூதர் , சாரணர் என்ன 
ஆண்டுக் கூறிய ஐம்பெருங் குழுவும் 
கணக்கரும் , மணிய காரரும் , ( மற்றைக் ) 
கனகச் சுற்றமும் , கடைகாப் பரளரும் , 
நகர மாக்களும் , ( நனி ) படைத் தலைவரும் , 
இவுளி மறவரும் , யானை வீரரும் என 
எண்ணிக் கூறிய எண்பேர் ஆபமும் 
அடுத்த நட் பாளரும் , அந்த ணாளரும் , 
மடைத்தொழில் வாணரும் , மருத்துவம் செயுநரும் , 
நிமித்த காரரும் என்ன நிகழ்த்திய 
ஓவா ஐம்பேர் உறுதிச் சுற்றமும் 
ஆயமும் பாடலும் அடல் கெழு வேந்தற்கு 

பகுத்த பதினெண் திணைப்பா வோரே . 
அரசர்க்கு மூவகையின் பதினெண் திணைவகை ( 18 ) 

[ 1 ] ஐம்பெருங் குழு : 1 . அமைச்சர் , 2 . புரோகிதர் , 
3. சேனாபதியர் , 4. தூதர் , 5. சாரணர் , [ 2 ] எண்பேர் 
ஆயம் : கணக்கர் , 7. மணியகாரர் , 

8 . 

கனகச் 
சுற்றம் , 9. கடைகாப்பாளர் , 10. நகரமாக்கள் , 11. படைத் 
தலைவர் , 

12 . இவுளி மறவர் , 13 . யானைவீரர் , 
[ 3 ] ஐம்பேர் உறுதிச் சுற்றம் : 14. நட்பாளர் , 15. அந்தணாளர் , 
18. படைத் தொழில்வாணர் , 17. மருத்துவம் செயுநர் , 
18. நிமித்தகாரர் . 


6 
. 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1 அமாத்தியர் 
2 : 1 தவாத்தொழில் , 4 என்றவர் , என்றிவை 

தவத்தொழிலாளர் சாரணர் என்றிவை 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


915 


3 அரசர்க் கைம்பெருங் குழுவெனப் படுமே . 

பார்த்திபர்க் கைம்பெருங் குழுவெனப் படுமே 
4 : 2 கரணக் கிளைஞரும் , கரணத் திரளுங் 
. - 4 கருமவிதி காரரும் 
7 : 4 வீரரும் 
8 அரசர்க் கெண்பெய ராய மென்ப 
8 : 2-4 கென்பே ராய மெனப்படும் 
10 : 1-2 மடைத்தொழி லாளரும் 

3-4 மருத்துவஞ் செய்ந்நரும் , மருத்துவக் கலைஞரும் 
11 : 8-4 நீணில வேந்தர்க் 
12 குரைத்த வைம்பெய ருறுதிச் சுற்றம் 
12 : 1-2 குரைத்த வைம்பே 
13 உரைத்தமுப் பாலு முயர்குடை வேந்தர்க்குப் 
13 : 3-4 முயர்குல வேந்தர்க்குப் 
14 பகுத்த பதினெண் கடைப்பா லோரே 
14 : 8-4 குடைப்பா வோரே , குணனுடைப் பாலோர் . ( 187 ) 


2452. யாக்கையின் பதினெண் குற்றம் 


பசியும் , நீர் வேட்கையும் , பயமும் , வெகுளியும் , 
உவகையும் , வேண்டலும் , நினைப்பும் , உறக்கமும் , 
நரையும் , நோய்ப் படுதலும் , பிறப்பும் , இறப்பும் , 
மதமும் , இன்பமும் , அதிசயமும் , வெயர்த்தலும் , 
கதமும் , கையறவும் ஆகும் என்ப 
மாய யாக்கைப் பதினெண் குற்றம் 
இக்குற்றம் நீங்கியோர் வச்சிர யாக்கையர் . 


யாக்கையின் பதினெண் குற்றம் ( 18 ) 


2 . 


1. பசி , நீர் வேட்கை , 

3. பயம் , 4. வெகுளி , 
5. உவகை , 6. வேண்டல் , 

8. வேண்டல் , 7. நினைப்பு , 8. உறக்கம் , 

10. நோய்ப்படுதல் , 11. பிறப்பு , 12. இறப்பு , 
18. மதம் , 14. இன்பம் , 15. அதிசயம் , 16. வெயர்த்தல் 
17. கதம் , 18. கையறவு . 


9. நரை , 


916 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


பதினெண் குற்றம் நீங்கியோர் வச்சிரகாயர் அவர் . 
1 : 1-2 பசிநீர் வேட்டலும் 
3 : 1-2 நரையு நோய்ப் படுத்தலும் நரையு நோயும் 
3 : 3-4 மரணமும் பிறப்பும் 
4 : 4 வேர்த்தலும் வியர்த்தலும் 
5 : 1 கேதமுங் கைதவமுங் 
7 : 2 நிலக்கியோர் , 4. யாக்கையோர் , காயர் . 


( 188 ) 


2453. பதினெண் புராணம் 


மச்சம் , கூர்மம் , வராகம் , வயிணவம் , 
பற்பம் , பிரமம் , பாகவதம் , சைவம் , 
மார்க்கண் டேயம் , காந்தம் , வாமனம் , கருடம் , 
பிரமாண்டம் , இலிங்கம் , பிரமகை வர்த்தம் , 
( தீது இல் ) பவுடிகம் , நாரதம் , ஆக்கி னேயம் , 
பாற்பரு பதினெண் புராணம் என்ப, 


பதினெண் புராணம் : ( 18 ) 


1. மச்சம் , 2. கூர்மம் , 3. வராகம் , 4. வயிணவம் , 
5. பற்மம் , 6 . பிரமம் , 7. பாகவதம் , 8. சைவம் , 
9 . மார்க்கண்டேயம் , 10 . 

காந்தம் , 11 . வாமனம் , 
12 . 

கருடம் , 13 . பிரமாண்டம் , 14 , இலிங்கம் , 
15. பிரம கைவர்த்தம் , 18. பவுடிகம் , 

17. நாரதம் , 

, 
18. ஆக்கினேயம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


மச்சங் கூர்மம் வராகம் வாமனம் 
பற்பம் வயிணவம் பாகவதஞ் சைலம் 
இலிங்கம் பவழிக நாரதங் காருடம் 
பிரம்மகை வந்தம் மார்க்கண்டேயங் காந்தம் 
பிரமாண்ட மாக்கினேய மென்னும் பெற்றிய 
பாற்படு பதினெண் புராண மாகும் 

- பேராசிரியர்மு . இராகவையங்கார் பாடம் : 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


917 


மச்சியங் கூர்மம் வராகம் வாமனம் 
பிரமம் வைணவம் பாகவதஞ் சைவ 
மிலைங்கம் பௌடிக நாரதீயங் காருடம் 
பிரம கைவர்த்த மார்க்கண் டேயங் காந்தம் 
பிரமாண்ட மாக்கினேயம் பதும மென்றிவை 
பாற்பாடு பதினெண் புராண மாகும் - அச்சுப்பிரதி . 


இந்நூற்பாவில் பெயர்கள் மாறி மாறி அமையப் பாட வேறுபாடு 
மிகுதியாக உள்ளது . எனவே பழைய ஏட்டிலும் அச்சிலும் கண்ட 
முறை தழுவி மேலே காட்டப்பட்டுள்ளன . 


2454. பதினெட்டு உபபுராணம் 


நாரசிங்கம் , சனற்குமாரம் , அனந்தம் , கவுமாரம் , 
நாரதீயம் , சிவதன்மம் , துருவாசம் , நந்தீசம் , 
காமியம் , ஔசனசம் , காளி , கராவையம் , 
வாருணம் , மாரீசம் , மயேசுரம் , பராசரம் , 
பாற்கவம் , பிரமாண்டம் எனப்பதி னெட்டும் 
ஆதி உபபுராணம் ஆகும் என்ப . 


பதினெட்டு உபபுராணம் : ( 18 ) 


1 . 

நாரசிங்கம் , 2 . சனற்குமாரம் , 3 . அனந்தம் , 
4. கவுமாரம் , 5. நாரதீயம் , 8. சிவதன்மம் , 7. துருவாசம் , 
8. நந்தீசம் , 9. காமியம் , 10. ஔசனசம் , 11. காளி , 
12 . கராவையம் , 13 . வாருணம் , 14 . 

மாரீசம் , 
15 . மயேசரம் , 16 , பராசரம் , 17 . பாற்கவம் , 
18. பிரமாண்டம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


உசுநங் கவிலங் காளிசனற் குமாரஞ் 
சாருவஞ் சிவதனஞ் சௌரந் துருவாச 
நந்தி நாரசிங்கந் நார தீயம் 
பராசரம் பார்க்கவ மாங்கிர மாரீச 
மானவம் வாசிட்ட லைங்கம் வாருண 
மாமுப் புராண மவமூன் றென்ப - அச்சுப்பிரதி . 


918 


திவாகரம் 


3 : 2.4 மௌசங் காளியங் கராவையம் 
5-6 வாசிட்ட லைங்கம் வாருண மென்ன 

உபபுரா ணப்பெய ரறுமூன் றாகும் . 
உபபுராணம் பற்றிய நூற்பா சில பிரதிகளில் இல்லை . ( 170 ) 


2455. பதினெண் தரும நூல் 


மனுவே , அத்திரி , விண்டு , வியாசம் , 
ஆபத் தம்பம் , அங்கிரா , உசனசு , 
யாக்கிய வற்கியம் , ஆரீதம் , வித்தம் , 
காத்யாயனம் , பராசரம் , கவுதம் , தெட்சம் , 
சங்கம் , பிரகற்பதி , யமம் , சம் வர்த்தம்என்ப் 
பாகு பட்டது பதினெண் தருமநூல் . 


பதினெண் தருமநூல் : ( 18 ) 

1. மனு , 2. அத்திரி , 3 விண்டு , 4 . வியாசம் , 
5. ஆபத்தம்பம் , 6. அங்கிரா , 7 . 

அங்கிரா , 7. உசனசு , 8. யாக்கிய 
வற்கியம் , 9. ஆரீதம் , 10. வித்தம் , 11. காத்யாயனம் . 
12. பராசரம் , 13. கவுதம் , 14. தெட்சம் , 15. சங்கம் , 
18. பிரகற்பதி , 17. யமம் , 18. சம்வர்த்தம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


மனுவே யத்திரி விண்டு வாசிட்ட 
மியம மாபத்தம்ப மிரேவதஞ் சுரலைவம் 
கோச மங்கிராமம் பராசரம் வியாசந் 
துவத்தராங் கவுத்துவங் காத்திகேயந் திசாகரம் 
பிரகற் பதியே மங்குலீய மென்னத் 
தரும நூல் பதினெட் டாகுமென்ப- அச்சுப்பிரதி . 


மனுவே யத்திரி ஒளரிதம் விண்டு 
யாஞ்ஞ வற்கியம் உசனம் ஆங்கீரசம் 
இயமம் ஆபத் தம்பம் சம்வர்த்தம் 
காத்தி யாயனம் பிரகற்பதி ப்ராசரம் .. 
வியாசம் சங்கலிதம் தர்க்கம் கௌதமம் 
சாதான்ம மோடு வசிட்டம் இவையே 
தருமநூல் பதினெட் டாகுமென்ப 

பிற்பதிப்பு . 


( 171 ) 


பல்பொகுட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


921 


2456. பதினெண் யாகம் 


சோதிட் டோமம் , அங்கிட் டோமம் , 
அத்தியங்கிட் டோமம் , வாச பேயம் , 
அதிராத் திரகம் , சோமயாகம் , காடகம் , 
சாதுர் மாசியம் , சவித்திர மணியே , 
புண்ட ரீகம் , சிங்காமம் , மயேந்திரம் , 
அங்கி சமனே , இராச சூயம் , 
அச்சுவ மேதம் , விச்சுவ சித்து , 
நரமே தம்பிரம மேதம் என்னப் 
பதினெட்டு யாகப் பல்பெயர் ஆகும் . 


பதினெண் யாகம் : ( 18 ) 


1 , சோதிட்டோமம் , 2. அங்கிட்டோமம் , 8. அத்தியங் 
கிட்டோமம் , 4 . வாசபேயம் , 5 . அதிராத்திரகம் , 
6 . சோமயாகம் , 7 . 

காடகம் , 

8 . 

சாதுர்மாசியம் , 
9. சவித்திரமணி , 10 . புண்டரீகம் , 11 . சிவகாமம் , 
12. மயேந்திரம் , 13. அங்கிசமனே , 

அங்கிசமனே ,. 14. - இராசசூயம் , 
15. அச்சுவமேதம் , 16. விச்சுவசித்து , - 17. - நரமேதம் , 
18. பிரமமேதம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


8 : 4 காண்டகம் 
4 : 1-2 சாதுர்மாதிரம் 


9 ஆகுமற்றின்னும் யாக நாமம் . 
சோதிட் டோம மக்கினிட் டோம 
மத்தியக்கினிட் டோமம் வாச பேய 
மத்தி ராத்திரஞ் சோமயாகங் காடகஞ் 
சாவர் மாசியஞ் சவித்திரா மணியே 
புண்ட ரீகஞ் சிவகாம மயேந்திர 
மங்கிச் சமனே யிராச சூய 
மச்சுவ மேதம் விச்சுவ தித்து 
நரமேதம் பிரம மேத மென்னப் 
பதினெட்டியாகப் பலபெய ராகும் - அச்சுப்பிரதி 


தி -51 


922 


திவாகரம் 


அக்கினிட் டோம மத்தியக்கினிட் டோமம் 
உத்தியஞ் சோடசீ வாச பேயம் 
அத்திராத் திரமம் தோரி யாமம் 
அக்கினி யாதேய மக்கினி கோத்திரம் 
தரிச பூர்ண மாசஞ் சாதுர் மாசியம் 
நிரூட பசுபந்த மாக்கி ராயணம் 
சௌத்தி ராமணி யட்டகை பார்வணம் 
சிராத்தஞ் சிராவணி ஆக்கிர காயணி 
சைத்திரி யோடாசுவ யுசியெனப் 
பதினெட்டியாகப் பல்பெய ராகும் - பிற்பதிப்பு . 


( 172 ) 


2457. இருபத்தைந்து தத்துவம் 


நிலம் , நீர் , நெருப்பு , காற்று , ஆகாயம் என 
அளவின் நின்ற ஐம்பெரும் பூதமும் , 
ஐந்து வாயிலும் , அவற்றின் புலனும் , 
கை , கால் , குதம் , வாய் , மானுடக் குறி என 
கன்மேந் திரியங்கள் ஐந்தும் ; அவற்றொடு , 
மனம் , புத்தி , ஆங்காரம் , சித்தம் நான்கும் , 

இயமா னனும்என இருபத்தைந்து தத்துவம் . 
இருபத்தைந்து தத்துவம் : ( 25 ) 


2 . 


ஊறு , 


15 . 


ஐம்பெரும் பூதம் : 1. நிலம் , 

நீர் , 8 . 

நெருப்பு , 
4. காற்று , 5 . ஆகாயம் ; ஐந்து வாயில் : 8. மெய் , 
7. வாய் , 8. கண் , 9. மூக்கு , 10. செவி , ஐந்து புலன் : 
11. சுவை , 

12 . ஒளி , 18 . 

14 . 

ஓசை , 
நாற்றம் ; கன்மேந்திரியங்கள் ஐந்து : 16 . கை , 
17. கால் , 18. குதம் , 19. வாய் , 20. மானுடக்குறி , 
21. மனம் , 22. புத்தி , 23. அகங்காரம் , 24. சித்தம் 

25. இயமானன் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 

நிலநீர் தேயு வாயுவா காசமென் 
றளவி னின்ற ஐம்பெரும் பூதமும் 
ஐந்து வாயிலும் அவற்றறி புலனைந்தும் 
வாக்குப் பாதம் பாணிபா யிருபத்தமென் 
றாக்கிய கருமேந் திரியங்க ளைந்தும் 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


923 


மனம்புத்தி யாங்காரம் சித்த நான்கும் 

இயமா எனுமிருபத் தைந்து தத்துவம் 
என்றும் பிரதிகளில் பாடம் உண்டு . 


1 : 1-2 ஆய கருமேந் 
3-5 ஐந்து வாயிலு மவற்றின் புல 

னைந்துங் கைகால் வாய்பாயு ருபத்தமென் 
றைவகைக் கன்மேந் திரியங்க டாமும் . 


( 173 ) 


2458. இருபத்தெட்டு அலங்காரம் 


உருவகம் , உவமை , வழிமடக்கு , நிலைமடக்கு , 
( விரிசுடர் ) விளக்குஎன விரவி வருவனவும் , 
வேற்றுமை நிலையே , வெளிப்படு நிலையே , 
வார்த்தை , தன்மை , பிறபொருள் வைப்பு எனப் 
பாற்படக் கிளந்த பகுதியின் வருநவும் , 
சிறப்பு மொழி , சிலேடை , மறுத்துமொழி நிலையே , 
நோக்கே , உட்டொடர் தொகைமொழி , மிகை மொழி , 
உடனிலை , கூட்டம் , உவமான முருவகம் , 
துவலா நுவற்சி , தலைக்கட் டியமொழி , 
நிதரிசனம் , பாராட்டு , ஒருங்கிய நிலையே , 
ஐயம் , உயர்வே , விரவியல் , வாழ்த்து என 
எய்தக் கூறிய இருபத்தெட்டு அலங்காரம் . 


இருபத்தெட்டு அலங்காரம் : ( 28 ) 


1. உருவகம் , 2. உவமை , 3. வழிமடக்கு , 4 . 

4. நிலை 
மடக்கு , 5. விளக்கு , 6. வேற்றுமைநிலை , 7 . 

7. வெளிப் 
படுநிலை , 8. வார்த்தை , 9. தன்மை , 10. பிறபொருள் 
வைப்பு , 11. சிறப்பு மொழி , 12. சிலேடை , 18. மறுத்து 
மொழி நிலை , 14. நோக்கு , 15. தொகை மொழி , 16. மிகை 
மொழி , 17. உடனிலை , 18. கூட்டம் , 19 . உவமான 
முருவகம் , 20. துவலா நுவற்சி , 21. தலைக்கட்டிய மொழி ,, 
22. நிதரிசனம் , 23. பாராட்டு , 24 , ஒருங்கிய நிலை , 
25. ஐயம் , 26. உயர்வு , 27. விரவியல் , 28. வாழ்த்து . 


924 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3-4 வழிநிலை மடக்கே 
2 : 8 மரீஇ , மருவி 
7 ( முதல் ) நோக்கே யுட்கோள் தொகைமொழி மிகுதிமொழி 
வார்த்தை தன்மை பிறபொருள் வைப்பெனப் 
பாகுபடக் கிளந்த பகுதியின் வருதவும் 
சிறப்பு மொழி 

நிலை சிலேடை மறுத்து 
மொழியு நிலையே யுடனிலைக் கூட்டம் 
உவமான முருவக நுவலா துவற்சி 
தலைக்கீட் டுயர்மொழி தரிசனம் பாராட் 
டொருங்கிய னிலையே வைய முயர்வே 
விரவியல் வாழ்த்தே யென்ன வருபவை 
எய்தக் கூறிய இருபத்தெட் டலங்காரம் . 

( 174 ) 


2459. முப்பத்திரண்டு அறம் 


ஆதுலர் சாலை , ஓதுவார்க்கு உணவு , அறு 
சமயத்தோர்க் குணவு , பசுவுக்கு வாயுறை , 
சிறைச்சோறு , ஐயம் , நடைத் தின்பண்டம் , மகச்சோறு , 
மகப்பெறு வித்தல் , மகவளர்த்தல் , மகப்பால் , 
அறவைப்பிணம் சுடுதல் , அழிந்தோரை நிறுத்தல் , 
வண்ணார் , நாவிதர் , வதுவை , பூணூல் , நோய்மருந்து , 
கண்ணாடி , நாளோலை , கண்மருந்து , தலைக்கெண்ணெய் , 
பெண்போகம் , அட்டூண் , பிறரறங் காத்தல் , 
தண்ணீர்ப் பந்தர் , மடம் , தடாகம் , கா , 
ஆவுரிஞ்சு நடுதறி , ஏறு விடுத்தல் , 
விலைஉயிர் கொடுத்துக் கொலைஉயிர் மீட்டல் 
இச்செயல் முப்பத் திரண்டு அறம் என்ப . 


முப்பத்திரண்டு அறம் : ( 32 ) 

1. ஆதுலர் சாலை , 2. ஓதுவார்க்கு உணவு , 3. அறுசமயத் 
தோர்க்கு உணவு , 4. பசுவுக்கு வாயுறை , 

5. சிறைச் 
சோறு , , 8. ஐயம் , 7. நடைத் தின்பண்டம் , 8. மகச்சோறு , 
8. மகப்பெறுவித்தல் , 10 , மகவளர்த்தல் , 11. மகப்பால் , 
12 , அறவைப் பிணம் சுடுதல் , 18. அழிந்தோரை நிறுத்தல் , 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


925 


14. வண்ணார் , 15. நாவிதர் , 18. வதுவை , 17. பூணூல் , 
18. நோய் மருந்து , 19. கண்ணாடி , 20. நாளோலை , 
21 , கண்மருந்து , 22. தலைக்கெண்ணெய் , 23. பெண் 
போகம் , 24. அட்டூண் , 25. பிறரங்காத்தல் , 28. தண்ணீர்ப் 
பந்தர் , 27. மடம் , 28. தடாகம் , 29. கா , 30. ஆவுரிஞ்சுதறி , 
31 : ஏறுவிடுத்தல் , 82 , லை உயிர் கொடுத்துக் கொலை 
உயிர் மீட்டல் : 


பாடவேறுபாடு - விளக்கம் 


8 : 2-3 ஐயந்தின் பண்ட 
5 அறப்பிணஞ் சுடுத லறவைத் தூரியம் 
10 விலங்கிற் குணவே யேறு விடுத்தல் 
11 விலையது கொடுத்துக் கொலையது தவிர்த்தல் 
12 : 1 என்றிவை . 


( 175 ) 


2460. முப்பத்து முத்தேவர் 


ஆதித்தர் பன்னிருவர் , அசுவினிகள் இருவர் , 
ஈசர் பதினொருவர் , எண்மர் வசுக்கள் 
ஆகமுப் பத்து முத்தேவர் என்ப . 


முப்பத்து முத்தேவர் : ( 33 ) 


1. ஆதித்தர் பன்னிருவர் ( 2447 ஆம் நூற்பா பார்க்க ) , 
2. அசுவினிகள் இருவர் , 3. ஈசர் பதினொருவர் ( 2448 
ஆம் நூற்பா பார்க்க ) , 4. எண்மர் வசுக்கள் - ஆக 
முப்பத்து மூன்று தேவர் ஆவர் . 

( 178 ) 


2461. ஓரறிவு உயிர் 


உற்று அறி புலனாம் ஒன்றே உடைமையின் , 

மற்றைப் புல்மரம் ஓர் அறி வினவே . 
ஓரறிவு உயிர் : 


உற்று அறி புலன் ஒன்றே உடையது : 
புல் , மரம் . 


926 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 2-3 புலன தொன்றே 
2 மற்றப் புல்லு மரமுமோ ரறிவே . 


( 177 ) 


2462. ஈரறிவு உயிர் 


உற்றறி புலன் , நா இரண்டும் உடைமையின் , 

அட்டையும் நந்தும் போல்ப ஈரறிவே . 
ஈரறிவு உயிர் : ( 2 ) 


1. உற்றறிபுலன் , 2. நா அறிவு ; 

அட்டை , நந்து போல்வன . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 உற்றறி புலனு நாவு முடைமையின் 


( 178 ) 


2463. மூவறிவு உயிர் 


உற்றறி புலன் , நா , மூக்கும் உடைமையின் 

முற்பெறு சிதல் , எறும்பு இனைய மூவறிவே . 
மூவறிவு உயிர் : ( 3 ) 


1. உற்றறிபுலன் , 2. நா , 3. மூக்கு ; 
சிதல் , எறும்பு . 


( 179 ) 


2464. நாலறிவு உயிர் 


உற்றறி புலன் , நா , மூக்கொடு , கண்ணும் 

பெற்ற வண்டினம் போல்ப நால் அறிவே . 
நாலறிவு உயிர் : ( 4 ) 

1. உற்றறிபுலன் , 2. நா , 3. மூக்கு , 4. கண் ; 
வண்டு போல்வன . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 பெற்ற வண்டு ஞெண்டுதா லறிவே . 


( 180 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


927 


2465. ஐயறிவு உயிர் 


உற்றறி புலன் , நா , மூக்கொடு , கண் , செவி , 
மக்களும் மாவும் ஐயறி வினவே . 


ஐயறிவு உயிர் : ( 5 ) 


1. உற்றறிபுலன் , 2. நா , 

நா , 3. மூக்கு , 4. கண் , 
5. செவி . மக்கள் , மா . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 8.4 மைந்தறி வினவே . 


( 181 ) 


2466. ஆறறி உயிர் 


மனத்தோடு ஆறு அறி வினரே மக்கள் 
ஒருசார் விலங்கும் அது பெறற்கு உரித்தே . 


ஆற்றி உயிர் ( 6 ) 


1. உற்றறிபுலன் , 2. நா , 3. மூக்கு , 4. கண் , 
5. செவி , 8. மனன் ; மக்கள் , ஒருசார் விலங்கு . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 2-4 விலங்கிற்கு மதுபெறற் குரிய . 


( 182 ) 


2467. விளம்பனத்து இயற்கை 


விளம்பனத்து இயற்கை விரிக்குங் காலை . 
ஆரியம் தமிழொடு நேரிதின் அடக்கி , 
உலகின் தோற்றமும் , ஊழியின் இறுதியும் , 
வகைசால் தொண்ணூற் றாறுவா தியரும் , 
வேத நாவினர் , வேதியர் ஒழுக்கமும் , 
ஆதிக் காலத்து அரசர் செய்தியும் 
அவரவர் நாட்டில் அறியும் வகையால் 
ஆடியும் பாடியும் அறிவுவரக் கிளத்தல் . 


928 


திவாகரம் 


விளம்பனத்து இயற்கை : 


ஆரியக்கூத்து தமிழ்க்கூத்து என்னும் வகையில் உலகின் 
தோற்றம் , ஊழியின் இறுதி , தொண்ணூற்றாறுவாதியர் , வேதியர் 
ஒழுக்கங்கள் , ஆதிக்காலத்து அரசர் செய்தி முதலியவற்றை 
ஆடியும் பாடியும் கேட்பார்க்கு அறிவு வரும் வகையில் எடுத்துச் 
சொல்லுதலாகும் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : காவிய இயற்கை 
1 : 1-2 காவிய வியற்கை - அச்சுப்பிரதி . 
2 : 2 தமிழால் 
4 : 3-4 றறுவர தியற்கையும் 
7 : 2-4 அவரவர் நாட்டா லறியு மாற்றால் 
4 மாற்றலும் . 


( 188 ) 


2469. ஆண்பாற் பிள்ளைப் பாட்டு வகை 


திங்கள் இரண்டில் தெய்வக் காப்பும் , 
ஐந்தாம் திங்களில் செங்கீ ரையும் , 
ஏழாம் திங்களில் தாலப் பாட்டும் , 
எட்டாம் திங்களில் இன்னமுது ஊட்டலும் , 
ஒன்பதாம் திங்களில் சப்பாணியும் , 
பத்தாம் திங்களில் முத்தம் கூறலும் , 
ஆண்டுவரை அகவையின் ஈண்டுவரு கென்றலும் , 
ஈரெண் திங்களில் அம்புலி காட்டலும் , 
இரண்டாம் ஆண்டில் சிறுபறை கொட்டலும் , 
மூன்றாம் ஆண்டில் சிற்றில் சிதைத்தலும் , 
நாலாம் ஆண்டில் சிறுதேர் உருட்டலும் , 
வைத்தமுந் நான்கு ஆண்டு எல்லை வரையில் 
கச்சில் சுரிகை காமுறப் புனைதலும்: 
பெற்றி ஆண்பாற் பிள்ளைப் பாட்டே , 


2487 , யாப்பருங் கல விருத்தி- பக்கம் 528 . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


929 


ஆண்பாற் பிள்ளைப்பாட்டு வகை : ( 12 ) 


1. தெய்வக்காப்பு இரண்டாம் திங்கள் , 2. செங்கீரை 
ஐந்தாம் திங்கள் , 3. தாலப் பாட்டு - ஏழாம் திங்கள் , 4. அமுது 
ஊட்டல் எட்டாம் திங்கள் , 5 . சப்பாணி - ஒன்பதாம் 
திங்கள் , 6. முத்தம் கூறல் - பத்தாம் திங்கள் , 7. வருக 
என்றல் 

ஓராண்டு எல்லை , பன்னிரண்டாம் திங்கள் , 
8. அம்புலி காட்டல் - பதினாறாம் திங்கள் , 9. சிறுபறை 
கொட்டல் - இரண்டாம் ஆண்டு , 10. சிற்றில் சிதைத்தல் 
மூன்றாம் ஆண்டு , 11. சிறு தேருருட்டல் - நாலாம் ஆண்டு , 
12 . கச்சில் சுரிகை காமுறப் புனைதல் - பன்னிரண்டாம் 
ஆண்டு வரை . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2.3.4 செங்கீரை யாடலும் 
3 : 3-4 இன்னமு தூட்டலும் , தாலின் பாட்டும் 
4 : 3-4 தாலப் பாட்டும் , இன்னமிர் தூட்டலும் 
5 ஒன்பதாந் திங்கட் குயர்சப் பாணியும் 
8. ஈரெண் திங்களில் போதணிந் தேத்தலும் - தேற்றலும் 
10. 3 : 4 சௌளக நீவியும் , சௌளக் கலையும் . ( 184 ) 


2469. பெண்பாற் பிள்ளைப் பாட்டு வகை 


ஆண்டுவரை அகவயின் முன் உரைத் தனவும் , 
மூன்றாம் ஆண்டில் குணமணம் மொழிதலும் , 
ஐந்தின் முதலா ஒன்பதின் காறும் 
ஐங்கணைக் கிழவனை ஆர்வமொடு நோற்றலும் , 
பனிநீர் தோய்தலும் , பாவை யாடலும் , 
சிறுசோறு அடுதலும் , சிற்றில் இழைத்தலும் , 
ஊசல் ஆடலும் என்று இவை உள்ளிட்டுப் 
பேசிய பெண்பாற் பிள்ளைப் பாட்டே . 


பெண்பாற் பிள்ளைப் பாட்டு வகை : ( 14 ) 


1. தெய்வக் காப்பு இரண்டாம் திங்கள் , 2. செங்கீரை 
ஐந்தாம் திங்கள் , 8 . தாலப் பாட்டு - ஏழாம் திங்கள் , 


தி -52 


- 


930 


திவாகரம் 


4. அமுதூட்டல் - எட்டாம் திங்கள் , 5. சப்பாணி - ஒன்பதாம் 
திங்கள் , 6 . முத்தம் கூறல் - பத்தாம் திங்கள் , 7. வருக 
என்றல் - ஓராண்டு எல்லை பன்னிரண்டாம் திங்கள் , 
8. குழுமணம் மொழிதல் - மூன்றாம் ஆண்டு , 9. ஐந்து 
முதல் ஒன்பது ஆண்டு வரை - ஐங்கணைக் கிழவனை 
ஆர்வமொடு நோற்றல் , 10. பனி நீர் தோய்தல் , 11. பாவை 
யாடல் , 12 . சிறுசோறடுதல் , 18 . சிற்றிலிழைத்தல் , 
14. ஊசலாடல் . 

( 185 ) 


2470. பேடி இலக்கணம் 


பேடி இலக்கணம் பேசுங் காலை , 
நச்சுப் பேசலும் , நல்லுரை ஓர்தலும் 
அச்சு மாறியும் , ஆண்பெண் ஆகியும் , 
கைத்தலம் ஒன்றைக் கடுக வீசியும் , 
மத்தகத்து ஒருகை மாண்பு அற வைத்தலும் , 
விலங்கி மிதித்தும் விழிவேறு ஆகியும் , 
துளங்கித் தூங்கிச் சுழன்று துணிந்தும் , 
நக்கு நாணியும் , நடம்பல பயின்றும் , 
பக்கம் பார்த்தும் , பங்கி திருத்தியும் , 
காரணம் இன்றிக் கதம்பல கொண்டும் ; 
வார் அணி கொங்கையை வலிய நலிந்தும் , 
இரங்கியும் , அழுதும் , அயர்ந்து அருவருத்தும் , 
குரங்கியும் , கோடியும் , கோதுகள் செய்தும் , 
மருங்கில் பாணியை வைத்தும் வாங்கியும் 
இரங்கிப் பேசியும் , எல்லேல் என்றும் 
இன்னவை பிறவும் இயற்றுதல் இயல்பே . 


பேடி இலக்கணம் : 


பேடியின் பேச்சு , நடை , பல்வேறு மெய்ப்பாடு தோன்றச் 
செய்யும் செய்கைகள் முதலியவற்றை இந்நூற்பா தொகுத்துத் 
தந்துள்ளது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 1-2 பேடிய திலக்கணம் 
2 : 4 யோதலும் - அச்சுப்பிரதி 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


931 


3 : 2-3 மாறி யாண் பெண் 
5 : 3 மாண்புற 
6 : 3-4 வழிவே றாகியும் - அச்சுப்பிரதி . 
7 : 2 தாங்கிச் 4 நோக்கியும் , திரிந்தும் 
9 : 3-4 பாங்கு திருத்தியும் 
10 : 3 கடிபல 
13 : 2 கோட்டியும் 
15 : 1 இரங்கப் 3-4 எல்லென விரந்தும் 


( 188 ) 


2471. கரந்துறை கோளின் வகை 


அராக்கோள் இரண்டும் , பருதியும் , சூரியனும் , 
பரிவேடமும் , தூமமும் , இந்திர வில்லும் , 
( பெருகு ) வான் மீனும் , கரந்துறை கோளே . 


கரந்துறை கோளின் வகை : ( 7 ) 

1 . அராக்கோள் இரண்டு : இராகு - கேது , 2. பருதி , 
3. சூரியன் , 4. பரிவேடம் , 5. தூமம் , 6. இந்திரவில் , 
7. வான்மீன் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3 வானமீனும் பிறவும் கரந்துறை கோளே . 


( 187 ) 


2472. திருப்பொறி வகை 


சங்கு , சக்கரம் , மதியம் , அரிமா , விடபம் , 
வேழம் , ஆசனம் , நிறைகுடம் , தோட்டி , 
விளக்கு , முடி , கடல் , சூலம் , கொடியே , 
தாமரை ( செயிர் தீர் ) இரேகை , திருப்பொறி 
ஆகும் என்பர் அறிந்திசி னோரே . 


திருப்பொறி வகை : ( 16 ) 


1 . சங்கு , 2. சக்கரம் , 3. மதியம் , 4 . அரிமா , 
5. விடபம் , 8. வேழம் , 7. ஆசனம் , 8. நிறைகுடம் , 
9. தோட்டி , 10. விளக்கு , 

12 . கடல் , 
13. சூலம் , 14 , கொடி , 15. தாமரை , 18. இரேகை . 


11. முடி , 


982 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம் 


சங்கு சக்கர மதிய மரிமா 
விடபம் வேழம் பதாகை நிறைகுடம் 
தோட்டி விளக்கு முடிகடல் சூலம் 
மயிலே கார்முகம் துடியே தாமரை 

செயிர்தீ ரிலேகை திருப்பொறி யாகும் . 
என்பதும் சில பிரதிகளில் காணும் பாடம் . 

முடிகுடை கவரி தோட்டி முரசு 
சக்கரம் யானை கொடிமதில் தோரணம் 
நீர்க்குடம் பூமாலை சங்குகடல் மகரம் 
ஆமை யிணைக்கயல் சிங்கத் தீபம் 
இடப மாசன மிவையே திருப்பொறி 

ஆகு மென்பர் அறிந்திசி னோரே - அச்சுப்பிரதி . 
இதன்பின் அட்டமங்கலம் என்பது பற்றிய நூற்பா ஒன்று ஒருசில 
பிரதிகளில் உள்ளது . 

கவரி கொடிகுடை கயலிணை மகரம் 
முரசு தோரணமாலை யட்டமங் கலமே . 

( 188 ) 


2473. ஓரொரு புலன்வழி இறக்கும் உயிரின் வகை 


யானை ஊற்றின் , மீனது சுவையில் , 
அசுணம் இசையில் , அளி நாற்றத்தில் , 
ஏனைப் பதங்கம் உருவம் கண்டு உயிர் 
இழப்பன வாகும் என்மனார் புலவர் . 


ஓரொரு புலன்வழி இறக்கும் உயிரின்வகை : 


1. யானை -ஊற்றின் உயிர் இழக்கும் , 2. மீன் -சுவையில் 
உயிர் இழக்கும் , 3. அசுணம் - இசையில் உயிர் இழக்கும் , 
4. அளி - நாற்றத்தில் உயிர் இழக்கும் , 5. பதங்கம் - உருவம் 
கண்டு உயிர் இழக்கும் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : ஐம்புலத்துயிரிழக்கும் வகை - அச்சுப்பிரதி . 
1 : 3-4 நீரின்மீன் சுவையில் . மீன்சுவை யதனில் 
2-3 அசுண மிசையி லளியே நாற்றத் 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


988 


தேனைப் பதங்க மொளியி லுயிரிழப்பு 
2-3 அளியே நாற்ற மசுண மீசையே 

ஒளியே பதங்கம் வேட்டுயி ரிழப்பனவே 
இதன்பின் , 


அவ்வவர் பொறியுங் கொடியும் படையு 
மவ்வவர் பெயர்களு முணர்த்தலு மாகும் 
என ஒரு நூற்பா ஒருசில பிரதிகளில் உள்ளது . 


( 189 ) 


2474 ... அரனூர்தி ஆயுதவகை 


அரனுடை ஊர்தி இடபம் ஆகும் ; 
பரசு , சூலம் , பினாகம் அவன் படை யே . 


அரனூர்தி ஆயுதவகை : அரனுடை ஊர்தி : 


இடபம் ; 


அரண்படை : 


பரசு , சூலம் , பினாகம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 பரசுசூலம் பினாகவில் படையே . 
பரசு சூலம் விற்படை மழுவாள் 
அங்குசம் வச்சிர மனல்வரதம் பாம்பு 
அபய மிவையே யரனது தசாயுதம் . 


( 190 ) 


2475. அரியூர்தி ஆயுதவகை 


அரியுடை ஊர்தி கருடன் ஆகும் . 
சார்ங்கம் , வாள் , தண்டு , ஆழி , சங்கம் அவன் படை . 


அரியூர்தி ஆயுதவகை : அரியூர்தி : 


கருடன் ; 


அரியின் படை : 


-சார்ங்கம் , வாள் , தண்டு , ஆழி , சங்கம் . 


994 


திவாகரம் 


பாடவேறுபாடு-. விளக்கம் 


அரியுடை யூர்தி கருட னாகும் 
சக்கரம் சங்கு தண்டுவாள் சார்ங்கம் 
மிக்க மாயோன் பஞ்சா யுதமே 
பலமிக்க மாயோன் பஞ்சாயுதமே -அச்சுப்பிரதி . 


( 191 ) 


2476. பலதேவன் படை கொடி வகை 


பலதே வன்படை கலப்பை ஆகும் ; 
கொடிபனை ஆம்எனக் கூறினர் புலவர் . 


பலதேவன் படைகொடி வகை : பலதேவன் படை 


கலப்பை ; 
பலதேவன் கொடி 


பனை . 


( 192 ) 


2477. அயனூர்தி கொடி படை வகை 


அயனுடை ஊர்தி அன்னம் ஆகும் ; 
படையே பாசம் ; வேதம் அவன் கொடி . 


அயனூர்தி கொடி படை வகை : 


அயனுடை ஊர்தி : 
அன்னம் : அயன்படை பாசம் ; அயன்கொடி வேதம் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3-4 அன்னப் புள்ளு , அன்னப் புள்ளே 
2 படை பாச மாகுங் கொடி வேத மென்ப 
படைபாச மங்குசங் கொடி வேத மென்ப - அச்சுப்பிரதி . 

( 193 ) 


2478. குமரனூர்தி கொடி படை வகை 


குமரன் ஊர்தி மயிலும் யானையும் ; 
படை வேல் ஆகும் ; கொடி கோழி ஆகும் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


935 


குமரனூர்தி கொடி படை வகை : 

குமரன் ஊர்தி : 

மயில் , யானை ; படை : வேல் ; கொடி : கோழி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


2 கொடியே கோழி படை வே லாகும் 
2 : 1-2 கொடியே சேவல் . 


( 194 ) 


2479. சாத்தாவினூர்தி கொடி படை வகை 


காரி ஊர்தி கரியே , குதிரை . 
கொடியே கோழி ; படைஎறி யீட்டி . 


சாத்தாவி னூர்தி கொடி படை வகை : சாத்தாவின் ஊர்தி : 


கரி : குதிரை ; கொடி : கோழி ; படை : எறியீட்டி . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 3-4 யானை யாகும் , குதிரை யாகும் 
2 கோழிக் கொடியு மவன்கொடி யாகும் . 
சாத்தாவி னூர்தி கொடி தாரவகை 
காரி யூர்தி யானை யாகும் 
கோழி யவர்க்குக் கொடியா கும்மே 
பூரணையும் புட்கலையு மவர்தார மாகும் - அச்சுப்பிரதி . 

( 195 ) 


2480. இயமனூர்தி படை வவகை 


இயமனுடை ஊர்தி எருமை யேறு ; 

படை பாசம் , தண்டு , சூலம் ஆகும் . 
இயமனூர்தி படைவகை : இயமனுடை ஊர்தி : 


எருமை யேறு : படை : பாசம் , தண்டு , சூலம் . 
பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1 யமனுடை 


2 படையே பாசந் தண்டு மாகும் 
படையது பாசமுந் தண்டும் ஆகும் . 


( 196 ) 


936 


திவாகரம் 


2481. கூற்றின் படை 


கூற்றின் படையே ( கொடுங் ) கணிச்சி ஆதம் . 
கூற்றின் படை : ( 1 ) 


- 


கணிச்சி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


தலைப்பு : காலனாயுதவகை 
2-4 படைகொடுங் கணிச்சி யாகும் . 


( 197 ) 


2482. குபேரனூர்தி வகை 


தனபதி ஊர்தி புட்பக விமானம் ; 
நரவா கனமும் அவர்க்குஉரை பெறுமே . 


குபேரனூர்தி வகை : ( 2 ) 


1. புட்பக விமானம் , 2. நரவாகனம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 1-2 குபேர னூர்தி 4 : விமானமும் 
2 : 3-4 ஆமென நவில்வர் , மவ்ற்கு நடைபெறும் . 


( 198 ) 


2483. சூரியனூர்தி 


தனிக்கால் - பொற்றேர் அருக்கன் ஊர்தி . 


சூரியனூர்தி : 


தனிக்கால் - பொற்றேர் ( ஒற்றைச் சக்கரமுடைய தேர் ) ( 199 ) 


2484. சந்திரனூர்தி 


வெண்மதி ஊர்தி விமானம் ஆகும் . 


சந்திரனூர்தி : 


விமானம் . 


( 200 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


937 


2485. காமன் கொடிபடை 


காமன் கொடி , சுறவு , கரும்பு வில்லு ; 
பூவின் வாளி பொருபடை ஆகும் . 


காமன்கொடி படை வகை : 


காமன் கொடி : சுறவு ; வில் : கரும்பு ; படை : பூவின் வாளி . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2 கொடி மீன் 
2 : 1-2 பூவவன் வாளி . 


இதனை அடுத்து ஐங்கணை , ஐஞ்சவத்தை , ஐஞ்சலத்தையின் 
விளைவு ஆகியவை பற்றிய மூன்று நூற்பாக்கள் தஞ்சாவூர்ச் 
சரசுவதி மகால் சுவடியில் காணப்படுகின்றன . அவை வருமாறு : 


வனசஞ் சூத மசோகு முல்லை 
குவளை காமன் கொல்லு மைங்கணை . 
சுப்பிர யோகமும் விப்பிர யோகமுஞ் 
சோகமு மோகமு மரணமு மென்றிவை 
ஆகு மவற்றி னஞ்ச வத்தை . 
சுப்பிர யோகஞ் சொல்லு நினைவு 
விப்பிர யோகம் வெய்துயிர்த் திரங்கல் 
சோகம் வெதுப்பு துய்ப்பன தெவிட்டல் 
மோக மழுதன் மொழிபல பிதற்றல் 
மரணம் மயக்கமு மாய்தலு மாமே . 


( 201 ) 


2486. இந்திரனூர்தி படை . கொடி வகை 


இந்திரன் ஊர்தி வெள்ளை வாரணம் ; 
படையே வச்சிரம் , இடி , கொடி ஆகும் . 


இந்திரனூர்தி படை கொடி வகை : 


இந்திரனூர்தி : வெள்ளைவாரணம் , ப்டை . வச்சிரம் ; கொடி ; 


டி . 


தி -53 


988 


திவாகரம் 


பாடவேறுபாடு - விளக்கம 


2 அவன் படை வச்சிர மிடிகொடி யாகும் . 
தஞ்சாவூர்ச் சரசுவதிமகால் சுவடி ஒன்றில் கண்ட நூற்பாக்கள் : 
இந்திரன் படையே வச்சிர மென்ப . 
இடிகொடி யூர்தி வெள்ளை வாரணம் . 


இவன்மகன் செயந்த னென்றா கும்மே . 
ஓங்கும் பரிமா யுச்சமிச் சிரவா . 
மண்டபம் சுதனம் மாளிகை வசந்தம் . 
பண்டா ரப்பெயர் பகரிற் சுதன்மை . 
அந்தண் கற்பகச் சோலை நந்த வானம் , 


( 202 ) 


2487. காளியூர்தி கொடி வகை 


காளி ஊர்தி யாளி ஆகும் . 
பேயது ஆகும் அவள் பெருங் கொடியே . 


காளியூர்தி கொடி வகை : 


காளி ஊர்தி : யாளி ; கொடி ; பேய் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3 ஏறரி 
2 : 3 அவள் பெறுங் 


( 203 ) 


1 , 2488. மூதேவி யூர்தி கொடி வகை 


கழுதை ஊர்தியும் , காக்கைக் கொடியும் 
மொழியுங் காலை மூதேவிக்கு ஆகும் . 


மூதேவியூர்தி கொடி வகை : 


-- மூதேவி ஊர்தி : கழுதை ; கொடி ; காக்கை 


பாடவேறுபாடு- விளக்கம் 


2 : 3-4 மூதே விக்கே 


( 204 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


989 


2489. சேர பாண்டிய சோழர் கொடி வகை 


சேரற்கு விற்கொடி , தென்னற்குக் கயற்கொடி , 
சோழற்குப் புலிகொடி ஆகும் என்ப . 


சேர பாண்டிய சோழர் கொடி வகை : 


சேரன் கொடி : விற்கொடி , பாண்டியன் கொடி ; கயற்கொடி , 
சோழன் கொடி . புலிக்கொடி 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 3-4 யாகச் சொல்லும் . 


இந்நூற்பாவை இருவேறு நூற்பாக்களாக அச்சுப் பிரதி 
கொண்டுள்ளது . 


( 205 ) 


2490. வேள்புலவரசர் கொடி 


கேழல் , வேள்புல வரசர்தம் கொடியே . 


வேள்புலவரசர் கொடி : 


கேழல் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


வேள்புல வரசர் கொடிகேழ லாகும் . 
கேழல் வேள்புல வரசர் கொடியே ; 
அவரவர் பெயருங் கொடியும் படையும் 
அவரவர் தம்மோ டறிந்துணர்ந்து கொளுமே . 
என்றும் பாடம் . 


2 : 1 அவ்வவர் 
3 : 1 அவ்வவர் 
2-4 நம்மோ டறிந்துணர்ந் தோரே 

பெயர்க ளுரைத்தலு மாகும் . 


( 206 ) 


திவாகரம் 


940 


2491. அரசுவாவின் குறிவகை 


கால்ஓர் நான்கும் தனிக்கையும் கோசமும் 
வாலுறுப்பொடு ஏழும் மாநிலம் தோய்வது , 
பாலும் சங்கும் போலும் கால் உகிரது , 
காலினும் ஞான்ற ஒருதனிக் கையினும் , 
வாயினும் , வாலினும் , மருப்பினும் கோறல் 
வல்லது , பதின்மூன்று முழச்சுற்று உடைத்தாய் 
ஏழு முழம் உயர்ந்து ஒன்பது முழம் நீண்டது . 
தீஉமிழ் சிறு கணும் செம்புகரும் உடைத்தாய் 
முன்பு உயர்ந்து , பின் பணிந்த தாயின் , 
அவ்வியல் யானையை அரசுவா என்ப . 


அரசுவாவின் குறி வகை : 


கால் முதலிய ஏழ் உறுப்பு நிலம் தோய்வதாய் , வெண்ணிற 
உகிருடையதாய் , கால் கை வாய் வால் மருப்புகளால் கொல்லு 
தல் வல்லதாய் , பதின் மூன்று முழச் சுற்றும் , ஏழு முழ உயரமும் , 
ஒன்பது முழ நீளமும் உடையதாய் , சிறு கண்ணும் செம்புகரும் 
உடையதாய் முன்பு உயர்ந்து பின்பு தாழ்ந்த அமைப்புடைய 
தாய் இருப்பது அரசுவா ஆகும் . 


அரக்கெறி புகருந் திருக்கிளர் கும்பமும் 
மத்தக விரிவும் வடிவும் பெற்றது 
தீயுமிழ் சிறுகணோடு செவியி னிறுவி 
காற்றிலும் விரைந்து கூற்றினுங் குமுறிக் 
காலினுந் தன்றனின் கையினும் பாத்துட 
வாலினு மருப்பினுங் கோறல் வல்லது 
ஏழுமுழ முயர்ந்து ஒன்பதுமுழ நீண்டு 
பத்தொடு மூன்றுமுழச் சுற்ற தாகி 
வலக்கோடு முன்புயர்ந்து பின்பணிந்து 
வெலற்கரும் யானை யரசுவா என்ப . 


வல்ல தேழுயர்ந் தொன்பது முழ நீண்டு 
பதின்மூன்று முழஞ்சுற் றுடையது 
தீயுமிழ் கண்ணது செம்புக ருடைத்தாய் 
முன்புயர்ந்து பிற்பணிந் தாகிய 
அவ்வியல் யானை யரசுவா வாகும் . 


( 207 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


941 


2492. அனுலோமர் வகை 


பார்ப்பார் , அரசர் , வணிகர் , வேளாளர் என 
நாற்குலத்து வரூஉம் தம்குல நடையின் 
உயர்ந்த ஆணினும் இழிந்த பெண்ணினும் 
பிறந்த கூட்டத் தவர் அனு லோமர் . 


அனுலோமர் வகை : 


நாற்குலத்து உயர்ந்த ஆணுக்கும் இழிந்த பெண்ணுக்கும் 
பிறந்த கூட்டத்தவர் . 

( 208 ) 


2493. பிரதிலோமர் வகை 


இழிந்த ஆணினும் உயர்ந்த பெண்ணினும் 
வியந்த கூட்டத் தவர்பிரதி லோமர் , 


பிரதிலோமர் வகை : 


நாற்குலத்து இழிந்த ஆணுக்கும் உயர்ந்த பெண்ணுக்கும் 
பிறந்த கூட்டத்தவர் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


2 : 1 பெயர்ந்த , பிறந்த 


( 209 ) 


2494. அந்தராளர் வகை 


அனுலோ மகுலத்து ஆணினும் அவ்வழிப் 
பிரதி லோமகுலப் பெண்ணினும் ஆகி 
வியந்த கூட்டத்துப் பிறந்தவர் அந்தராளர் . 


அந்தராளர் வகை : 


அனுலோம குலத்து ஆணுக்கும் பிரதிலோம குலத்துப் 
பெண்ணுக்கும் பிறந்த கூட்டத்தவர் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2 அடுத்த , அடைந்த 


( 210 ) 


942 


திவாகரம் 


2495. விராத்தியர் வகை 


பிரதி லோமகுலத்து ஆணினும் அவ்வழி - 
அனுலோம குலத்துப் பெண்ணினும் ஆகி 
வியந்த கூட்டத்தவர் விராத்தியர் ஆகும் . 


விராத்தியர் வகை : 

பிரதிலோம குலத்து ஆணுக்கும் அனுலோம குலத்துப் 
பெண்ணுக்கும் பிறந்த கூட்டத்தவர் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1 : 3-4 தாணினும் பின்னிலை 
2 வியந்தோர் கூட்டத்துப் பிறந்தோர் விராத்தியர் . 


( 211 ) 


2496. பல்லக்கணக்கு வகை 


இருவிரல் அகலத்து அறுவிரல் ஆழக் 
குழிநிறை யப்பள்ளை யாட்டு மயிர்த்தொகை 
பற்றியது ஆகும் பல்லம்என் கணக்கே . 


பல்லக்கணக்கு வகை : 


இருவிரல் அகலத்து அறுவிரல் ஆழக் குழிநிறையப் பள்ளை 
யாட்டு மயிர்த்தொகை கொண்டது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 4 லாழ நீளத்தொடு 
2 : 1 தொருகுழி நிறையப் 
இருவிர லகலத் தொருவிர லாழத் 
தொருகுழிப் பெய்த வீட்டம் புதைத்தேழ் 
உற்ற பள்ளையாட் டிளமயிற் றோகை 
பற்றியதாகும் பல்லமென் கணக்கே . 


( 212) 


2497. படை யென்னின் பெயர் 


ஒருபெருங் களிறும் , ஒருபெருந் தேரும் , 
புரவி நான்கும் , படைஞர் ஐம் பதின்மரும் 
பதாதி என்று பகரப் படுமே . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


943 


படையெண்ணின் பெயர் : ( 3 ) 


1. ஒரு களிறு , 

2. ஒரு தேர் , 3. புரவி நான்கு 
4. படைஞர் ஐம்பதின்மர் - கொண்ட தொகுப்பு - பதாதி 
என்று கூறப்படும் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


தலைப்பு : பதாதி வகைப் பெயர் . 
2 : 3-4 படைஞ ரைவரும் 


( 213 ) 


2498. சேனா முகம் 


பதாதி மும்மடி சேனா முகமே 


சேனா முகம் : 


பதாதி எண்ணிக்கையினும் மும்மடங்கு கொண்டது . 


அதாவது : 


1. மூன்று கயிறு , 2. மூன்று தேர் , 3. பன்னிரு புரவி , 
4. நூற்றைம் பதின்மர் படைஞர் . 

( 214 ) 


2499. கும்பி 


சேனாமுகம் மும்மடி தானாம் கும்பி . 


கும்பி : + 


சேனாமுகத்தின் எண்ணிக்கையிலும் மும்மடங்கு 
கொண்டது . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


4 , குமுதம் , கும்பம் 


( 215 ) 


2500. கணம் : 


கும்பி மும்மடி கொண்டது கணமே 


944 


திவாகரம் 


கணம் : 


கும்பியினும் மும்மடங்கு கொண்டது 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1. குமுதம் , குன்பம் 


( 216 ) 


2501. வாகினி 


கணம்மும் மடியே வாகினி ஆகும் . 


வாகினி : 


கணத்தினும் மும்மடங்கு கொண்டது . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


கணமும் மடியின் பெயர்வா கினியே . 


( 217 ) 


2502. பிரதனை 


வாகினி மும்மடி கொண்டது பிரதனை . 


பிரதனை : 


வாகினியினும் மும்மடங்கு கொண்டது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 யாகும் பிரதனை , 4. பிரதானை , பிரதானம் ( 218 ) 


2503. சமுகம் 


பிரதனை மும்மடி சமுகம் ஆகும் . 


சமுகம் : 

பிரதனையிலும் மும்மடங்கு கொண்டது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


3-4 யாகும் சமுகம் , 4. சமூகம் 


( 219 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


945 


2504. அனீகம் 


சமுகம் மும்மடி அனீகம் ஆகும் . 


அனீகம் : 


சமுகத்தினும் மும்மடங்கு கொண்டது . 


பாடவேறுபாடு -விளக்கம் 


1-2 சமுகமும் மடங்கே , 3. அனிகம் , 


( 220 ) 


2505. அக்குரோணி 


அனீகம் ஐயிருமடி ஆகும் அக்குரோணி . 


அக்குரோணி : 


அனீகத்திலும் பத்து மடங்கு கொண்டது . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


அணிகமை யிருமடங் கக்குரோணி யாகும் . 


( 221 ) 


2506. ஒன்று -பத்தின் பெயர் 


ரகம் , ஒன்றே ; தசம் , பத்து ஆகும் . 


பத்து - ஒன்று 


ஒன்று : ஏகம் ; பத்து : தசம் . 


( 222 ) 


2507. நூற்றுக்கும் ஆயிரத்துக்கும் பெயர் 


நூறு சதமே ; நூற்றுப்பத்து ஆயிரம் . 
நூறு - ஆயிரம் 


நூறு : சதம் , ஆயிரம் : நூற்றுப்பத்து 


தி -54 


946 


திவாகரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3-4 சகசிர மாயிரம் 


( 223 ) 


2508. பதினாயிரத்தின் பெயர் 


பதினா யிரப்பெயர் அயுதம் ஆகும் . 


பதினாயிரம் : 


அயுதம் 


பாடவேறுபாடு -- விளக்கம் 


ஆயிரப் பத்துப் பதினாயிர மாகும் 


பத்து நூறு தசமே பத்தாயிரம் . 


( 224 ) 


2509. நூறாயிரத்தின் பெயர் 


அயுதம் நூறே பிரமயுதம் ஆகும் . 


நூறாயிரத்தின் பெயர் 


பிரமயுதம் : அயுதம் நூறு கொண்டது . 


- 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3 பிரமயுதம் , பிரதயுதம் 


( 225 ) 


2510. பிரமயுதம் 


அயுதம் பத்து நூறாயிரம் பிரமயுதம் . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


4 பிரமயுதம் , பிரயுதம 
நியுதம் பத்தே பிரேயுத மாகி 
இயலும் பத்து நூறா யிரமே . 


( 226 ) 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


947 


2511. கோடி 


பிரமயுதம் பத்து நூறாயிரம் கோடி . 


கோடி : 


பிரமயுதம் பத்து நூறாயிரம் 


பாடவேறுபாடு- விளக்கம் 


பிரமயுதம் பத்துக் கோடி யாகும் . 
பியுதம் பத்துக் கோடி யாகும் . 
பிரதயுதம் பத்தே கோடி யென்ப . 


( 227 ) 


2512. அற்புதம் 


கோடி பத்தே அற்புதம் ஆகும் . 


அற்புதம் : 


கோடி பத்து . 


( 228 ) 


2513. சமுத்திரம் 


அற்புதம் பத்தே சமுத்திரம் ஆகும் . 


சமுத்திரம் : 


அற்புதம் பத்து மடங்கு 


பாடவேறுபாடு- விளக்கம் 


அற்புதம் பத்தே கும்ப மாகும் . 
கும்பம் பத்தே மகா கும்ப மாகும் . 
மகா கும்பம் பத்தே நிகர்வமாகும் ( நிகற்ப மாகும் ) 
நிகர்வம் பத்தே பற்ப மாகும் ( நிகற்பம் பத்தே ) 
பற்பம் பத்தே மகாபற்ப மாகும் . 
மகாபற்பம் பத்தே சங்க மாகும் . 
சங்கம் பத்தே சமுத்திர மாகும் . 
இவ்வாறு சில பிரதிகளில் காணப்படுகிறது , 


( 229 ) 


948 


திவாகரம் 


2514. அந்தியம் 


சமுத்திரம் பத்தே அந்தியம் ஆகும் . 


அந்தியம் : 


சமுத்திரம் பத்து மடங்கு கொண்டது . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3 அத்தியம் 


( 280 ) 


2515. மத்தியம் 


அந்தியம் பத்தே மத்தியம் ஆகும் . 


மத்தியம் : 


அந்தியம் பத்து மடங்கு கொண்டது.து 


பாடவேறுபாடு- விளக்கம் 


1. அத்தியம் 


( 281 ) 


2516. பரார்த்தம் 


மத்தியம் பத்தே பரார்த்தம் ஆகும் . 


பரார்த்தம் : 


மத்தியம் பத்து மடங்கு கொண்டது . 


பாடவேறுபாடு- விளக்கம் 


3 பாரதம் . 
இதன் பின் பின்வரும் மூன்று நூற்பாக்கள் சில பிரதிகளில் 
உள்ளன . 


மகா கும்பம் 


நூறு கோடி மகா கும்ப மாகும் . 


பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த் தொகுதி 


949 


நிகர்வம் 


மகாகும்பம் பத்துநூ றாயிரங்கோடி நிகர்வம் . 


மகாபற்பம் 


நிகர்வ நூறாயிரங் கோடி மகா பற்பம் . 
பரார்த்தம் பத்தே பிரமகற்ப மாகும் . 


( 202 ) 


2517. பிரமகற்பம் 


பரார்த்தம் பத்தே பிரமகற்பம் ஆகும் . 


பிரமகற்பம் 


பரார்த்தம் பத்துக் கொண்டது . 
பாடவேறுபாடு - விளக்கம் 


1 பாரதம் 
சங்கப் பாரதம் பத்தே பிரமகற்ப மாகும் . 
மகா பற்பம் பத்தே பிரமகற்ப மாகும் . 


( 288 ) 


2518. சேந்தன் பெருமை 


செம்பொற் குடையான் அம்பர்ச் சேந்தன் , 
நன்ன ராளன் , நலமிகு நாட்டத்தன் , 
பன்னிய சிறப்பின் பன்னிரண் டாவது 
பல்பொருள் கூட்டத்து ஒருபெயர்த் தொகுதி முற்றும் . 


பாடவேறுபாடு - விளக்கம் 


1 : 2 கிடையான் 3-4 அம்பற் சேந்தன் 
2 : 3-4 நனிநா கரிகன் 
4 : 4 தொகுதியொடு , பன்னிரு தொகுதியும் பண்பொடு 
முற்றின -அச்சுப்பிரதி 

( 284 ) 


திவாகரம் 
சொற்பொருள் அகராதி 


திவாகரம் 
சொற்பொருள் அகராதி 


930 
630 


1318 


1030 
359 


அ - சுட்டு : அ 

அகரம் - ஊர் 

அகரு - அகில் 
1820 

அகல் - சராவம் 
அஃகல் - சிறுகல் 

1377 

சுத்திகை 
அஃகுல்லி -உக்காரி 1104 

அகல்மணி - அரதனம் 
சிற்றுண்டி 

1109 

சலாகை 
அஃகு - ஊறல் 

900 

அகலம் - மார்பு 
அக்கசாலையர்- கண்ணாளர் 200 

அகலம்- அகலுள் 
அக்காரம் - சருக்கரை 1120 

அகறல் 
அக்கி- கண் 

383 

ஆய்வு 
அக்கு - சங்குமணி 

1052 

ஆர் 
சாரியை 

1816 

ஆன்றல் 
மனவு 

2217 

கண்ணறை 
அக்குரோணி - அனீகத்தினும் 

நனவு 
பத்து மடங்கு கொண்டது 

நனி 
2505 

பயன் 
அகங்கை - அங்கை 

பரப்பு 
குடங்கை 

363 

பாடு 
அகடு - வயிறு 

355 

பாழி 
அகணி - மருதநிலம் 

922 

மேல் 
அகத்தி - அச்சம் 

685 

வியலிடம் 
அகத்திடுதல்- கவவு 

1632 

விரிவு 
அகப்பா - அகழ் 

989 
அகம் - வீடு 

952 

நனவு 
இடப்பகுதி 

1023 அகலிடம் - பூமி 
அகமகிழ்ச்சி - ஆனந்தம் 

அகலுள் - நாடு 
இன்பம் 
கட்டி 

மருதநிலத்தூர் 
தொய்யல் 

1464 

பெருமை 
அகமலர்ச்சி - செம்மாப்பு 1449 
அகமார்க்கம் - அருமையிற் 

அகவல் - ஆசிரியப்பா 
பாடுவது 

1883 எழுத்திலாவோசை 


1376 
2063 
352 
855 
930 
935 
1363 
1376 
1849 
1898 


அகலம் 


தி -55 


954 


திவாகரம் 


--- 


தாழி 


அகவிதழ் - அல்லி 

831 புகை 

2406 
அகழ் - அகப்பா 

அங்கிதம் -உடற்றழும்பு 400 
அகழி 

யானைக்கால் 

521 
கிடங்கு அங்குலி- விரல் 

364 
பரிகம் 989 அங்கை - அகங்கை 

363 
அகழி - அகழ் 

989 அங்கை குவித்துக் கொட்டல் 
அகளங்கன் - புத்தன் 

12 -கொம்மை 

1765 
அகளம் - மிடா 

1315 அங்கோலம் - அழிஞ்சில் 679 
1316 அச்சம் - அகத்தி 

685 
அகறல் - அகலம் 

1876 
கடத்தல் 

1595 அதிர்ப்பு 
அகாதம் - நீந்துபுனல் 965 அலமரல் 
அகில் - அகரு 

அழுங்கல் 
காகதுண்டம் 

இடும்பை 
பூழில் 

630 

இரிதல் 
முருகு 

2167 

உலைதல் 
அகிலம் - பூமி 

852 

கம்பலை 
முழுது 

1367 

கரிப்பு 
அகைத்தல் - வளைத்தல் 1575 

கவலை 
அலைட்பு 

1672 கூசுதல் 
அங்கணம்- பொல்லா நிலம் 911 
முற்றம் 

964 

துணுக்கம் 
அங்கதம் - பாம்பு 

534 

துளக்கம் 
தோளணி 

1205 தெருமரல் 
அரவு 

நடுக்கம் 
தோளணி 

2265 

பனி 
அங்கம்-உடல் 

342 பனித்தல் 
அங்கம் - உறுப்பு 

397 

பிறக்கம் 
எலும்பு 

403 

புலம்பு 
பதினெண்பாடையுள் 

பொதிர்ப்பு 
ஒன்று 

2449 
அங்கராகம் - பூசுவன 1061 

விதிர்ப்பு 
அங்கனை - பெண்பெயர் 277 

வெடிப்பு 
அங்காடி - கூலம் 

946 

வெம்மை 
நியமம் 

2200 

வெருவு 
அங்காரகன் - நெருப்பு 45 

1484 
செவ்வாய் 

59 கம்பலை 

1980 
அங்கி - நெருப்பு 45 

2014 
கார்த்திகை 

82 பனி 

2186 
சட்டை 

1335 கடி 

2282 
அரி ( வடமொழிச் சிதைவு ) அச்சிரநாள் - கூதிர்க் காலம் 
2266 பனிக்காலம் 

139 


மிறை 


வெறி 


கொன்னை 


சொற்பொருள் அகராதி 


955 


மாது 


1813 
1682 
.1481 
1612 
1736 


2197 
2012 
2137 
1773 


- மலை 


638 


அச்சுதம் - அறுகுவெள் 

பிற 
ளரிசி கூடியது 

1078 

பிறக்கு 
அச்சுதன் - திருமால் 

3 

போ 
அச்சுவத்தம் - அரசு 

637 . 
அச்சுவதி - இரலை 
ஏறு 

அசைத்தல் - கட்டல் 
ஐப்பசி 

அசைதல் - சோம்பு 
தலைநாள் 

தங்கல் 
புரவி 

துயல்வரல் 
மருத்துவ நாள் 

தங்கல் 
யாழ் 

80 நோதல் 
அச்சுவம் - குதிரை 

419 அசை நிலை - அந்தில் 
அச்சோ - அதிசயம் 1439 மற்று 
அசதி - நயச்சொல் 

1805 அசைப்பு - சொல் 
அசலம் 

856 அசோகு - காகோளி - 
அசலன் - அருகன் 

1 

செயலை 
அசறு - குழைசேறு 

909 

பிண்டி 
பொல்லா நிலம் 

911 

அசோகுடைச் செல்வன் . 
அசனம் - சோறு 

1095 

அருகன் 
அசனி - இடியேறு 

147 அஞ்சம் - அன்னம் 
அசுணப் புள் ( அசுணமா ) 

அஞ்சல் - சோம்பு 
- கேகயப்புள் 

544 அஞ்சலி - தொழுதல் 

அஞ்சலிகை - வாவல் 
அசுணம் - இசையில் உயிர் 
இழக்கும் 

2473 அஞ்சனம் - கருமை 
அசுத்தம் - தூய்தன்மை 

அஞ்சனம் எழுது கருவி 
1517 

கோல் 
அசும்பு - கிணறு 

899 

அஞ்சாமை - சூர் 
ஊறல் 

900 

அஞ்ஞை - அறிவிலோன் 
பொல்லா நிலம் 

911 

அஞர் - அறிவிலோன் 
அசுரநாள் - மூலம் 

98 

வழுக்கு நிலம் 

நோய் 
அசுரர் - அவுணர் 

அச்சம் 
தகுவர் 

துன்பம் 
தயித்தியர் 

அஞலம் - நுளம்பு 
தானவர் 
நிசாசரர் 

30 

அஞறு - குழைசேறு 

அட்ட திக்குப் பாலகர் - 
அசுரர் மந்திரி - சுக்கிரன் 62 

இந்திரன் 
அசேதனம் - அறிவின்மை 1522 

அங்கி 
அசைச் சொல் - அன்று 

யமன் 
ஆம் 

நிருதி 
இன்று 

1809 

வருணன் 
அரோ 

வாயு 
குபேரன் 


1 
568 
1481 
1637 

586 
1391 


வாலாமை 


2108 
1927 
239 , 
239 
984 
1470 
1484 
1487 
583 
909 


956 


திவாகரம் 


ஈசானன் 2403 இயமானன் 

2408 
அட்டதிக்குப் பாலகர் சார்திசை அட்டாங்கயோகம் - 
- கீழ்த்திசை - இந்திர திசை 

இமயம் 
தென்கீழ்த்திசை - அங்கிதிசை 

நியமம் 
தெற்கு - ய மன் திசை 

ஆசனம் 
தென் மேற்கு - நிருதி திசை 

பிராணாயாமம் 
மேற்கு வருண திசை 

பிரத்தியாகாரம் 
வடமேற்கு வாயு திசை 

தாரணை 
வடக்கு குபேர திசை 

தியானம் 
வடகிழக்கு ஈசான திசை 

சமாதி 

2410 
2404 

அட்டி - அதிமதுரம் 1076 
அட்டமங்கலம் - கவரி 

அட்டில் - மடைப்பள்ளி 960 
நிறைகுடம் 

அட்டூண் - முப்பத்திரண்டு 
கண்ணாடி 

அறத்துள் ஒன்று 2459 
தோட்டி 
அட்டை - உடற்குறை 

344 
முரசு 
விளக்கு 

ஈரறிவு உயிர் 

2462 

அடப்படுவது - அடிசில் 1099 
பதாகை 

803 
இணைக்கயல் 2407 அடம்பு - சோபாலிகை 
அட்டமாசித்தி - அணிமா 

அடர்- ஐம்மை வடிவு 1352 
மகிமா அடல் - அலைப்பு 

1672 
கரிமா 

அடலை - சாம்பல் 

1085 
லகிமா அடவி - நந்தவனம் 

712 
பிராத்தி 

713 
பிராகாமியம் அடி - பாதம் 

345 
ஈசத்துவம் 

அடிக்கு இருபத்தாறு 

எழுத் 
வசித்துவம் 

2409 

தின் மேற்பட வரும் சொற் 
அட்டமாநாகம் - வாசுகி 

களைக் கொண் 

கொண்ட பாட்டு 
அனந்தன் 

தாண்டகம் . 

1853 
விட்டபற்பன் அடிகள் - மூத்தோன் 

173 
மகாபற்பன் 

தலைவி 

279 
கார்க்கோடன் 

அடிசில் - சோறு 

• 1095 

அடப்படுவது 
தட்டமாகுளிகன் 

1099 
சங்கபாலன் 

அடிசிலூண் தொழில் 
தக்கன் 

2402 

அயிறல் 

கைதொடல் 
அட்டமூர்த்தம் - பார் 
நீர் 

பார்ணம் 
தேயு 

மிசைதல் 

1569 
வாயு 

அடிதோறும் இருபத்தாறு எழுத் 

தைக் கொண்டு அமையும் 
சூரியன் 

நான் கடிச் செய்யுள் - 
மதி 

சந்தப்பாட்டு 

1852 


காடு 


ஆகாயம் 


சொற்பொருள் அகராதி 


957 


1480 
1763 


2007 
377 
378 
1737 
1013 
1722 

337 
1216 
1363 
1397 


அடிமை - ஆள் 

வருத்தம் 
தொழும்பு 

224 வேலனாடல் 
அடியில் தொடுவன - பாதுகை 

கொலை 
1309 

தெய்வம் 
அடுக்கல் - மலை 

856 

மாதர் 
அடுக்களை- மடைப் பள்ளி 960 

மையல் நோய் 
அடுத்தல் - கூடுதல் 

1669 

வருத்தம் 
அடுதல் - கொலை செய்தல் 

1675 

அணரி- அண்ணம் 
கோறல் 

அணல் - கீழ்வாய்ப்புறம் 
மிறை செயல் 

2257 

அணவரல் - எட்டுதல் 
அடுப்பு - பரணி நாள் 

81 அணவு- நடு 
அடை- இலை 

736 

அணவுதல் - சார்தல் 

அணி - படை வகுப்பு 
அடைக்கலம் - கையடை 1496 
அடைகுறடு - பட்ட டை 1278 

ஆபரணப் பொது 

பெருமை 

1729 
அடைவு - ஆம்பல் 

கட்டழகு 
அண்டம் - ஆகாயப் பெயர் 37 
முட்டை 

592 

அழகு 
அண்டர் -தேவர் பொதுப் 

பூண் 
பெயர் 

28 

அணிதல் - ஒப்பனை 
முல்லை நில மக்கள் 297 

அணியல் - மாலை 
ஆயர் 

அணில் - வெளில் 
தேவர் 

2209 

குட்டி 
அண்ணம் - அணரி 

377 

பறழ் 
உண்ணா 

379 

அணு -சிறுமை 
அண்ணல் - அருகன் 

1 

அணுகல் - அண்ணல் 
புத்தன் 

12 குறுகல் 
பெருமையிற் சிறந்தோன் 

சார்தல் 
174 

துன்னல் 
அரசர் பெயர் 

178 நண்ணல் 
முல்லை நிலத்தலைவன் 299 
அண்ணல்- பெருமை 1363 நேர்தல் 

1607 அணை - கரை 
தலைவன் 

மெத்தை 
பெருமை 

2177 அத்தநாள் - பாதிநாள் 
அண்ணுதல் - சார்தல் 1722 அத்தம் - ஐவிரல் 
அண்ணை - அறிவிலோன் 239 கயினி 
அணங்கல் - கொலை 

செய்தல் 

கவுத்துவம் 
1675 

களிறு 
அணங்காட்டு - வெறி 1926 காமரம் 
கழங்கு 

2111 கைம்மீன் 
அணங்கு - தெய்வப் பெண் 

நவ்வி 
பொதுப் பெயர் 

27 


2003 
1567 
841 
466 
506 
506 
1365 


நணுகல் 


அணுகல் 


1607 

882 
1840 
129 


92 
362 


கை 


9 58 


திவாகரம் 


ஆ 


காடு 

அருநெறி 
அத்தவானம் - வடகம் 
அத்தன் -மூத்தோன் 

தந்தை 
அத்தாணி - அரசிருக்கை 
அத்தி - எலும்பு 


713 
1008 
1332 

173 
310 
970 
403 
414 


ஒ 
இறக்கம்- அந்தோ 
அய்யோ 
அன்றோ 


1440 


யானை 


ஓ 
அதிசயம் - அச்சோ 

இறும்பூது 
விபரீதம் 
விம்மிதம் 
வியப்பு 
அதிசயம் - அந்தோ 
அய்யோ 
அன்றோ 


1439 


1440 


உதும்பரம் 

645 
கடல் 

878 
அத்திரம்- அம்பு 

1146 
அத்திரம் சத்திரம் தைத்த புண் 

மாற்றும் மருந்து- ( வி ) 
சல்லியகரணி 

729 
அத்திரி - குதிரை 

419 
கழுதை 

443 
அத்து -சிவப்பு 

1385 
சாரியை 

1816 
அத்தை- தலைவி 

279 
அத - அத்தி 

645 
அதர்- நுண்மணல் 

914 
வழி 

1007 
அதர்வணம்-நான்காம் 
வேதம் 

1833 
அதரம் - உதடு 

373 
அதன் - தோல் 

527 
அதிகப் புலமை அம்பர்ச் சேந் 
தனில் உதவிப் 

பொறை 
சாற்றும் - ஒருசார் 2077 
அதிகம் - படை 

334 
மிகுதி 

1568 
பொலிவு 

1478 
அதிகாரம் - பலகுணம் 1549 

1834 
அதிகுணன் -அருகன் 

1 
அதிங்கம் - அதிமதுரம் 1076 
அதிசயத்துக்கும் இரக்கத் 

துக்கும் 
அதிசயம் - அந்தோ 

அய்யோ 
அன்றோ 


அதிசயன் - அருகன் 

1 
அதிதிநாள் -புனர்பூசம் 86 
அதிதியர் - புதியோர் 

220 
அதிபன் - இறைவன் 

175 
அதிமதுரம் - அட்டி 
அதிங்கம் 

1076 
அதிர்ச்சி - ஆரவாரம் 1899 
அதிர்ப்பு - அச்சம் 

1484 
நடுக்கம் 

1626 
அதிரல் - சிறுதூறு 

804 
அது - வேற்றுமை 

1819 
அதோமுகம் - கழிமுகம் 888 
அந்தக்கரணம் நான்கு 

மனம் , புத்தி . அகங்காரம் , 
சித்தம் 

2457 
அந்தகர் - குருடர் 

235 
அந்தகன் - நமன் 
அந்தணர் அருந்தவர் 160 . 
பார்ப்பார் 

167 
அந்தணர் அறு தொழில் - ஓதல் , 

ஓதுவித்தல் , வேட்டல் , வேட் 

பித்தல் , ஈதல் , ஏற்றல் 2365 
அந்தணன் - பிரமன் 

• 4 
வியாழம் 

61 
அந்தம் - அழகு 

1398 


13 


நூல் 


சொற்பொருள் அகராதி 


959 


மாலை 


கூறை 


ஈறு 1530 அபிராமி - சரசுவதி 

19 
அழகு 

அம் - சாரியை 

1816 
ஈறு 

1967 இடைச் சொல் 

1817 
அந்தர் - குருடர் 

235 அம்பகம் - கண் 

383 
அந்தரகணம் 

2424 அம்பணத்தி - பகவதி 

23 
அந்தரம் - ஆகாயப் பெயர் 37 

அம்பதை - பேதவகைக்கள் 
அந்தராளர் - அனுலோம 

1123 
குலத்து ஆணுக்கும் பிரதி 

அம்பர்க்காவலன் 

1771 
லோம குலத்துப் பெண் 

அம்பர்க்கோமான் 

! 557 
ணுக்கும் பிறந்த கூட்டத் 

அம்பர்கிழவோன் - சேந்தன் 
தவர் 2494 

1194 
அந்தரி - பகவதி 

23 அம்பர்ச் சேந்தன் 

1828 , 
அந்தன் - சனி 

63 

1901 , 2077 , 2518 
அந்தாளிக் குறிஞ்சி 

அம்பர் பெருமான் 

1468 
குறிஞ்சி வகை 1890 

அம்பரம் - ஆகாயம் பெயர் . 37 
அந்தாளி பாடை - பண் 1894 

கடல் 

878 
அந்தி - சந்தி 

112 
கூறை 

1321 
சந்தி 

949 

ஆகாயம் 
2035 

கடல் 
அந்தியம் - சமுத்திரம் பத்து 

2005 
2514 
அந்தியம் பத்து - மத்தியம் 

அம்பரவணம் - வன்சிறைப் 
2515 பறவை 

541 
அந்தில் - அசைநிலை 

அம்பல் - பழமொழி 

1784 
ஆங்கு 

2012 சிலர் அறிந்து தம்முள் புறங் 
அந்தி வண்ணன் சிவன் 2 கூறல் 

1785 
அந்தோ - அதிசயம் 

அம்பலம் - பொதியில் 
இரக்கம் 

1440 

பொது 
அநாரியர் - மிலேச்சர் 194 

மன்றம் 

968 
அப்பம் - சிற்றுண்டி 1109 அம்பி - பேதவகைக்கள் 1123 
அப்பவகை ( அப்பம் ) - கஞ்சனம் மரக்கலம் 

1280 
தோய்வை 

தோணி 

1282 
நொலையல் 

தெப்பம் 

1283 
பூரிகம் 

1107 அம்பிகை -உமையவள் 15 
அப்பன் - தந்தை 310 அம்பு - மூங்கில் 

703 
அப்பு - நீர் 

54 அத்திரம் 
அப்புதல் - கொட்டல் 

கங்கபத்திரம் 
சதுர்த்தல் 

1064 
அபயன் - அருகன் 

1 

குதை 
சோழன் - 

181 கோல் 
அபரிம் - பிறகு 

371 

சரம் 
அபரிமிதம் - அளவின்மை 13-3 சிலீமுகம் 
அபாரம் - அளவின்மை 1383 

தோணி 


- 


கணை 


960 


திவாகரம் 


ஆவம் 
தூணி 


பகழி 

அமலம் - அழுக்கின்மை 1518 
பத்திரம் அமலன் - அருகன் 

1 
பல்லம் 

சிவன் 

2 
பாணம் 

அமலை - சோறு 

1095 
புங்கம் 

மிகுதி 

1368 
வண்டு 

அமளி- துயிலிடம் 

979 
வாளி 

அமறல் - பொலிவு 

1478 
விசிகம் 

1146 நெருங்குதல் 

1591 
கோல் 

2108 

பொலிவு: 
அரி 

2266 மிகுதி 

2205 
அம்புக்கட்டு -புதை 

1150 

அமாத்தியர் - மந்திரித்தந்திரி 188 
அம்புக்குதை - புங்கம் 1149 

அமிழ்து - தெய்வவுணவு 1101 
அம்புக் கூடு - ஆவநாழி 

மருந்து 

1125 
அமுதகிரணன் - சந்திரன் 58 
1174 
அமுதம் - நீர் 

54 
அம்புசம் - தாமரை 

825 
பால் 

1116 
அம்புயம் - தாமரை 

825 

அமுதர் - முல்லைநில மக்கள் 297 
அம்புராசி - கடல் 

878 அமுதவல்லி - சீந்தில் 

808 
அம்புலி - சந்திரன் 

59 

அமுது ஊட்டல் -எட்டாம் திங்க 
அம்புலிகாட்டல் - பதினாறாம் 

ளில் ஆண்பாற் பிள்ளைப் 
திங்கள் ஆண்பாற் பிள்ளைப் 

பாட்டு வகை 

2468 
பாட்டு வகை 

2468 

பெண்பாற்பிள்ளைப் பாட்டு 
அம்போருகம் - தாமரை 825 

2169 
அம்ம - கேட்பிக்கும் கூற்று 1810 

அமை - மூங்கில் 

703 
அம்மம் - முலை 

360 அமைச்சர் - மந்திரி 

186 
அம்மனை - தாய் 314 

1733 
அம்மை - வருபிறப்பு 

அமைத்தல் - சமைத்தல் 

1507 
அமர் -உவமானம் 

1436 
அமைதி - சால்பு 
1554 

111 
1686 அமையம் - பொழுது 
பூசல் 

1 
அமர்தல் - மேவல் 

1735 அமைவன் -அருகன் 
அய்யர் - பார்ப்பார் 

167 
அமரமாதர் - அரம்பையர் . 
அரமகளிர் 

173 
26 

அய்யன் -மூத்தோன் 
அமரர் - தேவர் பொதுப் 

அய்யோ - அதிசயம் - 
பெயர் . 28 இரக்கம் 

1440 
உம்பர் 1981 அயம் - நீர் 

54 
புலவர் 2051 குதிரை 

419 
அமரர்கோன்- இந்திரன் 

5 வாவி 

895 
அமரர் நாட்டு ஒரு பெயர் . 

இரும்பு 

1043 
- நாகம் 

* 2071. அயர்தல் - தொழில் செய்தல் 
அமரார் - பகைஞர் 273 

1560 
அமருலகு - தெய்வலோகம் 845 அயர்வுயிர்த்தல் -வருத்தம் 
கற்பகம் 2245 தீர்தல் 

1695 


வகை 


சொற்பொருள் அகராதி 


961 


அயல் - இடப்பகுதி 

1023 பிசிதாசனர் 
அயலோர் - நொதுமலர் 

யாதுதானர் 

32 
வம்பலர் 

222 அரக்கு - அரத்தம் 
அயன் -பிரமன் 4 துப்பு 

1073 
அயன்கொடி - வேதம் 2477 சிவப்பு 

1335 
அயன் நாள் - உரோகிணி 83 துப்பு 

2037 
அயன் படை - பாசம் 2477 அரக்குடைச் சிலம்பணி 
அயனம் - வழி 

1007 

அரதனம் 
ஞெகிழி 

1191 
அயனுடை ஊர்தி - அன்னம் 

அரங்கம் - ஆற்றிடைக்குறை 897 
2477 ) 

அவை 
அயனூர்தி கொடி படை வகை 

ஆடலிடம் 
* 477 

போரினிடம் 
அபா - வருத்தம் 

1480 
வட்டாடிடம் 

971 
அயிர் - நுண்மணல் 

914 

அரசர் - அண்ணல் 
நுண்மை 

1375 
அயிர்ப்பு - குறிஞ்சியாழ்த் 

அரசன் 

இறைவன் 
திறம் 

1876 
அயிராணி - உமையவள் 

ஏந்தல் 
15 

காவலன் 
இந்திராணி 

21 

குரிசில் 
அயிராணிகேள்வன் - இந்திரன் 5 

கொற்றவன் 
அயிராணியாடல் - கடையம் 

1757 

தலைவன் 
அயில் வேல் 

1151 

நரபதி 
ஆயுதக்கூர்மை 1171 

நிருபன் 
கூர்மை 

பார்த்திபன் 
வேல் 

2075 

புரவலன் 
அயிறல் - உண்டல் 

1097 

பூபாலன் 
அடிசிலூண்தொழில் 1589 
உண்ணலின் பண்பிற்றொழில் 

பெருமான் 

மன்னவன் 

1570 
அயின்றல் - உண்டல் 1097 

முதல்வன் 

வேந்தன் 
1095 

178 
அயினி - சோறு 
அயுதம் - பதினாயிரம் 2508 அரசர் அறுதொழில் - ஓதல் , 

2509 
அயுதம் நூறு- நூறாயிரம் 

விசையம் , வேட்டல் , ஈதல் , 

பார்புரத்தல் , படைக்கலம் 
அயுதம் பத்து நூறாயிரம் 

கற்றல் 

2366 
பிரமயுதம் 

2510 

அரசர்க்கு ஐம்பேர் உறுதிச்சுற்றம் 
அரக்கர் - அரக்கர் 

நட்பாளர் , அந்தணாளர் , 
இராக்கதர் 

மடைத்தொழில் - வீரர் , மருத் 
சாலகடங்கடர் 

துவம். செயுநர் , நிமித்தகாரர் 
தநிசாசரர் 

2860 
நிருதர் 

அரசர்க்கு மூவகையில் பதினெண் 


தி -56 * 


962 


திவாகரம் 


திணை வகை - ஐம்பெருங் 

கழலை 
குழு , எண்பேராயம் , ஐம்பேர் 

கனிக்காழ் 

2169 
உறுதிச் சுற்றம் 2451 அரவணைச்செல்வன் 
அரசன் - வியாழம் 61 திருமால் 

3 
இறைவன் 175 அரவம் - ஒலி 

| 896 
அரசர் பெயர் 178 இரங்கல் 

2183 
அரசியல் - கொற்றம் 2139 அரவாபரணன் -சிவன் 

2 
அரசியல் அறுவகை - படை , குடி , அரவிந்தம்- தாமரை 

825 
கூழ் , அமைச்சு , அரண் , அரவின் நாள் - ஆயிலியம் 88 
நட்பு 

2378 அரவு - குருளை 

509 
அரசிருக்கை - அத்தாணி 970 

பாம்பு 

534 
அரசிறை - திறை 

1713 நாகம் 

2071 
அரசு - அச்சுவத்தம் 

அங்கதம் 

2265 
கணவம் 

அரற்குத்தோழன் - வயிச்சிர 
பணை 

வணன் 

11 
பிப்பிலம் 

அரற்றல் - ஒலித்தல் 

1895 
போதி 

அரற்று - குறிஞ்சி யாழ்த்திறம் 
மராமரம் 637 

1876 
அரசுவாவின் இலக்கணம் 2491 அரன் - சிவன் 

2 
அரட்டா - குறும்பர் 

185 அரன்படை - பரசு , சூலம் , 
அரண் - மதில் • 986 பினாகம் 

2474 
அரணம் - காவற்காடு 718 அரன்மகன் - முருகன் 

7 
வேல் 

1151 

அரனுடை ஊர்தி - இடபம் 2474 
மெய்புகு கருவி 1175 

அரனூர்தி - ஆயுத வகை 2474 
காவல் 

1740 அராக்கோள் இரண்டு - 
கவசம் 

இராகு - கேது - கரந்துறை 
மதில் 2241 கோள் 

2471 
அரணி - தீக்கடைகோல் 52 அராகம் - வண்ணம் 1850 
அரத்தம் - செங்குவளை 827 பாலையாழ்த்திறம் 1878 
பவளம் 

1034 

ஆசை 
அரக்கு 

1073 கீதம் 
சிவப்பு 

1385 செந்நிறக்கெழு 
அரதனம் - அகல்மணி 1030 

நிறம் 
அரக்குடைச் சிலம்பணி 

முடுகியல் 

2274 
1191 அரி - திருமால் 

3 
அரை நூல் 1198 நெருப்பு 

45 
அரந்தை - துன்பம் 

1487 அருக்கன் 

57 
அரம் - பாதாளம் 

877 துவலை 

153 
அரம்பை - வாழை 706 சிங்கம் 

411 
அரம்பையர் - அமரமாதர் 26 குதிரை 

419 
அரமகளிர் - அமரமாதர் 26 குரங்கு 

459 
அரமியம்- நிலாமுற்றம் 965 பாம்பு 

534 
அரலை - கழலை 

401 வண்டு 

578 


சொற்பொருள் அகராதி 


963 


தவளை 

812 அரிய செயல் - பேராண்மை 1617 
மரவயிரம் 

722 அரியணைச்செல்வன் . 
துயிலிடம் 

979 அருகன் 

1 
பொன் 

1025 அரியின்படை - சார்ங்கம் , வாள் , 
புகை 

1087 தண்டு , ஆழி , சங்கம் 2475 
கட்டில் 

1271 அரியூர்தி - ஆயுதவகை 2475 
அங்கி அரியேறி - பகவதி 

23 
அம்பு 

அரில் -சிறு தூறு 

727 
இந்திரன் 

குற்றம் 

1489 
இரவி 

குற்றம் 
கடல் 

சிறுதூறு 
கண்வரி 

பிணக்கம் 

1950 
காற்று 

அரிவை - பெண் பெயர் 277 
கிண்கிணிப் பெய்பரல் 

எழுவகைப் பருவத்துள் 
குதிரை 

ஐந்தாம் பருவம் 

278 
குரங்கு 

அரிவையர்முலை - குயம் 1938 
சயனம் அருக்கம் - எருக்கம் 

686 
சிங்கம் 

அருக்கன் - அரி 
தவளை 

அருணன் 
திகிரி 

அலரி 
திருமால் 

அழலவன் 
நிறம் 

ஆதவன் 

ஆதித்தன் 
புகை 

ஆயிரங்கதிரோன் 
பொன் . 

இரவி 
யமன் 

இருள்வலி 
வண்டு 

உதையன் 
வலி 

எல்லை 
வாள் 

2266 என்றூழ் 
அரிஊர்தி - கருடன் 

2475 கதிரவன் 
அரிகள் -பகைஞர் 

273 

கன்லி 
அரிசனம் - மஞ்சள் 

760 கிரணன் 
அரிட்டம்.கள் 

1122 சான்றோன் 
அரிதகி - கடுமரம் 

663 

சுடரவன் 
அரிதசாவதாரம் - மீன் , யாமை , 

சூரியன் 
வராகம் , நரசிங்கம் , வாமனன் , செங்கதிர் 
பரசுராமன் , வாசுதேவன் , ஞாயிறு 
பலதேவன் , இராமன் , கற்கி 

தபனன் 

2444 
அசிதல் - அறுத்தல் 

1645 திவாகரன் 
அரிமா - சிங்கராசி 

72 தினகரன் 
போதகம் 

498 

பகலவன் 
திருப்பொறி வகை 2472 

* பதங்கன் 


பகை 


தரணி 


964 


திவாகரம் 


திகம்பரன் 
தேவன் 
பகவன் 
பண்ணவன் 
புங்கவன் 
புண்ணியன் 
புனிதன் 
பூமிசை நடந்தோன் 


பூரணன் 


தபனன் 


பரிதி 
பனிப்பகை 
பாற்கரன் 
பானு 
மார்த்தாண்டன் 
விரிச்சிகன் 
வெஞ்சுடர் 
வெய்யோன் 
வேந்தன் 

57 

1990 
அலரி 

2229 
அருக்கன் மூவகை வீதி - மேடவீதி , 
இடப விதி , மிதுன வீதி 

2319 
அருகதவப்பெண் - கவுத்தி 
பைம்மை 

280 
அருகர் - சமணர் 

163 
அருகல் - சிறுகல் 

1377 
வறிது 

2086 
சார்தல் 
சுருங்கல் 

2228 
அருகன் - அசலன் 

அசோகுடைச்செல்வன் 
அண்ணல் 
அதிகுணன் 
அதிசயன் 
அபயன் 
அமலன் 
அமைவன் 
அரியணைச்செல்வன் 
அருளாளிவேந்தன் 
அறவாழியந்தணன் 
அறிவன் 


பொன்னெயில் நாதன் 
மாசேனன் 
முக்குடையோன் 
முதல்வன் 
முழுதொருங்கு உணர்ந் 

தோன் 
முனைவன் 
மூர்த்தி 
வரதன் 
விண்ணவன் 
விளங்கொளி 
விறலோன் 
வீரன் 

| 
அருகிடன் -உழை 

2252 
அருச்சனை - பூசனை 1638 
அருச்சிகன் - சந்திரன் 

58 
அருச்சுனம் - மருது 

640 
அருச்சுனன் தசநாமம் 

பற்குனன் 
சுவேதவாகனன் 
பார்த்தன் 
சவ்வியசாசி 
கிரீடி 
தனஞ்சயன் 
விசயன் 
வீவற்சு 
கிருட்டினன் 
அருச்சுனன் 

2442 
அருஞ்சிறை - நரகு 

853 
அருண்மொழி மெய்ப்பொருள் 

உரைப்பது - பொருண் 

மொழிக் காஞ்சி 1861 
அருணம் - மான் 

448 
சிவப்பு 

1885 


அனகன் 
ஆசான் 


ஆதியங்கடவுள் 
எண்குணன் 
கடவுள் மூர்த்தி 
காமற்காய்ந்தோன் 
சாந்தன் 
சினவரன் 
சினேந்திரன் 
தத்துவன் 


சொற்பொருள் அகராதி 


965 


சிவப்பு 

மான் 
அருணன் - அருக்கன் 

புதன் 
அருணோதயம் - புலரி 
விடியல் 

வைகறை 
அருத்தம் - பொன் 
அருந்ததி - சாலி 

வடமீன் 
அருந்தல் -உண்டல் 
அருந்தவர் - அந்தணர் 

அறவோர் 
அறிஞர் 
இலிங்கிகள் 
உயர்ந்தோர் 
உறுவர் 
ஐயர் 
கடிந்தோர் 
தபோதனர் 
தவத்தர் 
தாபதர் 
துறவோர் 
நீத்தோர் 
படிவர் 
பண்ணவர் 
பெரியோர் . 
மாதவர் 
முனிவர் 
முனைவர் 
மெய்யர் 

யோகிகள் 
அருந்துதல் - உண்ணலின் 

பண்பிற்றொழில் 
அருநெறி - அத்தம் 

கடறு 
சும் 

தூம்பு 
அருப்பம் - மருதநிலத்தூர் 

வழுக்கு நிலம் 
அரும்பண்டம் - தாரம் 

தாரம் 


அரும்பாலை - பாலையாழ்த் 
2182 திறம் 

1878 
57 அரும்பு - மொட்டு 

835 
60 அரும்ணம் - பதினெண் 

பாடையுள் ஒன்று 2449 
அருமவதி -பண் 

1894 
121 அருமை பெருமை 

1363 
1025 அருமையிற்பாடுவது - அக 
மார்க்கம் 

1888 
107 அருவந்தைச்சேந்தன் 

2284 

785 
அருவி-தினைத்தாள் 
1097 
மலையாறு 

884 
கழிமுகம் 

888 
அருள் - இரக்கம் 

1427 
தருமம் 

1520 
அருள்நெறி சுரக்கும் 
செல்வன் - புத்தன் 

12 
அருளல்-தியாகம் 

1627 
அருளாழிவேந்தன் - அருகன் 1 
அரை நாள் - பாதிநாள் 

129 
அரைநூல் - அரதனம் 1198 
அரைப்பட்டிகை - கலை 

1197 
அரோ - அசைச்சொல் 1813 
அல் - இரவு 

116 
இடைச்சொல் 

1817 
அல்கல் - இரவு 

116 
வறுமை 

1473 
அல்குதல் - நிலைபேறு 1613 
அல்குல் - கடிதடம் 
நிதம்பம் 

352 
அல்லல் - துன்பம் 

1487 
160 அல்லி - அகவிதழ் 

831 
அல்லியல் - மாயோனாடல் 1755 
1570 அலகு - சோகி 

1053 
மகிழின்பரல் 
நெல்மணி 

1136 

1526 
அலகை - பேய் 

36 
1008 

அலங்கரித்தல் - ஒப்பனை 1567 
935 அலங்கல் - தளிர் 

737 
984 

841 
1055 ஒளிவிடுதல் 

1395 
2070 அலத்தல் - துன்பம் 

1487 


மனா 


எண் 


மாலை 


966 


திவாகரம் 


1003 

852 
2255 
1425 

849 
1101 


102 


அலந்தை - வாவி 

895 

அவல் - பள்ளம் 
அலம் - கலப்பை 

1 258 அவனி - பூமி 
அலமரல் - சுழற்சி 

1459 வையம் 
அச்சம் 

1484 அவா - விருப்பம் 
துன்பம் 

1487 அவாசி - தெற்கு 
அலர் - மலர்ந்தபூ 

838 அவி - தெய்வவுணவு 
பழிமொழி 

1784 அவிட்டம் - ஆவணி 
பலரும் அறிந்து புறம் 

காக்கை 
தூற்றல் 

1786 

பறவை 
அலர்கதிர் முதலாம் அமரர் 

புள் 
கோள் 

2053 வசுதாள் 
அலர்தல் - விரிதல் 

1731 அவித்தல்- நவித்தல் 
அலரி - அருக்கன் 

57 நுதுத்தல் 
கணவீரம் 

நொகுத்தல் 
கரவீரம் 

753 அவிதல் - சிறுகல் 
மலர்ந்த 

836 அவிர்தல் - ஒளிவிடுதல் 
அருக்கன் 

அவுணர் - அசுரர் 
பூமல . 

2229 அவுரி - நீலி 
அலவன் - கர்க்கடகராசி 

71 அவை - புலவர் 
நண்டு 

614 திரண்டோர் 
நண்டினாண் 

615 

அரங்கம் 
அலாதம் - கடைக்கொள்ளி 1083 அவைத்தல் - குற்றுதல் 
அலி - பெண்டகர் 

அழகு - அந்தம் 
பெண்டர் 

ஒண் 
பேடர் 
பேடியர் 

2.33 
அலை - கடல் 

878 

பதம் 
புனற்றிரை 

880 

பூ 
அலைசுதல் - சோம்பு 1481 
அலைப்பு - அகைத்தல் 

பொலம் 

மாண்பு 
உலைத்தல் 
ஒறுத்தல் 

தகை 
தீர்த்தல் 

வாமம் 
மிறைசெயல் 

காரிகை 
வேதனை 

1672 

அந்தம் 
அவ்விடம் - ஆண்டு 1018 
அவ்வியம் - அழுக்காறு 1444 
அவ்வை - தாய் 

314 

பூ 
அவதி- அளவு 

1414 

விடங்கம் 
அவயவம் -உறுப்பு 

397 

தேசிகம் 
அவரை துவரை முதற் பொதுப் 

தளிமம் 
பெயர் - முதிரை 

780 சித்திரம் 


1744 
1377 
1395 

30 
814 
171 
177 
971 
1728 


திவி 
தவி 


பை 


அடல் 


மை 


அணி 


1398 
1553 
1916 
1941 
1967 
2003 
2045 
2061 
2091 
2141 
2201 
2231 


சொற்பொருள் அகராதி 


967 


1650 
903 
929 
1363 


கூவல் 


1799 
1171 


2094 
853 
909 
1188 

82 
852 
• 878 
909 


பூமி 


தொய்யல் 

2273 அழுந்தல் - ஞெழுங்கல் 
அழல் - நெருப்பு 

45 அழுந்து - ஆழம் 
வெப்பம் 

1409 அழுவம்- துருக்கம் 
அழலவன்- அருக்கன் 57 

பெருமை 
அழலாடி -சிவன் 

2 

அழைத்தல் -உழைத்தல் 
அழலேந்தி -சிவன் 

2 

கரைதல் 
அழன் -பிணம் 

343 
அழி - வைக்கோல் 

788 

வாவெனல் 
அழிஞ்சில் - அங்கோலம் 

அள் - ஆயுதக் கூர்மை 
சேமரம் 

679 

கூர்மை 
அழித்தல் - சட்டித்தல் 

செறிவு 
சவட்டல் 

வண்மை 
சிதைத்தல் 

அள்ளல் - நரகு 
செகுத்தல் 

குழைசேறு 
செவிட்டல் 

அள்ளு - பற்றிரும்பு 
தெறுதல் 

1652 அளக்கர் - கார்த்திகை 
அழிதல் -உலைதல் 
முருங்கல் 

1678 

கடல் 
அழிந்தோரை நிறுத்தல் 

குழைசேறு 
முப்பத்திரண்டு அறத்துள் 

கடல் 
ஒன்று 

2459 சேறு 
அழிவில் பொருள் - கன்னி 

நிலன் 
குமரி 

அளகம்- நீர் 

பெண்மயிர் 
குவணை 
கோணை 

மயிர்க்குழற்சி 

1524 
அழுக்காறு - அவ்வியம் 

நீர் 
மனக்கோட்டம் 

மாதர்மயிர் 

மாவின்குருளை 
மனச்சழுக்கம் 

1444 
அழுக்கின்மை - அமலம் 

அளகு - கார்த்திகை 
விமலம் 

1518 

கூகைப்பெண் 
அழுங்கல் - நோய் 

1470 

கோழிப்பெண் 
சோம்பு 

1481 

அளகையாளி - வயிச்சிர 

வணன் 
அச்சம் 

1484 
துன்பம் 

1487 

அளவர் - உப்பமைப்போர் 
ஒலித்தல் 

1895 

அளவின்மை - அபரிமிதம் 
ஆரவாரம் 

1899 

அபாரம் 
இரக்கம் 

அனந்தம் 
கேடு 

2109 

அளவு - பண்பு 
இரங்கல் 

2183 

அவதி 
அழுங்கு - மறி 

502 

கால் 
அழுதல் - கசிதல் 

காறு 
கலக்கம் 

தாறு 
கலுழல் 

1580 

துணை 


2008 

54 
390 
394 


1958 

82 


590 


11 
198 
302 


1383 
1345 


968 


திவாகரம 


நேரம் 

2051 
பரிமாணம் 

அறிந்தும் அறியார் போறல் 
மாத்திரை 

அறிமடம் 

1468 
வரை 

1414 அறிமடம் - அறிந்தும் அறியார் 
வரையறை 1416 போறல் 

1488 
எல்லை 

2018 அறியாமை-எய்யாமை 1488 
அளவை - கச்சம் 

1417 அறிவர்- கண்ணாளர் 200 
அளறு - தரகு 855 அறிவன் - அருகன் 

1 
குழைசேறு 909 செவ்வாய் 

59 
அளாவல் - கலத்தல் 

1723 புதன் 

80 
அளி - வண்டு 

578 அறிவன் நாள் - உத்திரட்டாதி 
அன்பு 1426 

105 
அன்பு 

அறிவிலோன் - அஞ்ஞை 
கொடை 

அஞர் 
மது 

அண்ணை 
வண்டு 

1945 ஆதர் 
நாற்றத்தில் உயிர் 

இழுதை 
இழக்கும் 

2473 

குதலை 
அளித்தல் - தியாகம் 

1827 சிதடன் 
பாதீடு 

1692 

பேதை 
அளை - தயிர் 

1115 

மடம் 
அற்புதம் - கோடிபத்து 2512 முழுமகன் 
அற்புதம் பத்து - சமுத்திரம் 2513 மூடன் 

239 
அற்றம் - சோர்வு 

அறிவின் திரிவு- துயவு 1467 
மறைபொருள் 2119 அறிவின்மை - அசேதனம் 1522 
அறநிலை அறம் 

2380 அறிவு -உணர்வு 
அறநிலை இன்பம் 

2384 

உரன் 
அறநிலைப் பொருள் 2382 ஒண்மை 
அறல் - நீர் 

54 

காட்சி 
புனற்றிரை 

880 

ஞானம் 
கருமணல் 

916 புலன் 

1481 
கருமணல் 

ஒண்மை 

1482 
நீர் 

சேதனம் 

1521 
நீர்த்திரை 

கொள்கை 

1552 
விழவு 

2118 கல்வி 

1824 
அறவன் -புத்தன் 

12 அறிவுடையோர் - ஆய்ந்தோர் 
அறவாழியந்தணன் - அருகன் 1 ஆரியர் 
அறவைப்பிணம் சுடுதல் 

ஆன்றோர் 
முப்பத்திரண்டு அறத்துள் 

உயர்ந்தோர் 
ஒன்று 

2459 

உலகு 
அறவோர் - அருந்தவர் 160 சான்றோர் 
அறிஞர் - அருந்தவர் 

160 மிக்கோர் 
புலவர் 171 மேலவர் 

170 


சொற்பொருள் அகராதி 


989 


நளன் 


அறுகு - யானையாளி 

413 
அறுகு வெள்ளரிசி கூடியது - 

முசுகுந்தன் 
அச்சுதம் 

1078 

புரூரவன் 
அறுசமயத்தோர்க்கு உணவு 

சகரன் 
முப்பத்திரண்டு அறத்துள் 

கார்த்தவீரியன் 2389 
ஒன்று 

2459 

அறுவகைத்தானை 
அறுசமயம் - வைசேடிகம் 

வேல்தானை 
நையாயிகம் 

வாள் தானை 
மீமாங்கிசம் 

வில்தானை 
ஆருகதம் 

தோத்தானை 
பவுத்தம் 

பரித்தானை 
லோகாயுதம் 

2372 

களிற்றுத்தானை 2375 
அறுசரம் - யாழ் 

1245 

அறுவகை நன்னாட்டு 
அறுசுவை- தித்தித்தல் 

அமைதி - செல்வம் 
கூர்த்தல் 

விளையுள் 
புளித்தல் 

பல்வளம் 
கைத்தல் 

செங்கோன்மை 
துவர்த்தல் 

கொல்குறும்பின்மை 
காழ்த்தல் 

2877 

கொடும்பிணியின்மை 2376 
அறுத்தல் - அரிதல் 

அறுவகைப் பருவம் - கார் 
தடிதல் 

கூதிர் 
துண்டித்தல் 

முன்பனி 
துணித்தல் 

பின்பனி 
துமித்தல் - 

இளவேனில் 
பரிதல் 

வேனில் 
பிளத்தல் 

இவை ஆவணி முதலாக 
வகிர்தல் 

1645 

இரண்டிரண்டு மாதங்கள் 
அறுதொழிலாளர் - பார்ப்பார் 187 

136 
அறுபதம் - வண்டு 

578 
அறுமீன் - கார்த்திகை 

82 

அறுவகைப் போக பூமி 
அறுமீன் காதலன் -முருகன் 7 

ஆதியரிவஞ்சம் 
அறுமுகன் - முருகன் 

7 

நல்லரிவஞ்சம் 
அறுவகை உலக நடை 

ஏமதவஞ்சம் 
அறநிலை அறம் 

ஏரணவஞ்சம் 
மறநிலை அறம் 

தேவகுருவஞ்சம் 
அறநிலைப் பொருள் 

உத்தரகுருவஞ்சம் 2388 
மறதிலைப் பொருள் 

அறுவை - கூறை 

1321 
அறநிலை இன்பம் அறை - பாறை 

863 
மறநிலை இன்பம் 2379 

சல்லி 

1135 
அறுவகைச் சக்கரவர்த்திகள் 

எழுத்தினோசைச் சொல் 
அரிச்சந்திரன் 

1772 


தி -- 57 


970 


திவாகரம் 


ஆர்வம் 
ஈரம் 


அறைகூவல் - பொரவழைத்தல் 

அளவின்மை 

1383 
1800 பதினெட்டு உப புராணத்துள் 
அறைதல் - சொல் 1773 ஒன்று 

2454 
அறைபோதல் - கீழறுத்தல் 1801 அனந்தர் - உன்மத்தம் 1471 
அன் - சாரியை 1916 அனந்தல்- துயிறல் 

1572 
இடைச்சொல் 

1817 அனந்தலோசனன் - புத்தன் 12 
அன்பு - அளி 

அனந்தன் - சேடன் 

87 
அனல் - நெருப்பு 

45 
தபனன் 

1990 
நார் அனற்பொறி - புலிங்கம் 

48 
பரிவு அனற்றிரள் - உற்கம் 

49 
பற்று அனாதி -சிவன் 

2 
புரிவு 

1426 

அனிலநாள் - சோதி நாள் 94 
அளி 

1945 விசாகநாள் 

95 
வாரம் 

2250 

அனிலம் - காற்றின் பெயர் 38 
அனீகம் - படை 

334 
அன்புடைக்காமம் - ஐந்திணை 

சமூகத்தினும் மும்மடங்கு 

1430 
அன்றில் - மூலம் 

98 கொண்டது 

2504 
கிரவுஞ்சம் 

561 

அனுக்கம் - வருத்தம் 1480 
அன்று - அசைச்சொல் 1809 

அனுகரணவோசை 
இடைச்சொல் 

1817 இம்மெனல் 
அன்னத்திறகு - தூவி 569 இழுமெனல் 
அன்னம் - கவரிமா 

442 ஒல்லெனல் 

கல்லெனல் 
அஞ்சம் 
உன்னம் 

ஞெள்ளெனல் 

பெர்ம்மெனல் 
எகினம் 
ஓதிமம் 

568 

பொள்ளெனல் 
சோறு 

1095 வல்லெனல் 

1900 
ஏழிசையுள் விளரி ஓசை 

அனுசிதம் - பொய் 

1775 
1885 அனுடம் - தாளி 

2044 தேள் 
எகினம் 

2097 

பனை 
அயனுடை ஊர்தி 2477 புல் 
அன்னமுயர்த்தோன் - பிரமன் 4 

பெண்ணை 
அன்னவூர்தி - பிரமன் 

4 
அன்னை - தாய் 314 மித்திரநாள் 

96 
தன்னை 

316 அனுபவம்- துப்புரவு 
அன்னோ - அதிசயம் 

துவ்வு 

1581 
இரக்கம் 

1440 அனுமானம் - ஐயம் 

1461 
அனகன் - அருகன் 

1 

அனுலோம குலத்து ஆணுக்கும் 
அனங்கன்.காமன் 

8 

பிரதிலோம குலத்துப் 
அனந்தம் - மயிற்சிகை 552 

பெண்ணுக்கும் பிறந்த 


போந்தை 


சொற்பொருள் அகராதி 


971 


வினா 


கூறை 


கூட்டத்தவர் - அந்தராளர் 

மாகம் 
2494 

மீ 
அனுலோமா- நாற்குலத்து 

வானம் 
உயர்ந்த ஆணுக்கும் இழிந்த விசும்பு 
பெண்ணுக்கும் பிறந்த 

விண் 
கூட்டத்தவர் 

2492 வெளி 

37 
அனுவழி - புதன் 

60 அம்பரம் 

2005 
ஆகு - பெருச்சாளி 

472 
ஆ - பசுவின் பொதுப்பெயர் 427 

ஆகுலம் - வருத்தம் 

1480 
பெண் விலங்கின் பொது 

ஒலி 

1896 
487 
ஆகுவாகனன் - கணபதி 

6 
எருமை ( பெண் ) 

ஆகுளி - சிறுபறை 

1233 
பசு ( பெண் ) 

ஆங்க -உரையசை 

1811 
மரை ( பெண் ) 

491 ஆங்கு - அந்தில் 

2012 
ஆச்சா 

632 ஆச்சா - ஆ 

682 
அதிசயம் 

ஆச்சியம் - நெய் 

1117 
இரக்கம் 

1440 ஆசங்கை - ஐயம் 

1461 
1821 

ஆசனம் - திருப்பொறி வகை 
ஆ எருமை மரை அல்லவற்றின் 

2472 
இளமை - நாகு 2275 ஆசாரம் - பெருமழை 

148 
ஆக்கம் - திருமகள் 18 

1321 
கொடிப்படை 335 ஆசாள்- தலைவி 

279 
இலாபம் 1515 ஆசான் - அருகன் 

1 
எழுதல் 1719 வியாழம் 

61 
நந்தல் 1905 மூத்தோன் 

173 
ஆக்கினேயம் - பதினெண் 

பாலையாழ்த்திறம் 1878 
புராணத்துள் ஒன்று 2453 ஆசிடை - வாழ்த்து 

1778 
ஆகண்டலன் - இந்திரன் 

5 ஆசிரியப்பா - அகவல் 
ஆகம் - மார்பு 359 தொகை 

1849 
உடல் 

ஆசினி - ஆகாயப் பெயர் 37 
மார்பு 2088 ஈரப்பலா 

678 
ஆகமம் - நூல் 1834 மரவயிரம் 

722 
ஆகரம் - உறைவிடம் 974 ஆசீவகர் - சமணர் 

163 
ஆகவம் - பூசல் 

1686 ஆசு - மெய்புகுகருவி 1175 
ஆகாயப்பெயர் - அண்டம் 

சிறிது 

1365 
அந்தரம் 

1489 
அம்பரம் 

சிறுமை 

குற்றம் 
இடம் 

மெய்புகுகருவி 
உம்பர் 

விரைவு 

2179 
ககனம் 

ஆசுகவி 

2834 
ஆசை - திசை 

847 
மங்குல் 

அராகம் 

2274 


குற்றம் 


ஆசினி 


குடில் 


972 


திவாகரம் 


குமரர் 


- 


ஆட்டி - பெண்பெயர் 

277 
ஆட்டின் பெயர் அனைத்தும் 

புமான் 
மேடராசி 

68 

மகன் 

மணாளன் 
ஆட்டுக்குட்டி- குட்டன் 
சோரன் 

மாந்தர் 

276 

மைந்தரி 
பறழ் 
மணங்கு 

ஆண்பால் 

496 
மறி 

440 ஆண்குறி - இலிங்கம் 
கோசம் 

356 
ஆடகம் - பொன் 

1025 
1686 ஆண்டளப்பான் - வியாழம் 

81 
ஆடல் - பூசல் 

ஆண்டு - அவ்விடம் 

1018 
கூத்து 

1752 
ஆண்பால் - ஆண் 

496 
துணங்கை 

2010 
2143 

ஆண்பாற்பிள்ளைப்பாட்டு 
தூங்கல் 

வகை 

2468 
ஆலுதல் 

2191 

ஆண் பூனை- கடுவன் 
ஆடலிடம்- அரங்கம் 

971 

விலாளம் 
ஆடவர் - ஆணின் பெயர் 

276 
வெருகு 

455 
ஆடவர் காலணி வடம் 

ஆண்மயிர் -உளை 
( ஆடவர் கால்மிசை 

ஓரி 
அணிவடம் ) -கழல் 1194 

குஞ்சி 
ஆடவர் மயிர் - ஓரி 

2151 
70 

குடுமி 
ஆடவள் - மிதுனராசி 

சிகை 
ஆடற்பாட்டு - வெண்டுறைப் 

தொங்கல் 
பாட்டு 

1882 

நவிர் 
ஆடி -உத்திராடம் 

100 

பங்கி 
1222 பித்தை 

389 
ஆடு - மறி 

502 

ஆண்மரம் - எகினம் 
ஆடுநர் - புலவர் 

2051 செம்மரம் 

698 
ஆடூஉ - ஆணின் பெயர் 276 

ஆண்முதலை- கராம் 

597 
ஆடூஉ மகடூஉப் பல்பெயர் - 

ஆண்வண்டு - சுரும்பு 
அணியும் பண்பும் உவமை 

தும்பி 
யும் பொருந்தித் தொன்று 

மதுகரம் 

579 
தொட்டுவரும் முறைமையால் ஆணை-தலைமை 

1523 
ஆட்சிப்பட்டுவரும் 

மெய் 

1774 
பெண் பல பெயர்கள் 287 

இலாஞ்சனை 
ஆடை -கூறை 

1321 

ஏவல் 
கலை 

2001 

சூள் 
தானை 

2042 

மெய்ப்பாடு 
நீவி 

2084 விறற் செயல் 

2100 
மனவு 

2217 ஏவல் 

2220 
ஆண் ( ஆண் பெயர் )-ஆடவர் ஆத்தி - ஆர் 

தாதகி 

659 
காளை 

ஆரம் 

1986 


கண்ணாடி 


ஆண் 


சொற்பொருள் அகராதி 


973 


தேமா 


ஆத்திமரம் - ஆர் 1986 ஆம்பல் - யானை 

414 
ஆதர் - குருடர் 235 கொம்பு 

1244 
அறிவிலோன் 

239 அடைவு 

1729 
ஆதரவு - விருப்பம் 1425 ஆம்பிரம் - புளிமா 

646 
ஆதரிசனம்- கண்ணாடி 1222 

647 
ஆதவம் - வெயில் 

112 ஆம்பில் - பேதவகைக்கள் 1123 
ஆல் 636 ஆம்பிலம் - புளி 

664 
ஆதவன்- அருக்கன் 

57 ஆமணக்கு - ஏரண்டம் 751 
ஆதாரம் - உடல் 342 ஆமலகம்- நெல்லி 

662 
ஆதி - சிவன் 2 ஆமா - காட்டா 

434 
திருமால் 3 ஆமிலம் - புளித்தல் 

1546 
புத்தன் 

12 ஆமை - கச்சபம் 
இறைவன் 

175 கமடம் 
முதல் 1529 கூர்மம் 

163 
நேரோடுதல் 1605 ஆமோதம் - மணம் 

1540 
ஆதிக்கடவுள் - புத்தன் 12 ஆய் - தாய் 

314 .. 
ஆதித்தன் - அருக்கன் 57 ஆய்ச்சியர் - முல்லை நில 
ஆதிநூல் - வேதம் 

1825 மகளிர் 

298 
ஆதியங்கடவுள் - அருகன் 1 

ஆய்தல் - நுண்மை 

1375 
ஆதியாழ் - ஆயிரம் நரம் 

ஆராய்தல் 

1619 
பிற்று 

1249 

தெரிதல் 
ஆதிவருணர் - பார்ப்பார் 167 

நுணுக்கம் 

2251 
ஆதுலம் - பேதவகைக்கள் 1123 

ஆய்ந்தோர் - பார்ப்பார் 167 
ஆதுலர் - வறியோர் 

240 அறிவுடையோர் 

170 
ஆதுலர்சாலை - முப்பத்திரண்டு 

ஆய்வு - அகலம் 

1376 
அறத்துள் ஒன்று 2459 

ஆராய்தல் 

1619 
ஆதோரணர் - யானைப் 

ஆயம்- பாங்கி 

329 
பாகர் 

268 
மக்கட்கூட்டம் 

341 
ஆப்பு - கட்டல் 

1682 
பண்ணை 

1910 
ஆபரணத்தின் கடைப்புணர்வு 

மாழை 

2000 
( பூணின் கடைப் புணர்வு ) 

கூட்டம் 

2103 
கயில் 

1 202 

ஆயர் - முல்லை நில மக்கள் 297 
ஆபரணப்பொது ( ஆபரணம் ) 

அண்டர் 

2209 
-அணி 

ஆயிரங்கண்ணன் - இந்திரன் 5 
இழை 

ஆயிரங்கதிரோன் - அருக்கன் 57 
கலன் 

ஆயிரம்- நூற்றுப்பத்து 2507 
நாண் 

ஆயிரம் நரம்பிற்று ஆதியாழ் 
பூண் 

1249 
பொலம் 

ஆயிலியம் - அரவின் நாள் 
மதாணி 1216 கௌவை 

88 
ஆம் - அசைச்சொல் 1809 ஆயுகம் - வாழ்நாள் 

144 
இடைச்சொல் 1917 ஆயுதக்கூர்மை - அயில் 


-கடை 


974 


திவாகரம் 


அள் 


நிசிதம் 
நுதி 
நுனை 
பூ 
வசி 
வயிரம் 
வள் 


வை 


1171 


பாகை 


ஆயுதப்பொது ( ஆயுதம் ) 

ஏதி 
கடுமுள் 
கருவி 
கழுமுள் 
சுதனம் 
தானை 
துப்பு 


படை 


படைக்கலம் 

1170 
ஆயுள் - வாழ்நாள் 

144 
ஆயுள்வேதியர் - மருத்துவர் 193 
ஆயோதனம் - பூசல் 1686 
ஆர் - ஆத்தி 

659 
ஆயுதக் கூர்மை 

1171 
தேருருளின் அகத்தில் 
செறிகதிர் 

1252 
அகலம் 

1376 
ஆத்திமரம் 
கூர்மை 
தேராழியகத்தில் செறி 
உறுப்பு 

1986 
ஆர்கலி- கடல் 

878 
ஆர்த்தர் - துயருறுவோர் 241 
ஆர்த்தல் - கட்டல் 

1682 

1686 
ஆர்த்தார்க்கோன் - சோழன் 181 
ஆர்த்துவாய் புடைத்தல் 

ஆவலங்கொட்டல் 1766 
ஆர்தல் - நிறைவு 

1382 
உண்ணலின் பண்பிப் 
றொழில் 

1570 


தங்கல் 

1812 
உண்டல் 
நிறைதல் 

2193 
ஆர்ப்பு- பூசல் 

1686 
ஆர்பதம் - வண்டு 

578 
ஆர்மதி- நண்டு 

614 
ஆர்வம்- விருப்பம் 

1425 
அன்பு 

1426 
ஆரக்குவதம் - கொன்றை 641 
ஆரகூடம் - பித்தளை 1041 
ஆரணம் - வேதத்தின் ஞான 

1827 
ஆரணியம் - காடு 

713 
ஆரம் - சந்தனம் 

629 
முத்து 

1032 
பதக்கம் 

1200 
மாதர்முலையணி வடம் 

1201 
ஆத்தி 
சந்தனம் 
பூண் 
மாலை 
முத்து 

1936 
ஆரல் - செவ்வாய் 

59 
கார்த்திகை 

82 
கார்த்திகை நாள் 

செவ்வாய்க்கோள் 1935 
ஆரவாரம் - அதிர்ச்சி 

அழுங்கல் 
உரற்றல் 
ஒலி 
ஓதை 
கரைத்தல் 
கலித்தல் 
கனைத்தல் 
குரைத்தல் 
கோலாகலம் 
சிள்ளெனல் 
ஞெள்ளல் 
தமரம் 
தழங்கல் 
திமிலம் 


பூசல் 


சொற்பொருள் அகராதி 


975 


ஆடல் 
ஒலி 


பிட்டு 


துவைத்தல் 
தெழித்தல் 

2191 
பராரை ஆலையம் - கோயில் 

951 
பிளிறல் ஆலோன் - சந்திரன் 

58 
புலம்பல் ஆவணம் - புனர்பூசம் 

86 
பூசல் 1899 நியமம் 

947 
ஆராதனை - பூசனை 1638 தெரு 

948 
ஆராய்தல் -ஆய்தல் 

ஆவணி - அவிட்டம் 

102 
ஆய்வு 

ஆவநாழி - அம்புக்கூடு 1174 
ஓர்தல் 

ஆவம் - அம்புக்கூடு 

1174 
தூக்கல் 

ஆவலங்கொட்டல் - ஆர்த்துவாய் 
தெரிதல் 

புடைத்தல் 

1766 
தெளிதல் ஆவி - வாவி 

895 
தேர்தல் 1619 

1103 
ஆரிடம்- வழுக்கு நிலம் 984 உயிர்ப்பு 

1694 
நூல் 

1834 ஆவித்தல் - கொட்டாவி 1693 
ஆரியர் - அறிவுடையோர் 170 ஆவினிறைச்சி - வள்ளூரம் 529 
ஆரியவராடி - வராடிவகை 1889 ஆவுரிஞ்சுதறி - முப்பத்திரண்டு 
ஆரியவேளாகொல்லி 

அறத்துள் ஒன்று 

2-159 
கொல்லிவகை 

1888 ஆழம் - அழுந்து 
ஆரியை - உமையவள் 

15 

கயம் 
ஆல் - ஆதவம் 

குண்டு 

903 
கான்மரம் 

கயம் 

2074 
கோளி ஆழல் -சிதலை 

621 
தொன்மரம் ஆழி - கடல் 

878 
பழுமரம் 

சக்கரம் 

1142 
வடமரம் 

636 தேர்க்கால் 

1251 
இடைச்சொல் 1817 வட்டவடிவு 

1346 
ஆலம்- நஞ்சு 538 அரியின் படை 

2475 
1126 ஆள் - அடிமை 

224 
ஆலம்பனம் - பற்றுக்கோடு 1513 ஆள்வினை - முயற்சி 1615 
ஆலமர்கடவுள் - சிவன் 

2 ஆற்றல் 

2256 
ஆலவட்டம் - உக்கம் 

ஆள்வினை முதலாம் 
விசிறி 1297 ஆண்மை - வாகை 

2283 
ஆலாங்கட்டி - ஆலி 

152 ஆள்வினை முதலாம் 
ஆலாலம் - துருஞ்சில் 585 செய்கை - வாகை 2283 
ஆலி - மழை 

145 ஆளானம் - தூண் 

1260 
ஆலாங்கட்டி 152 யானை ததறி 

1361 
பேதவகைக்கள் 1123 ஆளி -சிங்கம் 

411 
ஆலிட நிலை - வலக் காலை 

தகர் 

484 
வட்டமாய் வளைத்து இடக் ஆற்றல் - மிகுதி 

1268 
காலை முன்வைத்தல் 2341 வலி 

1402 
ஆலுதல் - கூத்து 

1752 

தொழில் செய்தல் 1560 


976 


திவாகரம் 


507 
1816 
1817 


894 


294 
1368 
1367 
1436 


170 


ஆள்வினை 

குருளை 
செயல் 

சாரியை 
வல்லாராதல் 

இடைச்சொல் 
வலி 

2256 

ஆன்பொருந்தம் - ஆனி 
ஆற்றறுத்தல் - வலியழித்தல் 1602 

வானி 
ஆற்றிடைக்குறை- அரங்கம் 

ஆன்வல்லோர் - முல்லை 
இலங்கை 

நிலமக்கள் 
துருத்தி 

897 

ஆன்றல் - மிகுதி 
ஆற்று எழும் ஓர் கொடிப் 

அகலம் 
பிறப்பு - வஞ்சி 

1922 

சால்பு 
ஆற்றுக்காலாட்டியர் - மருதநிலப் 

ஆன்றோர் - அறிவுடை 
பெண் பெயர் 

305 

யோர் 
ஆற்றுப்படை - வழிப்படுத்தல் 

1601 

ஆனகம் - படகம் 
ஆறலை - வழிப்பறி 

1670 

ஆனந்தம் - அகமகிழ்ச்சி 
ஆறறி உயிர் - உற்றறி 

ஆனந்தன் -சிவன் 
புலன் , 

ஆனனன் - முகம் 
நா , மூக்கு , கண் , 
செவி , மனன் அறிவு உடை 

ஆனுமை- நீங்காமை 

ஆனி - மூலம் 
யது . 

2466 
ஆறு - உந்தி 

உத்திராடம் 
ஒலியல் 

வெட்டுக்குருத்து 

ஆன் பொருந்தம் 
குடிஞை 
சிந்து 

ஆனியம் - நாள் 

இருதுப்பருவம் 
துறை 
நதி 

ஆனிலை - தொழு 

ஆனேறு - மூரி 
வருபுனல் 

886 

ஆனைமீன் - பெருமீன் 
வழி 

1007 

ஆனையுரித்தோன் சிவன் 
ஆறு அங்கம் - மந்திரம் 

வியாகரணம் 
நிகண்டு 

இ - சுட்டு 
சந்தோபிசிதி 

இக்கு - கரும்பு 
நிருத்தம் 

கள் 
சோதிடம் 

2371 

சாரியை 

கன்னல் 
ஆறுஉட்பகை- காமம் 
வெகுளி 

இக - முன்னிலையசைச் 
உலோபம் 

சொல் , 
மோகம் 

இகத்தல் - கடத்தல் 
மதம் 

போகல் 
மாற்சரியம் 

2374 இகல் - பகை 
ஆன்-பசுவின் பொதுப் 
பெயர் 

427 இகலன் - நரி 
507 


1241 
1464 

2 
372 
1474 

78 
100 
744 
894 
118 
140 
985 
2152 
604 

2 


1820 

704 
1122 
1816 
1994 


- 


1812 
1585 
1586 
1490 
1686 
452 
453 


பூசல் 


கன்று 


ஓரி 


சொற்பொருள் அகராதி 


977 


சூழல் 


இகலோர் - பகைஞர் 

273 வரி 

1866 
இகழ்ச்சி - மறப்பு 1445 இசைப்பு- சொல் 

1773 
இகழ்வு 

இசைவு - இயைப்பு 
உவர்ப்பு 

இயைபு 
எள்ளல் 

புணர்ச்சி 

171 . 
ஒல்லாமை இஞ்சி - மதில் 

986 
நகை 1482 இட்டி - வேள்வி 

16 : 9 
எள்ளல் 

2018 இடக்கர் - மறைத்து மொழி 
இகழ்ச்சியிடத்தும் எய்தும் 

கிளவி 

1787 
நகை 

2271 இடங்க : -முதலை 

598 
இகழ்வு - இகழ்ச்சி 1462 குடம் 

1311 
இகுத்தல்- தியாகம் 1827 நீர்ச்சால் 

1817 
செகுத்தல் 

இடங்கழிமை- நெருங்கல் 1671 
வீழ்த்தல் 

2099 இடத்தின் ஐயுற்ற சொல் - யாங்கு 
இகுதல் - மறிதல் 1734 யாண்டை 

1828 
இகும் - முன்னிலையசைச் 

இடத்தின் பெயர் ( இடப்பெயர்த் . 
சொல் 

1812 

தொடர்பு) 
இகுள்- இடி 

155 உழி 
இகுளை - பாங்கி 

329 களம் 
இங்கல் - செறிவு 

1380 
இங்கிதம் - கருத்து 

1422 தலம் 
இங்கு-பெருங்காயம் 1072 
இங்குதல்- தங்கல் 

1612 திணை 
இங்குலிகம் - சாதிலிங்கம் 1070 

கேயம் 
இசை - எழுத்தினோசைச் 

நிலம் 
சொல் 

1772 பட்டி 
புகழ் 

1788 

பாங்கா 
இசைப்பாட்டு 

1866 

பால் 
இசைத்தல் - ஒலித்தல் 1895 புலம் 
இசை நிறையசை நிலை - ஏ 

மருங்கு 
குரை 

வயின் 
போலும் 

1814 வழி 
இசைப்பாட்டு - இசை 

வளாகம் 
கந்தருவம் 

வாய் 
காமரம் 

வைப்பு 

1011 
கானம் 

இடப்பகுதி - அகம் 
கீதம் 

அயல் 
கேயம் 
கொளை 

இடை 
பண் 

உழை 
பாண் 

உள் 
பாணி 

கடை 


தானம் 


இடம் 


தி -58 


978 


திவாகரம் 


புறம் 


வானேறு 


பசு 


கண் 

சுண்ணம் 
கால் 

தகரம் 
கீழ் 

தருப்பணப்பிண்டி 2272 
சார் 

இந்திரன் கொடி 2486 
தலை 

இடித்தல் -உறுதிக்கட்டுரை 
தேவகை 

1793 

இடியேறு.அசனி 
புடை 

இடி 

உரும் 
முன் 

உருமேறு 
மேல் 

செல் 
வலம் 1023 

147 
இடப்பால் - வரமம் 

1916 இடுக்கண்-துன்பம் 

1487 
டபம் - பசுவின் ஆண்பால் 429 இடுதல் - தியாகம் 

1627 
அரனுடை ஊர்தி 2474 

சொரிதல் 

1700 
இடபராசி ( ஏற்றின் பல்பெயர் ) இடுதிரை - எழினி 

ஏமம் 

கஞ்சிகை 
பாண்டில் 

கண்டம் 
பாறல் 

கழினி 
புல்லம் 

படாகம் 
மூரி 

69 படாம் 

1336 
இடம் - ஆகாயப் பெயர் 37 

இடும்பை - அச்சம் 

1484 
வீடு 

952 துன்பம் 

1487 
வழி 

1007 விழுமம் 

1904 
இடப்பகுதி 

1023 

இடை- நுசுப்பு 
வயின் 

2172 மருங்குல் 

353 
இடம்பாடு - விசாலம் 

நடு 

1013 
விபுலம் 1371 இடப்பகுதி 

1023 
இடவகை - வீடு 

952 

இடைச்சியர் - முல்லை நில 
டன் - பள்ளி 2096 . மகளிர் 

298 
மதவு 

2105 இடைச்சொல் - அம் 
வழி 

2253 

அல் 
வாய் 

2264 

அன் 
இடனுடைமை - நாடு 1382 அன்று 
டாகினி - மாயவள் 

ஆம் 
வஞ்சனி 

24 
இடி - இடியேறு 

147 உம் 
இகுள் 

155 

எம் 
தினைமா 

1108 
சிற்றுண்டி 

1109 ஏ 
மடங்கல் 

2092 


வலவை 


ஆல் 
ஆன் 


என 


ஏம் 


சொற்பொருள் அகராதி 


979 


கெழு 
ஞான்று 
தம் 
தில்லை 
தெய்ய 
நம் 
நும் 
பாக்கு 
மன் 
முறை 
வான் 
மாதர் 
ஏனை 
குரை 
மன் 

வாழி 
இடைசுருங்கு சிறுபறை 

துடி 
இடைப்படுதானம் 
இடையதெழுஞ்சனி 

பூரம் 
இடைய - முல்லை நில 

மக்கள் 
இடையல் - நல்லாடை 
இடையீடு - தா 

உறழ்வு 
இடையூறு - கோள் 

ஊறு 
இண்டை - ஈங்கை 

தாமரை 
இணங்கி - பாங்கி 
இணர் - கொத்து 

மலர்ந்த பூ 
இணை -புணர்வு 
தணம் - பரண் 

கழுது 
இதல் - பூழ் 

சிவல் 
இதலை - கொப்பூழ் 
இதழ் - உதடு 

பனையிதழ் போல்ப 
பூவின்தோடு 
வாயின் அதரம் 


இதழி - கொன்றை 

841 
இதை - மரக்கல ப்பாய் 1281 

புதுப்புனம் 
மரக்கலப்பாய் 

2278 
இதைப்புனம் - புதுக் 
கொல்லை 

997 
இந்தளம் - மருளிந்தளம் 1893 
இந்தனம் - விறகு 

1080 
இந்திரகோபம் - சயல் 
மூதாய் 

580 
1817 இந்திரநாள் -கேட்டை 

97 
2031 இந்திரவில் - வானவில் 157 
2168 கரந்துறைகோள் 2471 
2181 

இந்திரன் - அமரர்கோன் 
2233 அயிராணிகேள்வன் 
2269 

ஆகண்டலன் 

ஆயிரங்கண்ணன் 
1236 

இமையவர்வேந்தன் 
2814 சதக்கிருது 

பாகசாத்னன் 
90 

புரந்தரன் 

புனிதன் 
297 பொன்னகர்க்கிறைவன் 
1823 

மகவான் 
2059 மருத்துவன் 
2115 மால் 
2053 

முகிலூாதி 
2187 வச்சிரபாணி 
7 9 வலாரி 
825 

வாசவன் 
329 விண்முழுதாளி 
740 விருத்திராரி 
836 வெள்ளைவாரணன் 
1641 வேள்விநாயகன் 

5 
1272 மகசிரம் 

84 
• 124 

அரி ( வடமொழிச் 
559 

சிதைவு ) 2286 
563 கொடி 

2406 
358 இந்திரன் ஊர்தி- வெள்ளை 
373 வாரணம் 

2486 
இந்திரன் ஊர்திபடை 
கொடி 

24.56 
2101 இந்திரன் கொடி - இடி 

2486 


1 


980 


திவாகரம் 


கரணம் 


கவி 


மாலை 


இந்திரன்படை - வச்சிரம் 2488 - இயமன் படை - பாசம் 
இந்திராணி ( இந்திரன் தேவி ) 

தண்டு 
-அயிராணி 

சூலம் 

2480 
சசி 

இயமனுடை ஊர்தி 
சுந்தரி 

எருமையேறு 

2480 
புலோமசை 

21 இயமானன் கணம் 

2427 
இந்திரி - கீழ்த்திசை 

848 

இயல் - சாயல் 
இந்திரியம் - கந்தம் 

நடை 

2288 

இயல் இசை நாடகத்தொடு 
பொறி 

விரித்துப் பாடுவது - வித்தார 
வாயில் 408 

2387 
இந்திரை- திருமகள் 

18 இயல்பு - தகை 

1558 
இந்தீவரம் - கருங்குவளை 

826 ஒழுக்கம் 

1743 
இந்து - சந்திரன் 

58 பால் 

1999 
இப்பர்- செட்டிகள் 192 

2085 
இப்பிறப்பு - இம்மை 

1506 தன்மை 

2234 
இபம் - யானை 

414 விதி 

2297 
இம்பர் - இவண் 1016 இயல்பு - பலகுணம் 

1549 
இம்மெனல் - அனுகரண 

இயவர் - தோற்கருவி 
வோசை 1900 யிசைப்போர் 

217 
இம்மை- இப்பிறப்பு 1506 இயவுள் - புகழாளன் 

252 
இமகரன் - சந்திரன் 

58 வழி 

1007 
இமம் - பனி 137 இயவை - தோரை 

778 
இமில் - எருத்தின் முரிப்பு 523 

வழி 

1007 
இமிழ்த்தல் - கட்டல் 1682 இயற்றல் - முயற்சி 

1615 
ஒலித்தல் 

1895 யைப்பு - இசைவு 

1710 
இமிழ்தல் - தெவிட்டல் 1701 

இயைபு - இசைவு 

1710 
இமைத்தல் - ஒளிவிடுதல் 1395 இரக்கம் - அருள் 
இமையவர் - தேவர் பொதுப் 

கருணை 

1427 
பெயர் 28 

1440 
இமையவர் வேந்தன் - 

துன்பம் 

1487 
இந்திரன் 

5 அழுங்கல் 

2109 
இமையவல்லி - உமையவள் 15 இரங்கல் - இனை தல் 
இயக்கம் - பெருமை 1863 எற்றித்தல் 

1460 
இயக்கர் வேந்தன் - வயிச் 

ஒலித்தல் 

1895 
சிரவணன் 

11 

அரவம் 
இயக்கன் - வயிச்சிரவணன் 11 அழுங்கல் 

2183 
இயங்கல் - போகல் 1586 இரசதம்- வெள்ளி 

1039 
இயம்பல் - சொல் 1773 இரசனி - இரவு 

116 
இயமம் 2411 இரட்டல் - ஒலித்தல் 

1895 
இயமன் - நமன் 18 இரட்டை - மிதுன ராசி 

70 
இயமன் - ஊர்தி படை வகை 

இரண்டாம் பக்கம் 
2480 பத்திரை 

125 


. 


இரக்கம் 


சொற்பொருள் அகராதி 


981 


மாலை 
யாமம் 
யாமினி 
இரத்தல் 
ஏமம் 
சாமம் 


118 
1635 
1902 , 
1917 
2035 
853 
270 
82 


மாலை 


58 


1869 


சுவை 


இரண்டாம் வேதம்- தயித்திரியம் 

1831 
இரண்டு - உகளம் 
உபயம் 

1133 
இரணம் - பூசல் 

1686 
இரணியகருப்பன் - பிரமன் 4 
இரணியம் - பொன் 

1025 
இரத்தம் -உதிரம் 

530 
இரத்தல் - இரவு 

1635 
இரத்தி- இறலி 

639 
இலந்தை 

688 
இரதம் - தேர் 

1250 

1542 
பட்டிகை 

2040 
இரதிகாதலன் -காமன் 

8 
இரப்போர் - இரவலர் 

இரவோர் 
பரிசிலாளர் 
யாசகர் 

270 
இரப்போர்கலம் - ஐயம் 
கடிகை 

1319 
இரலை - அச்சுவதி 

80 
மானேறு 

449 
புல்வாய் 

450 
கொம்பு 

1244 
ஊதுகொம்பு 


1887 

65 


இரவுரவம் - நரகு 
இரவோர்- இரப்போர் 
இராக்கதர் - அரக்கர் 
இராக்கதிர் - சந்திரன் 
இராகம் - இன்னிசை 

சின்னராகம் 
சங்கின்னராகம் 
தக்கராகம் 
துக்கராகம் 
நட்டராகம் 
நிருபதுங்கராகம் 

பழந்தக்கராகம் 
இராகு - கரும்பாம்பு 
இராசதகுணம் . 

கல்விதெரிதல் 
ஞானம் தெரிதல் 
தருமம் பேணல் 
தவம் பேணல் 
தானம் பேணல் 

நலம் தெரிதல் 
இராசி - குவிதற்பொருள் 
இராசிக்கூறு - ஓரை 
இராமக்கிரி -பண் 
இரிஞ t- பகைஞர் 
இரிதல் - அச்சம் 

ஓடல் 
இருக்கு - முதல்வேதம் 
இருக்கை - ஊர் 
இருசுடர் - சந்திரர் 

சூரியர் 
இருணிலம் - நரகு 
இருத்தை- நாழிகை 

நான் காம் பக்கம் 
இருதுப்பருவம் - ஆனியம் 
இருந்தை- கரி 
இருப்புமுள் - தாறு 


கலை 


2810 
1349 
2121 
1894 

273 
1484 
1598 
1880 
930 


தலைநாட்பெயர் 
புல்வாய் 

2164 
இரவலர் - இரப்போர் 

270 
இரவி - அருக்கன் 

57 

2158 
அரி ( வடமொழிச் சிதைவு ) 

2266 
இரவிற்பொழுது - எல் 2262 
இரவு - அல் 

அல்கல் 
இரசனி 
எல் 
எல்லி 
கங்குல் 
திசி 
மங்குல் 


தரணி 


2291 
853 
110 
127 
140 
1084 
1168 


982 


திவாகரம் 


உவமை 


இருப்புலக்கை - முசலம் 1182 இரும்பு - அயம் 

648 
இருப்பை - மதூகம் 

1043 

கருந்தாது 
இருபடைக்கும் பொது - எதிரி 

இரும்பைப் பார்த்து வாங்கும் 
2043 இயல்பினது - காந்தமணி 

1047 
இருபத்தெட்டு அலங்காரம் 
உடனிலை 

இருமை - பெருமை 

1363 
உயர்வு 

இம்மை 
மறுமை 

2287 
உருவகம் 

இருவகை அறம்- இல்லறம் 
உவமானமுருவகம் 

துறவறம் 

2292 
ஐயம் 

இருவகை இன்பம் 

சிற்றின்பம் 
ஒருங்கிய நிலை 
கூட்டம் 

2295 

பேரின்பம் 
சிலேடை 

இருவகைக் கந்தம் 
சிறப்பு மொழி 

நற்கந்தம் 
தலைக்கட்டியமொழி 

துர்க்கந்தம் 

2290 
தன்மை 

இருவகைத் தோற்றம் 
தொகைமொழி 

சரம் 
நிதரிசனம் , 

2289 

அசரம் 
நிலைமடக்கு 

இருவகைப் பொருள் - 

கல்விப் பொருள் 
நுவலாநுவற்சி 

2294 

செல்வப் பொருள் 
நோக்கு 
பாராட்டு 

இருவகை மரபு 
பிறபொருள் வைப்பு 

தந்தைவழி 
மறுத்துமொழி நிலை 

தாய்வழி 

2293 
மிகைமொழி 

இருவகை வீடு - பற்று வீடு 
வழிமடக்கு 

பொருள் வீடு 

2296 
வார்த்தை இருவாட்சி - மயிலை 

797 
வாழ்த்து இருவி- தினைத்தாள் 

785 
விரவியல் 

இருவினை - நல்வினை 
தீவினை 

2288 
வெளிப்படுநிலை 

இருள் - தமம் 
வேற்றுமைநிலை 2458 திமிரம் 
இருபத்தைந்து தத்துவம் 

நத்தம் 
ஐம்பெரும் பூதம் 
ஐந்துவாயில் 

நீலம் 

1-17 
ஐந்து புலன் 

உன்மத்தம் 

1471 
கன்மேந்திரியங்கள் ஐந்து இருள் வலி - அருக்கன் 
அந்தக்கரணம் நான்கு இருளி - பன்றி 

445 
இயமானன் ஒன்று 2457 இரேகை - திருப்பொறி வகை 
இருபிறப்பாளர் பார்ப்பார் 167 

2472 
இரும்பன் - எலி 

470 இரேவதி - கடைமீன் 


விளக்கு 


நிசி 


57 


சொற்பொருள் அகராதி 


983 


வீடு 


சூலம் 

இலவமரம் ( இலவம் ) 
தொழு 

பொங்கர் 

661 
தோணி 

இலவின்பஞ்சு -பூளை 1092 
நாவாய் 

இலாங்கூலம் - வாலுறுப்பு 513 
பஃறி 

இலாஞ்சனை - ஆணை 2100 
பூடாநாள் 106 பொறி 

2.114 
இரை - பறவை விலங்கின் 

இலாடம் - நெற்றி 

384 
உணவு 

1130 இலாபம் -ஆக்கம் 
இல் - மருதநிலத் தலைவி 307 ஊதியம் 
முல்லைத் தலைவி 308 

பசை 
மனையாள் 

318 

பயன் 
இல்லம் - தேறு 

671 பலித்தல் 

1515 
952 இலிங்கம் - ஆண்குறி 

356 
குலம் 

2203 பதினெண்புராணத்துள் 
இல்லாண் முல்லை - பாசறைத் 

ஒன்று 

2453 
தலைவனை நல்லாள் 

இலிங்கிகள் - அருந்தவர் 160 
நினையும் நலத்தது 

1865 இலிர்த்தல் - தளிர்த்தல் 738 
இல்லாள் - மருதநிலத் 

1720 
தலைவி 307 இலேகை - எழுதல் 

1343 
முல்லைநிலத் தலைவி 308 இலை - அடை 
ல்லின் இறப்பு - இறை 2117 

ஓலை 
இலக்கம் - ஒளி 

1394 சாகை 
இலக்கர் - கூறை 

1321 தண்ணடை 
இலக்கியம் - உதாரணம் 

தமாலம் 
எடுத்துக்காட்டு 

தழை 
ஞாபகம் 

பத்திரம் 
பிசி 

1845 பன்னம் 
இலங்கல் - ஒளிவிடுதல் 1395 

/ 
இலங்கை - ஆற்றிடைக் 

பாசிலை 

736 
குறை 

897 லைநுகர் விலங்கின் உணவு 
இலஞ்சி - கொப்பூழ் 

358 குளகு 

1129 
மகிழமரம் 

633 இலைமூக்கரிகத்தி - குளிரி 1166 

895 இலைமூக்கு அரிகருவி - குளிரி 
இலட்டுகம் - மோதகம் 1105 

2082 
இலதை - கோற்கொடி 792 இவ்விடம் - ஈண்டு 

1019 
இலந்தை - இரத்தி 688 இவண் -இம்பர் 

1016 
இலம்பகம் - மாலை 841 இவர்தல் - செறிவு 

1380 
நுதல்மாலை 842 விருப்பம் 

1425 
-- நெற்றியணி 

1212 ஏறுதல் 

1574 
இலம்பாடு - வறுமை 

147.6 எழுதல் 

1719 
இலவங்கம் - வாசம் தரு 

இவர்வு - எழுதல் 
பண்டம் 

763 

ஏறல் 
இலவந்திகை - எந்திர வாவி 896 

செலுத்தல் 


பாசடை 


வாவி 


984 


திவாகரம் 


சேறல் 

இளமரம் - நாகு 

2275 
விரும்பல் 

1939 இளமை - இளை 
இவறல் -விருப்பம் 

1425 கயம் 
இவுளி - குதிரை 

419 

குருளை 
இழிஞர் - சண்டரளர் 

212 

குழவு 
இழிதகவு - இழிவு 

கொம்மை 
பரிபவம் 

1407 

சேடு 
இழிந்தேறப்படும் வழி - படுகர் 

சேய் 
1010 

தருணம் 
இழிவு - பள்ளம் 

i 003 

நவ்வி 
இழிதகவு 

1407 பருவம் 
குற்றம் 

1489 

பீழ் 
இழுக்கல் - தளர்தல் 

1679 

புருவை 
இழுக்கு - வழுக்கு நிவம் 9E4 

போதகம் 
மறப்பு 

1445 

மஞ்சு 
இழுது - நிணம் 

531 

மழவு 
நெய் 1117 

1510 
இழுதை - அறிவிலோன் 239 

மஞ்சு 

1915 
இழும்- இனிமை 

குயம் 

1938 
ஓசை 

1999 சேய் 

1958 
இழுமெனன் - அனுகரண 

காமம் 
வோசை 

1900 தன்மை 

1957 
இழை - ஆபரணப்பொது 1 216 

முருகு 

218 
இழைத்தல் - தொழில் செய்தல் 

விளரி 

2258 
1560 ளமைச்செல்வி - கோமளம் 
இளங்கொம்பு -உலவை 

1511 
தழை 

இளமையோன் ( கட்டு 
வளர் 

735 இளமையோன் ) 
இளங்கோக்கள் - செட்டிகள் 192 
இளம்பறவை ( பறப்பவற் 

குமரன் 
றிளமை ) -பார்ப்பு 

சேடன் 
பிள்ளை 

591 

மழவன் 
இளம்பனை - போந்தை 701 

முருகன் 

250 
இளம்பிடி - பெண்பெயர் 277 இளவல் - பின்தோன்றல் 323 
இளம்பிள்ளை ( இளமை ) 

இளவேனில் -பருவம் 

136 
குட்டன் 

இளி - ஏழிசையுள் ஐந்தாவது 
குழவி 

1884 
சேய் 

இளை - இளமை 

1510) 
பிள்ளை 

தலைக்காவல் 

1631 
மகவு 

ளைமை - உன்மத்தம் 1471 
மழவு 825 இறகு - மயிற்பீலி 

550 
இளமக்கள் பன்மை -சிறார் 

குரல் 
மகரர் 

828 

கூழை 


காளை 


சொற்பொருள் அகராதி 


985 


சிறை 


சிறிது 


4 


சிறை 

சிறுமை 

1365 
தூவி 

இல்லின் சிறப்பு 
பறை 

உயர்ந்தோர் 
பிச்சம் 

594 

கடன் 

1959 
இறடி- கருந்தினை 778 தங்கல் 

2117 
இறத்தல் - போகல் 

1586 மன் 

2233 
சாதல் 1674 இறைஞ்சல் - தாழ்தல் 

1578 
கடத்தல் 

தொழுதல் 

1631 
சாதல் 

இறைஞ்சி - மரவுரி 

1324 
மிகுதல் 

2160 

இறைமுறை நடாத்தல் . 
இறந்தோர்வனம் - சுடுகாடு 982 கோல் 

2108 
இறப்பு - இறை 955 இறைமை - முனை 

2218 
மிகுதி 

1368 றைமையாட்டி - தலைவி 279 
இறல் - ஏரல் 611 இறையோன் -சிவன் 

2 
இறலி - இரத்தி 

639 இறைவன் -பிரமன் 
இறவு - இறால்மீன் 

599 மூத்தோன் 

173 
இறவுளர் - குறிஞ்சி நில 

அதிபன் 
மக்கள் 

290 

அரசன் 
இறால் - கார்த்திகை 

82 

ஆதி 
பசுவின் ஆண்பால் 429 

இறை 
தேன்கூடு 

626 

ஈசன் 
இறால்மீன்- இறவு 

599 

காந்தன் 
இறுங்கு - சோழம் 

777 கொழுநன் 
இறுத்தல் - வளைத்தல் 1575 கோன் 
தங்கல் 

1612 செம்மல் 
சொல் 

1773 

தலைவன் 
சொல்லல் 

நாதன் 
தங்கல் 

2235 

நாயகன் 
இறும்பு - மிடைதூறு 

718 

பதி 
856 

பிரான் 
குன்று 

860 மன்னவன் 

175 
இறும்பூது - அதிசயம் 1439 

அரசர் பெயர் 

178 
கெழுதகைமை 

செம்மல் 

2084 
சிறுதூறு 

இறைவை - ஏணி 

1278 
இன் - சாரியை 

1816 
வியப்பு 2080 வேற்றுமை 

1819 
இறுமாப்பு - ஏக்கழுத்தம் 1448 

இன்பம் - நகை 
இறை- இறைவன் 

175 

நயன் 
பிறங்கு 399 மகிழ்வு 

1456 
இறப்பு 

955 அகமகிழ்ச்சி 

1464 


மலை 


மலை 


தி -59 


986 


திவாகரம் 


1498 


1530 
1987 
1502 

514 
1405 


1820 
1297 
1104 


நயன் 

1483 ஈறு - அந்தம் 
ஏமம் 

ஈறு 
நயன் 

தீர்தல் 
ஏமம் 

1902 முடிவு 
பரிவு 

1913 அந்தம் 
இன்மை - வறுமை 

1473 ஈன்றணுமை - புனிறு 
இன்று - அசைச்சொல் 1809 ஈன்றாள்- தாய் 
இன்னல் - துன்பம் 

1487 ஈனம் - குறைபாடு 
இன்னாங்கு - துன்பம் 1487 
கம்பலை 

1980 
இன்னிசை - இராகம் 

1889 உ - சுட்டு 
இன்னிசைகாரர் -பாணர் 218 

உக்கம் - ஆலவட்டம் 
இனம் - மந்திரி நட்பாளர் 187 

உக்காரி - அஃகுல்லி 
இனிமை - சுவை 

1542 உகமுடிவு -உறையுள் 
இழும் 

1989 ஊழி 
இனைதல் - இரங்கல் 1460 

உகளம் - இரண்டு 
உகளல் - பாய்தல் 

உகளுதல் - கடத்தல் 
ஈகை.பொன் 

1025 உகிர் - நகம் 
ஈங்கை - இண்டை 

719 உகைத்தல் - செலுத்துதல் 
ஈசர்தினம்- திருவாதிரை 85 

எழுதல் 
ஈசன் - சிவன் 

2 

உச்சி - சந்தி 
மூத்தோன் 

173 

தலை 
இறைவன் 

175 

சுடிகை 
ஈசானன் - காகம் 

2406 

சூளி 
ஈண்டு - இவ்விடம் 

! 019 

நவிரம் 
ஈதல் - தியாகம் 

1627 நவிரம் 
ஈமத்தாடி - கிவன் 

2 சிக்கம் 
ஈமம் - சுடுகாடு 

982 உசா - ஒற்றர் 
ஈயம் - சீருள் 

எண்ணல் 
ஆங்கம் 

1044 

உசு - உளு 
ஈயல் - இந்திரகோபம் 

580 

உஞற்று -முயற்சி 
ஈர்வாள் - கரபத்திரம் 

உட்டுளைவடிவு - சுரை 
வேதினம் 

1155 

தூம்பு 
ஈரங்கோலியர் - ஏகாலியர் 

நாழி 
தூசர் 

206 

புழை 
ஈரப்பலா - ஆசினி 

678 

உடங்கு - ஒருங்கு 
ஈரம் - அன்பு 

1426 

உடம்பிடி - வேல் 
பதம் 

2028 

உடம்பு - மெய் 
வாரம் 

2250 உடல் - அங்கம் 
ஈரறிவு உயிர் -உற்றறி புலன் , 

ஆதாரம் 
நாஅறிவு உடையது 2462 

உருவம் 
ஈழம் - பொன் 

1025 

உறுப்பு 


142 
1133 
1603 
1585 

365 
1606 
1719 

112 
387 


407 
2202 
2246 

228 
1618 

616 
1815 


1357 
1705 
1151 
2232 


சொற்பொருள் அகராதி 


987 


காயம் 

உண்டல் - அயிறல் 
சட்டகம் 

அயின்றல் 
தாபரம் 

அருந்தல் 
படிவம் 

துய்த்தல் 
புதை 

நுகர்தல் 
பூட்சி 

நுங்கல் 
மெய் 

பக்கித்தல் 
யாக்கை 

342 மிசைதல் 
ஆகம் 

2088 மேவல் 
உடலுதல் - பூசல் 

1686 விழுங்கல் 

1097 
உடற்குறை - அட்டை 

உண்ணலின் பண்பிற் 
கவந்தம் 

றொழில் 

1570 
யூபம் 

344 ஆர்தல் 

2193 
உடற்றழும்பு - அங்கிதம் 

உண்டாட்டு - மகளிர் 
செதுகை 400 விளையாட்டு 

1581 
உடன் நிகழ்வான் -எமி 288 உண்டாதல் - பயத்தல் 
உடன்படல் -ஒட்டல் 

பூத்தல் 

1540 
நேரல் 

உண்டி - தின்னுஞ்சோறு 1096 
வலித்தல் 

1703 பறவை விலங்கின் உணவு 
ஞெள்ளல் 2165 

1130 
நேர் 2181 உண்டை - படைவகுப்பு 

3:37 
உடன்றல் - கோபம் 

1581 கண்டசருக்கரை 

1121 
பூசல் 

1686 திரள்வடிவு 

1348 
உடனிகழ்வு - ஒடு 1815 குழியம் 

1356 
உடனிலை - ஓர் அலங்காரம் உண்ணலின் பண்பிற்றொழில் 

2458 அயிறல் 
உடு - வானமீன் 

108 அருந்துதல் 
மரக்கோல் 

1147 ஆர்தல் 
நாண்மீன் 

உண்டல் 
பகழி 

2038 தின்றல் 
உடுக்கை - தண்ணுமை 1235 துய்த்தல் 
உடுத்தல் - சுற்றுதல் 1330 துவ்வுதல் 
உடுப்பை - ஒடுவை 

696 துற்றல் 
உடுபதி - சந்திரன் 

38 

நுகர்தல் 
உடும்பு -கோதா 

பருகுதல் 
முசலிசை 465 மாந்தல் 

-1570 
உடை - வேலமரம் 

868 உண்ணா - அண்ணம் 379 
கூறை 

1321 உண்ணும் எப்பொருளுக்கும் 
உடைகுளம் - பூராடம் 99 உரியது 

1098 
உடைவாள்.சுரிகை 1156 உண்பன - துற்றி 

1127 
உண்கலம் - தாலம் 2069 உண்மை - ஊக்கம் 

2280 
உண்கலன் - தட்டை 

உண்மைப்பொருள் (உணர்வில் 
தாலம் 

1217 புலப்படுவது ) -பண்பு 1845 


583 


திவாகரம் 


உணர்ச்சி - தனவு 2063 வெள்ளாட்டேறு 

489 
உணர்த்தல் - எழுப்பல் 1707 

உதாசனன் - நெருப்பு 

45 
உணர்வு - அறிவு 

1421 உதாரணம் - இலக்கியம் 1845 
தெளிவு 1472 உதியன் - சேரன் 

180 
உறழ்வு 

2115 உதிரம் - இரத்தம் 
உணராமை - உன்மத்தம் 1471 எருவை 
உணவு - சோறு 

1095 

கறை 
உத்தரம் - வடக்கு 

851 

குருதி 
உத்தரமடங்கல் - வடவா 

சுடுவனம் 
முகாக்கினி 

46 செந்நீர் 
உத்தரி - குதிரை 

419 

சோணிதம் 
உத்தரிகம் - ஏகாசம் 

1331 

சோரி 
உத்தி - தேமல் 

361 நெய்த்தோர் 
படப்பொறி 

537 புண்ணீர் 

530 
உத்தியானம் - நந்தவனம் 712 

கறை 

1960 
உத்திரட்டாதி - அறிவன் நாள் உதீசி - வடக்கு 

851 
பிற்கொழுங்கோல் உதும்பரம் - அத்தி 

645 
மன்னன் உதையன் - அருக்கன் 

57 
முரசு 105 உந்தி - கொப்பூழ் 

358 
உத்திரம் - கடையதெழுஞ்சனி 

886 
பங்குனி 

உயர்ச்சி 

1014 
பாற்குனி 

தேர்க்கால் 

1251 
மாரிநாள் 

நீர்ச்சுழி 

1593 
மானேறு 

கொப்பூழ் 
உத்திராடம் - ஆடி 

தேருருள் 
ஆனி 

யாழ்க்கண்ணதோருறுப்பு 
கடைக்குளம் 

யாறு 

1906 
விச்சுவநாள் 

100 உந்தி பூத்தோன் - திருமால் 3 
உதக்கு - வடக்கு 

851 உந்தியிலுதித்தோன் - பிரமன் 4 
உதகம் - நீர் 

54 உப்பமைப்போர் - அளவர் 
மழை 

145 உமணர் 

198 
உதடு - அதரம் 

302 
இதழ் உப்பளம் - காயல் 

889 
ஓட்டம் உப்பு - கடல் 

878 
பாலிகை 

மகளிர் விளையாட்டு 1561 
முத்தம் 

373 

உபகரணம்-துணைக் 
உதண் - மொட்டம்பு 1148 

காரணம் 

1182 
உததி- கடல் 878 உபகாரம் - தியாகம் 

1627 
உதரம் - வயிறு 355 வேளாண்மை 

2066 
உதவகன் - நெருப்பு 

45 உபசாரச் சொல் (உபசாரம் ) 
உதவி- தியாகம் 

1627 நன்னயக்கிளவி முகமன் 
உதள் -மேடராசி 83 

1804 
யாடு 

435 உபசாரம் - வேளாண்மை 2066 


91 


அளவர் 


சொற்பொருள் அகராதி 


989 


மேக்கு 


5 


37 


உபநிடதம் - வேதத்தின் உட் 
பொருள்துட்பம் 1828 

மேடு 
உபயம் - இரண்டு 

1138 

மோடு 
உம் --இடைச்சொல் 1817 வலம் 

1014 
உம்பர் - தேவர் பொதுப் 

உவப்பு 
பெயர் 

28 

உறை 
ஆகாயப்பெயர் 

உன்னதம் 
தெய்வலோகம் 

845 

ஏந்தல் 
உயர்ச்சி 

1014 

ஓங்கல் 
உவண் 

1017 

சேண் 
அமரர் 

துங்கம் 
மேலிடம் 

1981 

நிமிர்தல் 
உம்பல் - யானை 

414 

திவப்பு 
விலங்கேறு 

473 

பிறங்கல் 
யாடு 

புரை 
யானை 

481 மோடு 

1869 
வலி 

1402 

உயர்தல் - ஒசித்தல் 
உம்மை - கழிபிறப்பு 

1505 ஒய்யல் 

1577 
உமணர் - உப்பமைப்போர் 198 

உயர்ந்தோர் - அருந்தவர் 180 
உமாபதி -சிவன் 

பார்ப்பார் 

167 
உமிழ்தல் - தெவிட்டல் 1701 

அறிவுடையோர் 170 
2113 உலகம் 

176 
உமையவள் -அம்பிகை 

இறை 

2117 
அயிராணி 

உயர் நிலை - தெய்வலோகம் 845 
ஆரியை 

உயர்வு - புரை 

1911 
இமையவல்லி 

பிறங்கல் 

2081 
கவுரி 

சேண் 

2190 
காமக்கோட்டி 

ஓர் அலங்காரம் 2458 
சத்தி 

உயவை - கான்யாறு 

885 
பார்ப்பதி 

15 உயா - வருத்தம் 

1480 
உய்த்தல் - செலுத்துதல் 1606 

கருதல் 
உய்யானம்-நந்தவனம் 

712 
துணை 

1964 
உயங்கல் - வருத்தம் 

1480 

உயிர்த்தல் - போதரவிடல் 1697 
உயர்ச்சி - உந்தி 

உயிர் தரும் மருந்து - மிருத 
உம்பர் 

சஞ்சீவினி 

732 
உவணம் 

உயிர்ப்பு - காற்றின் பெயர் 38 
ஆவி 

1694 
துங்கம் 

உரகம் - பாம்பு 

534 
தூக்கு 

உரம் - மார்பு 

359 
நிவப்பு 

உரல் - உலூகலம் 
பருமம் 

கறை 

1268 
புலம் 

கறை 

1960 
மீ 

உரவோன் - மூத்தோன் 173 


ஓக்கம் 


990 


திவாகரம் 


தாயம் 


பண்டி 


உரற்றல் - ஆரவாரம் 1889 உருளி - தேர்க்கால் 

12511 
உரன் - அறிவு 

1421 உரை - எழுத்தினோசைச் 
உள்ளமிகுதி 

1447 சொல் 

1772 
மூரி 

2152 உரை அறிகருவி - கட்டளை 
உராய்ப்போதல் - உரிஞ்சல் 

2107 
உளர்தல் 

1600 உரைப்பொருள் - விரித்துரை 
உரி - தோல் 527 

1842 
உரிஞ்சல் - உராய்ப்போதல் 1600 உரையசை - ஆங்க 

1811 
உரிமை - மனையாள் 318 உரோகணி - அயன் நாள் 
கிழமை 

உருள் 

சகடு 
பாங்கு 

சாகாடு 
பால் 

தேர் 
பூட்சி 

1514 
பலகுணம் 

1549 பார் 
தாயம் 2104 வையம் 

83 
உரிய சொல்லும் உரிய பொருளும் உரோமம் - பிறமயிர் 

392 
விரிய உரைப்பது - விருத்தி 

மயிர்ப்பரப்பு 

393 
2072 உல்கு - சுங்கவிறை 

1714 
உரியோர் - கிழவர் 

243 உல்லியர் - கூவனூலோர் 281 
உரிவை - தோல் 

527 உலக்கை - திருவோணம் 101 
உரு - நிறத்தின் பொது 1393 உலகம் - உயர்ந்தோர் 176 
வடிவு 2215 பொழில் 

1956 
உருத்தல் - கோபம் 

1581 உலகமாதர - சரசுவதி 
முளைத்தல் 

1730 உலகமுண்டோன்-திருமால் 3 
தோன்றல் 

உலகின் பொதுப் பெயர் 
வெகுட்சி 

2054 

தலம் 
உருத்திரபஞ்சமம் - பஞ்சம 

நாடு 

1891 பவனம் 
உருத்திரன் -சிவன் 
உருப்பம்- வெப்பம் 

133 

புவனம் . 
1409 பொழில் 

854 
உருப்பு - மிகுதி 

1368 உலகினையளந்தோன் . 
உரும் - இடியேறு 147 திருமால் 

3 
மடங்கல் 2092 உலகு - அறிவுடையோர் 

170 
உருமேறு - இடியேறு 

147 பூமி 

352 
உருவகம் - ஓர் அலங்காரம் 2458 

நாடு 

855 
உருவம் - உடல் 342 

2189 
உருவுவமம் - நால்வகை 

உலண்டு - கோற்புழு 

624 
உவமையில் ஒன்று 1555 உலத்தல் - சாதல் 

1674 
உருள் - உரோகணி 83 உலம் - கல் 

868 
பண்டி 1255 கற்றிரள் 

889 
உருளரிசி - கொத்தமல்லி 765 உலவை - காற்றின் பெயர் 

38 


19 


வகை 


புடவி 


ஏணி 


சொற்பொருள் அகராதி 


991 


ஊதை 


விலங்கின் கொம்பு 526 உவமான முருவகம் - ஓர் 
ஓடை 695 அலங்காரம் 

2458 
மரக்கொம்பு 734 உவமை - படி 

2089 
இளங்கொம்பு 

735 ஓர் அலங்காரம் 2458 

உவமைச்சொல் - புரை 1911 
மரத்தின் கோடு 

உவமையொடு அடுத்தன 
விலங்கின் மருப்பு 

2112 குவிதல் - நூழில் 2199 
உலறுதல் - காய்தல் 1698 உவர்ப்பு - இகழ்ச்சி 

1462 
உலாப்போதல் - பவனி 1597 

உவரி - கடல் 

878 
உலூகலம் - உரல் 1268 உவளகம் - வாவி 

895 
உலூதை - சிலந்தி 619 மதில் 

S86 
உலைத்தல் - அலைப்பு 1672 

பள்ளம் 

1003 
உலைதல் - அச்சம் 

1484 உவளித்தல் - தூய்மைச் 
அழிதல் 

1678 செயல் 

1664 
உலோகம் ஐந்தும்மணி 

உவா - யானை 

414 
ஒன்பதும்- நிதியம் 1037 

கடல் 

878 
உவ்வி - தலை 

387 உழத்தியர் -மருதநிலப் 
உவகை - ஓகை 

பெண் பெயர் 

305 
மாராயம் 1465 உழப்பு - முயற்சி 

1615 
உவண் - உம்பர் 1017 உழவர் - வேளாளர் 

193 
உவணப்புள் -கழுகு 

540 மருதநில மக்கள் 

304 
உவணம் - உயர்ச்சி 

1014 மள்ளர் 

2025 
உவணமுயர்த்தோன் 

உழவு - தொடவை 
திருமால் 

3 தொய்யில் 

999 
உவணன் - கருடன் 

539 உழவு நீரில் எழுவது ஓர் 
உவணி - வாள் 

1154 புதல் - தொய்யில் 2273 
உவப்பு - உயர்ச்சி 

1389 உழி - இடத்தின் பெயர் 1011 
பொலிவு 1478 உழிஞ்சில்-உன்னம் 

697 
உ.வமம் - ஒன்றோடு ஒன்றை உழிஞை-சிறுபூளை 

755 
ஒப்பு உறுத்தல் 1556. உழிஞைப்பூ - எயில் 
உவமானம் - அமர் 

வளைத்தல் 

2432 
உறழ்வு 

உழிதரல்- திரிதரல் 

1592 
ஒப்பு 

உழுதொழில் வளைப்பு 
கடுப்பு 

( உழுவோர் தொழில் 
செத்து 

வளைப்பு ) - தொடுப்பு 1000 
துணை 

உழுபடை -நாஞ்சில் | 937 
துணைத்தல் 

உழுவல் - பலகுணம் 

1549 
துப்பு உ.ழுவை - புலி 

412 
துலை உழை - மான் 

448 
நிகர் 

ஒருத்தல் 

476 
நேர் 

ஏறு 

477 
புரை 

( பெண் ) -பிணை 489 
பொரு 

1554 இடப்பகுதி 

1023 


i 


992 


திவாகரம் 


மான் 


2187 

275 
2811 
1914 
1880 
617 
900 
1587 
275 


கூளி 


ஏழிசையுள் நான்காவது உற்றறிபுலன் - ஊறு 

1884 உற்றார் -உறவு 
உள்ளோசை 

1897 

உறக்கம் - தாமதகுணம் 
அருகிடன் 

உறங்கல் - துஞ்சல் 

உறப்பு - செறிவு 
யாழில் ஓர் நரம்பு 2252 உறவி - எறும்பு 
உழையோர் - மந்திரி 186 

ஊறல் 
ஏவல் செயற்பாலோர் 226 

உறவு 
உள் - இடப்பகுதி 

1028 

உறவு - உறவு 
உள்வயிரமரம் ( அகக்காழன ) 

உற்றார் 
வன்மரம் 

724 

உறவு 
உள்ளக்களிப்பு - செருக்கு 

ஒக்கல் 
பாடவம் 

கடும்பு 
பெருமிதம் 

கிளை 
மத்தம் 

குடும்பம் 
மதம் 
மதர்ப்பு 

144 ) 

கேள் 
உள்ளதுசிறத்தல் - கழிவு 

சார்ந்தவர் 
கூர்ப்பு 

1378 

சிறந்தோர் 
உள்ளமிகுதி - உரன் 

சுற்றம் 
ஊக்கம் 

1447 

தமர் 
உள்ளல் - கருத்து 

1422 

நட்டோர் 
படர் 

2130 

நட்பு 
உள்ளாளம் - கூத்து 

பந்தம் 
விகற்பம் 

1760 

பரிசனம் 
உள்ளோசை -உழை 

மேசினர் 
ஞெளிர் 

உறவி 
தெளிர் 

உறழ்வு- பகை 
நரல்வு 

உவமானம் 
நுணுக்கம் 

பூசல் 
முரல்வு 

1897 

இடையீடு 
உளர்தல் - உராய்ப்போதல் 1600 

உணர்வு 
உளி - பக்கம் 

1012 

ஒத்தல் 
உளிக்கருவி - கணிச்சி 1185 

செறிவு 
உளியம் - கரடி 

451 

உறி -சிக்கம் 
உளு - உசு 

616 

சிதர் 
உளை - ஆண்மயிர் 

389 

சிமிலி 
பிறமயிர் 

392 

சிக்கம் 
உளைத்தல் - அழைத்தல் 1799 

உறு - மி தி 
உற்கம் - அனற்றிரள் 

49 

உறுகண் - துன்பம் 
கடைக்கொள்ளி 1083 

உறுத்தல் - ஒற்றுதல் 
உற்கை - கடைக்கொள்ளி 
51 

உறுதி - நன்மை 
உற்பலம் - செங்குவளை 827 

கல்வி 


275 
1537 
1490 
1554 
1886 


2115 


1270 
2246 
1868 
1487 
1706 
1483 
1824 


1 


சொற்பொருள் அகராதி 


998 


--- 


உறுதிக்கட்டுரை - இடித்தல் 

இளைமை 
கழறல் 

1798 

உணராமை 
உறுப்பு -உடல் 

342 

ஏமம் 
அங்கம் 

கழுமல் 
அவயவம் 

களி 
காத்திரம் 

பித்து 
சினை 

397 

மயக்கம் 
மரக்கொம்பு 

734 

மயர்வு 
பாலையாழ்த்திறம் 1878 

மருள் 
சினை 

2132 மறல் 

மால் 
உறுமல் - எழுதல் 

1719 
உறுவர் - அருந்தவர் 

160 

மாழ்கல் 
உறுவல் - துன்பம் 

1487 

மாழாத்தல் 
உறை - மழை 

145 

மாறு 
துளி 

151 

மான்றல் 
உயர்ச்சி 

1369 

மைந்து 

மையல் 
நீளம் 1374 

1471 

உன்னதம் - உயர்ச்சி 1369 
ஒழுகல் 
உன்னம் - அன்னம் 

568 
ஓர் இடைச்சொல் 

உழிஞ்சல் 

697 
காரம் 

உன்னல் - கருத்து 

1422 
கூறைமாசு கழுவுவர் நீர் 
உன்னி - குதிரை 

419 
நீர் முதலாகிய துளி 
பாலுறுபிறை 

ஊக்கம் - வலி 

1402 
மருந்து முதல் நோய் நீக்கி 

உள்ளமிகுதி 

1447 
இன்பம் கொடுக்கும் 

முயற்சி 

1815 
பொருள் 

1907 

உண்மை 
உறைகாரர் - காரோடர் 205 மனத்தின் மிகுதி 
உறையுள் - உகமுடிவு 

142 

முயற்சி 
ஊர் 

930 வண்மை 

2280 
மருதநிலத்தூர் 935 ஊசல் -ஊஞ்சல் 

1289 
வீடு 

952 ஊசலாடல் - பெண்பாற் 
துயிலிடம் 

979 பிள்ளைப்பாட்டு வகை 
பாழி 1908 

2480 
உறையூர் - கோழி 

942 

ஊசித்துளை - பாசம் 2144 
உறைவிடம் - ஆகரம் 

ஊஞ்சல் -ஊசல் 

1269 
பிறப்பிடம் 

974 ஊடல் முதிர்ச்சி - புலவி 1582 
பதி 2022 ஊதியம்- இலாபம் 

1515 
உன்மத்தம் -ஊமத்தை 752 ஊதுகொம்பு - கோடு 1951 
அனந்தர் 

இரலை 

2164 
இருள் 

ஊதை - காற்றின் பெயர் 38 


தி -- 60 


994 


திவாகரம் 


--- 


பனிக் காற்று 

உலலை 
ஊமத்தை -உன்மத்தம் 
ஊமை - மூகை 

மூங்கை 
-அகரம் 
அகலுள் 
இருக்கை 
உறையுள் 
எயில் 
குடி 
குப்பம் 
குறிச்சி 
குறும்பு 
கோசரம் 
சிறுகுடி 
சும்மை 
சேரி 
தண்ணடை 
நகர் 
நொச்சி 
பட்டினம் 
பதி 
பாக்கம் 
பாடி 
பாழி 
புரம் 
பூக்கம் 
பூண்டி 
வாழ்க்கை 
வேலி 
பாழி 

தண்ணடை 
பர் உணும் பொதுநீர் 

ஊருணி 
ஊர்க்குருவி - சகடம் 
ஊர்கோள் - பரிவேடம் 
ஊர்தல் - செலுத்துதல் 
ஊர்தி - சிவிகை 

தேர் 


39 

ஊரன் -மருதநிலத் 
2112 
தலைமகன் 

808 
750 
ஊராண்மை - மிக்க 
செயல் 

1610 
284 ஊரு - தொடைப்பற்று 350 
குறங்கு 

351 
ஊருணி - ஊர் உணும் 
பொதுநீர் 

898 
ஊழ் - பலகுணம் 

1549 
மாலை , பெற்றி முதலிய 

குணம் முழுதும் 1550 
ஊழ்த்தல் - முடை 

532 
செவ்வி 
பதனழிவு 

1732 
ஊழி - காலம் 

180 
உகமுடிவு 

142 
ஊழித்தீ.வடவாமுகாக் 
கனி 

46 
மடங்கல் 

2092 
ஊறல் - அஃகு 

அசும்பு 
உறவி 

900 
ஊறு - மெய்புலனறி 
கருவி 

409 
தீது 

1455 
இடையூறு 
உற்றறிபுலன் 

2187 
ஊன் - தசை 

தடி 

தூ 
930 

பிசிதம் 
1908 

புண் 
2146 

புலவு 

புலால் 
898 வள்ளூரம் 
562 விடக்கு 

528 
156 ஊன்வினைஞர் - சூனர் 

207 
1606 
எஃகம் - சக்கரம் 

1142 
வேல் 

1151 
2153 பிண்டிபாலம் 

1159 
2247 எஃகல் - ஏறுதல் 

1574 
2227 எஃகு-கூர்மை 


1 


- 


or 


ஊர்ப்புள் காரி 
ஊர்வன - சங்கமம் 


சொற்பொருள் அகராதி 


ទ ទក 


அன்னம் 


மா 


வேல் 

2260 அயிராவதம் 
எக்கல் - ஏறுதல் 

1574 புண்டரீகம் 
சொரிதல் 

1700 . வாமனம் . 
எகினம் - கவரிமா 

442 

குமுதம் 
நாய் 

463 

அஞ்சனம் 
அன்னம் 

568 புட்பதந்தம் 
புளி 

664 சார்வபூபம் 
ஆண்மரம் 698 சுப்பிரதீபம் 

2433 

எண்தோளி - பத்திரகாளி 82 
கவரிமா 

பகவதி 

23 . 
நாய் 

2097 எண்பெயரெச்சம்-சிதடு . 
எச்சம் - மகன் 

319 பிண்டம் 
புதல்வர் பொதுப்பெயர் 321 கூன் 
வேள்வி 

1629 குறள் 
எச்சில் - ஒழிபொருள் 1131 

ஊமை 
எஞ்சல் - குன்றல் 

1677 செவிடு 
எட்டர்- கடிகைமாக்கள் 264 
எட்டி - காஞ்சிரை 654 மருள் 

2413 
எட்டியர் - செட்டிகள் 

192 எண்பேர் ஆயம்-கணக்கர் 
எட்டுதல்- அணவரல் 

1737 மணியகாரர் 
எடுத்துக்காட்டல் 

கனகச் சுற்றம் 

கடைகாப்பாளர் 
இலக்கியம் 1845 
எடுப்பல் எழுப்பல் 

1707 நகரமாக்கள் 
781 

படைத்தலைவர் 
எண் - எள் 

இவுளி மறவர் 
வரையறை 

1416 
யானைவீரர் 

2451 
அலகு 

1526 
எண்மை - தண்மை 

1406 
கணக்கு 

1854 

எண்வகைக் கணங்களுள் 
கணிதம் 

நற்கணம் தீக்கணம் 2428 
1855 

எண்வகைக் கணிதம் 
2046 
2192 

குணகாரம் 

பாற்கரம் 
எண்கணன் -பிரமன் 

4 

பாற்கவ மூலம் 
எண்கு - கரடி 

451 

கணம் 
: எண்குணன் - அருகன் 

1 

மாருதம் 
எண்ணல் - கருத்து 

1422 

சலநிதி 

நிருத்தம் 
சூழ்ச்சி 

கரணம் 

2480 
தேர்ச்சி 

எண்வகைக்காட்சி 
1818 

அறம் ஐயப்படாமை 
எண்ணிக்கொளல் . 

அவா ஒன்று இன்மை 
வியங்கோள் 

2178 அறிவு உவர்ப்பு இன்மை 
எண் திசைக் குறிப்பு 

2408 மூடம் அறுத்தல் 
எண்திசையானை - 

அறப்பழிமறுத்தல் 


கரணம் 
கரணம் 


நூல் 


: உசா 


நூல் 


996 


திவாகரம் 


அழிந்தோரை நிறுத்தல் 

ஆரிடம் 
அறத்தை விளக்கல் 

தெய்வம் 
அறுசமயத்தவர்க்கு 

காந்தருவம் 
அன்புறல் 

2414 

ஆசுரம் 
எண்வகைக்குணம் 

இராக்கதம் 
அனந்தஞானம் 

பைசாசம் 

2431 
அனந்த தரிசனம் 

எண்வகைமுன்சீர்க்கணம் 
அனந்த வீரியம் 

- நீரின் கணம் 
அனந்த சுகம் 

நிலத்தின் கணம் 
நாமம் இன்மை 

தீயின் கணம் 
கோத்திரம் இன்மை 

கதிர்க்கணம் 
ஆயு இன்மை 

மதியின் கணம் 
அழியா இன்பம் 2415 

மாருதகணம் 
எண்வகைக்குற்றம் 

அந்தரகணம் 
ஞானாவரணீயம் 

இயமானன் கணம் 2418 
தரிசனாவரணீயம் 

எதிர்தல் - விரிதல் 

1781 
வேதநீயம் 

நேர்தல் 

2195 
மோகநீயம் 

மலர்தல் 

2277 
ஆயுநாமம் 

எதிர்ந்து பொருதல் - 
கோத்திரநாமம் 

ஏற்றல் 

1973 
காயவந்தராயம் 

எதிர்ந்தோர் - பகைஞர் 273 
ஆயுவந்தராயம் 2416 எதிர்மொழி - விடை 

1807 
எண்வகைத்தொழில் பூ 

எதிரி - இருபடைக்கும் பொது 
வெட்சி 

2043 
கரந்தை 

எதிரூன்றுதல்- காஞ்சி 2125 
வஞ்சி எந்திரம் - மதிலுறுப்பு 

988 
காஞ்சி 

தேர் 

1250 
நொச்சி 

பொறி 

2114 
உழிஞை 

எந்திரவாவி - இலவந் 
தும்பை 

திகை 

896 
2432 எம் - இடைச்சொல் 

1817 
எண்வகைப் பரிசம் 

எமி -உடன் நிகழ்வான் 288 
ஒட்டுதல் எய் - முட்பன்றி 

447 
பிடித்தல் 

எய்யாமை - அறியாமை 1466 
தீண்டல் 

எயில் - ஊர் 

930 
தடவுதல் 

986 
கட்டுதல் 

எயிலுறுப்பு- நாஞ்சில் 1937 
வெட்டல் 

எயிற்றியா - பாலைநிலப் 
குத்தல் 

பெண்கள் 

294 
கையூன்றல் 2429 எயிறு - பல் 

374 
எண் வகைமணம் 

நகை 
பிரமம் 

முறுவல் 
பிரசாபத்தியம் 

975 


வாகை 


மதில் 


மூரல் 


சொற்பொருள் அகராதி 


997 


ஒளி 


ஏணி 


1415 


மூரல் 2210 

1394 
எயினர் - பாலைநிலமக்கள் 293 இரவிற்பொழுது 
பாலைநிலமக்கள் பொதுப் 

ஒளி 

2262 
பெயர் 296 எல்லா - தோழிமுன்னிலைப் 
எரி- நெருப்பு 

45 பெயர் 

330 
கேட்டை 97 எல்லி- இரவி 

116 
நரகு 853 எல்லை - அருக்கன் 

57 
முளரி 

2073 கூப்பிடுதூரம் 

1020 
எரிகதிர்க்கணம் 

2425 
எருக்கு - அருக்கம் 

686 வரம்பு 
எருத்தம் - பிடர் 

370 வரைப்பு 
எருத்தின் முரிப்பு ( ஏற்றின் 

அளவு 
திரள் முரிப்பு ) -இமில் 523 பகல் 

2016 
எருது - பசுவின் ஆண்பால் 429 

உலகு 

2189 
எருந்து - ஏரல் 611 எலி - பூரம் 

90 
எருமை - எருமை ஆண்பெண் 

இரும்பன் 
430 சிகரி 

470 
ஒருத்தல் 476 குட்டி 

506 
ஏறு 477 பறழ் 

506 
போத்து 

478 எலும்பு - அங்கம் 
பகடு 

479 அத்தி 
எருமை ( பெண் ) -ஆ 491 என்பு 

403 
நாகு 

492 எலுமிச்சு ( எலுமிச்சம் ) 
எருமை - கன்று 

504 சம்பீரம் 
குழவி 

505 முருகு 

682 
எருமை ஆண்பெண் - எருமை 

எலுவன் - தோழன் 

324 
430 எவ்வம் - துன்பம் 

1487 
எருமை ஏறு - ஒருசார் 

எவன் - ஐயுற்ற சொல் 1822 
விலங்கின் ஏறு 

486 எழால் - ஆண்போத்து 588 
எருமைப்பொது - கவரி 

யாழ்நரம்பின் ஓசை 

1872 
காரான் 

எழில் - கட்டழகு 

1397 
மயிடம் எழிலி - மேகம் 

146 
மேதி 

431 ஓந்தி 

467 
எருமையாண் - கடா 

எழினி - இடுதிரை 

1336 
பகடு 

432 எழு- கணையமரம் 

1160 
ஏட்டை 485 

1260 
எருமையேறு - இயமனுடை 

கணைய மரம் 

1264 
ஊர்தி 

2480 எழுகூற்றிருக்கை 

530 
எருவை - உதிரம் 

சித்திரகவி 

2336 
கழுகு 540 எழுச்சி - கலித்தல் 

2055 
கோரை 

818 முருகு 

2167 
எல் - பகல் 

114 

எழுச்சியின் மிகுதி கஞறல் 
இரவு 

116 

கதித்தல் 


தூண் 


998 


திவாகரம் 


* 


சுன்றல் 
பம்பல் 

1718 
எழுத்திலாவோசை - அகவல் 

கனைத்தல் 
குரைத்தல் 
குளிறல் 
சிரற்றல் 
பயிறல் 
பிரற்றல் 
பிளிறல் 
மருளல் 
முளைத்தல் 

1898 
எழுத்தின் சாரியை - ஏனம் 

ஓனம் 
கரம் 
காரம் 
கான் 

1818 
எழுத்தினோசைச் சொல் 

அறை 
இசை 
உரை 
கதை 
கிளவி 
கூற்று 
நொடி 
பறை , 
பனுவல் 
புகறல் 
மாற்றம் 
மொழி 
வாணி 

1772 
எழுத்து - கணக்கு 

1854 
எழுதல் - இலேகை 

தீட்டல் 
பொறித்தல் 
வரைதல் 

1343 
ஆக்கம் 
இவர்தல் 
உகைத்தல் 
உறுமல் 
ஓக்கம் 
மலர்ச்சி 

1719 
1939 


வரி 

2222 
எழுதாக்கிளவி - வேதம் 1825 

எழுதுபடம்- கிழி 2279 
எழுது வினை - பொறி 2114 
எழுநா - நெருப்பு 

45 
எழுப்பல் -உணர்த்தல் 

எடுப்பல் 
எற்றல் 

1707 
எழுவகை இருடிகள் 

அகத்தியன் 
புலத்தியன் 
அங்கிரா 
கவுதமன் 
வசிட்டன் 
காசிபன் 

மார்க்கண்ட்யன் 2397 
எழுவகை உலோகம் - பொன் 

வெள்ளி 
செம்பு 
இரும்பு 
ஈயம் 
தரா 
கஞ்சம் 

1027 
எழுவகை உலோகம் , மண் , 

தோல் , நூல் முதலிய 
வற்றால் திண்மையாகச் 
செய்யப்படும் வடிவம் 

செயற்கை வடிவம் 1139 
எழுவகைத்தாது - இரதம் 

உதிரம் 
என்பு 
தோல் 
தசை 
மூளை 
சுக்கிலம் 

2399 
எழுவகைப் பருவப் பெயர் 

பேதை 
பெதும்பை 
மங்கை 
மடந்தை 
அரிவை 
தெரிவை 
பேரிளம்பெண் 

278 


- 


இவர்வு 


சொற்பொருள் அகராதி 


999 


பொன் மழை 


12 


மண் மழை 


எழுவகைமேகத்தின் பெயல் . 

இடைச்சொல் 

1817 
வினா 

1821 
பூ மழை 

ஏக்கழுத்தம்- இறுமாப்பு 1448 
புனல் மழை 

ஏகதேவன் - புத்தன் 
நெல் மழை 

ஏகபாதம் - சித்திரகவி 2336 
கல்மழை 

ஏகம் - ஒன்று 

2506 
ஏகல் - போகல் 

1586 
தீ மழை 

2395 ஏகாசம் - உத்தரிகம் 

1331 
எழுவாயெழுஞ்சனி - மகம் 89 ஏகாதச -உருத்திரர் 
எள் - எண் 

மாதேவன் 
திலம் 

சிவன் 

781 
எள்ளல் - இகழ்ச்சி 

1432 

உருத்திரன் 
இகழ்ச்சி 

சங்கரன் 
நகை 

2018 

நீலலோகிதன் 
எள்ளிளங்காய் - கவ்வை 

ஈசானன் 
782 

விசயன் 
எளிமை - தண்மை 

1406 

வீமதேவன் 
எற்றல் -எழுப்பல் 

1707 பவோற்பவன் 
எற்றித்தல் - இரங்கல் 1460 

காபாலி 
எற்றுதல் - கொல்லுதல் 1651 

சவுமியன் 

2446 
எறிதல் 

ஏகாலியர் - ஈரங்கோலியர் 208 
புடைத்தல் 

2135 ஏங்கல் - ஒலித்தல் 

1895 
எற்றெனல் - எறியெனல் 2244 ஏச்சு - பழிமொழி 

1784 
எறிதல் - ஓச்சல் 

ஏட்டை - விலங்கேறு 

473 
செலவிடுதல் 

எருமையாண் 
விலங்குதல் 1653 வெருகினான் 

485 
எற்றுதல் 2135 தளர்வு 

1457 
வீசுதல் 2140 ஏடகம்-நல்லாடை 

1323 
எறிமணி - சேகண்டி 1225 ஏடல் - கருத்து 

1422 
எறியீட்டி - சாத்தாவின் 

ஏடா - தோழன் முன்னிலைப் 
2479 பெயர் 

328 
எறியெனல் - எற்றெனல் 2244 ஏடி - தோழிமுன்னிலைப் 
எறும்பி - யானை 

414 

பெயர் 330 
எறும்பு - உறவி 617 ஏடு - பூவிதழ் 

840 
மூவறிவுஉயிர் 2463 ஏண் - வலி 

1402 
எறுழ் - வலி 

1402 நிலையுடைமை 1452 
எறுழி - பன்றி 

445 நிலையுடைமை 
என்பு - எலும்பு 

403 வலி 

1978 
என்றூழ்- அருக்கன் 57 ஏணி-நாடு 

855 
வெயில் 

115 இறைவை 
என்னை - ஐயுற்றசொல் 1822 

கடவை 

1278 
என - இடைச்சொல் 1817 எல்லை 

1415 
ஏ- இசைநிறையசைநிலை 1814 

உலகு 


படை 


1000 


திவாகரம் 


2220 


226 
251 
2250 


2070 


2891 


எல்லை 

2189 வியங்கோள் 
ஏத்தல் - துதித்தல் 

1780 ஏவல்செயற்பாலோர் 
ஏதம்- குற்றம் 

1489 

உழையோர் 
ஏதி - வாள் 

1154 சிலதர் 
ஆயுதப்பொது 

1170 

சில தியர் 
ஏது - காரனந்தெரிசொல் 1512 சேடர் 
ஏந்தல் - பெருமையிற் 

சேடியர் 
சிறந்தோன் 

174 பரிசனம் 
அரசர்பெயர் 

178 

ஏவுவான் - வியவன் 
உயர்ச்சி 

1369 ஏழ்கிழமை - வாரம் 
ஏம்- இடைச்சொல் 1817 ஏழ்நரம்பில் ஓர் நரம்பு 
ஏமம் - பொன் 

1025 

தாரம் 
இடுதிரை 

1336 ஏழ்பெருங்கடல் 
உன்மத்தம் 

1471 

உவர்க்கடல் 
இன்பம் 

1498 கரும்புக்கடல் 
காவல் 

1740 மதுக்கடல் 
இரவு 

நெய்க்கடல் 
இன்பம் 

தயிர்க்கடல் 
ஏமாப்பு 

பாற்கடல் 
காவல் 

புனல்கடல் 
சேமம் 

ஏழ்பெருந்தீவு 
பொன் 

நாவலந்தீவு 
மயக்கம் 

1902 

இறலியந்தீவு 
ஏமாப்பு - கருத்து 

1422 

குசைப்புல்தீவு 
ஏமம் 

1902 

சான்மலித்தீவு 
ஏர் - கட்டழகு 

1397 

கிரவுஞ்சத்தீவு 
ஏர்த்தொழிலர் 

தெக்கணத்தீவு 
செட்டிகள் 

192 

புட்கரத்தீவு 
ஏரண்டம் - ஆமணக்கு 751 

ஏழகம் - துருவாட்டேறு 
ஏரல் - இறல் 

ஏழிசை - குரல் 
எருந்து 

611 

துத் தம் 
ஏரி - வாவி 

895 கைக்கிளை 
ஏரின்வாழ்நர் - வேளாளர் 193 
ஏல்வை - பொழுது 

111 

இளி 
வாவி 

895 

விளரி 
ஏலம் - வாசம்தரும்பண்டம் 

தாரம் 

763 ஏழிசையின் எழுத்து 
மயிர்ச்சாந்து 

1062 

ச - குரல் 
துடி 

1075 

ரி - துத்தம் 
ஏவல் - வியங்கோள் 

1741 க - கைக்கிளை 
ஆணை 

2100 ம - உழை 
வியங்கோள் 

2178 ப - இளி 
ஆணை 

த - விளரி 


2390 
438 


உழை 


1884 


சொற்பொருள் அகராதி 


1001 


நி- தாரம் 

1886 

பசுவின் ஆண்பால் 429 
ஏழிசையின் ஓசைப் பெயர் - 

விலங்கேறு 

473 
சங்கு - குரல் 

உழை 
குயில் - துத்தம் 

எருமை 
மயில் - கைக்கிளை 

கவரி 
யானை உழை 

சுறவு 
புரவி - இளி 

பன்றி 
அன்னம் -விளரி 

புல்வாய் 
காடை - தாரம் 

1885 

பெற்றம் 
ஏழுநரகம் 

மரை 

477 
பெருங்களிற்றுவட்டம் 

ஏறுதல் - இவர்தல் 
பெருமணல் வட்டம் 

எஃகல் 
எரிபரல் வட்டம் 

எக்கல் 

1574 
அரிபடை வட்டம் 

ஏறுவிடுத்தல் - முப்பத்திரண்டு 
புகையின் வட்டம் 

அறத்துள் ஒன்று 2459 
எரியின் வட்டம் ஏனம் - பன்றி 

445 
இருளின் வட்டம் 

2396 

எழுத்தின் சாரியை 1818 
ஏழு மேகம் - புட்கலம் 

ஏனல் - செந்தினை 

779 
ஆவணி 

தினைப்புனம் 

995 
புட்கலதரணி 

ஏனாதியர் - மந்திரிதந்திரி 188 
சதாகதி 

ஏனை - ஓர் இசை விகற்பம் 
சலநிதி 

1867 
சகல வருணி 

இடைச் சொல் 
நீலி 

2394 ஒழிபு 

2168 
ஏற்றம் - துணிவு 

ஐ - வேற்றுமை 

1819 
நினைவு 

ஐங்கணைக் கிழவனை ஆர்வ 
வலித்தல் 

2138 

மொடு நோற்றல் 
ஏற்றமொழி - தோற்றம் 

பெண்பாற்பிள்ளைப் 
சொன்மாலை 

1789 பாட்டுவகை 

2469 
ஏற்றல் - எதிர்ந்து பொருதல் 

ஐங்கரன் - கணபதி 

6 
கோடல் 

1973 

ஐதெனல் - விரைவுக் குறிப்பு 
ஏற்றின் பல் பெயர் 

1588 
இடபராசி 

69 

ஐந்தாம் பக்கம் - பூரணை 128 
ஏற்று வாகனன் - சிவன் 

2 

ஐந்திணை - அன்புடைக் 
ஏற்றை - பகடு 479 

14 : 0 
நந்தின் ஆண் 

509 

குறிஞ்சி 
ஏறல் - இவர்வு 

1939 

முல்லை 
ஏறாளர்- தறுகண்ணாளர் 

272 

நெய்தல் 
ஏறு - இடபராசி 

69 மருதம் 

2345 
அச்சுவதி 

80 

ஐந்து புலன் - சுவை 


காமம் 


பாலை 


தி -81 


1002 


திவாகரம் 


ஒளி 


படைத் தொழில் வாணர் 
று 

மருத்துவம் செயுதர் 
ஓசை 

நிமித்தகாரர் 

2451 
தாற்றம் 

2457 ஐம்பொறி - மெய் 
ஐந்து வாயில்- மெய் 

வாய் 
வாய் 

கண் 
கண் 

மூக்கு 
மூக்கு 

செவி 

2363 
செவி 2457 ஐம்முகன் -சிவன் 

2 
ஐப்பசி - அச்சுவதி 80 ஐம்மை வடிவு - அடர் 

1352 
ஐம்பால் - பெண்மயிர் 

390 ஐயம் - இரப்போர் கலம் 1319 
முடி 

அனுமானம் 
கொண்டை 

ஆசங்கை 
குழல் 

கொல் 
பனிச்சை 

மானுதல் 

1461 
சுருள் 

2354 பிச்சை 

1634 
ஐம்பால் வகை ( பால் ஐந்து ) 

பலி 

2228 
-ஒருவன் 

கடி 

2282 
ஒருத்தி 

ஓர் அலங்காரம் 2453 
பலர் 

முப்பத்திரண்டு அறத்துள் 
ஒன்று 

ஒன்று 

2459 
2359 ஐயர் - அருந்தவர் 

160 
ஐம்புலனடக்கம் - சாத்து 

ஐயவி - கடுகு 

764 
விககுணம் 

2309 ஐயறிவு உயிர் -உற்றறி 
ஐம்பெருங் குழு 

புலன் 
ஆமாத்தியர் 

நா 
புரோகிதர் 

மூக்கு 
சேனாபதியர் 

கண் 
தூதர் 

செவி அறிவு உடையது 
சாரணர் 2361 

2465 
அமைச்சர் ஐயன் - தந்தை 

310 
புரோகிதர் 

ஐயனார் - காரி 
சேனாபதியர் 

கோழிக்கொடியோன் 
தூதர் 

சாத்தன் 
சாரணர் 

2451 
சாதவாகன் 

10 
ஐம்பெரும் பூதம்- நிலம் 

ஐயானனம் -சிங்கராசி 

72 
நீர் 

ஐயுற்றசொல் - எவன் 
நெருப்பு 

என்னை 
காற்று 

கொல் 
ஆகாயம் 2457 

1822 
ஐம்பேர் உறுதிச் சுற்றம் 

ஐயை - பகவதி 

23 
நட்பாளர் 

தலைவி 

279 
அந்தணாளர் 

ஐவகை உண்டி - கடித்தல் 


பல 


யாது 


சொற்பொருள் அகராதி 


1003 


கன்று 


504 
1703 
273 
273 
337 
274 
1420 
1575 
1815 
1819 
1485 

898 
1398 
1421 


பருகல் 
விழுங்கல் 

ஒட்டல் -உடன்படல் 
நக்கல் 

ஒட்டலர் - பகைஞர் 
எடுத்துச்சுவைத்தல் 2355 ஒட்டார் - பகைஞர் 
ஐவகை உலோகம் - பொன் 

ஒட்டு - படைவகுப்பு 
வெள்ளி 

ஒட்டுநர் - மேவிநர் 
செம்பு 

ஒட்பம் - முதுக்குறைவு 
இரும்பு 

ஓடித்தல் - வளைத்தல் 
ஈயம் 

1026 ஒடு - உடனிகழ்வு 
ஐவகைக்கேள்வி 

2328 வேற்றுமை 
அறம் , பொருள் , இன்பம் , ஒடுக்கம் - கூம்புதல் 
வீடு என்னும் திறம் தெரிநாற் ஒடுவை -உடுப்பை 
கேள்வியுடன் அந்நான்கினும் ஒண் - அழகு 

ஒழுகலாறுகளைத் ஓண்மை - அறிவு 
தெரிந்து கேட்பது . 

அறிவு 
ஐவகைத்தாயர் 

ஒழுங்கு 
-பாராட்டும்தாய் 

நன்மை 
ஊட்டும் தாய் 

மிகுதி 
முலைத்தாய் 

ஒத்தல் - நடு 
கைத்தாய் 

உறழ்வு 
செவிலித்தாய் 2364 நேர்தல் 
ஜவகை வண்ணம் - செம்மை 

தேர் 
கருமை 

ஒப்பனை- அணிதல் 
பொன்மை 

அலங்கரித்தல் 

கைசெய்தல் 
வெண்மை 

1384 புனைதல் 
ஐவகைவினாவகை 

பொற்பு 
அறியான் வினாதல் 

மண்ணல் 
அறிவொப்புக்காண்டல் 

மிலைதல் 
ஐயம் அறுத்தல் 

வனை தல் 
அவன் அறிவுதான் காண்டல் 

வேய்தல் 
மெய்யவற்குக்காட்டல் 

ஒப்பு - கட்டழகு 
2357 

உவமானம் 
ஐவனம் - மலைநெல் 

772 

செத்து 
ஐவிரல் - அத்தம் 

மானுதல் 

ஒய்யல் - உயர்தல் 
ஒக்கல் - உ.றவு 

275 ஒருகட்பறை - மொந்தை 
ஒக்கலை - மருங்குற்பக்கம் 354 ஒருங்கியநிலை - ஓர் 
ஒசித்தல் - வளைத்தல் 1575 அலங்காரம் 
வெறுப்பு 

157் ஒருங்கு - உடங்கு 
உயர்தல் 

1577 ஒருசார் - அதிகப்புலமை 
ஒட்டகம் ( பெண் ) -பெட்டை 458 அம்பர்ச்சேந்தனில் 


1482 
1013 
2115 
2195 
2281 


பசுமை 


1557 
1397 
1554 
2036 
2169 
1577 
1234 


2458 
1705 


1004 


திவாகரம் 


273 
2045 
274 


1900 


125 
1587 

38 


பன்றி 


யானை 


உதவிப்பொறைசாற்றும் ஒல்லார் - பகைஞர் 

2077 ஒல்லுதல் - சீர் 
ஒருசார்விலங்கு - ஆற்றி 

ஒல்லுநர் - மேவினர் 
உயிர் 

2466 ஒல்லெனல் - அனுகரண 
ஒருசிறைவீடு - துச்சில் 972 

வோசை 
ஒருத்தல் - யானை 

414 ஒல்லை -சிறுபொழுது 
விலங்கேறு 

473 விரைவு 
உழை 

ஒலி- காற்றின் பெயர் 
எருமை 

அரவம் 
கரடி 

ஆகுலம் 
கவரி 

ஓசை 

ஓதை 
புல்வாய் 

ஓல் 
புலி 

கம்பலை 
மரை 

கர்ச்சனை 

476 கோடணை 
ஒருதலைக்காமம் - கைக்கிளை 

நாதம் 
1428 

புலம்பல் 
2254 

ஆரவாரம் 
ஒருபலம்- தொடி 

1547 சிலம்பு 
1970 

ஞெள்ளல் 
ஒருபொருட்பாட்டு -சித்திர 

குரை 
கவி 

2336 

ஆலுதல் 
ஒருமரப்பெயர் - நாகம் 2071 

ஒலித்தல் - அரற்றல் 
காஞ்சி 

2125 

அழுங்கல் 
ஒருமரம் ஒருபெயர்-வரைவு 

இசைத்தல் 
இல 

717 

இமிழ்த்தல் 
ஒருமுறையாலன்றிக் 

இரங்கல் 
கலந்தவேறுபொருள்களும் 

இரட்டல் 
ஒருபொதுப்பெயரின் 

ஏங்கல் 
கீழ்வருவது- படலம் 1840 

கம்பலை 
ஒருவகையானமணிகளை 

கலித்தல் 
வரிசைப்படவைப்பது போல கறங்கல் 
ஓர் இனமான பொருள்களை கனைத்தல் 
ஒன்றாக அமைப்பது - ஓத்து 

சிலம்பல் 

1839 சிலைத்தல் 
ஒருவரின் ஒருவர் வென்றி மிகுதி 

சும்மை 
பெறுவன -வாகை 2283 

தழங்கல் 
ஒருவல் - நீங்குதல் 

1610 துவைத்தல் 
ஒல்கல் - தளர்தல் 

1679 

விம்மல் 
ஒல்லல் -முடிவிடம் 

1584 பாடு 
கூடல் 

1738 

விம்மல் 
ஒல்லாமை - இகழ்ச்சி 

1462 கலித்தல் 


1896 
1899 
2047 
2165 
2181 
2191 


1895 
1952 
2033 
2055 


சொற்பொருள் அகராதி 


1005 


தெவிட்டல் 
ஒலியல் - மாலை 


ஒழித்தல் - கொல்லுதல் 
ஒழிபு - ஏனை 
ஒழிபொருள் - எச்சில் 

மிச்சில் 
ஒழுக்கம் - வழி 


கை 


இயல்பு 
கையாறு 


சரிதை 


செயல் 
நடை 
நிழல் 
மாலை 

திணை 
ஒழுக்கம் முதலாம் அறத் 

துறை - வாகை 
ஒழுக்கம் முதலாம் தவம் 

வாகை 
ஒழுகல்- நீளம் 

உறை 
ஒழுகலாறு - கையாறு 
ஒழுங்கு - நிரை 

ஒண்மை 
ஒள்ளியோன் - சுக்கிரன் 
ஒளி - வானமீன் 

கண் புலனறி கருவி 
இலக்கம் 
எல் 
ஒளிர் 
கதிர் 
கானல் 
கிரணம் 
கெழு 
சுடர் 
சேடி 
தாமம் 


2113 

நீமம் 
841 வாமம் 
886 வாள் 
1651 விரியல் 
2168 வில் 
வெயில் 

1394 
1131 புகழ் 

1788 
1007 தாமம் 

1918 
1493 பகல் 

1977 
காழ் 

1998 
சுடர் 

2076 
விளக்கு 

2259 
வில் 

2261 
எல் 

2262 
வாள் 

2283 
1743 ஒளிர் - ஒளி 

1394 
2002 

ஒளிர்தல் - ஒளிவிடுதல் 1395 

ஒளிவிடுதல் - அலங்கல் 
2283 அவிர்தல் 

இமைத்தல் 
2283 இலங்கல் 
1374 ஒளிர்தல் 
1907 சுடர்தல் 
1494 தயங்கல் 
1137 

நகுதல் 
1482 வயங்கல் 

1395 
62 பிறழ்தல் 

2020 
108 ஒற்கம் , வறுமை 

1476 
409 ஒற்றர் ( ஒற்று ) -உசா 
சாரணர் 

228 
ஒற்று - வேய் 

1622 
ஒற்றுதல் -உறுத்தல் 1706 
ஒற்றுப் பெயர்த்தல் -சித்திர 
கவி 

2336 
ஒற்றுமை - குறிக்கோள் 1621 
ஒற்றுவினை - வேய் 

2065 
ஒற்றெழுத்து - புலுதம் 

மெய் 
விராமம் 

1857 
ஒற்றைக் கொம்பன் 
கணபதி 

6 
ஒறுத்தல் - அலைப்பு 1672 
ஒன் - சாரியை 

1816 


துளக்கம் 


நகை 
நிலவு 
நிழல் 


1003 


திவாகரம் 


ஒன்பது - நவம் 

1946 

2155 
ஒன்றற்கமைந்த பலவுறுப்பு 

கலப்பை 
கலனை 

1259 
ஒன்று - வீடுபேறு 

2186 

2506 
பத்து 

2506 
ஒன்று நா - மேவினர் 

274 
ஒன்றோடு ஒன்றை ஒப்பு 

உறுத்தல் - உவமம் 1556 
ஒன்னார் - பகைஞர் 

273 


ஏகம் 


மலை 


மாலை 


வினா 


மலை 


ஓதம் - கடல் 

878 
கடற்றிரை 

879 
ஓதல் - சொல் 

1773 
ஓதன்மையாடல் - பாட்டம் 1837 
ஓதனம் - சோறு 

1095 
ஓதி - பெண்மயிர் 

350 

856 
கல்வி 

1824 
அன்னம் 
மாதர் மயிர் 

2044 
ஓதிமம் - அன்னம் 

588 
ஓதுவார்க்கு உணவு 
முப்பத்திரண்டு அறத்துள் 
ஒன்று 

2459 
ஓதை - மதில் 

986 
ஒலி 

1896 
ஆரவாரம் 

1899 
ஓந்தி - எழிலி 

கோம்பி 
தெண்டு 

467 
ஓம்பல் - பாதுகாத்தல் 1630 
ஓமம் - வேள்வி 

1629 
ஓமவிறகு - சமிதை 

1081 
ஓய்தல் - நுண்மை 

1375 
ஓர் இசைவிகற்பம் - ஏன 1867 
ஓர் இடைச்சொல் -உறை 1907 
ஓர்தல் - ஆராய்தல் 

1619 
ஓர்தல் ( ஓர்ப்பு ) - கடைப்பிடி 

குறிக்கோள் 
தேற்றம் 

1791 
ஓர் நாள் -மூலம் 

2174 
ஓரறிவுஉயிர் - உற்றறி 
புலன் ஒன்றேஉடையது 

2461 
ஓ.ரி - ஆண்மயிர் 

389 
பிறமயிர் 

392 
நரி 

452 
இகலன் 

453 
முசு 

462 
ஆடவர்மயிர் 
முசு 

2151 
ஓரினத்து எழுத்தால் 


னை 


ஓ - அதிசயம் 
இரக்கம் 

1440 

1821 
ஓக்கம்.உயர்ச்சி 

1014 
எழுதல் 

1719 
ஓகை - உவகை 

1465 
ஓங்கல் - மூங்கில் 

703 

856 
உயர்ச்சி 

1369 
ஓச்சல் - எறிதல் 

1653 
ஓச்சை - வறையல் 

1110 
ஓசை - செவிபுலனறி 

409 

1896 
கம்பலை 

1980 
இழும் 

1939 
வண்ணம் 

2147 
ஓட்டம்-உதடு 

73 
ஓடம் - தோணி 

1282 
ஓடல் - இரிதல் 

நெறிதரல் 
பாறல் 

1593 
ஓடை - உலவை 

695 
வாவி 

895 
பட்டம் 

1211 
ஓத்து - ஒருவகையான 

மணிகளை வரிசைப் பட 
வைப்பது போல ஓர் 
இனமான பொருள்களை 
ஒன்றாக அமைப்பது 1839 


கருவி 
ஒலி 


சொற்பொருள் அகராதி 


1007 


வகை 


உயர்ந்தபாட்டு 

வரநதி 

16 
சித்திரகவி 2333 கச்சபம் - ஆமை 

613 
ஓரை - பாங்கி 

829 கச்சம் - அளவை 
மக்கட்கூட்டம் 

341 கடன் 

1417 
மகளிர் விளையாட்டு 1561 

கச்சில்சுரிகைகாமுறப் புனைதல் - 
இராசிக்கூறு 

பன்னிரண்டாம் ஆண்டுவரை 
கூட்டம் 

ஆண்பாற்பிள்ளைப்பாட்டு 
மகளிர்விளையாட்டு 2121 

2465 
ஓரொருபுலன் வழி இறக்கும் 

கச்சின்கடை - சார்வாரம் 1 29 
உயிரின் வகை 

2473 கச்சு - வம்பு 

2006 
ஓல் - ஒலி 

1896 பட்டிகை 

2040 
ஓலை - இலை 

736 கச்சோலம் - வாசம் தரும் 
ஓலைக்குடை 

1290 பண்டம் 

763 
மாழை 2000 கசடு - மாசு 

1392 
ஓலைக்குடை - ஓலை 

1290 குற்றம் 

1489 
ஓவர் - பாடற்கீழ்மக்கள் 214 

கசிதல் - அழுதல் 

1580 
ஓவியம் -சித்திரம் 

1342 கசிவு - வருத்தம் 

1480 
ஓவியர் -சித்திரகாரர் 199 கசை - மெய்புகுகருவி 

1175 
ஓளி - நிரை 

1137 கருவி 

2123 
ஓனம் - எழுத்தின்சாரியை 1818 கஞ்சகாரர் - கன்னார் 

20 ) 
ஔசனசம் - பதினெட்டு 

கஞ்சம்-கஞ்சா 

746 
உபபுராணத்துள் 

தாமரை 

825 
ஒன்று 

2454 வெண்கலம் 

1040 

கஞ்சனம் - அப்பவகை 1:07 
க - கைக்கிளை எழுத்து 1886 

122 
ககம் - பறவைப்பொதுப் 

கஞ்சா -கஞ்சம் 
பெயர் 567 குல்லை 

746 
ககனம் - ஆகாயப்பெயர் 37 பேதவகைக்கள் 1123 
காடு 

713 கஞ்சி - காடி 
கங்கனம் - கடகம் 

1114 
தொடி 

1206 கஞ்சிகை- இடு திரை 1336 
கங்கபத்திரம் - அம்பு 1146 கஞ்சுகம் - சட்டை 

1335 
கங்கம் -பருந்து 

542 கஞறல் -சினக்குறிப்பு 1438 
கங்காதரன் -சிவன் 2 பொலிவு 

1478 
கங்காளம் - முழுவெலும்பு 405 நெருங்குதல் 

1391 
கங்காளன் - சிவன் 

2 எழுச்சியின் மிகுதி 1718 
கங்கு - வரம்பருகு 

1002 கஞறுதல்- நெருங்குதல் 1591 
கங்குல் - இரவு 

116 கட்கம் - வாள் 

1154 
கங்கை - சானவி 

கட்சி - காடு 

713 
சுரநதி 

கூடு 

975 
திரிபதகை 

துயிலிடம் 

979 
பகீரதி 

காடு 
மந்தாகினி 

கூடு 

2148 


கண்ணாடி 


மோழை 


1008 


திவாகரம் 


53-1 
1573 
1647 


கட்டில்- அரி 

பரியங்கம் 
பாரி 


1271 
1740 
1773 
1206 
1346 
1760 


கட்செவி - பாம்பு 
கட்டல் - களவு 

களைதல் 
அசைத்தல் 
ஆப்பு 
ஆர்த்தல் 
இமிழ்த்தல் 
சிமிழ்த்தல் 
சுருக்கல் 
தொடர்தல் 
தொடுத்தல் 
பிணித்தல் 
யாத்தல் 
யாப்பு 
விசித்தல் 

வீக்கல் 
கட்டழகு - அணி 

எழில் 
ஏர் 
ஒப்பு 
கவின் 
காமர் 
காரிகை 
தையல் 
தோட்டி 
பொற்பு 
மஞ்சு 


1682 


மஞ்சம் 
கட்டு- காவல் 
கட்டுரை - சொல் 
கடகம் - கங்கனம் 

வட்ட வடிவு 

கூத்து விகற்பம் 
கடத்தல்- அகறல் . 

இகத்தல் 
உகளுதல் 
குதித்தல் 
குப்புறல் 
தத்தல் 
தாண்டல் 
தாவுதல் 
நீடுதல் 
வாவுதல் 
போகல் 
செலுத்துதல் 
இறத்தல் 

கழிதல் 
கடம் - யானைமதம் 

காடு 
மலைப்பக்கம் 

குடம் 
கடம்பல் - குமிழ் 
கடம்பன் - முருகன் 
கடம்பு - கதம்பம் 

நீபம் 

விசாலம் 
கடமை - கன்று 

குழவி 
கடல் - அத்தி 

அம்பரம் 
அம்புராசி 
அலை 
அளக்கர் 
ஆர்கலி 
ஆழி 
உததி 


1585 
1586 
1506 
2160 
2160 
513 
713 
862 
1311 
667 

7 


மாமை 


1397 

74 


675 
504 
505 


யாணர் 
வகுப்பு 
வனப்பு 
வாமம் 

விடங்கம் 
கட்டளை - துலாராசி 

உரை அறிகருவி 
நிறை அறிகருவி 

பிறவின ஒப்பு 
கட்டளைக் கலித்துறை 

காரிகை 
கட்டி - சருக்கரை 

அகம கிழ்ச்சி 
கட்டிப் பொன் - மாழை 
கட்டியம் - மாவட்டணம் 


2107 


1941 
1120 
• 1464 
2000 
1178 


1009 


சொற்பொருள் அகராதி 


புணரி 


உப்பு 
உவரி 
உவா 
ஓதம் 
கார் கோள் 
சக்கரம் 
சமுத்திரம் 
சலதி 
சலநிதி 
சாகரம் 
சிந்து 
நரலை 
நேமி 
பரவை 
பாராவாரம் 
புணரி 
பெருநீர் 
பௌவம் 
மகராலயம் 
முந்நீர் 
வாரம் 
வாரி 
வாருணம் 


புணரி 


பெயர் 

28 
கடவுளர் பொதுப் பெயர் 

தீர்த்தர் 
பகவர் பட்டாரகர் 
பண்ணவர் 
புங்கவர் 

29 
கடவை - ஏணி 

1273 
கடற்கரை - பாராவாரம் 
வேலை 

881 
வேலை 

2126 

2221 
கடற்சார் நிலன் - தெய்தல் 2230 
கடற்சார்பில் மலைச்சார்பில் 

தான் எழு நன் மரச் 

சோலை - கானல் 2170 
கடற் சார்பு - நெய்தல் நிலம் 918 
கடற்சேர்ப்பன் - நெய்தல் 
நிலத்தலைவன் 

303 
கடற்றிரை - ஓதம் 

879 
கடற்றுயின்றோன் - திருமால் 3 
கடறு - காடு 

713 
அருநெறி 

1008 
கடன்.கச்சம் 

1417 
குடியிறை 

1715 
இறை 

2117 
கடா - எருமையாண் 

432 
கடாவல் - வினாவல் 

1806 
கடி - பேய் 

86 
புதுமை 

1501 
மணம் 

1540 
புது மணம் 

1564 
கைப்பற்றல் 

1565 
காவல் 

1740 
கந்தம் 

1988 
அச்சம் 
ஐயம் 
கரிப்பு 
காப்பு 
கூர்மை 


வீரை 


வெள்ளம் 
வேலாவலயம் 
வேலை 

878 
அம்பரம் 

2005 
அளக்கர் 

2008 
வாரி 

2057 
வேலை 

2126 
புணரி 

2221 
பரவை 

2225 
அரி 

2266 
திருப்பொறிவகை 2472 
கடல் வண்ணன் - திருமால் 3 
கடலர்- நெய்தல் நில 
மக்கள் 

300 
கடவுள் மூர்த்தி - அருகன் 1 
கடவுளர் - தேவர் பொதுப் 


தி -62 


திவாகரம் 


1010 


சிறப்பு 
புதுமை 
பேய் 
மணம் புணர்வு 
மிகுதி 
முன்றேற்று 
வரைவு 
வாசம் 
விரைவு 

விளக்கம் 
கடிகை- நாழிகை 

கண்டம் 
கள் 
சமயம் 
நாழிகை 

வேகம் 
கடிகைமாக்கள் -எட்டர் 

மங்கலப்பாடகர் 
கடிஞை - இரப்போர் கலம் 
கடிதடம் - அல்குல் 
கடிந்தோர் - அருந்தவர் 
கடிப்பகை - கடுகு 

கடிப்பதம் - கெண்டி 
கடிப்பிணை - காதணி 
கடிவை - யானை 
கடினம்- கொடுமை 
கடு-நஞ்சு 

முள் 
நஞ்சு 
கடுமரம் 
விடம் 

காரி 
கடுக்கை - கொன்றை 
கடுகம் - காழ்த்தல் 
கடுகல் - விரைவு 


முளரி 


கடுமரம் - அரிதகி 

863 
கடு 

1969 
கடுமுள்-ஆயுதப்பொது 1170 
கடுமை - மிகுதி 

1368 
கொடுமை 

1446 
வேகம் 

1749 
கடுவன் - ஆண்பூனை 455 
குரங்கு 

459 
முசு 

462 
2282 விலங்கேறு 

473 
110 குரங்கின் ஏறு 

482 
1302 கடை - இடப் பகுதி 

1023 
ஆபரணத்தின் கடைப் 
புணர்வு 

1202 
கடைக்குளம் - உத்திராடம் 100 
2131 கடைக் கூழை - கூழை 
சூழ்தல் 

836 
264 கடைக்கொள்ளி- அலாதம் 
1319 உற்கம் 
352 

1083 
180 கடைசியர் - மருதநிலப் 
764 பெண்பெயர் 

805 
1283 

கடைஞர் - மருதநிலமக்கள் 304 
1209 

கடைதல்- கவர்தல் 
414 

குடைதல் 
1446 ஞெலிதல் 

1665 
538 கடைப்படுதானம் 

2315 
721 கடைப்பிடி - மறவாக் 
1126 கடன் 

1469 
ஓர்தல் 

1791 
1969 கடைப்புணர்வின் தூக்கம் 
2247 -தொங்கல் 
641 நிதியம் 

1203 
1544 கடைமீன் - இரேவதி 

106 
1587 கடையதெழுஞ்சனி - உத்திரம் 91 
1 கடையம் - அயிராணி 
யாடல் 

1757 
1589 கடையனல் 
வடவாமுகாக்கினி 

46 
764 கண் - அக்கி 
1154 

அம்பகம் 
1554 கோ 
275 

தாரை 


கடுகல் ( கடுப்பு ) - கவனம் 

துரிதம் 
கடுகு -ஐயவி 

கடிப்பகை 
கடுத்தலை - வாள் 
கடுப்பு -உவமானம் 
கடும்பு - உறவு 


சொற்பொருள் அகராதி 


1011 


நயனம் 

தொடர்பானவை 
நாட்டம் 

யானைமணி 

1223 
நேத்திரம் 

கண்ணல் - கருதுதல் 

1423 
நோக்கம் 

கண்ணறை- அகலம் 

1876 
பார்வை கண்ணன் - திருமால் 

3 
விலோசனம் 

கண்ணாடி - ஆடி 
விழி 

383 

ஆதரிசனம் 
ஒளிபுலனறி கருவி 409 

கஞ்சனம் 
மூங்கில் 

703 

தருப்பணம் 
இடப்பகுதி 

1023 படிமக்கலம் 

1222 
பெருமை 

1363 

முப்பத்திரண்டு அறத்துள் 
வேற்றுமை 

1819 ஒன்று 

2459 
கண்டகம் - முள் 

721 

கண்ணாளர் - அக்கசாலையர் 
வாள் 

1154 

அறிவர் 
சுரிகை 

கம்மியர் 
மூள் 

கொல்லர் 
வாள் 

1972 சிப்பியர் 
கண்டகர் - கீழ்மக்கள் 

238 

தபதியர் 
கண்டசருக்கரை -உண்டை 

புனைவர் 
கண்டம் 

யவனர் 
பாளிதம் 

வித்தகர் 
புல்லகண்டம் 1121 வித்தியர் 

200 
கண்டம் - கழுத்து 369 கண்ணி - மாலை 

841 
நாடு 855 கண்ணுதல் -சிவன் 

2 
கண்டசருக்கரை 1121 கருத்து 

1422 
மெய்புகுகருவி 1175 கண்ணுள் - கூத்து 

1752 
கண்ணுளர் - கூத்தர் 

285 
துண்டம் 

1302 கண்ணேணி - மால்பு 1274 
இடுதிரை 

1336 மால் 

1924 
கழுத்து 

கண்ணோட்டம் - கேண்மை 
திரை 

நயம் 
துண்டம் 

நாகரிகம் 
தேயம் 

புணர்வு 

1441 
மெய்புகுகருவி 

கண்படை - துயிறல் 1572 
வாள் 

1971 கண்மருந்து - முப்பத்திரண்டு 
கண்டல் - தாழை 

705 அறத்துள் ஒன்று 2459 
கண்டறை - கற்புழை 867 கண்வரி - அரி 

2266 
கண்டிகை - பதக்கம் 

1200 கண்வளர்தல் - துயிறல் 1572 
முலையணிவடம் 1201 கணக்கன் -புதன் 

80 
கண்டீரவம் -சிங்கம் 

411 கணக்காயர் - நூலுரைப் 
கண்டுதி- தினவு 1668 போர் 

188 
கண்டூரம் -காஞ்சொறி 

809 கணக்கில் ஓர்குணிப்பு 
கண்டை - கைம்மணித் 

பல்லம் 

2188 


கடிகை 


திவாகரம் 


1012 


நானம் 


கணக்கு - எண் 

கத்து - சந்து 

898 
எழுத்து 

1854 கத்தூரி- துருக்கம் 
கணபதி - ஆகுவாகனன் 

நரந்தம் 
ஐங்கரன் 

நாவி 
ஒற்றைக்கொம்பன் 
பாசாங்குசதரன் 

மறி 
யானைமுகவன் 

மறுவி 
விநாயகன் 6 மான் மதம் 

458 
கணம் - பேய் 

36 மான்மதம் 

1057 
மாத்திரை 

131 கதம் -சினம் 

1437 
திரண்டோர் 177 கோபம் 

1581 
விலங்கின் கூட்டம் 512 கதம்பம் - கடம்பு 

675 
திரட்சி கதலி - வாழை 

706 
வட்டம் 

2219 துகிற்கொடி 
கும்பியினும் மும்மடங்கு 

வாழை 

2029 
கொண்டது 2500 கதலிகை - கொடி 

1337 
கணவம் - அரசு 637 சிறுகொடி 

1338 
கணவன் - மணவாளன் 317 

கதவிற் செறிதாள் - சீப்பு 1267 
காதலன் 

331 

கதவினுள் வாசல் 
துணைவன் 

333 ( வாயிற்புகுபெரும் புழை ) 
கணவீரம் - அலரி 

753 -புதவு 

992 
கணி - வேங்கை 

674 

கதவு - கவாடம் 
கணிகை- பொதுமாதர் 

284 

புதவு 
கணிச்சி - மழு 

1141 வாரி 

1266 
உளிக்கருவி 

காவல் 

1740 
தறிக்கருவி 

1165 வாரி 

2057 
கூற்றின்படை 2481 கதழ்வு -பெருமை 

1363 
கணித்தல் - வரையறுத்தல் 1623 

மிகுதி 

1868 
கணிதம் - கரணம் 1525 

1587 
1855 

சிறத்தல் 
கணை - பூரம் 

90 விரைவு 

2106 
அம்பு 

1146 கதித்தல் -எழுச்சியின் 
திரள் வடிவு 

1348 மிகுதி 

1718 
திரட்சி 

கதிர்- குரல் 

783 
பகழி 2243 

1394 
கணைக்கட்டு -புதை 2030 

குரல் 

2240 
கணைக்கால் - சங்கம் 348 கதிர்த் தொகுதி மயிர்த் 
கணைக்கால் - ( கணையப் 

தொகுதி போல்வன - 
படைக்கலம் ) -எழு 

கற்றை 

1361 
பரிகம் 1160 கதிர்மகன் - சனி 

63 
எழு 1234 கதிரம் - கருங்காலி 

653 
கத்தவம்- கழுதை 443 கதிரவன் - அருக்கன் 

57 
கத்திகை - மாலை 

841 கனலி 

1991 


விரைவு 


எண் 


ஒளி 


சொற்பொருள் அகராதி 


1013 


ஒலி 


கதிரொளி - கானல் 

2170 கப்பணம் - கைவேல் விகற்பம் 
கதுப்பு - கபோலம் 

1152 
கவுள் 

கபாலம்- தலையோடு 404 
கொடிறு 382 கபாலமூர்த்தி - சிவன் 

2 
பெண்மயிர் 390 கபிலம் - குரால் நிறம் 

1387 
மைந்தர்மயிர் 

391 கபிலை - பசுவின் பெண்பால் 428 
கது மெனல் - விரைவுக் 

கபோதம் - புறா 

558 
குறிப்பு 1588 கதுப்பு 

382 
கதுவாய் - வடுப்படுதல் 1667 கம்பணை - மருதநிலம் 922 
கதை - தண்டாயுதம் 1161 கம்பம் - தூண் 

1260 
எழுத்தினோசைச் சொல் 

நடுக்கம் 

1628 
1772 கம்பலம் - செவ்வாடை 1325 
காரணச்சொல் 

1803 மேற்கட்டி 

1333 
2032 

கம்பலை - அச்சம் 
காதை 

1484 
கந்தம் - இந்திரியம் 

408 துன்பம் 

1487 
761 
கருணைக்கிழங்கு 

ஒலித்தல் 

1895 
கிழங்கு 791 

1896 
மணம் 

1540 அச்சம் 
கடி 

இன்னாங்கு 
கிழங்கு 

ஓசை 
புலன் 1968 நடுக்கம் 

1980 
வம்பு 

2006 கம்பளர் - மருத்நிலமக்கள் 304 
கந்தர்ப்பன் - காமன் 8 கம்பு - சங்கு 

606 
கந்தரம் - மேகம் 

146 கம்புள் - சம்பங்கோழி 576 
கழுத்து 

369 கம்மியர் - கண்ணாளர் 200 
மலைமுழை 

865 தொழில் செய்வோர் 219 
கழுத்து 

கமகன் 

2331 
மலைமுழை கமடம் - ஆமை 

613 
மேகம் 

2013 கமண்டலம்- கரகம் 
கந்தருவம் - இசைப்பாட்டு 1866 காண்டகம் 
கந்தன் - முருகன் 

7 குண்டிகை 

1285 
கந்தி - கமுகு 699 கமர்- வெடிப்பு 

872 
கந்தித்தல் - மணத்தல் 1541 கமலக்கண்ணன் - திருமால் 3 
கந்திருவர் - கின்னரர் 

கமலத்தோன் ஆயுள் - 
தந்திரர் 

கற்பம் 

2245 
வீணைவல்லவர் 34 கமலம்- நீர் 

54 
கந்து - சந்து 398 கமலம்- தாமரை 

825 
1260 கமலயோனி - பிரமன் 

4 
பற்றுக்கோடு 

1513 கமலை - திருமகள் 
கந்துகம் - குதிரை 419 கமழ்தல் -மணத்தல் 

1541 
குறுநிலமன்னர்குதிரை 424 கமுகு - கந்தி 
பந்து 

1300 
கந்துள் - கரி 1084 

69 


தூண் 


18 


பூகதம் 
பூகம் 


1014 


திவாகரம் 


எண் 
எண் 


புறவயிர மரம் 

725 கன்னல் 
கய - பெருமை 

சிரகம் 

1312 
மென்மை 

2159 கன்னல் 

1994 
கயக்கு - சோர்வு 1708 

2087 

சிரகம் 
கயம் - யானை 414 கரடம்- கவுட்சுவடு 

519 
வாவி 

895 கரடி - உளியம் 
903 

எண்கு 
ஆழம் 
இளமை 

1510 

குடாவடி 
பல்லம் 

451 
ஆழம் 

ஒருத்தல் 

476 
நீர் 

பல்லம் 

2166 
யானைக் கன்று 2074 

கரடு - காலடி மிசைத்திரள் 347 
கயமுனி - யானைக்கன்று 417 

கரணம்-இந்திரியம் 

408 
கயவர் - கீழ்மக்கள் 

238 
கணிதம் 

1525 
கயவாய் - கரிக்குருவி 

555 

கூத்து விகற்பம் 1760 
கயவு - பெருமை 1363 

1855 
மிகுதி 

1368 
மேன்மை 

1379 

கல்வி 
களவு 

1573 

பல்வகை ஆடல் 
கயற்கொடி - பாண்டி 
யன்கொடி 

2489 

மனத்தின் பகுதி 
கயிரவம் - செவ்வல்லி 829 முதற் பொருள் துணைக் 
கயில் - பிடர் 

2046 
370 

காரணம் 
கரத்தல் - கரவு 

1636 
ஆபரணத்தின் கடைப் 

கரந்துறை கோள் 

2471 
புணர்வு 

1202 
கயிலையாளி -சிவன் 

கரந்துறை பாட்டு -சித்திர 
2 
கவி 

2336 
கயிற்றுவலை - சாலம் 1307 
கயிறு - நாண் 

கரந்தைப்பூ - நிரைமீட்டல் 2432 
கரப்பு - களவு 

1573 
பாசம் 

1306 கரபத்திரம் - ஈர்வாள் 

1155 
பாசம் 

2144 
கரம் - கை 

862 
கயினி - அத்தம் 

92 
குடியிறை 

1715 
கலன் கழி மகளிர் 281 

1818 
கர்க்கடகம் - நண்டு 

எழுத்தின் சாரியை 
614 

1006 

கரம்பை - முசுநிலம் 
கர்க்கடகராசி ( கர்க்கடகம் ) 

கரமாறு - கழுதை 

443 
-அலவன் 

கரவடம்-களவு 

1573 
களவன் 
கரவடர் - கள்வர் 

242 
குளிரம் 

கரவாளம் - வாள் 1154 
ஞெண்டு 
கரவீரம் - அலரி 

753 
கரவு - கரத்தல் 

1636 
மதி 

71 கரளம் - நஞ்சு 

538 
கர்ச்சனை - ஒலி 1896 கராம் - கன்று 

504 
கர்ப்பூரம் -பாளிதம் 

1056 முதலை 

596 
கரகம்- கமண்டலம் 

1285 ஆண் முதலை 

597 


நள்ளி 


சொற்பொருள் அகராதி 


1015 


கராவையம் - பதினெட்டு 

கன்றிய புலமை 

2026 
உபபுராணத்துள் 

கருடம் - பதினெண் 
ஒன்று 

2454 

புராணத்துள் ஒன்று 2453 
கரி - யானை 

414 கருடன் -உவணன் 
இருந்தை 

கலுழன் 
கந்துள் 

1084 

பன்னகவயிரி 
சாத்தாவின் ஊர்தி 2479 புள்ளரசு 
கரிக்குருவி ( கரிக்குரீ இ ) 

வயினதேயன் 

539 
கயவாய் 

அரி ஊர்தி 

2475 
வலியான் 

555 கருணை - இரக்கம் 

1427 
கரிகாடு - சுரம் 

கருணைக் கிழங்கு ( கருணை ) 
பொச்சை 

715 -கந்தம் 

761 
கரிணி - யானை 

414 கருத்து - இங்கிதம் 
கரித்தல் - கரில் 

2224 

உள்ளல் 
கரிப்பு - அச்சம் 

1484 

உன்னல் 
கடி 

2282 

எண்ணல் 
கரியவன் ( கரியன் ) 

ஏடல் 
களவன் 

253 

ஏமாப்பு 
கரியோன்.சனி 

63 

கண்ணுதல் 
கரில் - மரவயிரம் 

722 

குறிப்பு 
காழ்த்தல் 

1544 

சிந்தை 
கரித்தல் 

சேத்து 
காழ்த்தல் 

பேணல் 
கொடுமை 

2224 

மதம் 
கரு - சூல் 

533 

மெய்ம்மை 
சினை 

2132 

வன்மை 
கருங்காலி - கதிரம் 

653 

விரும்பல் 
கருங்காலி முதலியன . 

வினை 

1422 
உள்வயிரமரம் 724 

2036 
கருங்கிளி - கிள்ளை 

கருதல் - மதித்தல் 

1454 
கீரம் 557 

1964 
கருங்குரங்கு -- காரூகம் 

கருதலர் - பகைஞர் 

273 
461 

கருததுல் - கண்ணல் 
கருங்குவளை- இந்தீவரம் 

நுதலுதல் 
காவி 

புகறல் 

1423 
குவலயம் 

குறித்தல் 
நீலம் 

சுட்டல் 

1443 
நீலோற்பலம் 

கருந்தனம்- பொன் 

1025 
பானல் 

826 கருந்தாது - இரும்பு 

1043 
கருங்கை - கொன்றுவாழ் 

கருந்தினை - இறடி 

778 
தொழிலில் கன்றிய கருநந்து - நத்தை 

610 
தொழின்மை. 

கருநிலம் -மலையினும் 
வன் பணித் தொழிலின் 

நீரினும் வனத்திலும் 


செத்து 


உயர 


யூகம் 


1016 


திவாகரம் 


களம் 
கார் 
காளகம் 
காளம் 
காளிமம் 
நீலம் 
மஞ்சு 
மால் 


LOT 


கார் 
களம் 


மை 


1391 
1929 
1985 
1996 
2015 
1170 
1182 
1245 
1350 


கருவி - ஆயுதப் பொது 


கலனை 


யாழ் 
தொகுதி 


கசை 


கலனை 


வந்த மிகுதி நிலம் 928 
கரு நிறம் - மால் 

1924 
கருப்புவில் - காமன் 
காண்டம் 

158 
கருப்பு வில்லி - காமன் 

8 
கருப்பை - காரெலி 

471 
கரும்பாம்பு . இராகு 

65 
கரும்பிள்ளை - காக்கை 553 
கரும்பு - புனர்பூசம் 

86 
இக்கு 
கழை 
கன்னல் 

704 
வேழம் 

1962 
காமன் வில் 

2485 
கருமணல் - அறல் 916 

2118 
கருமத்தலைவர் (உள்படு 

கருமத்தலைவர் ) 
சாக்கை 
வள்ளுவன் 

189 
கருமபாகை - வேதத்தின் 

இருவகைப் பொருளில் 
ஒன்று 

1826 
கருமபூமி அறு நடை வகை 

-உழவு 
தொழில் 
வரைவு 
வாணிகம் 
விச்சை 
சிற்பம் 

2386 
கருமம் - தொழில் 

1558 
கருமம் செய் இடன் - களரி 1997 
கருமா - பன்றி 

445 
கருமுகை - சாதி 

சிறு செண்பகம் 
பித்திகை 

799 
கருமை - பெருமை 

1363 
ஐவகை வண்ணத்துள் 
ஒன்று 

1384 
அஞ்சனம் 
கருள் 
களங்கம் 


கவசம் 
தொகுதி 
தொடர்பு 
படைக்கலம் 
பல்லியம் 
பூண் 
மேகம் 
யாழ் 

2128 
கருவிப் புட்டில் - படையுறை 1173 
கருவூர் - வஞ்சி 

944 
கருள் - நல்லாடை 

1323 
கருமை 

1391 
கருனை - பதன் அமைத்துக் 
கரிக்கும் சிற்றுணவு 

1102 . 
கரேணு - பிடியானை 

416 
கரை - அணை 

கோடு 
கூலம் 
தீரம் 
பாரம் 
வரை 

882 
கரைத்தல் - ஆரவாரம் 1899 
கரை தல் - சொல் 

1773 
அழைத்தல் 

1799 


சொற்பொருள் அகராதி 


1017 


கலங்கற் புனல் - கலுழி 

விலங்கல் 
கலத்தல் - கலவி 


2239 
1213 


903 


1643 


புணர்ச்சி 
அளாவல் 


கூவுதல் 

மொழிதல் 
கரோடிகை - சிரமாலை 
கல் - உலம் 

சிலை 
கல்லகம் - மலை 
கல்லகாரம்- நீர்க்குளிரி 
கல்லியூரி - கல்லூரி 
கல்லூரி - கல்லியூரி 
கல்லெனல் - அனுகரண 

வோசை 
கல்லோலம் - புனற்றிரை 
கல்வி - அறிவு 

உறுதி 


868 
856 
824 
961 
961 


கலாவல் 

துழாவல் 
கலதி - சேட்டை 
கலந்தை - பெருமை 
கலப்பை - அலம் 


1723 

20 
1368 


கலனை 


படை 


கலை 


கேள்வி 
சால்பு 
கலை 


கரணம் 


கேள்வி 
கல்விச் செல்வி 
கல்வி தெரிதல் - இராசத 


குணம் 


கல்வி பயில் களம் - கழகம் 
கல்வியில் , படையில் , 

கொடையில் வெல்லு 
நர் அணி வாகை - 

வெற்றிப்பூ 
கலக்கம் - அழுதல் 

கலங்கல் 
கவனம் 
துருமம் 
புலம்பு 
முதிர்ப்பு 
வெதிர் 

வெறுப்பு 
கவனம் 
கலங்கல் - கலக்கம் 
கலங்கல் நீர் - கலுழி 


1900 
880 நாஞ்சில் 

1258 
ஒன்றற்கமைந்த 

பலவுறுப்பு 1259 
பலதேவன் படை 2476 
கலர் -கீழ்மக்கள் 

238 
கலவி- கலத்தல் 

1643 
1824 

கலவைச் சேறு - சாந்தின் 
2001 
பொதுப் பெயர் 

1059 
2046 

கலன் - ஆபரணப் பொது 1216 
2067 

கலன் கழிமகளிர் - கயினி 
2284 
கைம்மை 

281 
கலனிருக்கை - பண்டசாலை 954 
2310 

கலனை - கருவி 
969 

படை 
பண் 
பரம் 

பருமம் 
837 பல்லணம் 

1182 
1580 கலப்பை 

1258 
ஒன்றற்கமைந்த 
பலவுறுப்பு 

1259 
கருவி 

2123 
கலாபம்- மயிற்பீலி 

550 
விரிசிகை 

1195 
மயிற்பீலிக் குடை 1293 
1625 கலாம்- கோபம் 

1,581 
2198 கலாவல் - கலத்தல் 

1723 
1625 கலிகம் - வன்னி 

652 
2023 கலிகை - மொட்டு 

835 
2049 கலிங்கம் - கூறை 

1321 


| 


தி -83 


1018 


திவாகரம் 


கலை வல்லோர்- கவிஞர் 
கவ்வாணம் - பண் 
கவ்வை - எள்ளிளங்காய் 

கள் 
துன்பம் 

பழிமொழி 
கவசம் - மெய்புகு கருவி 

கருவி 

அரணம் 
கவடி - சோகி 
கவடு - கழுத்திடு கயிறு 
கவண் - கவணை 

தட்டை 

தழல் 
கவணை - கவண் 
கவந்தம்- நீர் 

உடற் குறை 
கவயம்- காட்டா 
கவர்த்த நெறி- கவலை 


169 
1894 

782 
1122 
1487 
1784 
1175 
2123 
2241 
1053 
1186 


பதினெண் பாடையுள் 
ஒன்று 

2449 
கலித்தல் - பொலிவு 

1478 
ஒலித்தல் 

1895 
ஆரவாரம் 

1899 
எழுச்சி 
ஒலித்தல் 

2055 
கலிப்பா - முரற்கை 

1848 
கலியர்- தறுகண்ணாளர் 272 
கலிவெண்பா-வித்தார கவி 2337 
கலினம்- குதிரைவாய்க் 
கருவி 

1183 
கலுழல் - அழுதல் 

1580 
கலுழன் - கருடன் 

539 
கலுழி - கான்யாறு 

885 
கலங்கற்புனல் 

908 
கலங்கல் நீர் 
கான்யாறு 

2023 
கலங்கல் நீர் 

2049 
கான்யாறு 

2049 
கலை - மகரராசி 

77 
காலநுட்பம் 

109 
மானேறு 

449 
முசு 

462 
விலங்கேறு 

473 
மான் 
முசு 

480 
அரைப்பட்டிகை 1197 
கூறை 

1321 
கல்வி 

1824 
ஆடை 
கல்வி 
காஞ்சி 
காலநுட்பம் 
நூல் 


1169 
1169 

54 
344 
434 
1009 
1944 
1425 
1665 
431 
476 
477 
489 
504 


கவர்தல் - விருப்பம் 

கடைதல் 
கவரி - எருமைப் பொது 

ஒருத்தல் 

ஏறு 
கவரி ( பெண் ) -பிணை 
கவரி- கன்று 

சவரி 
சாமரை 
சீகரம் 

தேர் 
கவரிமா - அன்னம் 

எகினம் 
பட்டம் 


1077 
1250 


மானமா 


மானேறு 


எகினம் 


முசு 

இரலை 
கலைஞர் - புலவர் 
கலை நாயகன் - புத்தன் 
கலைமகள் - சரசுவதி 
கலையூர்தி - பகவதி 


2001 
2164 
171 
12 
19 
23 


கவலை - சந்தி 

கவர்த்தநெறி 
அச்சம் 
துன்பம் 
கவர்த்த நெறி 
துன்பம் 


442 
2097 

949 
1008 
1484 
1487 


1944 


சொற்பொருள் அகராதி 


1019 


பா 


கவவு - அகத்திடுதல் 

1632 கவுரி - உமையவள் 

15 
கவளம் - சோறு 1095 பத்திரகாளி 

22 
கவறல் - வருத்தம் 1480 பகவதி 

23 
கவனம் - காடு 

713 கவுரியன் - பாண்டியன் 182 
கடுகல் 1589 கவுள் - கதுப்பு 

882 
கலக்கம் 1825 கவைத்தாள் - நண்டு 

614 
கலக்கம் 

கழகம் - கல்வி பயில் களம் 
காடு 

2198 சூது பயில் களம் 
கவாடம் - கதவு 

1266 நாவலர் வாய்ந்த இடம் 
கவான் - தொடைப்பற்று 

350 

படை பயில் கழகம் 
கவான் - குறங்கு 

351 

மல் பயில் களம் 
கவி - சுக்கிரன் 

62 வல்லுநர் வாய்ந்த இடம் 969 
குரங்கு 

459 கழங்கு - கொடிக்கழல் 766 
1846 வேலனாடல் 

1763 
ஆசு , மதுரம் , சித்திரம் , 

அணங்காட்டு 
வித்தாரம் என்னும் பா 

கொடிக் கழல் 

2111 
வகைபாடுவோன் 2330 கழல் - பாதம் 

345 
கவிகள் - பாவலர் 

263 ஆடவர் காலணி வடம் , 
கவிகை - வெண்குடை 1294 

1194 
தியாகம் 

1627 தோற் செருப்பு 1308 
குடை 

காலின் அடி 
கொடை 

2098 காலின் அணி 
கவிஞர் - கலைவல்லோர் 169 தொடு தோல் 

2175 
புலவர் 171 , 2051 கழலை - அரலை 

401 
கவித்தல் - மூடுதல் 1711 

2163 
கவிதை - பா 

1846 கழறல் - உறுதிக் கட்டுரை 1793 
கவிப்பர்- செட்டிகள் 192 கழனி - மருத நிலம் 

922 
கவிர் - முருக்கு 

670 வயல் 

933 
கவின் - கட்டழகு 

1397 கழி - காயல் 
கவுசலம் - பதினெண் 

முகம் 

887 
பாடையுள் ஒன்று 2449 கழிதல் - கடத்தல் 
கவுட்சுவடு- கரடம் 

519 சாதல் 
கவுடம் - பதினெண்பாடையுள் 

மிகுதல் 

2160 
ஒன்று 

2449 கழிப்புறுகுறுமரல் - காட்டம் 
கவுடிகம் - பண் 1894 

1091 

1505 
கவுண்டர் - சண்டாளர் 212 கழி பிறப்பு - உம்மை 
கவுத்துவம் - அத்தம் 

92 கழிமுகம் - அதோ முகம் 
கவுதாரி - சிவல் 

560 அருவி 
கவுந்தி - அருகதவப் பெண் 280 

கூடல் 
கவுமாரம் - பதினெட்டு உப 

புகார் 

888 
புராணத்துள் ஒன்று 2454 கழியும் நாள் - வைகல் 1942 
கவுமாரி - பத்திரகாளி 22 கழிவு - மிகுதி 

1388 
கவுரவர்- தருகுலத்தரசர் 

179 உள்ளது சிறத்தல் 1378 


1020 


தீவாகரம் 


1836 
1157 


540 


கழினி- இடுதிரை 
ழுக்கடை - கழுமுள் 
கழுகு - உவணப்புள் 

எருவை 
கழுத்திடு கயிறு - கவடு 

புரோசை 
கழுத்து - கண்டம் 

கந்தரம் 
களன் 
கிரீவம் 


1186 


சுரை 
தணியல் 
தேறல் 
தேன் 
தொண்டி 
தொப்பி 
தரவு 
நனை 
படு 
பானம் 
பிரசம் 
பிழி 
மட்டு 
மது 
முருகு 
யானம் 


மிடறு 


869 
1971 
2013 

36 
578 
1272 


வடி 
வழி 
விளம்பி 
வேரி 


212 


சாறு 
பிரசம் 
படு 
கடிகை 


1122 
1940 
1949 
2039 
2131 
2133 


நனை 


கண்டம் , 

கந்தரம் 
கழுது - பேய் 

வண்டு 
பரண் 
இதணம் 
பேய் 

வண்டு 
கழுதை - அத்திரி 

கத்தவம் 
கரமாறு 
கோகு 

வேசரி 
கழுதை ( பெண் ) பெட்டை 
கழுதை - கன்று 

மூதேவி ஊர்தி 
கழுதை வாகினி - சேட்டை 
கழுமல் - உன்மத்தம் 

பற்று 

மயக்கம் 
கழுமுள் - மாதுளை 

சூலம் 
கழுக்கடை 

ஆயுதப் பொது 
கழை - மூங்கில் 

கரும்பு 
கழைக்கூத்தர் - வேழம்பர் 
கள் - அரிட்டம் 

இக்கு 
கவ்வை 
சாதி 
சாறு 


443 
488 
504 
2488 

20 
1471 


242 


கள்வர்- கரவடர் 

சோரர் 
கள் வினைஞர் - துவசர் 

படுவர் 

பழையர் 
கள்ளல் - களவு 
களகண்டம் - குயில் 
களங்கம்- கருமை 


மாசு 


1988 

680 
1140 
1157 
1170 
703 
704 
216 


களங்கன் - சந்திரன் 
கள தவுதம் - வெள்ளி 
களபம் - யானை 

சுடுசுண்ணச்சாந்து 
களம் - களா 

பொருகளம் 
இடத்தின் பெயர் 
கருமை 
கருமை 
களர் 


211 
1573 

545 
1391 
1892 

58 
1039 
--414 
1086 
687 
983 
1011 
1891 


சொற்பொருள் அகராதி 


1021 


வன 


பொரு நிலம் 

மிடறு 
களமர் - வேளாளர் 

மருத நில மக்கள் 
களர் - களம் 
களரி - காடு 

பொருகளம் 
முது நிலம் 
கருமம் செய் இடன் 
கானம் 

பொரு நிலம் 
களவன் - கர்க்கடகராசி 

கரியவன் 

நண்டு 
களவு - கட்டல் 

கயவு 
கரப்பு 
காவடம் 
கள்ளல் 

பட்டிமை 
களன் - கழுத்து 

நனவு 
களா களம் 
கனி -உன்மத்தம் 
களிற்றியானை - தந்தி 

மதகரி 
களிறு - அத்தம் 


சுமலத் தோன் ஆயுள் 2245 
1996 கற்பு - முல்லை 

798 
193 

1984 
304 கற்புழை - கண்டறை 

867 
1996 கற்றவர் - புலவர் 

171 
713 - கற்றாழை - குமரி 

770 
983 கற்றிரள் -உலம் 

869 
1006 கற்றை- கதிர்த் தொகுதி 
மயிர்த் தொகுதி போல் 

1361 
1997 கற்றோர் - நாவலர் 

262 
71 கறங்கல் - ஒலித்தல் 

1895 
253 கறங்கு - சுழற்சி 

1459 
614 கறி - மிளகு 

759 
கறுப்பு -சினக் குறிப்பு 1438 
கறுப்பு - கோபம் 

1581 
கறுவு -சினம் 

1437 
கறுழ் - குதிரை வாய்க் கருவி 1183 
கறை -உதிரம் 

590 
1573 உரல் 

1268 
369 

1392 
2063 குடியிறை 

1715 
687 உதிரம் 
1471 உரல் 

நிறம் 
415 நிறை 

1960 
92 கறைமிடற்று அண்ணல் 
414 சிவன் 

2 
445 கறையடி-- யானை 

414 
473 கறையான் - செல் 

622 
கன்மேந்திரியங்கள் ஐந்து 
474 

- கை , கால் , குதம் , வாய் , 
484 மானுடக் குறி 

2457 
343 கன்றல் - சினக்குறிப்பு 1438 
1647 எழுச்சியின் மிகுதி 1718 
419 கன்று - விலங்கின் பிள்ளை 499 

எருமை 
793 ஒட்டகம் 


மாசு 


யானை 


பன்றி 
விலங்கேறு 
கேழல் 
வேழம் 

தகர் 
களேபரம் - பிணம் 

களைதல் - கட்டல் 
கற்கி - குதிரை 
கற்பகஞ் சேர் கொடி 

காமவல்லி 
கற்பகம் - பஞ்சதருவினுள் 

ஒன்று 
கற்பம்- நான்முகன் வாழ் 

நாள் 
அமருலகு 


கடமை 


628 


கராம் 
கவரி 
கழுதை 
குதிரை 


143 


1022 


திவாகரம் 


மரை 
மான் 


யானை 


ஆன் 
மர முதலிளமைப் பெயர் 

கைவளை 
கன்னதாலம் - யானைச் 

செவி 
கன்னம் - காது 
பொற்கொல்லன் 

சின்னத்தட்டு 
கன்னமதம் - யானைமும் 

மதத்துள் ஒன்று 
கன்னல்- நாழிகை 

கரும்பு 
சருக்கரை 
நாழிகை வட்டில் 
கரகம் 
குடம் 
இக்கு 
கரகம் 
குடம் 
சருக்கரை 
நாழிகை 

நாழிகை வட்டில் 
கன்னார் - கஞ்சகாரர் 

கன்னுவர் 
கன்னி - பகவதி 

குமரி 

அழிவில் பொருள் 
கன்னிகாரம் - கோங்கு 
கன்னிகை - மொட்டு 
கன்னியில் பெறும்புதல் 

வன்- கானீனன் 
கன்னிராசி ( கன்னி ) -- 

பெண்மைப் பெயர் 
கன்னுவர் - கன்னார் 
கனகதர் - சண்டாளர் 
கனகம் - பொன் 
கனம் - மேகம் 

சொறிவு 

மேகம் 
கனலி - நெருப்பு 


அருக்கன் 

57 
பன்றி 

445 
504 கதிரவன் 
507 தீ 

1991 
733 சுடர் 

2076 
1207 கனவட்டம் -பாண்டியன் 
குதிரை 

421 
515 கனவு - துயறல் 

1572 
386 துயில் 
மயக்கம் 

2062 
1292 கனி - பழம் 

742 
கனிக்காழ்- அரலை 

2163 
520 கனிட்டர் - கீழ்மக்கள் 

238 
110 கனைத்தல் - ஒலித்தல் 
704 

1895 
1120 

எழுத்திலாவோசை 1898 
1220 ஆரவாரம் 

1899 
1312 கா - அசைச்சொல் 

1813 
1313 காத்தல் 
காவு 

2060 
முப்பத்திரண்டு 

அறத்துள் ஒன்று 2459 
காக்கை - அவிட்டம் 

102 
கரும்பிள்ளை 
1994 

காரி 

கொடி 
202 வாயுசம் 

553 
23 

மூதேவியின் கொடி 2488 
892 காக்கைக் கொடியாள் 
1524 சேட்டை 

20 
650 காகதுண்டம் - அகில் 
835 

630 
காகந்தி - காவிரிப்பூம் 
256 பட்டினம் 

945 
காகளம்- காளம் 1226 
73 காகுளி - மாந்த இசை 1868 
202 காகோளி- அசோகு 

638 
212 காங்கேயன் - முருகள் 

7 
1025 காசறை - மயிர்ச்சாதுந் 1062 
146 காசினி- பூமி 

852 
காசு - மணியின் பொதுப் 
2185 பெயர் 

1029 
45 முலையணிவடம் 1201 


சொற்பொருள் அகராதி 


1023 


முளரி 


சூதாடு கருவி 
குற்றம் 
குற்றம் 

மணி 
காசை - காயா 

நாணல் 
காயாமரம் 

நாணல் 
காஞ்சனம் - பொன் 
காஞ்சி - மேகலை 

பண் 


கலை 


2432 


1299 தில்லம் 
1489 பழுவம் 

பொச்சை 
2180 
689 

வனம் 
820 

விடர் 
வியல் 

.713 
2145 கான் 

1993 
1025 முளரி 

2073 
1196 கட்சி 

2148 
1894 வனம் 

2184 
2001 கவனம் 

2198 
காடுகாள் -காரிதாய் 

கொற்றி 

சூரி 
2125 

மாரி 
மூதணங்கு 

மோடி 
654 வடுகி 

17 
1335 காடுகிழவோள் - பரணி 
809 நாள் 

81 
1421 காடுசார் நிலம் - முல்லை 919 
1080 காடுசார் நிலன் - முல்லை 1984 
1091 காடை - குறும்பூழ் 

565 
434 ஏழிசையுள் தாரத்தின் 
ஓசை 

1885 
1321 காண்டகம்.கமண்டலம் 1285 
1114 

1286 
காண்டம் - நீர் 

54 
காடு 

713 
காண்டீபம் - தனுராசி 

76 
காணம்.பொன் 

1025 
காத்தண்டு - சீர் 

2045 
காத்தல் - கா 

2060 
காத்திரம் - உறுப்பு 

397 
கீரி 

456 
யானைக்கால் 

521 
காத்திரி - முற்கராயுதம் 1163 
காதணி - குண்டலம் 

1208 
கடிப்பிணை 
கொட்டை 
வல்லிகை 
வேடகம் 

1209 


எதிரூன்றல் 
ஒரு மரப் பெயர் 
நிலையின்மை 

மேகலை 
காஞ்சிப்பூ - உட்கார் 

எதிரூன்றல் 
காஞ்சிரை - எட்டி 
காஞ்சுகி - சட்டை 
காஞ்சொறி - கண்டூரம் 
காட்சி - அறிவு 
காட்டம் - விறகு 

கழிப்புறுகுறுமரல் 
காட்டா - ஆமா கவயம் 
காட்டெரி- தாவம் 
காடகம் - கூறை 
காடி - கஞ்சி 
காடு - அடவி 

அத்தம் 
ஆரணியம் 
ககனம் 
கட்சி 
கடம் 
கடறு 
கவனம் 
களரி 
காண்டம் 
காந்தாரம் 
கான் 
கானம் 
குறும்பொறை 
சுரம் 


50 


கெண்டி 


1024 


திவாகரம் 


331 


மகரம் 

2288 காமக்கோட்டி -உமையவள் 15 
காதம் - காவதம் 

1022 காமத்துப்பாலோர் 
காதரம் - தீவினைத் 

தூர்த்தர் 

248 
தொடர்பு 

1642 காமதகனன் - சிவன் 

2 
கரதல் - விருப்பம் 1425 காமம் - விருப்பம் 

1425 
மாதர் 

2031 மதனம் 

1481 
காதலன் - கணவன் 

இளமை 

1657 
தோழன் 

தாமதகுணம் 

2311 
புதல்வன் 

காமர் - கட்டழகு 

1897 
காதலி - தோழி 

விருப்பம் 

1425 
புதல்வி காமரம் - அத்தம் 

92 
மனைவி 

332 இசைப்பாட்டு 

1866 
காது.கன்னம் 

காமரூபி - பச்சோந்தி 

468 
செவி 

385 

காமவல்லி - கற்பகஞ் 
காதுதல் - கொல்லுதல் 1651 

சேர்கொடி 

793 
காதை - சொல் 

1773 

காமற்காய்ந்தோன் - அருகன் 1 
கதை 

காமன் -அனங்கன் 
மொழி 

2032 

இரதிகாதலன் 
காதைகரப்பு - சித்திரகவி 2336 

கந்தர்ப்பன் 
காந்தம் - பதினெண் 

கருப்புவில்லி 
புராணத்துள் ஒன்று 2453 

திருமால் புதல்வன் 
காந்தமணி- இரும்பை 

பஞ்சபாணன் 
ஈர்த்து வாங்கும் 

பூவாளி 
இயல்பினது 

1047 

மகரமுயர்த்தோன் 
காந்தள் - செங்காந்தள் 748 

மதன் 
காந்தன் - இறைவன் 

175 

மன்மதன் 
மணவாளன் 

317 

மாரன் 
காந்தார பஞ்சமம் - பஞ்சம 

லயந்தன் 
வகை 

1891 

வேள் 
காந்தாரம் - காடு 

713 வேனிலாளி 

8 
குறிஞ்சியாழ்த்திறம் 1876 

திப்பிலி 

757 
பண் 

1894 

காமன்காண்டம் 
காந்தை - மனையாள் 

318 கருப்புவில் 

158 
காப்பு - மதில் 

986 காமன் கொடி - சுறவு 

2485 
கடி 

2282 காமன் கொடிபடை 

--2485 
காபாலம் -சிவனாடல் 1753 

காமன் படை - பூவின்வரளி 2485 
காம்பு - மூங்கில் 703 காமன் வில்- கரும்பு 

2485 
மரக்கொம்பு 

734 காமனாடல் - பேடு 

1759 
காம்போதி- தக்கேசி 1892 காமியம் - பதினெட்டு உப 
பண் 

1894 புராணத்துள் ஒன்று 2454 
பதினெண்பாடையுள் காய்-தீயளி 

741 
ஒன்று 2449 காய்தல் - கோபம் 

1581 
காமக்கவலை- விரகம் 1432 

உலறுதல் 


சொற்பொருள் அகராதி 


1025 


முளிதல் 

வறத்தல் 
காயத்திரி - சரசுவதி 
காயம் - உடல் 

காழ்த்தல் 
காழ்ப்பு 

யாக்கை 
காயல் - கழி 

உப்பளம் 


காயா - காசை 


ஐயனார் 


பூவை 
காயாமரம் -பூவை 

காசை 
கார் - பருவம் 

சரற்காலம் 
மேகம் 
கருமை 
கருமை 
நீர் 
மாரிக்காலம் 

மேகம் 
கார்கோள் - கடல் 
கார்த்திகேயன் -முருகன் 
கார்த்திகை - பகவதி 

அங்கி 


ஏது 
1698 திறன் 

19 நிபம் 
342 நிமித்தம் 
1544 பொருட்டு 
வாயில் 

1512 
2102 காரம் - எழுத்தின் சாரியை 1818 
887 
உறை 

1907 
889 காராளர் - வேளாளர் 

193 
காரான் -எருமைப் பொது 481 
689 காரி- வயிரவன் 

9 
1976 

10 
2145 சனி 

83 
136 நஞ்சு 

588 
133 காக்கை 

553 
146 நஞ்சு 

1121 
1391 ஊர்ப்புள் 

கடு 
சனி 

சாத்தன் 
1985 வடுகன் 
878 வள்ளல் 

2247 
7 காரிகை - பெண்பெயர் 277 
23 கட்டழகு 

1897 
அழகு 
கட்டளைக்கலித்துறை 
மாதர் 

1941 
காரிதாய் - காடுகாள் 

17 
காரீயம் - நாகம் 

1045 

2079 
காருகவினைவகை 

பருத்தி நூல் , பட்டு நூல் 
அமைத்து ஆடை ஆக்கல் , 

சுமத்தல் , அகழ்தல் 2361 
82 

காரூகம் - கருங்குரங்கு 466 
காரெலி- கருப்பை 

471 
1985 காரோடர் -உறைகாரர் 205 
1148 கால் - காற்றின் பெயர் 

38 
575 பாதம் 

845 
180 } இடப்பகுதி 

1023 
அளவு 

1414 


அளக்கர் 


அளகு 
அறுமீன் 
ஆரல் 
இறால் 
தழல் 
நாடன் 
தாவிதன் 

வாணன் 
கார்த்திகை நாள் 

ஆரல் 
கார்முகம் - வில் 
காரண்டம் . நீர்க்காக்கை 
காரணச்சொல் - கதை 
காரணத்தெரிசொல் 


தி - 64 


1028 


திவாகரம் 


கட்டு 
கடி 


பதம் 

2028 
கால் செய்வட்டம் . 
சாந்தாற்றி 

1298 

கதவு 
காலகாலன்.சிவன் 

2 

சிறை 
காலடி - பரடு 

846 சேமம் 

1740 
காலடி மிசைத்திரள் - கரடு 847 

ஏமம் 

• 1902 
காலணி -சிலம்பு 

2047 சிறை 

1959 
காலணி மணி வடம் - பாத 

வேலி 

2178 
சாலம் 

1192 

காவலன் -அரசர் பெயர் 178 
கால நுட்பம் - கலை 

காவற்கடவுள் - திருமால் 

3 
துடி 

109 

காவற்காடு - அரணம் 
கலை 

2001 மிளை 

716 
காலம் - பொழுது 111 காவி - கருங்குவளை 

826 
N 

130 காவிதியர் - மந்திரித்தந்திரி 188 
பருவம் காவிரி - பொன்னி 

890 
யாண்டு 

141 காவிரிப்பூம்பட்டினம் - காகந்தி 
கொன்னை 2014 புகார் 

945 
பதம் 2028 காவு - கா 

2060 
வேலை 21 26 காழ் - பருக்கை 

1051 
காலை 

2127 

முலையணிவடம் 1201 
காலன் -கூற்று 

ஒளி 
சண்டன் 

கோல் 
சமன் 

சேகு 
மறலி 

14 பரல் 
காலாட்படை - தானை 2042 மணியின் கோவை 
காலாழ் - குழைசேறு 909 

1998 
காலியினம் - தொறு 

காழ்த்தல் - கடுகம் 
நிரை 

511 

கரில் 
காலின் அடி - கழல் 2175 காயம் 

1544 
காலின் அணி - கழல் 

2175 கரில் 

2224 
காலேகம் - நால்வகைச் 

காழ்ப்பு - காயம் 

2102 
சாந்தினுள் ஒன்று 1058 காழகம் - கூறை 

1321 
காலேகவண்ணம் - சாந்தின் 

காழியர் - வண்ணார் 

204 
பொதுப் பெயர் 1059 காளகம் - கருமை 

1391 
காலை - பொழுது 111 காளகூடம் - நஞ்சு 

538 
சந்தி 112 காளம்-நஞ்சு 

538 
காலம் 

காகளம் 

1226 
நாட்கூறு 2127 கருமை 

1391 
காவதம் - காதம் 

1022 காளாமுகர் - சைவதவப் 
காவல் - மதில் 986 பாலோர் 

181 
அரணம் 

காளி - பதினெட்டு உப 
ஏமம் 

புராணத்துள் ஒன்று 2454 


மாலை 


T- 572 44 


சொற்பொருள் அகராதி 


1027 


ஊதை 


கூதிர் 


காளி ஊர்தி - யாளி 2487 கலுழி 

885 
காளி ஊர்தி கொடி 2487 

2023 
காளிமம் - கருமை 1391 

2049 
காளியின் கொடி - பேய் 2487 கானக நாடன் - குறிஞ்சித் 
காளை - இளமையோன் 250 

தலைவர் பெயர் 

292 
ஆணின் பெயர் 

276 முல்லைநிலத் தலைவன் 299 
பாலைநிலத் தலைவர் 295 கானம்- நந்தவனம் 

712 
காற்குளம் - பூசநாள் 87 காடு 

713 
காற்பாசம் - பருத்தி 

758 மணம் 

1540 
1093 இசைப்பாட்டு 1888 
களரி 

1997 
காற்றின் பெயர் 
அனிலம் 

கானமல்லிகை - முல்லை 1984 
உயிர்ப்பு 

கானல் -பேய்த்தேர் 

1184 
உலவை 

ஒளி 

1394 

கடற்சார்பில் மலைச் 
ஒலி 

சார்பில்தான் எழு நன் 
கால் 

மரச்சோலை . 
கதிரொளி 

2170 
கூதை 

கானவர் - குறிஞ்சி நில 
கொண்டல் 

மக்கள் 

290 
கோடை 

பாலை நிலமக்கள் பொதுப் 
கோதை 

பெயர் 

296 
நீழல் 

கானீனன்.கன்னியில் 
பவனம் 

பெறும் புதல்வன் 258 
மருத்து 
மாருதம் கிசலயம்- தளிர் 

737 
வங்கூழ் கிஞ்சுகம் - முருக்கு 

870 
வளி 

கிஞ்சுமாரம் - முதலை 596 
வாடை கிடங்கு - வாவி 

895 
வாதம் 

அகழ் 

989 
வேற்றலம் 38 கிடாய் - யாடு 

435 
மால் 

1924 துருவாட்டேறு 438 
அரி ( வடமொழிச்சிதைவு ) கிடுகு - தேர்மேல்மரச் 
2266 சுற்று 

1257 
காறு - அளவு 

1414 கிண்கிணி - சதங்கை 1199 
கான் -காடு 

713 கிண்கிணிப் பெய்பரல் 
எழுத்தின் சாரியை 1818 அரி 

2288 
காடு 

கிண்கிணிமணி- நூபுரம் 
விரை 

1993 பரிபுரம் 
கான்மரம்.ஆல் 686 பரியகம் 

1189 
கான் முளை - மகன் 

319 கிண்கிணிமாலை . தார் 1930 
கான்யாறு - உயவை 

கிண்டம் - கிளறுதல் - 1655 


1028 


திவாகரம் 


806 


2279 


1657 
2279 

181 
419 
556 
557 
1778 


1772 


1655 


சுகம் 


கிண்ணம் - வள்ளம் 

1218 கிழவன் - மருத நிலத் 
கிணறு - அசும்பு 

தலைமகன் 
குழி 

கிழி -எழுது படம் 
கூவல் 

கிழிபடுதுகில் 
கேணி 

நிதிப்பொதி 
துரவு 

கிழித்தல் -கீண்டல் 
பூவல் 

899 கீழ்தல் 
கிணை - மருதநிலப்பறை 1231 கிழிபடுதுகில் - கிழி 
கிரணம் - ஒளி 

1394 கிள்ளி- சோழன் 
கிரணன் - அருக்கன் 

57 கிள்ளை - குதிரை 
கிரவுஞ்சம் - அன்றில் 

561 

கிளி 
கோழிப்பறவை அளவு 1021 கருங்கிளி 
கிராதர் - பாலை நில மக்கள் 

கிளப்பு - சொல் 
பொதுப் பெயர் 

296 கிளவி - எழுத்தினோசைச் 
கிரி - மலை 

856 

சொல் 
கிரிசரம் - யானை பிறந்த 

கிளறுதல் - கிண்டல் 
நிலப்பெயர் 

418 கிளைத்தல் 
கிரீடம் - மணிமுடி 

1214 கிளி - கிள்ளை 
கிரீடை - மகளிர் 
விளையாட்டு 

1561 

சுவாகதம் 
வித்தார கவி 

2337 தத்தை 
கிரீவம் - கழுத்து 

369 

வன்னி 
கிருகிடி - மருட்டுப்பன்றி 446 கிளிகடிகருவி-குளிர் 
கிருட்டி - மருட்டுப்பன்றி 446 

தட்டை 
கிருத்திமம் - பூதகணம் 

85 

தழல் 
தோல் 

527 
கிருதம் - நெய் 

1117 

கிளை - உறவு 
கிருது - வேள்வி 

1629 மூங்கில் 
கிருமி - புழு 

623 
கிலம் - சிறிது 

1368 கிளைஞர் - மருதநில 
கிலுகிலுப்பை - பகன்றை 

767 

மக்கள் 
கிழக்கு - கீழ்த்திசை 

848 

கிளைஞன் - தோழன் 
பள்ளம் 

1008 கிளைத்தல் - கிளறுதல் 
கிழங்கு - கந்தம் 

கின்னரம் - யாழ் 
மூலம் 

791 கின்னரர் - கந்திருவர் 
கந்தம் 

1968 கின்னராகம்- இராக 
கிழத்தி - மருதநிலத் தலைவி 307 வகையுள் ஒன்று 

முல்லைத் தலைவி 808 
கிழமை - வாரம் 

64 கீசகம்- மூங்கில் 
உரிமை 

1514 கீடம் - புழு 
1549 

கோற்புழு 
கிழவர் -உரியோர் 

243 கீண்டல் - கிழித்தல் 


556 


குளிரி 


1275 
2083 
275 
708 
787 


தளிர் 


304 
324 
1655 
1245 

34 


1887 


703 
823 
824 
1857 


பலகுணம் 


சொற்பொருள் அகராதி 


1029 


கீதம்- வண்டு 

578 மூர்க்கர் 

238 
இசைப்பாட்டு 

1866 கீழ்மகன் - சனி 

83 
அராகம் 

2274 கீழ்வாய்ப்புறம் - அணல் 378 
கீர்த்தி - புகழ் 

1788 கீழறுத்தல் - அறைபோதல் 1801 
மிகுபுகழ் 1790 கீழறை -பிலம் 

866 
கீரம் - கருங்கிளி 

557 கீழேழுலக வகை 
பால் 

1118 அதலம் 
கீரி - காத்திரம் 

விதலம் 
தீர்வை 

சுதலம் 
நகுலம் 

456 

நிதலம் 
கீலாலம் - நீர் 

54 

மகாதலம் 
கீழ் - பள்ளம் 

1003 

ரசாதலம் 
இடப்பகுதி 

1023 தராதலம் 

2893 
கீழ்காற்று - கொண்டல் 

42 
1931 
கு - பூமி 

852 
கீழ்த்திசை - இந்திரி 
கிழக்கு 

வேற்றுமை 

1819 
குணக்கு 

குக்கல்- நாய் 

463 
பிராசி குக்கி - வயிறு 

355 
பூருவம் 

848 குக்கில் - செம்போத்து 546 
இந்திரதிசை 2404 குக்குடம்- கோழி 

547 
அருக்கன் ( சூரியன் ) 2405 குக்குலு - குங்கிலியம் 1071 
கீழ்தல் - போழ்தல் 1656 குகன் - முருகன் 

7 
கிழித்தல் 

1657 குங்கிலியம் - குக்குலு 
கீழ்மக்கள் - கண்டகர் 

குங்குலு 

1071 
கயவர் 

குங்குமம்- துருக்கம் 
கலர் 

மரவம் 

693 
கனிட்டர் 

செஞ்சாந்து 

1060 
கையர் 

குங்குலு - குங்குலியம் 1071 
சிறுமையா 

குச்சரி -பண் 

1894 
சீத்தையர் குசலர் - மிகவல்லோர் 

172 
சுமடர் குசன் - செவ்வாய் 

59 
தீம்பரி குசை - தருப்பை 

817 
தீயோர் 

குசைக்கயிறு - வற்கம் 1184 
தேரார் குஞ்சம் - குறவர் 

237 
நீசர் 

குறளை 

1776 
புல்லார் குஞ்சரம் - யானை 

414 
பூரியர் குஞ்சி-ஆண்மயிர் 

389 
பேதையர் 

குஞ்சித்தல் -குந்தி நிற்றல் 1767 
பொறியற்றோர் குட்டம் - வாவி 

895 
முசுண்டர் 

குட்டன் - இளம்பிள்ளை 235 
ஆட்டுக்குட்டி 

440 
குட்டி - விலங்கின் பிள்ளை 499 


மூகர் 
மூடர் 


1030 


திவாகரம் 


கோடுவாழ் விலங்கின் 

குடில் - ஆகாயப்பெயர் 37 
பிள்ளை 508 குடிலம் - குரா 

842 
அணில் 

வளைவு 

1347 
எலி குடும்பம் -உறவு 

275 
மூங்கா குடுமி -ஆண்மயிர் 

389 
வெருகு 

506 சிக்கம் 
குட்டுவன் - சேரன் 

180 

சிகை 
குடக்கு - மேற்கு 

850 சிமயம் 
குடங்கை - அகங்கை 363 சிமிலி 

406 
குடசம் - வெட்பாலை 

688 குடை - குமரனாடல் 1754 
குடஞ்சுட்டு - பசுவின் 

கவிகை 

2098 
பொதுப்பெயர் 427 குடைதல் - கடைதல் 

1665 
குடத்தியர் - முல்லை நில 

குயிறல் 

1975 
மகளிர் 

298 குண்டகன் - கொண்டோற் 
குடந்தம் - கைகூப்பி 

பிழைத்துப் பெறும் 
மெய்கோட்டி நிற்றல் 1768 

புதல்வன் 

254 
குடநாடன் - சேரன் 180 குண்டம் - வாவி 

835 
குடம் - கும்பராசி 

78 குண்டலம் - காதணி 
இடங்கர் 

குழை 
கடம் 

மஞ்சிகை 

1208 
கும்பம் 

குழை 

1987 
தசும்பு 

1311 குண்டிகை - கமண்டலம் 
கன்னல் 1313 

1285 
1994 கெண்டி 

1286 
குடம்பை - கூடு 975 குண்டு - ஆழம் 

903 
குடமாடல் - மாயோ 

குணக்கு - கீழ்த்திசை 

848 
னாடல் 

1755 குணபம் - பிணம் 

843 
குடமுழவு - மண்கணை 

குணபாசி - பேய் 

88 
குணம் - பலகுணம் 

1549 
முழவம் 

1239 பண்பு 

1551 
குளிரி 

2082 கோள் 

1979 
குடவர் - முல்லை நில மக்கள் குணமின்மை - சிதம்பு 

297 

சீத்தை 
குடாவடி - கரடி 

451 சீரணம் 

1536 
குடி - ஊர் 

930 குணன் - கொள்கை 

1552 
குடிக்காடு - மருதநிலத்தூர் 

குணித்தல் - வரையறுத்தல் 1823 
985 குணில் - குறுந்தடி 

1278 
குடிஞை - கூகை 

548 

குணுங்கர் -சண்டாளர் 212 
ஆறு 

888 

குத்திரம் -வஞ்சனை 1491 
குடிமை - குலம் 

2203 

விரைவுக்குறிப்பு 1588 
குடியிறை - கடன் 

குத்து - நோய் 

1470 
கரம் 

குதலை - அறிவிலோன் 288 
கறை 1715 குதித்தல் - கடத்தல் 

1585 


சொற்பொருள் அகராதி 


1031 


துரகம் 
துரங்கம் 


பாய்தல் 

1608 குதிரைப்பாகர் ( பரிமாவடிப்போர் ) 
குதிரை - அச்சுவம் 

- வாதுவர் 

289 
அத்திரி 

குதிரைமத்திகை - கோல் 2108 
அயம் 

குதிரையாண் - சேவல் 488 
அரி 

குதிரை வாய்க்கருவி 
இவுளி 

கலினம் 
உத்தரி 

கறுழ் 

1188 
உன்னி 

குதிரைவாயினும் யானைக் 
கந்துகம் 

கையினும் உமிழ் நீர் 
கற்கி 

விலாழி 

522 
கிள்ளை 

குதை - அம்பு 

1148 
குந்தம் குந்தம் - குதிரை 

419 
குரகதம் 

குருந்தம் 

665 
கொக்கு 

வேல் 

1151 
கொய்யுளை 

குந்தி - பேதவகைக்கள் 1123 
கோணம் 

குந்தி நிற்றல் ( குந்திய 
துரகதம் 

கால் நிலை ) -குஞ்சித்தல் 

1767 
குப்பம் - ஊர் 

930 
பரி 

குப்பாயம் - சட்டை 

1335 
பாய்மா 

குப்புறல் - கடத்தல் 

1585 
பாய்தல் 

1603 
புரவி 

குப்பை மேடு 

876 
மண்டிலம் 

குவிதற்பொருள் 1849 

குபேரன் - வயிச்சிரவணன் 11 
மாவு 

58 

சந்திரன் 
வாசி 419 

2406 
475 
குதிரை ( பெண் ) -பெட்டை 488 குபேரன் ஊர்தி - 

504 
குதிரை- கன்று 

நரவாகனம் 

புட்பகவிமானம் 2482 
அரி 

2286 
2479 கும்பகாரர் -குயவர் 

197 
சாத்தாவின் ஊர்தி 

கும்பம் - குடம் 

1311 
குதிரை ஐந்தொழில் 

கும்பராசி ( கும்பம் ) 
நடை - மல்லகதி 
மயூரகதி 

சாடி 

78 
வானரகதி . கும்பி - யானை 

414 
சசகதி 

நரகு 

853 
சரகதி 

2856 சேனாமுகம்மும்மடி 
குதிரைக் குளம்பு - குரம் 425 

கொண்டது 

2499 
குதிரை செல்வழி - மாதிகம் 426 குமரர் - ஆண்பெயர் 

276 
குதிரைப் பந்தி - பணை 

குமரவேள் - முருகு 

2167 
பந்தி குமரன் - முருகன் 

7 
மந்திரம் 078 இளமையோன் 

250 


மா 


யானை 


குடம் 


1032 


திவாகரம் 


யானை 


1751 
2370 


218 


யானை 


1560 
1661 
1773 


1975 
146 
419 
1578 
482 


குமரன் ஊர்தி மயில் 

குயிலு வம் ( குயிலுவத் 

2478 தொழில் ) -நரம்புக் 
குமரன் கொடி - கோழி 

கருவி பயிலும் பாடற் 
2478 

பண்பு 
குமரன் படை - வேல் 

2478 

வாத்தியம் கொட்டுதல் 
குமரனாடல் - குடை 

குயிலுவர் - நரப்புக் 
கொட்டி 

1754 

கருவி கொளற் 
குமரனூர்தி கொடி படை 

குரியோர் 
வகை - குமரன் ஊர்தி : 

குயிற்றல் - தொழில் 
மயில் 

செய்தல் 

துளைத்தல் 
குமரன் படை : வேல் 

குயிறல் - சொல் 
குமரன் கொடி : கோழி 2478 

குடைதல் 
குமரி - பகவதி 

23 

கூவல் 
கற்றாழை 

770 

பெறிதல் 
கன்னி 

892 

குயின் - மேகம் 
அழிவில் பொருள் 1524 

குரகதம் - குதிரை 
குமரிச் சேர்ப்பன் - 

குரங்கல்- தாழ்தல் 
பாண்டியன் 

182 குரங்கின் ஏறு - கடுவன் 
குமிழ் - கடம்பல் 

குரங்கு - அரி 
கூம்பல் 

667 

கடுவன் 
குமிழ்ப்புறு வடிவு - புளகம் 1954 
குமிழி- பவ்வம் 

கோகிலம் 
புற்பதம் 

கோடரம் 
மொக்குள் 

901 

நிரந்தம் 
குமுதம் - செவ்வாம்பல் 

மந்தி 
வெள்ளாம்பல் 

880 

மர்க்கடம் 
குயம் - முலை 

860 
கொடுவாள் 

1158 

வானரம் 
அரிவையர் முலை 

குரங்கு ( பெண் ) -மந்தி 
இளமை 

குரங்கு - கோடரம் 
கொடுவாள் 

1938 

அரி 
குயவர் - கும்பகாரர் 

குரண்டம் - கொக்கு 
குலாலர் 

குரத்தி- தலைவி 
மட்பகைஞர் 

குரம் - குதிரைக்குளம்பு 
வேட்கோவர் 

179 

பசுவின் பெண்பால் 
குயவரி - புலி 

412 

குரம்பு - செய்கரை 
குயா - கோங்கு 

650 

குரம்பை -சிற்றில் 
குயில் - களகண்டம் 

குரல் - பெண் மயிர் 
கோகிலம் 

545 

இறகு 
ஏழிசையுள் 

கதிர் 
துத்தத்தின் ஓசை 1885 

யாழ் நரம்பு 


கவி 


யூகம் 


459 
494 
1920 
2266 
577 
279 
425 
428 
883 
953 
390 
594 
783 
1248 


சொற்பொருள் அகராதி 


1033 


ஒலி 


துளசி 


ஏழிசையுள் முதலது 1884 முயல் 

500 
கதிரி 

ஆன் 

507 
யாழில் ஓர் நரம்பு 2240 

அரவு 

509 
குரவர் - மந்திரி 

188 இளமை 

1510 
குரவன் -பிரமன் 

4 குரூஉப்புகை - மணப்புகை 1088 
மூத்தோன் 

178 

குரை- இசை நிறையசை 
குரவை - கூத்து 

1752 நிலை 

1814 
குரவைக் கூத்து 

இடைச்சொல் 
கைகோத்தாடல் 1761 

2181 
குரா - குடிலம் 

குரைத்தல் - எழுத்திலா 
கோட்டம் 842 வோசை 

1898 
குரால் - கூகை 

548 ஆரவாரம் 

1899 
குரால் நிறம் - கபிலம் 

1387 குரோசம் - கூப்பிடு 
குரிசில் - பெருமையிற் 

தூரம் 

1020 
சிறந்தோன் 174 குரோதம் - கோபம் 

1581 
அரசர் பெயர் 178 குல்லை - கஞ்சா 

746 
குரு - வியாழம் 61 

758 
நிறத்தின் பொது 1393 குலம் - திணை 

2002 
குருக்கண் - முலை 

360 

இல்லம் 
குருக்கத்தி - குருகு 

குடிமை 
மாதவி 

684 கூட்டம் 

2203 
குருகினம் - வண்டானம் 572 

குலமலை எட்டு- இமயம் 
குருகு - மூலம் 

98 

மந்தரம் 
குருக்கத்தி 

684 

கயிலை 
கைவளை 

1207 

விந்தம் 
குருகுலத்தரசர்- கவுரவர் 

நிடதம் 
பவுரவர் 

179 

ஏமகூடம் 
குருடர்- அந்தர் 

நீலகிரி 
அந்தகர் 

கந்தம் 

2401 
ஆதர் 

235 குலமுள்ளோர் -குலீனர் 257 
குருத்து ( வெண்குருத்து ) 

குலாலர் - குயவர் 

197 
முருந்து 

739 குலாவல் - வளைவு 

1347 
குருதி - உதிரம் 530 குலிகம் - சிவப்பு : 

1385 
குருந்தம் - குந்தம் 

665 குலிசம் - வன்னி 

652 
குரும்பி - புற்றாஞ்சோறு 1005 

வச்சிரம் 

1153 
குருளை - விலங்கின் பிள்ளை 499 குலீனர்- குலமுள்ளோர் 257 

குலை - செய்கரை 

883 
குலைதல் - குன்றல் 

1658 
பன்றி 

குவடு - மலை 

856 
குன்று 

860 


நரி 
தாய் 


புலி 


தி- 65 


1034 


திவாகரம் 


கிணறு 


மலையுச்சி 

861 மான் 
குவணை - அழிவில்பொருள் 

யானை 

505 
1524 முசு 

507 
குவலயம் - கருங்குவளை 8 : 6 மரமுதலிளமைப்பெயர் 733 
நெய்தல் 828 குழவு - இளமை 

1510 
பூமி 852 குழி - வாவி 

895 
குவலையம் - நிலன் 

899 
நெய்தல் 1943 குழிசம் - குழியம் 

1856 
குவவிப்படர்வதோர் கொடிப் 

குழிசி -பானை 

1314 
புல் - நூழில் 

2199 குழியம்- திரள் வடிவு 1348 
குவவு- திரள் வடிவு 

1348 

உண்டை 
குவிதற்பொருள் 1349 குழிசம் 
குவால் - மேடு 876 திரள் 

1356 
குவிதற்பொருள் 1349 குழு- திரண்டோர் 

177 
குவிதல்- திரள்வடிவு 1343 மக்கட் கூட்டம் 

341 
கூடுதல் 1373 குழுமல் - தொகுதி 

1350 
குவிதற்பொருள் - இராசி 

குழை - தளிர் 

787 
குப்பை 

குண்டலம் 

1208 
குவால் 

குண்டலம் 
குவவு 

சேறு 
குவை 1349 தளிர் 

1987 
குவை - மேடு 

876 குழைசேறு - அசறு 
குவிதற்பொருள் 1349 அஞறு 
குழம்பு - குழைசேறு 

909 அள்ளல் 
பாகு 

1113 
குழமணம் மொழிதல் 

அளறு 
மூன்றாம் ஆண்டு பெண் 

காலாழ் 
பாற்பிள்ளைப்பாட்டு 

குழம்பு 
வகை 

2469 

கொள்ளம் 
தழல் - பெண்மயிர் 

390 

தொள்ளி 
395 

பங்கம் 
துளையுடைப் பொருள் 

பூழி 

909 
1358 குழைத்தல்- தளிர்த்தல் 738 
துளை 

குழைவு - தொய்யில் 2273 
மயிர் 

1955 குளகச் செய்யுள் - குற்றெழுத்துத் 
குழவி - இளம்பிள்ளை 325 தொடர்ந்து வரும் செய்யுள் 
விலங்கின் பிள்ளை 499 

1851 
கோடுவாழ் விலங்கின் 

குளகு - இலை நுகர்விலங்கின் 
508 

1129 
எருமை குளநெல் - நீர்வாரம் 

773 
கடமை குளம் - நெற்றி 

884 
மரை 

வாவி 

895 


அளக்கர் 


மயிர் முடி 


வகை 


பிள்ளை 


உணவு 


சொற்பொருள் அகராதி 


1035 


ஆசு 


காசு 


தண் 


சருக்கரை 1120 

2179 
குளித்தல் - செறித்தல் 

2180 
மூழ்கல் 1746 செயிர் 

2238 
குளிர் - முழவம் 1 238 குற்றல் - பறித்தல் 

1646 
கிளிகடி கருவி 1275 குற்றி- தூண் 
குளிர்ச்சி - சீதம் 

தூணுக்கு இணை 
சீதளம் 

வையகம் 

2136 

குற்றுதல் - அவைத்தல் 
நளி 1410 

1728 
குளிரம் - கர்க்கடகராசி 71 குற்றெழுத்துத் தொடர்ந்து 
நண்டு 

814 வரும் செய்யுள் வகை 
குளிரி - இலைமூக்கரிகத்தி 1166 குளகச் செய்யுள் 1851 

இலை மூக்கு அரிகருவி குறங்கு - ஊரு 
கிளிகடி கருவி 

கவான் 
குடமுழவு 

சோகம் 

351 
ஞெண்டு 

2082 வாமம் 

1916 
குளிறல் -எழுத்திலா 

குறண்டி - பண் 

1894 
வோசை 

1898 குறத்தியர் - குறிஞ்சி நிலப் 
குற்றப்பாடு -மானம் 1408 பெண்கள் 

291 
குற்றம் - அரில் 

குறவர் - குறிஞ்சி நில மக்கள் 290 
ஆசு குறள் - பூதகணம் 

35 
இழிவு 

வாமம் 

1916 
ஏதம் 

குறளர் ( குறள் ) -குஞ்சம் 
கசடு 

சிந்து 
வாமனம் 

237 
குறளை - குஞ்சம் 
செயிர் 

பிசினம் 

1776 
தவறு 

கோள் 

1979 
தொழுவு 

குறிக்கோள் - ஒற்றுமை 1621 
தோம் 

ஓர்தல் 

1791 
தவை குறிச்சி - ஊர் 

330 
பழி 

குறிஞ்சி நிலத்தூர் 931 
பழுது 

குறிஞ்சி - கோரண்டம் 752 
புகர் 

சகசரி 

815 
புரை 

வன் பால் 

925 
போக்கு 

மருதயாழ்த்திறம் 1879 

அந்தாளிக் குறிஞ்சி 
மானம் 

சாவகன் குறிஞ்சி 

மேகராகக் குறிஞ்சி 1890 

1489 வியாழக் குறிஞ்சி 
புரை 

1911 குறிஞ்சி நிலப்பாடல் 
அரில் 

1950 செம்மலர்முள்ளி 
மை 

2015 மலைச்சார்பு நிலன் 2212 


காசு 


கோது 


மாசு 


வசை 


1034 


திவாகரம் 


கிணறு 


குவால் 


மலையுச்சி 

861 மான் 
குவணை - அழிவில்பொருள் 

யானை 

505 
1524 முசு 

507 
குவலயம் - கருங்குவளை 8 : 6 மரமுதலிளமைப்பெயர் 733 
நெய்தல் 828 குழவு - இளமை 

1510 
பூமி 852 குழி - வாவி 

895 
குவலையம் - நிலன் 

899 
நெய்தல் 1943 குழிசம் - குழியம் 

1356 
குவவிப்படர்வதோர் கொடிப் குழிசி - பானை 

1314 
புல் - நூழில் 

2199 குழியம்- திரள் வடிவு 1348 
குவவு- திரள் வடிவு 1348 

உண்டை 
குவிதற்பொருள் 1349 குழிசம் 
குவால் - மேடு 876 திரள் 

1356 
குவிதற்பொருள் 1349 குழு - திரண்டோர் 

177 
குவிதல்- திரள் வடிவு 1343 மக்கட் கூட்டம் 

341 
கூடுதல் 1373 குழுமல் - தொகுதி 

1350 
குவிதற்பொருள் - இராசி 

குழை - தளிர் 

787 
குப்பை 

குண்டலம் 

1208 

குண்டலம் 
குவவு 

சேறு 
குவை 1349 தளிர் 

1987 
குவை - மேடு 

876 குழைசேறு - அசறு 
குவிதற்பொருள் 1349 அஞறு 
குழம்பு - குழைசேறு 

909 அள்ளல் 
1113 

அளக்கர் 
குழமணம் மொழிதல் 

அளறு 
மூன்றாம் ஆண்டு பெண் 

காலாழ் 
பாற்பிள்ளைப்பாட்டு 

குழம்பு 
2469 

கொள்ளம் 
குழல் - பெண்மயிர் 

390 

தொள்ளி 
395 

பங்கம் 
துளையுடைப் பொருள் 

பூழி 

909 
1358 குழைத்தல்- தளிர்த்தல் 738 
துளை 

குழைவு - தொய்யில் 

2278 
மயிர் 

1955 குளகச் செய்யுள் - குற்றெழுத்துத் 
குழவி - இளம்பிள்ளை 325 தொடர்ந்து வரும் செய்யுள் 
விலங்கின் பிள்ளை 499 

1851 
கோடுவாழ் விலங்கின் 

குளகு - இலை நுகர்விலங்கின் 
508 
உணவு 

1129 
எருமை குளநெல் - நீர்வாரம் 

773 
கடமை குளம் - நெற்றி 

884 
வாவி 

895 


பாகு 


வகை 


மயிர் முடி 


வகை 


பிள்ளை 


சொற்பொருள் அகராதி 


1035 


காசு 


தண் 


சருக்கரை 

1120 ஆசு 

2179 
குளித்தல் - செறித்தல் 

218O 
மூழ்கல் 1746 செயிர் 

2238 
குளிர் - முழவம் 1238 குற்றல் - பறித்தல் 

1646 
கிளிகடி கருவி 1275 குற்றி- தூண் 
குளிர்ச்சி - சீதம் 

தூணுக்கு இணை 
சீதளம் 

வையகம் 

2186 

குற்றுதல் - அவைத்தல் 
நளி 1410 

1728 
குளிரம்- கர்க்கடகராசி 

குற்றெழுத்துத் தொடர்ந்து 
நண்டு 

614 

வரும் செய்யுள் வகை 
குளிரி - இலைமூக்கரிகத்தி 1166 

குளகச் செய்யுள் 1851 
இலை மூக்கு அரிகருவி குறங்கு -ஊரு 
கிளிகடி கருவி 

கவான் 
குடமுழவு 

சோகம் 

351 
ஞெண்டு 

2082 வாமம் 

1916 
குளிறல் - எழுத்திலா 

குறண்டி - பண் 

1894 
வோசை 

1898 குறத்தியர் - குறிஞ்சி நிலப் 
குற்றப்பாடு - மானம் 1408 பெண்கள் 

291 
குற்றம் - அரில் 

குறவர்- குறிஞ்சி நில மக்கள் 290 
ஆசு குறள் - பூதகணம் 

35 
இழிவு 

வாமம் 

1916 
ஏதம் 

குறளர் ( குறள் ) -குஞ்சம் 
கசடு 

சிந்து 
வாமனம் 

237 
குறளை -குஞ்சம் 
செயிர் 

பிசினம் 

1776 
தவறு 

கோள் 

1979 
தொழுவு 

குறிக்கோள் -ஒற்றுமை 1621 
தோம் 

ஓர்தல் 

1791 
தவை குறிச்சி - ஊர் 

930 
பழி 

குறிஞ்சி நிலத்தூர் 931 
பழுது 

குறிஞ்சி - கோரண்டம் 752 
புகா 

சகசரி 

815 
புரை 

வன்பால் 

925 
போக்கு 

மருதயாழ்த்திறம் 1879 

அந்தாளிக் குறிஞ்சி 
மானம் 

சாவகன் குறிஞ்சி 
வசை 

மேகராகக் குறிஞ்சி 1890 

1489 வியாழக் குறிஞ்சி 
புரை 

1911 குறிஞ்சி நிலப்பாடல் 
அரில் 

1950 செம்மலர்முள்ளி 
2015 மலைச்சார்பு நிலன் 2212 


காசு 


கோது 


மாசு 


மை 


1036 


திவாகரம் 


புனம் 


குறிஞ்சித் தலைவர் பெயர் 

மலையம் 

1876 
( குறிஞ்சிக்கு இறைவன் ) குறிஞ்சியின் விளை நிலம் 
கானகநாடன் 

( குறிஞ்சி )-புறம்பணை 
சிலம்பன் 

புறவம் 

924 
நண்பன் 

குறித்தல் - கருதுதல் 

1448 
பொருநன் 

குறிப்பு - கருத்து 

1422 
பொருப்பன் 

நாட்டியம் 

1458 
மலையன் 

குறுகல் -அணுகல் 

1607 
வெற்பன் 292 துன்னல் 

1995 
குறிஞ்சி நிலச்சார்வு 

குறுங்கலி - நன்னுதலைத் 

994 துறந்தவளைக் கண்டு 
குறிஞ்சி நிலத்தூர் - 

இசைப்புழி அவள் முன் 
குறிச்சி 

நின்று உரைப்பது 1863 
சீறூர் 

பாலையாழ்த்திறம் 1878 
குறிஞ்சி நிலப்பறை 931 குறுந்தடி - குணில் 

1276 
துடி 

குறுந்தறி - போதிகை 
தொண்டகம் 

1262 
முருகியம் 

1228 

குறுதில மன்னர் குதிரை 
குறிஞ்சி நிலப்பாடல் - 

( குறுநில மன்னர் ஊர்மா ) 
குறிஞ்சி 

2212 கந்துகம் 

424 
குறிஞ்சி நிலப் பெண்கள் 

குறு நிலவேந்தர் - புரோசர் 
வேளிர் 

184 
( குறிஞ்சி நிலப் பெண் ) 

185 
குறத்தியர் 

குறும்பர் - அரட்டர் 
கொடிச்சியர் 

980 
291 

குறும்பு - ஊர் 
குறிஞ்சி நிலம் - மலைச்சார்பு 917 

பாலை நிலத்தூர் 934 
குறிஞ்சி நில மக்கள் - இறவுளர் 

கொடுங்குறும்பர் 
கானவர் 

அரணிருக்கை 

940 
குறவர் 

பூசல் 

1888 
குன்றவர் குறும்பூழ் - காடை 

565 
290 குறும்பொறை - காடு 

718 
குறிஞ்சிமன் - முருகன் 

858 
7 
குறிஞ்சியாழ்- நாற்பெரும் 

குன்று 

860 
குறும்பொறை நாடன் 
பண்ணினுள் ஒன்று 

1874 

முல்லை நிலத் தலைவன் 
குறிஞ்சியாழ்த்திறம் 

299 
( குறிஞ்சி யாழ்த்திறன் ) 

குறை - குறைபாடு 

1405 
அயிர்ப்பு 

குறைதல் - சிறுகல் 

1377 
அரற்று 

தவ 

2154 
காந்தாரம் 

குறைபாடு - ஈனம் 
செந்நிறம் 

குறை 
நைவளம் 

நிரப்பு 

1405 
பஞ்சுரம் . 

குன்றல் -சிறுகல் 

1377 
மருள் 

குலைதல் 

1658 


புனவர் 


மலை 


சொற்பொருள் அகராதி 


1037 


மலை 


நாடகியர் 


எஞ்சல் 

கூடற்கோ - பாண்டியன் 182 
சிங்கல் 

கூடாரம் - படங்கு வானி 1334 
தவல் 

1677 கூடு - கட்சி 
குன்றவர் - குறிஞ்சி நில 

குடம்பை 
மக்கள் 

290 பஞ்சரம் 

975 
குன்றவில்லி - சிவன் 

2 கட்சி 

2145 
குன்று - சதையநாள் 

103 கூடுதல் - குவிதல் 
856 

கூடல் 
இறும்பு 

பயினி 

1373 
குவடு 

மணத்தல் 

1608 
குறும்பொறை 

அடுத்தல் 

1669 
பதலை 

கூத்தர் - கண்ணுளர் 
பிறங்கல் 

கோடியர் 
பொச்சை 

நடா 
பொற்றை 

860 
குனிப்பு - கூத்து விகற்பம் 1760 நிருத்தர் 

பொருநர் 
கூகை - குடிஞை 

வயிரியர் 
குரால் 

வினைஞர் 

265 
கோட்டான் 

548 கூத்தி - நாடகக்கணிகை 255 
கூகைப்பெண் - அழகு 

590 கூத்து - ஆடல் 
கூசுதல் - அச்சம் 

1484 

ஆலுதல் 
கூட்டம்- திரண்டோர் 177 

கண்ணுள் 
விலங்கின் கூட்டம் 

512 

குரவை 
பூசல் 

1686 தாண்டவம் 
யோகம் 

1747 துணங்கை 
ஆயம் 

2103 

தூங்கல் 
ஓரை 

2121 

நட்டம் 
குலம் 

2203 
ஓர் அலங்காரம் 2458 

நாடகம் 
கூட சதுக்கம் - சித்திர 

நிருத்தம் 
கவி 

2336 

படிதம் 
கூடம் -யானை சேர்விடம் 977 

பரதம் 
வஞ்சனை 1491 

1752 
கூடல் - கழிமுகம் 888 வித்தார கவி 

2337 
மதுரை 

943 கூத்து விகற்பம் ( கூத்தின் 
கூடுதல் 

1373 

விகற்பம் ) -உள்ளாளம் 
១. ស ) 

கடகம் 
சிவணல் 
பொருந்தல் 

1738 

குனிப்பு 
கூடலர் நாடு அழிவு 

பவுரி 
கொற்றவள்ளை 1890 

பிரமரி 


நடம் 


பாணி 


கரணம் 


1 038 


திவாகரம் 


மலைப்பு 

பல்பண்டம் 
வித்தம் 

புனற்கரை 

2173 
வீரட்டானம் 1097 கூவல் - கிணறு 

819 
கூதாளம் - கூதாளி 

801 அழைத்தல் 

1799 
கூதாளி - கூதாளம் துடி 801 குயிறல் 

1975 
கூதிர் - காற்றின் பெயர் 38 கூவனூலோர் ( கூவல் ) 
பருவம் 136 நூலுரையுணர்வோர் ) 

261 
கூதிர்க்காலம் - அச்சிரநாள் 139 

உல்லியர் 

38 
கூதை - காற்றின் பெயர் 

225 
கூவியர் - மடையர் 
பனிக்காற்று 

39 கூவிரம் - தேர் மொட்டு 12 3 
கூந்தல் - பெண்மயிர் 390 கூவிரி - தோ 

1250 
மயிற்பீலி 550 கூவிளம் - வில்லுவம் 

673 
கூப்பிடு தூரம் ( கூப்பீடு ) 

கூவிளை - வில்லுலம் 673 
எல்லை 

கூவுதல் - கரைதல் 

2239 
குரோசம் 1020 கூழ் - சோறு 

1095 
கூம்பல் - குமிழ் 

667 உண்ணும் எப்பொருளுக்கும் 
கூம்பு - தேர்மொட்டு 1253 உரியது 

1095 
கூம்புதல் - ஒடுக்கம் 

பயிர் 
சாம்புதல் 

1485 

பல்வகை உணவு 
கூர்த்திகை - முற்கராயுதம் 1183 

பொன் 

2276 

336 

கூழை - கடைக்கூழை 
கூர்ப்பு உள்ளது சிறத்தல் 1377 
கூர்மம் - ஆமை 

613 பெண்மயிர் 

390 
பதினெண் புராணத்துள் 

மயிற்பீலி 

550 
ஒன்று 2453 

594 

இறகு 
கூர்மை - துண்மை 

1013 
1375 

நடு 

கூளி - பூதகுணம் 
வை 

1954 
பேய் 

96 
ஆர் 

1986 
2061 உறவு 

275 
ம 

தொகுதி 
அயில் 

2075 
வள் 

2093 

நட்பு 
பேய் 

2194 
அள் 

2094 

கூளியர் - தறுகண்ணாளர் 272 
வயிரம் 

2134 

கூற்றின் படை - கணிச்சி 2481 
2196 கூற்று - நமன் 

13 
எஃகு 

2260 
காலன் 

14 
கடி 

2282 

எழுத்தினோசைச்சொல் 
கூரம்- கொடுமை 1446 

1772 
கூரை -சிற்றில் 

953 மடங்கல் 

2092 
கூலம் - வாலுறுப்பு 

513 மறலி 

2206 
பாகல் 

806 

கூற்றையுதைத்தோன் -சிவன் 2 
கரை 882 கூறல் - சொல் 

1773 
அங்காடி 

946 

கூறியதுகூறல் - புனருத்தி 1795 
பலபண்டம் 

1054 கூறுபாடு - திறன் 
பல்பண்டத்தெரு 

வகை 

1418 


35 


| வசி 


சொற்பொருள் அகராதி 


1039 


பயிறல் 
கெழுமுதல்- கெழுமை 
கெழுமை - வளமை 

கெழுமுதல் 

நாகு 
கெளிற்றுமீன் - கெளிறு 
கெளிறு - கெளிற்றுமீன் 


1644 
1532 
1532 
1533 
2275 
600 
600 


கூறை - அம்பரம் 

அறுவை 
ஆசாரம் 
ஆடை 
இலக்கர் 
உடை 
கலிங்கம் 
கலை 
காடகம் 
காழகம் 
கோடிகம் 
சம்படம் 
சாடி 
சேலை 
தானை 


துகில் 


தூசு 
நீவி 
பட்டம் 
படாம் 
புட்டகம் 
புட்டம் 
மடி 
மாறுகம் 
வாதனம் 

அம்பரம் 
கூறைமாசுகழுவுவர் நீர் 

-உறை 
கூன் - நத்தை 
கூனர்.கோணர் 


கேகயப்புள் - அசுணப்புள் 544 
கேகயம் - மயில் 

549 
கேசம் - பெண்மயிர் 

390 
மைந்தர்மயிர் 

391 
பிறமயிர் 

392 
கேசரம் - வண்டு 

578 
கேசரம் - மலர்த்தாது 

839 . 
கேசரர் - வித்தியாதரர் 33 
கேசரி -சிங்கம் 

411 
கேசவன்- திருமால் 

3 
கேட்டை - சேட்டை 

20 
இந்திரநாள் 
எரி 
தழல் 
துளங்கொளி 
பின்று 

வல்லாரை 
1321 
வேதி 

97 
2005 கேட்பிக்கும்கூற்று . 
அம்ம 

1810 
1907 

கேடகம் - மலையாற்றடுத்த ஊர் 
610 

( கிரியும்யாறும் அடுத்த ஊர் ) 
236 

938 
20 

சேடகம் 

தோல் 
1581 
2021 

வட்டம் 
வேதிகை 

1177 
கேடு - நந்தல் 

1905 
1286 அழுங்கல் 

2109 
1393 கேண்மை - கண்ணோட்டம் 
1394 

1441 
1817 நட்பு 

1492 
நவம் 

1948 
2080 கேணி - வாவி 

895 
1882 

--899 


பலகை 
S 


கெடலணங்கு - சேட்டை 
கெடவரல் - மகளிர்விளை . 

யாட்டு 
கெடுதல்- தபுதல் 
கெண்டி - கடிப்பதம் 

காண்டகம் 

குண்டிகை 
கெழு- நிறத்தின்பொது 

ஒளி 

இடைச்சொல் 
கெழுதகைமை இறும் 

பூது 
கெழுமல் - நிறைவு 


கிணறு 


1040 


திவாகரம் 


களிறு 


கேதகை - தாழை 

705 கைதவன் - பாண்டியன் 182 
கேதனம்- கொடி 

1337 

கைதூவாமை- கையொழி - 
கேது - செம்பாம்பு 

66 யாமை 

1497 
கேயம்- இசைப்பாட்டு 1866 

கைதை - தாழை 

705 
கேயூரம் - தோளணி 1205 

கைதொடல் -அடிசிலூண் 
கேரளன் - சேரன் 

180 தொழில் 

1569 
கேவலம் - தனிமை 

கைப்படை - தானை 

2042 
முத்தி 

2083 

கைப்பற்றல் - கடி 
கேழ் - நிறத்தின் பொது 1393 

தீவேள்வி 

1565 
கேழல் - பன்றி 

445 

கைப்புடை - கைக்கட்டி 1180 
474 

கைம்மணி -படலிகை 
வேள்புலவரசர்கொடி 2490 

வட்டிகை 

1224 
கேள் - உறவு 

275 

கைம்மணித் தொடர்பானவை 
தோழன் 

327 
கண்டை 

1223 
நட்பு 

1492 

கைம்மதம் - யானைமும்மதத்துள் 
கேள்வன் - மணவாளன் 317 

ஒன்று 

520 
கேள்வி - கல்வி 

1824 
கைம்மா - யானை 

414 
கல்வி 
செவி 

2067 கைம்மீன் - அத்தம் 

92 
கேளி - மகளிர்விளையாட்டு 1561 

கைம்மை - கலன் கழிமகளிர் 

281 

கைம்மையிற் பெரும்புதல்வன் 
கை - படைவகுப்பு 

337 
கோளகன் 

255 
அத்தம் 
கரம் 

கையடை - அடைக்கலம் 1496 
தோள் கையர் - கீழ்மக்கள் 

238 
பாணி 

362 

கையரிக்கொள்ளல் - தேடல் 1620 
ஒழுக்கம் 

1493 கையறல்- செயலின்மை 1495 
பாணி 

1919 கையாறு - ஒழுகலாறு 

1494 
கைக்கட்டி- கைப்புடை 

ஒழுக்கம் 

1743 
1180 கையொழியாமை - 
கோதை 

1921 கைதூவாமை 

1497 
கைக்கிளை- ஒருதலைக் காமம் கைவலம் முதலாம் ஆண்மை 

1428 வாகை 

2283 
ஏழிசையுள் மூன்றாவது 

கைவலம் முதலாம் கல்வி - 

1884 
ஒருதலைக் காமம் 

2283 
யாழில்ஓர் நரம்பு 2254 கைவளை - கன்று 
கைகூப்பி மெய்கோட்டி 

குருகு 
நிற்றல் - குடந்தம் 1768 சங்கு 
கைகோத்தாடல் 

சரி 
குரவைக்கூத்து 1761 

சூடகம் 
கைசெய்தல் - ஒப்பனை 1567 தொடி 
கைத்தல் - தித்தம் 

1545 வண்டு 

1207 
கைத்தாய் - செவிலித்தாய் 315 கைவேல்விகற்பம் - கப்பணம் 
கைதவம் - வஞ்சனை 1491 தோமரம் 

1152 


கோதை 


வாகை 


சொற்பொருள் அகராதி 


1041 


தூசி 


கொக்கு - மூலம் 

95 கொடிப்படை - ஆக்கம் தார் 
குதிரை 

419 
குரண்டம் 

நிரை 

385 
பகம் 577 தார் 

1930 
தேமா 

647 கொடிப்பாலை -பாலையாழ்த் 
கொங்கணம் - பதினெண் 

திறம் 

1878 
பாடையுள் ஒன்று 

2449 கொடிப்பிறப்பு 
கொங்கன் - சேரன் 

180 கோற்கொடி 
கொங்கு - மலர்த்தாது 839 மென் கொடி 

794 
கொங்கை - முலை 860 கொடிப்பூ - பூவகை 

83.4 
கொச்சை - யாடு 435 கொடிறு- பூசநாள் 

87 
வெள்ளாடு 

487 கதுப்பு 

3.2 
கொட்டல் - அப்புதல் 1084 கொடுகொட்டி-சிவனாடல் 1758 
கொட்டாவி - ஆவித்தல் 1893 கொடுங்குறும்பா அரணிருக்கை . 
கொட்டி - குமரனாடல் 1754 குறும்பு 

940 
கொட்டில் - வேறிடம் 973 கொடுங்கை.மதலை 

2078 
கொட்டை - காதணி 1209 கொடுத்தல் - வீசுதல் 

2140 
கொட்பு - சுழற்சி 

1453 கொடுதுகம் - மகம் 

89 . 
திரிதரல் 

1592 

கொடுபோதல் -போதரல் 1598 . 
கொடி - காக்கை 

553 கொடுமரம் - வில் 

1143 
நூழில் 

கொடுமுடி - மலையுச்சி 881 
வல்லி 
வள்ளி 

795 கொடுமை - கடினம் 
கதலிகை 

கடுமை 
கேதனம் 

கூரம் 
சருத்தி 

கோரம் 
சண்டம் 

1446 
துவசம் 

கோண் 

1451 
படங்கு 

கரில் 

2224 
படாகை கொடுவரி - புலி 

412 
பதாகை 

கொடுவாய் - புறங்கூற்று 1777 
வானி 

கொடுவாள் - குயம் 
விலோதனம் 

1337 புள்ளம் 

1158 
திருப்பொறிவகை 2472 

குயம் 

1988 
கொடிக்கழல் - கழங்கு 

கொடுவினைச் செயல் 2024 
மூழல் 766 மறம் 

2050 
கழங்கு 2111 கொடை - தியாகம் 

1627 
கொடிச்சியர் - குறிஞ்சி நிலப் 

அளி 

1945 
பெண்கள் 291 கவிகை 

2098 
கொடிஞ்சி - தேர் 1250 வழங்கல் 

2110 
தேர்மொட்டு 1253 

2181 


துகில் 


தி -6 


திவாகரம் 


1042 


மை 


கொடைமடம் - வரையாது: 

கொம்மை - வட்ட வடிவு 

1348 
கொடுத்தல் 

1623 திரள் வடிவு 

1348 
கொண் கன் - நெய்தல் 

இளமை 

1510 
நிலத்தலைவன் 

303 அங்கை குவித்துக் 
கொண்டல்காற்றின் 

கொட்டல் 

1785 
பெயர் 38 கொய்சகம் - நீவி 

2084 
கீழ் காற்று 

42 கொய்யுளை - குதிரை 419 
மேகம் 146 கொல் - ஐயம் 

1461 
கீழ் காற்று 

ஐயுற்ற சொல் 

1822 
மேகம் 

1931 கொல்லர் - கண்ணாளர் 200 

2015 கொல்லி - ஆரியவேளா 
கொண்டாடல் - பாராட்டு 1582 கொல்லி 
கொண்டை- மயிர்முடி 395 

சாயவேளா கொல்லி 
கொண்டைக்கிரி --பண் 1894 

சித்திரவேளா கொல்லி 
கொண்டோற்பிழைத்துப்பெறும் விசித்திரவேளா கொல்லி 
புதல்வன் 

1888 
குண்டகன் 

254 கொல்லிக்கவ்வாணம் - பண் 1894 
கொண்மூ - மேகம் 

146 கொல்லிச் சிலம்பன் - 
கொத்தமல்லி -உருளரிசி 765 சேரன் 

180 
கொத்து -இணர் 

கொல்லிமலை - வல்லியம் 
பொருப்பு 

859 
தொத்து 

கொல்லிவராடி - வராடி 
மஞ்சரி 740 

1889 
கொதுகு - மசகம் 

584 கொல்லுதல் ( கோறல் ) 
கொந்தளம் - மயிர்க் 

எற்றுதல் 
குழற்சி 

394 

ஒழித்தல் 
கொப்புளம் - மொக்குள் 

காதுதல் 
வடிவு 

1355 

தேய்த்தல் 
கொப்பூழ் - இதலை 

நெருக்குதல் 
இலஞ்சி 

முருக்குதல் 

1651 
உந்தி கொல்லை - புனம் 

994 
கொலை - அணங்கு 

2007 
போகில் 358 மறம் 

2024 
உந்தி 1906 

2050 
கொம்பு ( விலங்கின் கொம்பு ) 

கோள் 

2053 
உலவை 

கொலை செய்தல் ( கொலை 
கோடு 

செயல் )-அடுதல் 
மருப்பு 

526 அணங்கல் : 
ஆம்பல் 

படுத்தல் 
இரலை 

வீட்டல் 
கோடு 

வெட்டல் 

1875 
வயிர் 

1244 கொலைஞர் - சண்டாளர் 21 2 


துணர் 


வகை 


நாபி 


சொற்பொருள் அகராதி 


1043 


17 

68 
.435 
: 48.8 


1962 


2028 


641 

2 


வளமை 


பாலை நில மக்கள் 

கொற்றி- காடுகாள் 
பொதுப் பெயர் 

296 கொறி - மேடராசி 
கொவ்வை- தொண்டை 

யாடு 
விம்பம் 

802 துருவாடு 
கொழித்தல் - வரன்றல் 

கொறுக்கைக் கோல் 
வார்தல் 

வேழம் 
வாருதல் 

1662 கொன்று வாழ்தொழிலில் 
கொழுநன் - இறைவன் 175 கன்றிய தொழின்மை 
மணவாளன் 

317 -கருங்கை 
கொழுப்பு - கொழுமை 1534 கொன்றை - ஆரக்குவாதம் , 
செழுமை 

1908 இதழி 
கொழுமை- நிறத்தின் 

கடுக்கை 
பொது 

1393 கொன்றைசூடி - சிவன் 

1532 கொன்னை - அச்சம் 
கொழுப்பு 

1534 - காலம் 
கொள் கலம் - மாலையும் 

பயமிலி 
சாந்தும் மடியும் பெய்து 

பெருமை 
வைப்பது 

1288 கோ - நீர் 
கொள்கலம் ஒன்றில் 

அரசர் பெயர் 
குறுணி அளவாக 

கண் 
உணவு பலவற்றையும் 

பசுவின் பொதுப்பெயர் 
இட்டு வைப்பது - பிரப்பு 

1079 கோகனகம் - தாமரை 
கொள்கை - அறிவு 

கோகனகை-திருமகள் 
1552 

கோகிலம்- குரங்கு 
கொள்ளம் - குழைசேறு 909 

குயில் 
கொள்ளல் - வரைவு 

1912 கோகு.கழுதை 
கொள்ளி ( கடைக்கொளி ) 

கோவேறு கழுதை 
-உற்கை 

கோங்கு - கன்னிகாரம் 
ஞெகிழி - 

51 

குயா 
நெருப்புறுவிறகு 

1082 
கொளற்பொருட்டு - தெவு , 1633 கோசம் - ஆண்குறி 
கொளுத்து - சந்து 

398 மதிலுறுப்பு 
கொளை - இசைப்பாட்டு 

1866 பண்டாரம் 
கொற்றம் - வீரம் 

1411 கோசமதம் -யானைமும் 
வென்றி 

1412 மதத்துள் ஒன்று 
அரசியல் 

கோசரம் - ஊர் 
வெற்றி 

2139 கோசிகம் - பட்டாடை 
கொற்றவள்ளை - கூடலர் 

கோசு - தெரு 
நாடு அழிவு 

1890 கோட்டகம் - வாவி 
கொற்றவன் - அரசர் பெயர் 178 கோட்டம் - குரா 
கொற்றவை - பகவதி 

23 வாசம் தருபண்டம் 


மலை 


2014 

54 
178 
383 
427 
856 
825 

1.8 
459 
545 
443 
444 


குணன் 


சூடிணர் 


850 
356 
988 
1038 


520 
930 
1322 
948 
895 
642 
763 


1044 


திவாகரம் 


கோயில் 

951 கோடுவாழ்விலங்கின் 
வளைவு 

1847 பிள்ளை குட்டி 
தட 

2181 

குழவி 
கோட்டல் - வளைத்தல் 

1575 

பறழ் 
கோட்டான் - கூகை 

548 

பார்ப்பு 
கோட்டுப்பூ - பூவகை 

834 பிள்ளை 
கோட்டுமா - யானை 414 மகவு 

508 
கோட்டை - மதிற்சுற்று 

987 கோடை - காற்றின் பெயர் 88 
கோட்பாடு - கோள் 

1979 மேல்காற்று 

41 
கோடனை - வாச்சியப் 

வேனில் 

184 
பொது 1248 கோண்.கொடுமை 

1451 
1896 
ஒலி 

418 

கோணம் - குதிரை 
கோடரம் - குரங்கு 

459 வாள் 

1154 
711 

கோணர் - கூனர் 
பொதும்பு 

288 
மரக்கொம்பு 

734 கோணை - அழிவில்பொருள் 1524 
குரங்கு 

கோதண்டம் - வில் 

1148 
பொதும்பு கோதா -உடும்பு 

465 
மரத்திற்கோடு 1920 கோது- குற்றம் 

1489 
கோடல் - செங்காந்தள் 748 கோதை - காற்றின் 
செங்காந்தள் 

பெயர் 

88 
வெண்காந்தள் 749 சேரன் 

180 . 
ஏற்றல் 1978 பெண்மயிர் 

• 390 
கோடவதி - யாம் 

1245 மாலை 

841 
கோடாய் - செவிலித் தாயர் 315 

கைக்கட்டி 

1.180 
கேரடி - பிரமயுதம் பத்து 

கைக்கட்டி 
நூறாயிரம் 

2511 

சேரன் 
கோடிகம் - கூறை 

1821 மரதர் 
கோடிபத்து - அற்புதம் 2512 

மாலை 

1991 
கோடியர் - கூத்தர் 

285 கோபம்.உடன்றல் 
கோடீரம் - சடை 

396 உருத்தல் 
கோடு - விலங்கின் 

கதம் 
கொம்பு 

526 கலாம் 
சங்கு 

806 கறுப்பு 
மரக்கொம்பு 

734 காய்தல் 
மலையுச்சி 

861 குரோதம் 

882 சிவத்தல் 
கொம்பு 

1244 . சினம் 
ஊதுகொம்பு 

சீறல் 
சங்கு 

செற்றம் 
புனற்கரை 

பைத்தல் 
மரத்தின் பணை 

முனிவு 
மாவின் மருப்பு 

1951 

முனைவு 


சொற்பொருள் அகராதி 


1045 


விடைத்தல் 
விளிவு 
வெகுளி 
வெயர்த்தல் 

வேகம் 
கோபாலர் - முல்லைநில 

மக்கள் 
கோபுரம் - பெருவாயில் 
கோம்பி - ஓந்தி 
கோமளம் -பசுவின் 

பெண்பால் 

இளமைச் செவ்வி 
கோமாயி- நரி 
கோமாள் - தலைவி 
கோமான்- மூத்தோன் 
கோமூத்திரி -சித்திரகவி 
கோயில் - ஆலையம் 

கோட்டம் - 
சினகரம் 
சேதியம் 
தளி 
தேவகுலம் 
தேவராலயம் 
நகர் 
நிகேதனம் 
நிலையம் 
பள்ளி 
பாழி 
மந்திரம் 

வானவருறையுள் 
கோரகம் - மொட்டு 
கோரண்டம் குறிஞ்சி 
கோரம் - சோழன் குதிரை 

வட்டில் 
கொடுமை 

விரைவுக்குறிப்பு 
கோரை - எருவை 

பஞ்சாய் 
கோல்- துலாராசி 

அம்பு 
யாழ்நரம்பு 
காழ் 


அஞ்சனம் எழுது கருவி 
அம்பு 
இறைமுறை நடாத்தல் 

குதிரை மத்திகை 
1581 

நிறை அறிதுலாம் 
யாழ் நரம்பு 

2108 
297 கோலஞ்செய்வாள் - 
991 வண்ண மகள் 

282 
487 கோலம் - பன்றி 

445 
மருட்டுப்பன்றி 

448 
428 நீரோட்டம் 

906 
1511 கோலல் - வளைத்தல் 1680 
452 கோலாகலம் - ஆரவாரம் 1899 
279 கோவலர் -முல்லை நில 
173 மக்கள் 

297 
2336 கோவிந்தர் - முல்லை நில 
மக்கள் 

297 
கோவிந்தன் - திருமால் 

3 
கோவேறுகழுதை - கோகு 
வேசரி 

444 
கோவை - முலையணி வடம் 1201 
கோழி குக்குடம் 

சேவல் 
வாரணம் 

547 
உறையூர் 

942 
வாரணம் 

1928 
குமரன் கொடி 2478 

சாத்தாவின் கொடி 2479 

கோழிக்கொடியோன் 
951 

10 
835 கோழிப்பறவை அளவு 
752 கிரவுஞ்சம் 

1021 
423 கோழிப்பெண் - அளகு 

590 
1 219 கோழியாண் - சேவல் 483 
1446 கோழி வேந்தன் - சோழன் 181 
1578 கோள் - தீது 

1455 
குணம் 
818 

குறளை 
74 கோட்பாடு 

1979 
1146 அலர் கதிர் முதலாம் 
1248 

அமரர் 
1998 

இடையூறு 


ஐயனார் 


1046 


திவாகரம் 


கொலை ச கண்டை - பேரிகை 

1240 
நாள் 2053 சகம் - பூமி 

352 
கோளகன் - கைம்மையின் 

சகுடம் - சேம்பு 

768 
பெறும்புதல்வன் 255 

சகுனம் - பறவைப் பொதுப் 
கோளகை - வட்ட வடிவு 1346 

பெயர் 

567 
கோளி - ஆல் 

636 சகோரம்- செம்போத்து 546 
பூவாது காய்க்கும் மரம் 707 

சக்கரவாகப்புள் 

570 
கோற் கொடி- இலதை 792 பேராந்தை 

574 
கொடிப்பிறப்பு 

794 சங்கநிதி வடிவு - சங்கின் 
கோற்புழு -உலண்டு 

வடிவினது 

1085 
கீடம் 624 சங்கம் - புலவர் 

171 
கோற்றேன் -பிரசம் 625 திரண்டோர் 

177 
கோறல்- அடுதல் 22.17 கணைக்கால் 

348 
கோன் - இறைவன் 

175 அரியின் படை 2475 
கௌசிகம் - பண் 

1894 சங்கமம் - ஊர்வன 
கௌவை - ஆயிலியம் 

88 நடப்பன 
ச - குரல் - எழுத்து 1888 பறப்பன 

2227 
சஃகுல்லி - பில்லடை 1106 சங்கமேந்தி-திருமால் 

3 
சக்கரம்- கடல் 878 சங்கரன் -சிவன் 

2 
ஆழி 

சங்கிராமம் - பூசல் 

1686 
எஃகம் 

சங்கில் சிறந்தது - வலம்புரி 607 
சுதரிசனம் 

சங்கின் வடிவினது - சங்க 
திகிரி 

நிதி வடிவு 

1035 
நேமி 

சங்கின்னராகம்- இராக 
பருதி 

வகையுள் ஒன்று 1887 
வளை 

1142 சங்கீதம் -பல்லியந்தழுவு 
வட்டவடிவு 1346 பாடல் 

1871 
சித்திரகவி 

2336 சங்கு - கம்பு 
திருப்பொறிவகை 2472 கோடு 
சக்கரவாகப்புள் -சகோரம் 

சுரிமுகம் 
நேமிப்புள் 

570 

நந்து 
சக்கராயுதன் - திருமால் 

3 

நாகு 
சக்கராயுதி -பகவதி 

23 பணிலம் 
சக்கிரர் - செக்கார் 

210 
வளை 

606 
சகசரி - குறிஞ்சி 

815 

மட்டிப் படைக்கலம் 1164 
சகடம் - ஊர்க்குருவி 

562 கைவளை 

1207 
பேரிகை 

1240 ஏழிசையில் குரல் ஓசை 
பாண்டில் பூண்ட ஊர்தி 

1885 
1254 வாரணம் 

1928 
பண்டி 1255 கோடு 

1951 
வையம் 

2255 திருப்பொறிவகை 2472 
சகடு - உரோகணி 83 சங்குமணி - அக்கு 

105 2 


சொற்பொருள் அகராதி 


1047 


சசம் - முயல் 457 சண்மினி - யோகினி 

25 
சசி- இந்திராணி 

21 சத்தமாதர்.அபிராமி 
- சந்திரன் 

58 

இந்திராணி 
சட்டகம் - உடல் 

342 

வயிணவி 
துயிலிடம் 

979 

வராகி 
மட்டிப் படைக்கலம் 1164 

கவுமாரி 
சட்டித்தல் அழித்தல் 1632 

மயேசுவரி 
சட்டுவம் -சிலகம் 

மாகாளி 

2398 
தவ்வி 

சத்தமாதாக்களாடல் 
தெறுவி 

1221 

( எழுவர் மங்கையர் 
சட்டை - அங்கி 

ஆடல் ) -துடி 

1758 
கஞ்சுகம் சத்தி -உமையவள் 

15 
காஞ்சுகி 

வேல் 

1151 
குப்பாயம் 

சத்திரம் - வெண்குடை 1294 
மெய்ப்பை சதக்கிருது - இந்திரன் 

5 
வாரணம் 1335 சதங்கை . கிண்கிணி 

1199 
சடம்.பொய் 1775 சதபத்திரி - தாமரை 

825 
சடரம் - வயிறு 355 சதம் - நூறு 

2507 
சடிலம் - சடை 

396 சதா - மரக்கலம் 

1280 
செறிவு 

1380 சதி - தாளவொற்று 

1769 
சடை- கோடீரம் 

சதுக்கம் - நாற்சந்தி 

950 
சதுர்த்தர் - வேளாளர் 

193 
பின்னல் 

சதுர்த்தல் - அப்புதல் 1064 
வேணி 

398 சதுரங்கம் - தேர் 
சடைமுடியோர் - தாபதர் 

168 குதிரை 
சடையோன் -சிவன் 

2 காலாள் 

2322 
சண்டம் - கொடுமை 1 148 சதுரர்- நாகரிகர் 

247 
விரைவுக் குறிப்பு 

1588 

சதையநாள் - குன்று 
சண்டன் - நமன் 

13 

சுண்டன் 
காலன் 

14 

செக்கு 
சண்டாளர்- இழிஞர் 

போர் 
கவுண்டர் 

வருணன் நாள் 

103 
கனகதர் சந்ததி - மகன் 

319 
குணுங்கர் 

சந்தப்பாட்டு . அடிதோறும் 
கொலைஞர் 

இருபத்தாறு எழுத்தைக் 
புலைஞர் 

கொண்டு அமையும் 
வங்கர் 

212 

நான் கடிச்செய்யுள் 1852 
சண்டிகை - பத்திரகாளி 22 சந்தம் - நிறத்தின் பொது 1393 
சண்பகம் - செண்பகம் 835 வண்ணம் 

1401 
வண்டு உணாமலர் மரம் சந்தனக் குழம்பு - செச்சை 
708 தேய்வை 

1053 


சடிலம் 


யானை 


1048 


திவாகரம் 


பிறை 


நண்பகல் 
நாள் 
மூங்கில் 


சந்தனம் - ஆரம் 
சந்திரதிலகம் 

மதி 
சந்து 

விது 

58 
சாந்தம் 

சந்திரன் ஊர்தி - விமானம் 2484 
மலயம் 

829 

சந்திரன் ஒளியில் தண்ணீர் 
ஆரம் 

1938 

கால்வது - சந்திர காந்தமணி 
சந்தானகரணி- துணிபட்ட 

1048 
உறுப்பினைப் பொருத்தும் 

சந்து - கத்து 
மருந்து 

730 

கந்து 
சந்தானம் -பஞ்சதரு 

கொளுத்து 

398 
வினுள் ஒன்று 

628 சந்தனம் 

829 
சந்தி - அந்தி 

சப்பாணி - ஒன்பதாம் திங்கள் 
உச்சி 

ஆண்பாற்பிள்ளைப் 
காலை 

பாட்டுவகை 

2488 
பெண்பாற்பிள்ளைப் 
112 பாட்டுவகை 

2469 
703 சபதம்-சூளுறவு 

1796 
அந்தி சம்பங்கோழி- கம்புள் 

578 
கவலை 

சம்படம் - கூறை 

1321 
வழி 949 சம்பம் - வச்சிரம் 

1153 
சந்திர காந்தமணி - சந்திரன் 

சம்பீரம் - எலுமிச்சு 

882 
ஒளியில் தண்ணீர் சம்பு - நரி 

452 
கால்வது 

1048 நாவல் 

643 
சந்திரதிலகம் - சந்தனம் 629 சம்மட்டி - மத்திகை 

1185 
சந்திரம் - பொன் 

1025 

சமணமுனிவர் - சாரணர் 165 
சந்திரன் - அம்புலி 

சமணர் - அருகா 
அமுத கிரணன் 

ஆசீவகர் 
அருச்சிகன் 

சாவகர் 

168 
சமப்பால் - நெய்தல் 
இந்து 

முல்லை 

927 
இமகரன் 

சமயம் - கடிகை 

21 :! 
இராக்கதிர் 

சமா - பூசல் 

1683 
உடுபதி 

சமழ்ப்பு - நாணம் 

1452 
களங்கன் சமன் - நமன் 

13 
குபேரன் 

காலன் 

14 
சசி 

நேர் 

2281 
சோமன் 

சமனிசை - மத்திமம் 
தண்சுடர்க்கலையோன் 

மந்தம் 

1870 

சமனியகரணி - வீரணம் 
திங்கள் 

தழும்புகளை நீக்கும் 
நிசாகரன் 

மருந்து 

781 
நிலவு சமி.வன்னி 

052 


ஆலோன் 


தானவன் 


சொற்பொருள் அகராதி 


1049 


138 


கைவளை 


குளம் 


சமிதை - ஓம விறகு 1081 சரபம் - வரையாடு 

441 
சமுகம் - பிரதனையினும் 

சரம் - அம்பு 

1146 
மும்மடங்குகொண்டது சரவணத்துதித்தோன் - முருகன் 7 

2503 

சரற்காலம் - கார் 
சமுத்திரம் - கடல் 878 சராசனம் - வில் 

1143 
அற்புதம்பத்து 2513 சராவம்- அகல் 

1318 
சமுத்திரம்பத்து - அந்தியம் 2514 சரி - வழி 

1007 
சமைத்தல் - அமைத்தல் 

1207 
சேர்த்தல் 

1733 சரிதை- ஒழுக்கம் 

1743 
சயந்தனம் - தோ 

1250 சரியை - பிச்சை 

1634 
சயமகள் - பகவதி 

23 சரு - தெய்வவுணவு 

1101 
சயனம் - துயிலிடம் 

979 

சருக்கமுடிவினும் இலம் 
பாழி 

1908 

பகமுடிவினும் வேறுபட்ட 
படை 

2171 

சந்தநடையில் 
அரி 

2266 

அமைவது - வேற்றிசைப்பா 
சயன வகை - மலர்ச்சயனம் 

1841 
சலசயனம் 

சருக்கரை - அக்காரம் 
தோற்சயனம் 

கட்டி 
மற்றும் பதினைந்து 2352 

கன்னல் 
சயிலம் - மலை 

856 
சயை - மூன்றாம் பக்கம் 126 
சர்ச்சரைவடிவு -பிணர் 1360 

விசயம் 

1120 
சரசுவதி - அபிராமி 

கன்னல் 

1994 
உலகமாதா 

சருத்தி - கொடி 

1337 
கலைமகள் 

சருப்பதோபத்திரம் -சித்திரகவி 
காயத்திரி 

2336 
சாவித்திரி 

சருமம் - தோல் 

527 
சொற்பயில்முதல்வி சரோருகம் - தாமரை 

825 
ஞான மூர்த்தி 

சல்லரி - பல்வகைப்பறை 1242 
நாமகள் 

சல்லி ( தூக்குவன ) -அறை 
நான்முகன் கிழத்தி 
பனுவலாட்டி 

1135 
பாமடந்தை 

( வி ) சல்லியகரணி 
பாரதி 

அத்திரம்சத்திரம்தைத்த 

புண்மாற்றும்மருந்து 729 
சல்லியம் - முட்பன்றி 

447 
வெண்டாமரையாள் சல்லியன் - சுக்கிரன் 

62 
வெள்ளைமேனியாள் 

19 சலசம் - தாமரை 

825 
சரண்புகல்-மறைபுகல் 1739 சலஞ்சலத்தினும் சிறந்த 
சரணம் - பாதம் 

345 சங்கு - பாஞ்சசன்னியம் 609 
சரதம் - மெய் 

1774 சலஞ்சலம் - வலம்புரியினும் 


பாகு 


துணை 
தூக்கம் 


பூரவாகினி 
வாணி 


தி -67 


1050 


திவாகரம் 


முது மகன் 


சிறந்த சங்கு 

608 
சலதி - கடல் 878 மேற்கோள் 

63 
சலநிதி- கடல் 878 காரி 

2247 
சலபம் - விட்டில் 581 சனிப்பு - பிறப்பு 

1504 
சலம் - தாமதகுணம் 2311 சாக்கியர் - பவுத்தர் 

164 
சலவர் - நெய்தல் நில 

சாக்கை - கருமத்தலைவர் 189 
மக்கள் 300 சாகரம் - கடல் 

878 
சலவல்- நுளம்பு 583 சாகாடு - உரோகணி 

83 
சலாகை - அகல்மணி 1030 பண்டி 

1255 
சலாகை - நாராசம் 1167 சாகினி -சிறுகீரை 

769 
சலிகம் - பூசல் 1686 சாகை - மரக் கொம்பு 

734 
சலீலம்- நீர் 54 இலை 

736 
சவட்டல் - அழித்தல் 1652 வேதம் 

18 : 5 
சவம் - பிணம் 343 சாடி - கும்பராசி 

78 
சவரர் - பாலை நில மக்கள் 

தாழி 

1316 
பொதுப் பெயர் 

296 கூறை 

1321 
சவரி - கவரி 1077 சாடு - பண்டி 

1255 
சவுமன் -புதன் 60 சாத்தன் -ஐயனார் 

10 
சவுரி - சனி 63 காரி 

2247 
சவை - புலவர் 

171 சாத்தாவின் ஊர்தி 
திரண்டோர் 177 கரி , குதிரை 

2479 . 
சவை மகள் - மிதுனராசி 70 சாத்தாவின் ஊர்தி கொடி 
சளுக்கியர் வேந்தன் - 

படை வகை 
வேள்புலவரசன் 

183 சாத்தாவின் ஊர்தி : கரிகுதிரை 
சற்சலம் - தெளி நீர் 

907 சாத்தாவின் கொடி : கோழி 
சன்மினி - யோகினி 

25 சாத்தாவின் படை : 
சனபதம் - நாடு 855 எறியீட்டி 

2479 
சனற்குமாரம் - பதினெட்டு 

சாத்தாவின் கொடி 
உபபுராணத்துள் 

கோழி 

2479 
2454 சாத்தாவின் படை - எறியீட்டி 
சனனம் - பிறப்பு 1504 

2479 
சனி - அந்தன் 

சாத்துவிக குணம் 
கதிர் மகன் 

ஐம்புலனடக்கம் 
கரியோன் 

தவம் 
காரி 

நல்லருள் 
கீழ் மகன் 

மெய்ம்மை 
சவுரி 

மோனம் 

2309 
சாவகன் 

சாதகப்புள் - வானம்பாடி 543 
நீலன் 

சாதரூபம் - பொன் 

1025 
பங்கு 

சாதல் - இறத்தல் 
மந்தன் 

உலத்தல் 
முடவன் 

தபுதல் 


ஒன்று 


சொற்பொருள் அகராதி 


1051 


துஞ்சல் 

பறை 

1232 
துவன்றல் 

நெய்தல் 

2230 
பொன்றல் 

சாம்பல் - அடலை 
மாய்தல் 

வெண்பலி 

1085 
மாளல் 

சாம்புதல் - கூம்புதல் 1485 
முஞ்சல் 

சாமம் - யாமம் 

113 
முடிவு 

பச்சை நிறம் 

1390 
விளிதல் 

இரவு 
வீடல் 

சாமம் ( வேதம் ) 
வீதல் 

1674 பொழுது 
துஞ்சல் 1914 யாமம் 

1917 
தபுதல் 

2021 சாமம் ( வேதம் ) -சாமம் 1917 
இறத்தல் 

2160 சாமரை - கவரி 

1077 
கழிதல் 

2160 சாமவேதம் கீத நடையது 
சாதவாகனன் -ஐயனார் 

10 

மூன்றாம் வேதம் 1832 
சாதனம்- துணைக்காரணம் 

சாமளம்- பச்சை நிறம் 1390 
1132 சாமி - மூத்தோன் 

173 
சாதாரி- செவ்வழி யாழ்த் 

தலைவி 

279 . 
திறம் 1877 சாமீகரம் - பொன் 

1025 
பண் 1894 சாமுண்டி - பத்திரகாளி 

22 
சாதி - தேக்கு 

634 சாய்ந்தார் மேல் படராமை 5 
பிரம்பு 723 - தழிஞ்சி 

1691 
கருமுகை 799 சாயரி - பண் 

1594 
கள் 1122 சாயல் - நுண்மை 

1375 
சாதிக்காய் - வாசம் தரும் 

மேன்மை 

1379 
பண்டம் 

763 இயல் 

2238 
சாதிலிங்கம் - இங்குலிகம் 1070 சாய வேளா கொல்லி 
சாந்தம் - சந்தனம் 629 கொல்லி வகை 

1888 
சாந்தன் - அருகன் 1 சார்- இடப்பகுதி 

1023 
புத்தன் 12 சார்ங்கபாணி - திருமால் 

3 
சாந்தாற்றி - கால்செய் 

சார்ங்கம் - வில் 

1143 
வட்டம் 1296 திருமால்வில் 

1145 
சாந்தின் பொதுப் பெயர் 

அரியின் படை 2475 
- கலவைச்சேறு 

சார்ச்சி - சார்தல் 

1722 
காலேக வண்ணம் 

சார்த்தூலம் - புலி 

- 415 
தளம் 

சார்தல் - அணுகல் 

1607 
விரை 

1059 அண்ணுதல் 
சாந்து - விரை 

2156 அணவுதல் 
சாபம்-தனுராசி 

76 

சார்ச்சி 
சாபம் - தனுராசி 

தொடல் 
76 

தோய்வு 
வில் 

1143 

நண்ணுதல் 
சாபறை - நெய்தனிலப் 


நணுகல் 


1052 


திவாகரம் 


படிதல் 

நூழை 
புணர்தல் 

வாதாயனம் 

959 
புல்லல் 

1722 சாலம் - விலங்கின் கூட்டம் 512 
அருகல் 2223 மராமரம் 

631 
சார்ந்த எழுத்து -சித்திர 

கயிற்று வலை 

1307 
கவி 2335 சாலி - அருந்ததி 

107 
சார்ந்தவர் - உறவு 275 செய்ந்நெல் 

774 
சார்பின் எவையும் 

பேத வகைக்கள் 1123 
மதலை 

2078 சாலிகை - மெய்புகுகருவி 1175 
சார்வாரம் - கச்சின் கடை 1329 சாலேகம் சாலகம் 

959 
சாரணர் - சமண முனிவர் 185 சாவகம் - பதினெண் 
ஒற்றர் 

228 பாடையுள் ஒன்று 2449 
சாரதம் - பூதகணம் 35 சாவகர் - சமணர் 

169 
சாரம் - சுவை 

1542 சாவகன் - சனி 

63 
சாரல் - மலை 

856 சாவகன் குறிஞ்சி 
மலைப்பக்கம் 

862 குறிஞ்சி வகை 

1890 
சாரிகை- நாகண வாய்ப்புள் 564 சாவித்திரி - சரசுவதி 

19 
சாரிகை வருதல் ( சாரிகை ) சாவு - பேய் 

36 
-மண்டிலம் சாளரம் - சாலகம் 

959 
மாதி 

சாறு - கள் 

1122 
வாளி 1604 விழா 

1566 
சாரியை - அக்கு 

கள் 
அத்து 

விழவு 

1940 
அம் 

சான்றோர் - அறிவுடையோர் 170 
சான்றோன் - அருக்கன் 57 
சானவி - கங்கை 

16 
இக்கு சானு - முழந்தாள் 

349 
இன் சிக்கம் - குடுமி 

406 
ஒன் 

தலைக் கருவி 

1176 
வற்று 

1816 உறி 

1270 
சால்பு - மேன்மை 

1379 சீப்பு 

1298 
அமைதி 

மெலிவு 

14,6 
ஆன்றல் 

உச்சி 
நிறைவு 

உறி 
மாட்சி 1436 மயிர்வார் சீப்பு 

2246 
கல்வி 1824 சிகண்டி - மயில் 

549 
சால்பு முதலாம் ஈகை 

பண் 

1894 
வாகை 2283 சிகரம் - மலை 

856 
சால்பு முதலாம் பண்பு 

மலையுச்சி 

861 
2283 சிகரி - எலி 

470 
சாலகடங்கடா - அரக்கர் 32 சிகழிகை- மயிர் முடி 

395 
சாலகம் - சாலேகம் 

மாலை 

841 
சாளரம் 

தொடையல் 

843 


அன் 
ஆன் 


வாகை 


சொற்பொருள் அகராதி 


1053 


குடுமி 


ஆளி 


சிகி - மயில் 

549 மாலை மாற்று 
சிகை - ஆண் மயிர் 

389 

வருக்கம் 

406 விசித்திரப்பா 
சிங்கம் - அரி 

விகற்ப நடை 

வினாவுத்தரம் 
கண்டீரவம் 

வட நூற்கடலுள் 
கேசரி 

ஒருங்குடன் வைத்த 
சீயம் 

உதாரணம் நோக்கி 
பஞ்சானனம் 

விரித்து மறைத்துத் 
மடங்கல் 

தெரித்துப் பாடுவது 
மிருகாபதி 

2336 
வயப்புலி சித்திரகாரர் - ஓவியர் 

199 
வயப்போத்து 

சித்திர கூடம் - தெற்றியம் 
வயமா 

411 பலம் 

937 
மடங்கல் 

2092 

சித்திரப்படாம் - பொத்தகம் 
அரி ( வட மொழிச்சிதைவு ) 

1341 
2266 சித்திரப்பா -சித்திரகவி 

2336 
சிங்கராசி ( சிங்கம் ) - அரிமா 

சித்திரம் - ஓவியம் 
ஐயானனம் 

துகிலிகை 
புலி 

வட்டிகை 

1342 
( புலி சீயப்பல் பெயர் ) 

அழகு 
யாளி 

72 

செய்கோல் வடிவு 
சிங்கல் - குன்றல் 

1677 மெய்யே போலப் 
சிங்களம் - பதினெண் 

பொய்யைப்புணர்த்தல் 2231 
பாடையுள் ஒன்று 2449 சித்திர வேளா கொல்லி - 
சித்திரகவி - எழுகூற்றிருக்கை 

கொல்லி வகை 

1888 
ஏகபாதம் 

சித்திரை - சுவை 
ஒரு பொருட் பாட்டு 

துவட்டா நாள் 
ஒற்றுப் பெயர்த்தல் 

நெய்வான் 
ஓரினத்து எழுத்தால் 

நேர்வான் 
உயர்ந்த பாட்டு 

பயறு 
கரந்துறைபாட்டு 

மீன் 

93 
காதை கரப்பு 

சித்திலிகை- நல்லாடை 1323 
கூட சதுக்கம் 

சிதடன் - அறிவிலோன் 239 
கோமூத்திரி சிதடி - சிள் வீடு 

582 
சக்கரம் 

சிதம்பு - குணமின்மை 1536 
சருப்பதோபத்திரம் சிதர்- துவலை 

153 
சார்ந்த எழுத்து 

சின்னபின்னம் 

1089 
சித்திரப்பா 

உறி 

1270 
சுழிகுளம் 

சிதர்தல் -சிந்துதல் 

1666 
பாத மயக்கு சிதரம் - துவலை 

153 
பாவின் புணர்ப்பு 

சிதல் - மூவறிவு உயிர் 2463 


1054 


திவாகரம் 


சிதலை - ஆழல் 821 சிரை- நரம்பு 

402 
சிதவல் -சீரை 

1339 சிரோந்தம் - மயிர்ப்பரப்பு 393 
சிதறி - மழை 145 சில்லி -சிள் வீடு 

582 
சிதன் - சுக்கிரன் 62 சிறுகீரை 

769 
சிதார் -சீரை 1339 தேர்க்கால் 

1251 
சிதைத்தல் - அழித்தல் 1652 

வட்டவடிவு 

1346 
சிந்தம் - புளி 

664 சில்லிகை - நல்லாடை 1323 
சிந்து - குறளர் 237 சிலகம் - சட்டுவம் 

1221 
கடல் 

878 சிலதர் - ஏவல் செயற் 
ஆறு 

886 பாலோர் 

226 
பதினெண்பாடையுள் 

சிலதியர் - ஏவல் செயற் 
ஒன்று 2449 பாலோர் 

226 
சிந்துதல் - சிதர்தல் 

சிலந்தி - உ.லூதை 
ததர்தல் 1666 சிலம்பி 

619 
சிந்துரம் - யானை 414 சிலம்பல் - ஒலித்தல் 

1895 
சிவப்பு 

1385 சிலம்பன் - குறிஞ்சித் 
சிந்துவாரம் - நொச்சி 747 தலைவர் பெயர் 

292 
சிந்தூரம் - புளி 664 சிலம்பி -சிலந்தி 

619 
வெட்சி 754 சிலம்பு - மலை 

856 
சேலேகம் 

1069 

ஞெகிழி 
சிந்தை - கருத்து 

1422 

நூபுரம் 
சிந்தைகரியோன் - புதன் 60 

பரிபுரம் 

1190 
சிப்பியா - கண்ணாளர் 

200 
சிம்புள் - வன்சிறைப்பறவை 541 

காலணி 
சிம்புளி- செவ்வாடை 1325 

மலை 

2047 
சிமயம் - குடுமி 

406 

சிலர் அறிந்து தம் முள் புறங் 
சிமிலி - குடுமி 

406 கூறல் - அம்பல் 

1785 
உறி 

1270 சிலவர் - பாலை நில மக்கள் 
சிமிழ்த்தல் - கட்டல் 

1682 பொதுப் பெயர் 

296 
சிரகம்- தலைக்கருவி 1176 

சிலிர்த்தல் - தளிர்த்தல் 

738 
கரகம் 1312 

1720 
கரகம் 

சிலீமுகம் - அம்பு 

1146 
துவலை 

2087 சிலேட்டர் - செட்டிகள் 

192 
சிரம்- தலை . 

387 

சிலேடை- ஓர் அலங்காரம் 2458 
முடி 

388 
சிலை - மலை 

856 
சிரமாலை - கரோடி கை 1213 

கல் 

868 
சிரல் - மீன் எறிசிறு பறவை 566 

வில் 

1143 
சிரவணம் - திருவோணம் 101 
சிரற்றல் - எழுத்திலா 

வில் 
வோசை 1898 

1934 
சிரிப்பு ( நகுதல் ) -நகை 

சிலைத்தல் -ஒலித்தல் 1895 
முறுவல் 

சிலையோர் நால் வகை நிலை 
மூரல் 

376 - பைசாசம் 


ஒலி 


மலை 


சொற்பொருள் அகராதி 


1055 


2339 

856 
1584 
1738 
1581 


2454 


ஆலீடம் 
மண்டிலம் 

பிரத்தியாலீடம் 
சிலோச்சயம் - மலை 
சிவணல் - முடிவிடம் 

கூடல் 
சிவத்தல் - கோபம் 
சிவதன்மம் - பதினெட்டு 

உபபுராணத்துள்ள 

ஒன்று 
சிவப்பு -அத்து 

அரக்கு 
அரத்தம் 
அருணம் 
குலிகம் 
சிந்துரம் 
செக்கர் 
செம்மை 
சேது 
சேந்து 
சேப்பு 
சோணம் 
துப்பு 
துவர் 
படீரம் 
பாடலம் 
பூவல் 
சினக்குறிப்பு 
பாடலம் 

அருணம் 
சிவல் - கவுதாரி 

இதல் 

பகண்டை 
சிவன் - அந்தி வண்ணன் 

அமலன் 
அரவாபரணன் 
அரன் 
அழலாடி 
அழலேந்தி 
அனாதி 
ஆதி 
ஆலமர் கடவுள் 


ஆனந்தன் 
ஆனையுரித்தோன் 
இறையோன் 
ஈசன் 
ஈமத்தாடி 
உமாபதி 
உருத்திரன் 
ஏற்றுவாகனன் 
ஐம்முகன் 
கங்காதரன் 
கங்காளன் 
கண்ணுதல் 
கபால மூர்த்தி 
கயிலையாளி 
கறைமிடற்று அண்ணல் 
காமதகனன் 
காலகாலன் 
குன்றவில்லி 
கூற்றையுதைத்தோன் 
கொன்றை சூடி 
சங்கரன் 
சடையோன் 
சிவன் 
சுடலையாடி 
சோதி 
ஞான மூர்த்தி 
தற்பரன் 
திரியம்பகன் 
நக்கன் 
நந்தி 
நம்பன் 
நாதன் 
நாரிபாகன் 
நீலகண்டன் 
நீறணிகடவுள் 
பகவன் 
பசுபதி 
பரசு பாணி 
பரமன் 
பாண்டரங்கன் 
பிஞ்ஞகன் 
பித்தன் 


* 
. 
. 


1385 
1438 
2149 
2182 
560 


563 


1056 


திவாகரம் 


கூரை 


வகை 


பிறைசூடி 

மரம் 

மண் 
பினாகபாணி 

சுதை 
புரமூன் றெரித்தோன் 

தந்தம் 
புலித் தோலுடையோன் 

வண்ணம் 
பூதநாதன் 

கண்டு சர்க்கரை 
பெருமான் 

மெழுகு 

2445 
பேயோடாடி 

சிற்றால வட்டம் - பீலி 1295 
மழுவாளி 

சிற்றில் - குரம்பை 
மறை முதல் 

953 
மானிடமேந்தி 

சிற்றில் சிதைத்தல் 
முக்கட் பகவன் 

மூன்றாம் ஆண்டு ஆண் 
மூர்த்தி 

பாற்பிள்ளைப் பாட்டு 
யோகி 

2 
வகை 

2468 
சிவன் ஐம்முகம் 

சிற்றிலிழைத்தல் - பெண் 
சத்தியோசாதம் 

பாற்பிள்ளைப்பாட்டு 
வாமம் 

2469 
அகோரம் 

சிற்றுண்டி - அஃகுல்லி 
தற்புருடம் 

அப்பம் 
ஈசானம் 

2358 

இடி 
சிவன்வில் (பிஞ்ஞகன் 

பிட்டு 

1109 
பெருஞ்சிலை ) -பினாகம் சிறத்தல் - கதழ்வு 

2106 
1144 சிறந்தோர் - உறவு 

275 
சிவனாடல் ( முக்கண்ணன் 

சிறப்பு மிகுதி 

1368 
ஆடல் ) -காபாலம் 

விழுமம் 

1904 
கொடு கொட்டி 

கடி 

2282 
பாண்டரங்கம் 

1753 சிறப்பு மொழி - ஓர் 
சிவிகை - பாண்டில் பூண்ட 

அலங்காரம் 

2458 
ஊர்தி 

1254 சிறப்பு வகை - பொது வகை 
ஊர்தி 

2153 

-சிறப்பு வகைச் சொற்கள் 
வையம் 

2255 

பொது வகையால் இணைந்து 
சிவிறி- நீர் தூவும் துருத்தி 

வரத்தொகுத்துக் காட்டல் 
1310 

பதினொரு தொகுதியிலும் 
சிவேதை - பகன்றை 

807 

சிறப்பு வகைச்சொற்கள் 
தெற்கு 

849 

பொது வகையால் 
சிள் வீடு - சிதடி 

இணைந்து வரத்தொகுத்துக் 
சில்லி 

காட்டல் 

2285 
582 சிறார்- இளமக்கள் பன்மை 

326 
சிள்ளெனல் - ஆரவாரம் 1899 

சிறிது -சிறுமை 

1365 
சிற்பத் தொழிலின்பத்து உறுப்பு 

கிலம் 

1366 
கல் 

இறை 

2177 
உலோகம் 

சிறிது ஆதல் - வறிது 

2086 
செங்கல் 

சிறுகல் - அஃகல் 


நெடி 


சொற்பொருள் அகராதி 


1057 


துன்பம் 


1365 
1487 
2179 
238 
125 
319 
594 
986 
1012 
1740 


வகை 


1959 


2459 


அருகல் 

ஆசு 
அவிதல் 

இறை 
குறைதல் 

சிறிது 
குன்றல் 

சின்னம் 
சுருங்கல் 

1377 வஞ்சம் 
சிறுகிழங்கு - சுரசம் 

762 வறிது 
சிறுகீரை - சாகினி 
சில்லி 

769 

ஆசு 
சிறுகுடி - ஊர் 

930 சிறுமையர் - கீழ்மக்கள் 
சிறுகொடி - கதலிகை 1338 சிறுவரை-சிறுபொழுது 
சிறுசின்னம் - பீலி 

1227 சிறுவன்- மகன் 
சிறு செண்பகம்- கருமுகை 

799 சிறை - இறகு 
சிறு சொல் - பழித்தல் 

1783 மதில் 
சிறு சோறடுதல் - பெண் 

பக்கம் 
பாற் பிள்ளைப்பாட்டு 

காவல் 

2469 இறகு 
சிறுதாரை- நீர் தூவும் 

காவல் 
துருத்தி 

1310 சிறைச்சோறு - முப்பத் 
சிறுதிட்டை - பதுக்கை 874 திரண்டு அறத்துள் 
சிறு தூறு - அரில் 

ஒன்று 
பதுக்கை 

727 சின்- முன்னிலையசைச் 
அரில் 

1950 

சொல் 
இறும்பூது 

2080 சின்னபின்னம் - சிதர் 
சிறுதேருருட்டல் - நாலாம் 

ததர் 
ஆண்டு ஆண்பாற்பிள்ளைப் 

பராகம் 
பாட்டு வகை 

2468 

பிதிர் 
சிறுபதம் - வழி 

1007 

சின்னம் - சிறுமை 
சிறுபறை - ஆகுளி 

1233 சினக்குறிப்பு - கஞறல் 
சிறுபறை கொட்டல் 

கறுப்பு 
இரண்டாம் ஆண்டு ஆண் 

கன்றல் 
பாற் பிள்ளைப்பாட்டு 

சிவப்பு 

2463 புகைதல் 
சிறுபுறம் - பிடர் 

370 

புழுங்கல் 
சிறுபூளை - உழிஞை 755 வியர்ப்பு 
சிறுபொழுது - ஒல்லை 

வெய்துறல் 
சிறுவரை 

135 சினகரம்- கோயில் 
சிறுமாரோடம்- செங் 

சினம் - கதம் 
கருங்காலி 

655 கறுவு 
சிறுமி- மகள் 

320 சீற்றம் 
சிறு மூலகம் - திப்பிலி 757 செயிர் 
சிறுமை - அணு 

செற்றம் 


1812 


1089 
1365 


வகை 


1438 
951 


தி -68 


1058 


திவாகரம் 


மறம் 
முனிவு 
வெகுளி 
வேரம் 
வைரம் 
கோபம் 
பூசல் 
மறம் 


சினவரன் - அருகன் 

புத்தன் 
சினவல்- செயிர் 
சினேந்திரன் - அருகன் 
சினை - உறுப்பு 


சூல் 


முட்டை 
மரக்கொம்பு 
மொட்டு 
உறுப்பு 
கரு 

மரக்கோடு 
சீகரம் - மழை 

துவலை 

கவரி 
சீகாமரம் - பண் 
சீத்தை - குணமின்மை 
சீத்தையர்- கீழ்மக்கள் 
சீதம்- மேகம் 

குளிர்ச்சி 
பனி 

நளி 
சீதரன்- திருமால் 
சீதளம்- குளிர்ச்சி 
சீந்தில் - அமுதவல்லி 
சீப்பு - கதவிற்செறிதாள் 

சிக்கம் 

மயிர்வாரி 
சீயம் - சிங்கம் 
சீர்- நன்மை 

செல்வம் 
தாளவொற்று 
அழகு 


ஒல்லுதல் 
காத்தண்டு 
சீர்மை 

செல்வம் 
1437 

பல்வகை இயங்கள் ஓசை 
1581 பாரம் 
1686 புகழ் 

2045 
2024 சீர்த்தி - புகழ் 

1758 
2050 மிகுபுகழ் 

1790 
1 சீர்மை- விழுமம் 

1904 
12 சீர் 

2045 
2236 சீரணம் - குணமின்மை 
1 

1536 
397 சீருணம் - செம்பு 

1042 
533 சீருள் - ஈயம் 

1044 
592 சீரை- மரவுரி 

1324 
734 சிதவல் 
835 சிதார் 

1339 
சீலம் - நல்லறிவு 

1424 
தருமம் 

1520 
2132 சீவகர் - பவுத்தர் 

164 
145 சீற்றம் - சினம் 

1437 
153 சீறல்- கோபம் 

1581 
1077 

சீறூர் - குறிஞ்சி நிலத்தூர் 
1894 

931 
1536 சீனம்- பதினெண்பாடை 

யுள் ஒன்று 
238 

2449 
146 

சுக்கிரன் - அசுரர் மந்திரி 
1410 

ஒள்ளியோன் 
2186 

கவி 
2207 

சல்லியன் 
3 

சிதன் 
1410 

சுங்கன் 
808 

திங்கள் 
1267 

பளிங்கு 

பார்க்கவன் 
1298 

பிரசுரன் 
411 

பிருகு 
1463 

புகர் 
1539 

புயல் 
1769 

மழைக்கோன் 
வெள்ளி 

62 


சொற்பொருள் அகராதி 


1059 


ஒளி 
கனலி 


சுக்கிரி - பேதவகைக்கள் 

களபம் 
1123 சுதை 

1086 
சுக்கு - சுண்டி 1074 சுடு நிலம் - சுடுகாடு 

982 
சுகம்- கிளி 556 சுடுவனம் - உதிரம் 

530 
சுகிர்தம்- தருமம் 

1520 சுண்டன் - சதைய நாள் 
சுங்கவிறை - உல்கு 1714 

103 
சுங்கன் - சுக்கிரன் 

62 மூஞ்சூறு 

469 
சுட்டல்- கருதுதல் 

1443 சுண்டி - சுக்கு 

1074 
சுட்டி - சுடிகை 

சுண்ணம்- பொடி 

1090 
திலகம் 

இடி 

2272 
திலதம் 

1067 சுணங்கன்- நாய் 

463 
துதற்சுடிகை 

1210 சுணங்ரு - தேமல் 

361 
சுடிகை 

2216 துத்தி 

2011 
சுட்டு - அ 

சுத்திகை- அகல் 

1318 . 
சுத்தியம் - நல்லாடை 1323 
• 1820 

சுதரிசனம் சக்கரம் 1.142 
சுடர்- விளக்கு 

47 

சுதனம் - ஆயுதப் பொது 1170 
ஒளி 

1394 

சுதை - சுடுசுண்ணச் 
சாந்து 

1086 
சுந்தரி - இந்திராணி 

21 
ஞாயிறு 

மூஞ்சூறு 

469 
மதி 2076 சுபம்- தருமம் 

1520 
சுடர்தல் - ஒளிவிடுதல் 

சுபாலி - பேதவகைக்கள் 1123 

1395 சும் மாடு - சுமடு சுமையடை 
சுடர்ப்பகவன் --நெருப்பு 45 

1301 
சுடரவன் - அருக்கன் 57 சும்மை- நாடு 

855 
சுடலை - சுடுகாடு 982 

930 
2 
சுடலையாடி - சிவன் 

ஒலித்தல் 

1895 
உச்சி 407 சுமடர் - கீழ்மக்கள் 

238 ) 
சுட்டி 1067 சுமடு - சும்மாடு 

1301 
மணிமுடி 

1214. சுமத்தல்- பரித்தல் 
பொறுத்தல் 

1614 
2216 

2116 
சுடுகாடு- இறந்தோர்வனம் 

சுமையடை- சும்மாடு 1301 
ஈமம் சுரகுரு - வியாழம் 

61 
சுடலை 

சுரசம் - சிறுகிழங்கு 

762 
சுடு நிலம் சுரநதி - கங்கை 

16 
பிணக்காடு 

சுரபி - பசுவின் பெண்பால் 428 
பிதிர்வனம் 

சுரபுன்னை- வழை 657 . 
புறங்காடு 

சுரம்- காடு 

718 
மயானம் 

கரிகாடு 

715 
முதுகாடு 982 

1008 

அருநெறி 
சுடுசுண்ணச்சாந்து 

சுரர்- தேவர் பொதுப் 


ஊர் 


சுட்டி 
மயிர்முடி 


பொறை 


1060 


திவாகரம் 


பெயர் 

28 இரதம் 
சுரர் ஒருநாள் - பூசநாள் 

இனிமை 
87 சாரம் 

1542 
சுரி - துவாரம் 

1359 சுழல் காற்று ( சுழன்று 
சுரிகை - உடைவாள் 1156 

எழுகாற்று ) 
மெய்புகுகருவி 

1175 சூறைவளி 

44 
கண்டகம் 1972 சுழல்வு - சுழற்சி 

1459 
சுரிமுகம் - சங்கு 606 சுழலுதல் - சுரியல் 

1594 
நத்தை 

610 சுழற்சி - அலமரல் 
சுரியல்- பெண்மயிர் 

390 கறங்கு 
மைந்தர் மயிர் 

391 கொட்பு 
நீர்ச்சுழி 

1593 

சுழல்வு 
சுழலுதல் 

1594 தெருமரல் 

1459 
சுருக்கல் - மாலை 

841 சுழிகுளம் - சித்திரகவி 2336 
கட்டல் 1682 சுள்ளி- நறவம் 

690 
சுருங்கல் - சிறுகல் 1377 சுளகு - விசாக நாள் 

95 
அருகல் 2223 சுற்பம்- செம்பு 

1042 
சுருங்கை- நுழைவாயில் 

சுற்றம் - உறவு 

275 
870 சுற்று - மதில் 

986 
சுருதி- வேதம் 1825 சுற்றுதல் - உடுத்தல் 

1330 
சுரும்பு- வண்டு 

578 வளைத்தல் 

1680 
ஆண்வண்டு 

579 
சுலவல் 

1683 
சுரை- பசுவின் பெண்பால் 

சுறவு - ஏறு 

477 
428 தகர் 

484 
பசு முலை 525 காமன் கொடி 

2485 
புற்கொடி 

821 சுறா - மகரராசி 

77 
கள் 1122 சுறாமீன்- மகரம் 

598 
உட்டுளை வடிவு 

1357 சுனை - வாவி 

895 
சுலவல் - சுற்றுதல் 

1683 
சுலோகி - பேதவகைக்கள் 1123 சூகரம்- பன்றி 

445 
சுவடு - பக்கரை 1181 சூட்டு - மாலை 

841 
சுவர்க்கம் - தெய்வலோகம் 845 நுதல்மாலை 

842 
சுவர்த்தலம் - பித்திகை 962 சூடகம் - கைவளை 1207 
சுவல்- தோள்மேல் 368 சூடினர்- கோங்கு 

650 
பிடர் 

370 சூடுதல் - மலைதல் 
மேடு 

876 

மிலைதல் 
சுவாகதம் - கிளி 556 வேய்தல் 

1568 
சுவாமி- முருகன் 

7 சூத்திரம் குறித்த யாப்பிற்றாகி 
சுவானம் - நாய் 

463 அடிவரையின்றி நடப்பது 
சுவேதம் - வெண்மை நிறம் 

நூற்பா அகவல் 1838 
1389 சூத்திரர்- வேளாளர் 

193 
சுவை - சித்திரை 93 சூதகம் - பிறப்பு . 

1504 
நா புலனறிகருவி 409 சூதம்- வண்டு 

578 


சொற்பொருள் அகராதி 


1061 


சினை 


புளிமா 

646 
தேமா 

647 பீள் 

533 
சூதர் -- பாணர் 

213 சூலம் - இரேவதி 

106 
புகழ்வோர் 

266 

கழுமுள் 
தேர்ப்பாகர் 

267 

முத்தலைக்கழு 
சூதாடுகருவி- காசு 

மூவிலைவேல் 

1140 
வல் 

1299 

திருப்பொறிவகை 2472 
சூது - ஆயம் 

2103 அரன் படை 

2474 
சூதுபயில்களம் - கழகம் 

இயமன்படை 

2480 
969 . சூலி -- பத்திரகாளி 

22 
சூர் - தெய்வப்பெண் 

பகவதி 

23 
பொதுப்பெயர் 

27 

சூழ்கழியிருக்கை 
நோய் 1470 தோணாமுகம் 

937 
அச்சம் 

1484 சூழ்கை - பேதவகைக்கள் 1123 
துன்பம் 

1487 

சூழ்ச்சி - எண்ணல் 1618 
அஞ்சாமை 

சூழ்தல் - கடைக்கூழை 330 . 
தெய்வம் 

வளைத்தல் 

1680 
நோய் 

சூழ்போதல் - வளைத்தல் 1680 
வஞ்சம் 1927 சூழ்வோர் - மந்திரி 

186 
சூர்ப்பகை - முருகன் 

7 

சூழல் - இடத்தின் பெயர் 1011 
சூர்மகள் - யோகினி 

25 சூழி - முகபடாம் 

1326 
சூரல் - பிரம்பு 

723 

முகபடாம் 
சூரன்- நாய் 

463 வாவி 

1961 
மூஞ்சூறு 

469 சூள் - சூளுறவு 

1796 
சூரி- காடுகாள் 

17 
ஆணை 

2100 
சூரியகாந்தமணி- சூரியன் 

சூளி - உச்சி 

407 
ஒளியில் தீக்கால்வது 

சூளுறவு- சபதம் 
1049 

சூள் 
சூரிய சந்திரர் சார் திசை 

வஞ்சினம் 

1796 
கீழ்த்திசை அருக்கன் 

சூளை - பொதுமாதர் 284 
( சூரியன் ) 

மட்கலஞ்சுடுமிடம் 981 
வடதிசை - சோமன் 

சூறல் - சூன்றல் 

1659 
( சந்திரன் ) 

2465 சூறைவளி - சுழல்காற்று 44 
சூரியன் - அருக்கன் 

57 சூன்றல்- சூறல் 

1659 
கரந்துறைகோள் 2471 சூனர் - ஊன்வினைஞர் 207 
சூரியன் ஊர்தி 

செக்கர்-சிவப்பு 

1385 
தனிக்கால் பொற்றேர் 

செக்கார்- சக்கிரர் 
2483 நந்திகள் 

210 
சூரியன் ஒளியில் தீக்கால் 

செக்கு - சதைய நாள் 

103 
வது- சூரியகாந்தமணி செகில் - தோள்மேல் 

368 
1049 செகுத்தல் - அழித்தல் 1652 
சூல் - கரு 

இகுத்தல் 

2099 


1062 


திவாகரம் 


செங்கதிர் - அருக்கன் 

57 எட்டியர் 
செங்கருங்காலி 

ஏர்த்தொழிலர் 
சிறுமாரோடம் 

655 கவிப்பர் 
செங்கழுநீர் - அரத்தம் 

சிலேட்டர் 
உற்பலம் 

நாய்கர் 
செங்குவளை 

827 

பசுக்காவலர் 
செங்காந்தள் - காந்தள் 

பரதவர் 
கோடல் 

வணிகர் 
தோன்றி 

வயிச்சியர் 
பற்றை 748 வினைஞர் 

192 
கோடல் 749 செண்ணம் வடிவு 

1400 
செங்கீரை - ஐந்தாம் 

செண்பகம் - சண்பகம் 

635 
திங்கள் ஆண்பாற் 

செத்து- உவமானம் 1554 
பிள்ளைப்பாட்டுவகை 

ஒப்பு 
பெண்பாற்பிள்ளைப் 2468 

கருத்து 

2036 
பாட்டு வகை 

2469 செதுகை - உடற்றழும்பு 400 
செங்குவளை --செங்கழு 

செதும்பு - சேறு 

910 
நீர் 

827 செந்நிறம் - குறிஞ்சியாழ்த் 
செங்கை- திருவாதிரை 85 திறம் 

1 876 
செங்கொல்லர்- தட்டார் 203 செந்தினை -ஏனல் 

779 
செங்கோடு - செருந்தி 649 செந்தீவண்ணன் - செவ்வாய் 
செங்கொல் வேந்தன் 

59 
பெறுநெறி ஏழு 

செந்தீவளர்ப்போர் 
அறம் 

பார்ப்பார் 

167 
செந்துருதி - பண் 

1894 
இன்பம் 

செந்துறைப்பாட்டு 
அன்பு 

பாடற் பாட்டு 

1881 
மறுமை 

செந்நிறக்கெழு- அராகம் 2274 
புகழ் செந்நீர் - உதிரம் 

( 30 
மதிப்பு 

2400 செந்நெல் ( செஞ்சாலி ) 
செங்கோற்கட வுள் 

செஞ்சாலி 
நமன் 

13 விரீகி 

775 
செச்சை - வெள்ளாட்டேறு 439 செப்பம்- வழி 

1007 
வெட்சி - 754 செப்பல் - சொல் 

1773 
சந்தனக்குழம்பு 1063 செம்பாம்பு - கேது 

66 
வெட்சி 

செம்பாலை - பாலையாழ்த் 
வெள்ளாட்டு ஏறு 2031 திறம் 

1878 
செஞ்சாந்து- குங்குமம் 1060 செம்பியன் - சோழன் 

181 
செஞ்சாலி- செந்நெல் 775 செம்பு -சீருணம் 
செட்டி - முருகன் 

7 சுற்பம் 
செட்டிகள்- இப்பர் 

தாம்பரம் 

1042 
இளங்கோக்கள் 

செம்புலம் - பொருகளம் 983 


பொருள் 


சொற்பொருள் அகராதி 


1068 


2034 செரு - பூசல் 


செம்போத்து- குக்கில் 

செயலை - அசோகு 

638 
சகோரம் 

546 

செயற்கை வடிவு 
செம்மரம் -ஆண்மரம் 

698 
செம்மல் - பெருமையிற் 

எழுவகை உலோகம் , 

மண் , தோல் , நூல் 
சிறந்தோன் 

174 

முதலியவற்றால் திண்மை 
இறைவன் 

175 

யாகச் செய்யப்படும் 
மகன் 

319 
வடிவம் 

1139 
பழம்பூ 

838 செயிர் -சினம் 

1437 
பெருமை 

1363 
குற்றம் 

1489 
இறைவன் 

குற்றம் 
பழம்பூ 

சினவல் 

2236 
புத்திரர் செயினன் -புத்தன் 

12 
பெருமை 

1686 
வீரர் 

1442 
செம்மலர்முள்ளி - குறிஞ்சி 2212 

செருக்கு - உள்ளக்களிப்பு 

524 
செருத்தல் -மடி 

435 
செம்மறி - யாடு 

செருந்தி - செங்கோடு 1007 
செம்மாப்பு -அகமலர்ச்சி 1449 

பஞ்சரம் 

649 
செம்மை - பெருமை 

1363 
வாட்கோரை 

819 
ஐவகைவண்ணத்துள் செல் - மேகம் 

146 
ஒன்று 

1384 இடியேறு 

147 
சிவப்பு 

1385 
கறையான் 

622 
செம்மை , கருமை , பொன்மை 

செல்லல் - துன்பம் 

1487 
பசுமை , வெண்மை 

செல்வம் - சீர் 
ஐவகை வண்ணம் 1384 

பொறி 
செய் - வயல் 

993 
செய்கடன்- நிகழ்வு 

விபவம் 
நியதி 

வெறுக்கை 

1539 
நியமம் 

1750 சீர் 

2045 
செய்கரை - குரம்பு 

வெறுக்கை 

2270 
குலை செல்வி- திருமகள் 

18 
சேது 

883 

செலவிடுதல் -எறிதல் 1653 
செய்கோல் வடிவு -சித்திரம் 2231 

செலவு - வழி 

1007 
செய்தல் -புரிவு 1966 போகல் 

1586 
செய்ந்நெல் -சாலி 774 பரி 

1965 
செய்யல் - சேறு 

910 படர் 

2130 
செய்யாள் - திருமகள் 18 செலுத்தல் -இவர்வு 

1939 
செய்யுள் - பா 

1846 செலுத்துதல் (செலுத்தல் ) 
செயல் - தொழில் 

1558 உகைத்தல் 
ஒழுக்கம் 

1743 உய்த்தல் 
பகல் 

1977 ஊர்தல் 
விதி 

2237 

கடத்தல் 
ஆற்றல் 

2256 

துரத்தல் 
செயலின்மை - கையறல் 1495 

1606 


மா 


தூண்டல் 


1064 


திவாகரம் 


வளன் 


ஆரல் 


செவ்வல்லி - கயிரவம் 

829 செழியன் - பாண்டியன் 182 
செவ்வழி அல்லது முல்லை செழுமை - கொழுப்பு 
யாழ் - நாற்பெரும் 

1903 
பண்ணினுள் ஒன்று 1874 செற்றம் - சினம் 

1437 
செவ்வழிப்பாலை - பாலை 

கோபம் 

1581 
யாழ்த்திறம் 1878 வயிரம் 

2134 
செவ்வழியாழ்த் திறம் 

செற்றல் - செறிவு 

1380 
சாதாரி 

செறித்தல்- குளித்தல் 1746 
நேர் திறம் செறிதல்- குயிறல் 

1975 
பெயர் திறம் 

செறிவு - இங்கல் 
யாமையாழ் 

1877 

இவர் தல் 
செவ்வாடை ( செம்படாம் ) 

உறப்பு 
-கம்பலம் 

சடிலம் 
சிம்புளி 

1325 செற்றல் 
செவ்வாம்பல் - குமுதம் 830 

துற்று 
செவ்வாய் - அங்காரகன் 

நளி 
அறிவன் 

பொதுளல் 

விறப்பு 
குசன் 

வெறுப்பு 

1380 
செந்தீவண்ணன் 

துன்னல் 

1995 
சேய் 

விறப்பு 

2019 
நிலமகன் 

அள் 

2094 
பூமகன் 

உறழ்வு 

2115 
மங்கலன் 

கனம் 

2185 
வக்கிரன் 

59 
நளி 

2207 
சேய் 1953 செறு - வயல் 

993 
செவ்வாய்க்கோள் . 

செறுத்தல் - வெறுப்பு 1576 
ஆரல் 

1945 செறுநர் - பகைஞர் 

273 
செவ்வி.ஊழ்த்தல் 

1732 சென்னி - சோழன் 

181 
செவ்வேள் - முருகன் 

7 
தலை 

887 
செவி - காது 

386 
முடி 

388 
ஓசைபுலனறி கருவி 409 சென்னியர் - பாணர் 

213 
கேள்வி 

2067 
செவிட்டல் - அழித்தல் 1652 சே- பசுவின் ஆண்பால் 429 
செவிடர்- வெதிரர் 

231 

சேஏறு - ஒருசார்விலங்கினேறு 
செவிடர்-பாசி 823 

486 
செயிலி - செவிலித்தாயார் 315 சேக்கை - துயிலிடம் 

979 
தன்னை 

316 சேகண்டி 

சேகண்டி - எறிமணி 1225 
செவிலித்தாயர் - கைத்தாய் சேகரம்- தலை 

387 
கோடாய் 

முடி 

388 
செவிலி 

647 
தாதி 815 மணிமுடி 

1214 


தேமா 


சொற்பொருள் அகராதி 


1065 


ஒளி 


சேகு - மரவயிரம் 

722 சேந்தன் கவித்திறம் 1901 
காழ் 1998 சேந்தன் பெருமை 

2518 
வயிரம் 2 134 சேப்பு - சிவப்பு 

1385 
சேட்டை - கலதி 

மிகச்சிவத்தல் 

1396 
கழுதை வாகினி சேம்பு - சகுடம் 

768 . 
காக்கைக் கொடியான் 

சேமம் - காவல் 

1740 
கெடலணங்கு 

ஏமம் 

1902 
கேட்டை 

பதம் 

2028 
தவ்வை சேமரம் . அழிஞ்சில் 

679 
முகடி சேய் - முருகன் 

7 
மூதேவி 

20 செவ்வாய் 

59 
சேடகம்- கேடகம் 1177 மகன் 

319 
சேடர் - ஏவல் செயற் 

இளம்பிள்ளை 

325 
பாலோர் 226 இளமை 

1510 
சேடன் - அந்தன் 

67 இளமை 
இளமையோன் 

250 செவ்வாய் 
சேடி - பாங்கி 

329 

புத்திரன் 
விஞ்ஞையர் உலகம் 846 முருகன் 

1953 
1394 சேய்த்து- தூரம் 

1370 
சேடியர் - ஏவல் செயற் 

சேர்த்தல் - சமைத்தல் 1733 
பாலோர் 

226 சேர்விடம் - துயிலிடம் 979 
சேடு - திரள் வடிவு 1348 சேர்வு - வீடு 

952 
இளமை 

1510 சேரபாண்டிய சோழர் 
சேண் - உயர்ச்சி 

1369 கொடி 

1370 சேரன் கொடி - விற்கொடி 
நீளம் 

1374 

பாண்டியன் கொடி 
உயர்வு 2190 

கயற்கொடி 
சேணி - விஞ்சையர் 

சோழன் கொடி - புலிக்கொடி 
உலகம் 846 

2489 
சேத்தல் - மிகச்சிவத்தல் 1396 சேரலர் - பகைஞர் 

2/3 
சேத்து- கருத்து 1422 சேரலன் -சேரன் 

180 
சேதகம் - சேறு 

910 சேரன் - உதியன் 
சேதனம் - அறிவு 

1521 குட்டுவன் 
சேதா - பசுவின் பெண்பால் 

குடநாடன் 

• 428 கேரளன் 
சேதியம் - கோயில் 

951 கொங்கன் 
சேது - செய்கரை 

883 

கொல்லிச்சிலம்பன் 
சிவப்பு 

1385 கோதை 
சேந்தன் - முருகன் 

7 சோலன் 
அம்பர்கிழவோன் 1194 பூழியன் 
1468 , 1628 , 1771 , 

பொருநைத்துறைவன் 
2077 , 2284. 2518 . 

பொறையன் 


தூரம் 


தி -69 


1066 


திவாகரம் 


போந்தின் கண்ணியன் 

பாசுபதர் 
மலையமான் 

மாவிரதியர் 

161 
வஞ்சிவேந்தன் 

சைவம் - பதினெண்புராணத்துள் 
வானவரம்பன் 

ஒன்று 

2453 
வானவன் சைவலம் -பாசி 

823 
வில்லவன் 

180 
சேரன் - கோதை 1921 சொர்க்கம் -முலை 

860 
சேரன்குதிரை ( சேரன் 

சொரிதல் - இடுதல் 
ஊர்மா ) -பாடலம் 422 

எக்கல் 
சேரன்கொடி - விற்கொடி 2489 

பனித்தல் 
சேரி - ஊர் 

980 பொழிதல் 

1700 
சேலேகம் - சிந்தூரம் 1069 சொல் - நீக்குதல் 

1611 
சேலை - கூறை 

1821 

அசைப்பு 
சேவகம் -யானைசேர் 

அறைதல் 
விடம் 

977 இசைப்பு 
மறம் 

2024 

இயம்பல் 
சேவல் - விலங்கேறு 

473 

இறுத்தல் 
கோழியாண் 

ஓதல் 
குதிரையாண் 

483 

கட்டுரை 
கோழி 

547 

கரைதல் 
மயில் ஒழித்துமற்றப் 

காதை 
பறவையின் ஆண் 587 கிளப்பு 
சேவலங்கொடியோன் 

குயிறல் 
- முருகன் 

7 

கூறல் 
சேறல் - போகல் 

1586 செப்பல் 
இவர்வு 

1939 சொற்றல் 
வழங்கல் 

2110 தேர்தல் 
சேறு - செதும்பு 

பகர்தல் 
செய்யல் 

பரவல் 
சேதகம் 

புகறல் 
தொய்யல் 

பேச்சு 
தொளி 

910 பேசல் 
விழா 

1566 

மிழற்றல் 
குழை 

1987 வசனம் 

2008 வழங்கல் 
சேனம் - வருந்து 

542 

வாணி 
சேனாமுகம் - பதாதிமும் 

விளம்பல் 

1778 
மடிகொண்டது 2498 பதம் 

2028 
சேனை.படை 334 சொல்லல் - வழங்கல் 

2110 
இறுத்தல் 

2235 
சையம் - மலை 856 சொற்பயன் - பொருள் 

2027 
சைவதவப்பாலோர் 

சொற்பயில்முதல்வி - சுரசுவதி 19 
காளாமுகர் 

சொற்பொருள் - மெய் 2282 


அளக்கர் 


சொற்பொருள் அகராதி 


1007 


சொற்றல் - சொல் 
சொன்மாலை - ஏற்ற 

மொழி 
சொன்றி - சோறு 
சொன்னம் - பொன் 
சொன்னல் - சோளம் 


சோகம்- குறங்கு 

திரள் வடிவு 
சோகி - அலகு 

கவடி 
பலகறை 
வட்டி 

வெள் வரகு 
சோகு - பேய் 
சோணம் -சிவப்பு 
சோணிதம் -உதிரம் 
சோணை - திருவோணம் 
சோதி -சிவன் 
சோதிநாள் - அனில நாள் 

மரக்கால் 
விளக்கு 
வீழ்க்கை 

வெறு நுகம் 
சோபாலிகை - அடம்பு 
சோபானம்- தாழ்வாரம் 
சோம்பு - அசைதல் 


1773 சோழன் -அபயன் 

ஆர்த்தார்க்கோன் 
1789 கிள்ளி 
1095 கோழிவேந்தன் 
1025 செம்பியன் 
777 சென்னி 

நேரியன் 
351 

நேரி வெற்பன் 
1348 

நேரிறை 
புலிக்கொடிப்புரவலன் 
புனனாடன் 
பொன்னித்துறைவன் 
வளவன் 

181 
1053 சோழன் குதிரை ( சோழன் 
36 

ஊர்மா ) -கோரம் 428 
1385 சோழன்கொடி - புலிக் 
530 கொடி 

2489 
101 சோளம்- இறுங்கு 
2 சொன்னல் 

777 
சோறு - பரணிநாள் 

81 
அசனம் 
அடிசில் 

அமலை 
94 

அயினி 
803 

அன்னம் 
956 

உணவு 


ஓதனம் 
கவளம் 


அஞ்சல் 
அலைசுதல் 
அழுங்கல் 
தூங்கல் 


மடி 

மாழ்கல் 
சோமன் - சந்திரன் 
சோர்வு - மறப்பு 

கயக்கு 
அற்றம் 

ஞெள்ளல் 
சோரர் - கள்வர் 
சோரன் - ஆட்டுக்குட்டி 
சோரி - உதிரம் 
சோலை - நந்தவனம் 

பொழில் 


1481 

58 
1445 
1708 
2119 
2165 
242 
440 
530 
712 
1956 


கூழ் 
சொன்றி 
துப்பு 
நிமிரல் 
பரல் 
பாளிதம் 
புழுக்கல் 
புன்கம் 
பொம்மல் 
பொருவு 
போனகம் 


மடை 


மிசை 
மிதவை 


மூரல் 


1068 


திவாகரம் 


2082 
1872 
1575 
1650 


மூரல் 


52 
16 5 

948 
1588 
1699 


2095 


மேன்மை 


2165 


விதவை 

1095 

குளிரி 
பதம் 

2028 ஞெமிர்தல் - பரப்பு 

2210 வளைத்தல் 
பலி 

2:28 ஞெமுங்கல் - அழுந்தல் 
சோனகம் - பதினெண்பாடை ஞெலிகோல் - தீக்கடை 
யுள் ஒன்று 

2449 கோல் 
சோனகர் - யவனர் 

195 ஞெலிதல் - கடைதல் 
சோனை - விடாது சொரிதல் 149 ஞெள்ளல் - தெரு 
ஞமலி - நாய் 

463 விரைவுக்குறிப்பு 

ஆர வாரம் 
ஞமன்- நமன் 

13 

தெரு 
ஞாங்கர் - பக்கம் 

1012 

மேன்மை 
முன்னிடமேலிடப்பெயர் 

விரைவு 
1015 

உடன்படல் 
வேல் 

1151 

ஒலி 
ஞாட்பு - பூசல் 

1636 

சோர்வு 
ஞாதியர் . தமர் 

309 

தெரு 
ஞாபகம்- இலக்கியம் 1845 

பூசல் 
ஞாயில் - மதிலுறுப்பு 

988 

மிகுதல் 
ஞாயிறு - அருக்கன் 

57 
சுடர் 

2076 

ஞெள்ளெனல் - அனு 
ஞாலம் - பூமி 

852 

கரணவோசை 
ஞாழல் - நாகம் 

691 

ஞெளிர் - உள்ளோசை 
ஞாளி - நாய் 

463 

ஞொள்கல் - மெலிவு 
ஞான்று- இடைச்சொல் 1817 

த - விளரி எழுத்து 
ஞானபாகை - வேதத்தின் 
இருவகைப்பொருளில் ஒன்று 

தக்கது - தகவு 

1826 தகுதி 
ஞானம் - அறிவு 

1421 தக்கராகம்- இராகவகை 
நல்லறிவு 

1424 யுள் ஒன்று 
முானம் தெரிதல் - இராசத 

தக்கிணம் - தெற்கு 

2310 தக்கிரம் - மோர் 
ஞானமூர்த்தி -சிவன் 

2 தக்கேசி - காம்போதி 
சரசுவதி 

19 பஞ்சமம் 
ஞானன் - பிரமன் 

4 

பாண்டி 
ஞிமிறு - வண்டு 

578 தக்கை - பல்வகைப் பறை 
ஞெகிழி - நெருப்பு 

45 தக்கோலம் - வாசம் தரும் 
கடைக்கொள்ளி 

51 பண்டம் 
நெருப்புறுவிறகு 1682 தகர்- மேடராசி 
சிலம்பு 

1190 யாடு 
அரக்குடைச்சிலம்பணி 1191 

துருவாட்டேறு 
ஞெண்டு - கர்க்கடகராசி 71 விலங்கேறு 
நண்டு 

614 ஆளி 


1900 
1897 
1486 
1886 


1434 


1887 

849 
1118 


குணம் 


1892 


1242 


763 


68 


435 
438 
473 


சொற்பொருள் அகராதி 


1069 


களிறு 
சுறவு 


தூவி 


2122 
தஞ்சம்- தண்மை 

1406 
துருவாடு 

484 தட்டம் - பல் 

374 
தகரம் - வாசம் தருபண்டம் 763 தட்டல் - வட்டணை பொறுத்தல் 
மயிர்ச்சாந்து 1062 

1764 
2272 தட்டார் - செங்கொல்லர் 
தகவு- தக்கது 

1434 பொன்வினை செய்வோர் 203 
பலகுணம் 

1549 தட்டு - மாவட்டணம் 1178 
தகுதி- தக்கது 

1434 வட்டவடிவு 

1346 
தகுவர் - அசுரர் 30 வளைவு 

1347 
தகை - பெருமை 

1363 தட்டுப்பா - தேரின்மேலிடு 
பலகுணம் 1549 பரப்பு 

1256 
அழகு 

தட்டை - மூங்கில் 

703 
இயல்பு 1553 கவண் 

1169 
தகைப்பு - மதிற்சுற்று 987 உண்கலன் 

1217 
தங்கல் -அசைதல் 

கிளிகடிகருவி 

1275 
ஆர்தல் 

தட - கோட்டம் 
இங்குதல் 

பெருமை 
இறுத்தல் 

மலை 

2161 
தெவிட்டல் தடம் - மலை 

856 
வாவி 
1612 

895 
வதிதல் 
வைகல் 

1942 பெருமை 

1363 
இறை 

2117 தடவல் - தைவரல் 
2197 

நீவுதல் 
இறுத்தல் 

2235 வருடல் 

1724 
தச்சர்- தபதியர் , 

நீவி 

2084 
மரவினைஞர் 201 தடவு - பெருமை 

1363 
தசம் -பத்து 2506 தடறு - படையுறை 

1173 
தசாங்கம் - ஆறு 

தடா - பானை 

1314 
மிடா 

1315 
மலை 

தடாகம் - வாவி 

895 
யானை 

முப்பத்திரண்டு அறத்துள் 
குதிரை 

ஒன்று 

2459 
ஊர் 

தடாரி - பல்வகைப்பறை 1242 
நாடு 

528 
கொடி 

வயல் 

993 
தண்டாயுதம் 

1161 
தார் தடித்து - மின்னல் 

154 
ஆணை 2441 தடிதல் - அறுத்தல் 

1645 
தசும்பு - குடம் 1311 தடிந்து -மின்னல் 

154 
மிடா 

1315 தடுத்தல் - வாரணம் 
- தசை -ஊன் 528 வாரித்தல் 

1689 
முடை 532 தண் - குளிர்ச்சி 

1410 


அசைதல் 


தடி - ஊன் 


முரசு 


1070 


திவாகரம் 


ஐயன் 


தண்சுடர்க்கலையோன் . 

சந்திரன் 
தண்டம் -படை 

யானைசேர்விடம் 
யானை சென்ற வழி 

பண்டாரம் 
தண்டலை - நந்தவனம் 
தண்டாமை - நீங்காமை 
தண்டாயுதம்( தண்டு ) . 

கதை 

தடி 
தண்டு - மிதுன ராசி 

அரியின் படை 

இயமன்படை 
தண்ணடை - இலை 

நாடு 
ஊர் 
மருத நிலத்தூர் 
ஊர் 

நாடு 
தண்ணீர்ப்பந்தர் - முப்பத் 

திரண்டு அறங்களுள் 

ஒன்று 
தண்ணுமை -உடுக்கை 
தண்மை- எண்மை 


அனல் 


தந்தி - யானை 

414 
58 

களிற்றியானை 415 
334 தந்திரம் - நூல் 

1834 
977 தந்திரர் - கந்திருவர் 

34 
978 தந்தரி - யாழ் 

1245 
1038 யாழ் நரம்பு 

1248 
712 யாழ்நரம்பின் ஓசை 

1572 
1474 தந்து- நூல் 

1303 
தந்தை - அத்தன் 

அப்பன் 
1161 
70 

தாதை 
2475 பிதா 

310 
2480 

தபதியர் - கண்ணாளர் 200 
736 தச்சர் 

201 
855 
தபனன் - நெருப்பு 

45 
930 
அருக்கன் 

57 
935 
அருக்கன் 

1990 
2146 
தபுதல் - சாதல் 

1674 
கெடுதல் 
245 . சாதல் 

2021 

160 
தபோதனர் . அருந்தவர் 
1235 
தம் - இடைச்சொல் 

1817 
தம்குடித்தமர் . தாயம் 2104 
தம்பம் - மெய்புகுகரூவி 

1175 ) 
தமம்- இருள் 

117 
தமர் - உறவு 

275 
1406 

ஞாதியர் 
694 தாயத்தார் 

809 
1586 தமரம் - ஆரவாரம் 

1899 
1609 தமனியம் - பொன் 

1025 
1122 தமாலம் - பச்சிலை 

651 
1585 இலை 

736 
1 தமி - தனி 

289 
556 தமிழ்க் கூத்தர் - வாயிலோர் 215 
1089 தமிழ்நாடன் - பாண்டியன் 182 
1666 தமையன் - தன்னை 
1115 முன்பிறந்தான் 

313 
1381 தயங்கல் -ஒளிவிடுதல் 1395 
374 தயித்தியர்- அசுரர் 

30 


எளிமை 


தஞ்சம் 
தன்மை 
வெண்மை 

வெளிறு 
தணக்கு- நுணவை 
தணத்தல் - போகல் 

பிரிதல் 
தணியல் -கள் 
தத்தல் - கடத்தல் 
தத்துவன் - அருகன் 
தத்தை - கிளி 
ததர் - சின்னபின்னம் 
ததர்தல் - சிந்துதல் 
ததி- தயிர் 
ததைதல் -மிடைதல் 
தந்தம் - பல் 


பொற்பொருள் அகராதி 


1071 


இரவி 


ஒன்று 


தயித்திரியம் - இரண்டாம் 

சென்னி 
வேதம் 

1881 

சேகரம் 
தயிர்- அளை 

தரம் 
ததி 

1115 

நவிரம் 
தரங்கம் - புனற்றிரை 

880 முடி 

887 
தரணி - அருக்கன் 

57 இடப்பகுதி 

1023 
பூமி 

852 தலைமை 

1523 
மலை 

856 தலைக்கட்டியமொழி - ஓர் 
அலங்காரம் 

1458 

தலைக்கருவி -சிக்கம் 
திலன் 

சிரகம் 

1176 
மலை 

2158 

தலைக்காவல் - இளை 
தரம் - தலை 387 

1631 

தலைக்கெண்ணெய் . 
தரளம் - முத்து 

1032 

முப்பத்திரண்டு அறத்துள் 
திரட்சி 1033 

2459 
தரா - மதுகம் 

1046 

தலை நாட்பெயர் - இரலை 2164 
தராதலம் - பூமி 

852 தலை நாள் - அச்சுவதி 

80 
தரியலர் - பகைஞர் 

273 தலைப்படு தானம் 

2313 
தரு - மரப்பொதுப்பெயர் 709 

தலைப்பாடு - நேர் 

2281 
மரக்கொம்பு 

734 

தலைமகன் - மணவாளன் 317 
தருணம்- இளமை 

1510 

தலைமை - ஆணை 
தருதல் - தியாகம் 

1627 

தலை 
தருப்பணப்பிண்டி - இடி 2272 

மேல் 

1523 
தருப்பணம் - கண்ணாடி 1222 தலையல் - மழை பெய்து 
தருப்பை - குசை 817 விடுதல் 

150 
தருமம்- அருள் 

தலையோடு- கபாலம் 404 
சீலம் 

தலைவன் - மூத்தோன் 173 
சுகிர்தம் 

இறைவன் 

175 
சுபம் 

அரசர்பெயர் 

178 
மங்கலம் 1520 

2022 
தொழில் 1558 அண்ணல் 

2177 
தருமம்பேணல் - இராசத 

தலைவி - அடிகள் 

2310 அத்தை 
தருமன் - நமன் 

13 
தருமன் நாள் - பரணிநாள் 81 

இறைமையாட்டி 
தரை - பூமி 

853 

ஐயை 
தாலம் 

2069 
தலம் - பூமி 

352 கோமாள் 
உலகின் பொதுப்பெயர் 854 சாமி 
இடத்தின் பெயர் 1011 பெருமாட்டி 

279 
தலை - உச்சி 

தவ்வி சட்டுவம் 

1221 
உவ்வி தவ்வை - சேட்டை 

28 
சிரம் 

தவ -மிகுதி 

1868 


குணம் 


ஆசாள் 


குரத்தி 


1073 


திவாகரம் 


குறைதல் 

கிசலயம் 
மிகுதல் 

2154 கிளை 
தவத்தர் - அருந்தவர் 160 

குழை 
தவம் -சாத்துவிககுணம் 2809 பல்லவம் 
தவம்பேணல் - இராசத குணம் 

மஞ்சரி 

2310 முறி 
தவர் - வில் 1143 வல்லரி 

737 
தவல் - குன்றல் 

1677 
குழை 

1987 
தவழ்சாதி - பார்ப்பு 

508 தளிர்த்தல் - இலிர்த்தல் 
பிள்ளை 

508 

குழைத்தல் 
தவளம் - வெண்மை நிறம் 1889 சிலிர்த்தல் 

788 
தவளை - அரி 

இலிர்த்தல் 
தேரை 

சிலிர்த்தல் 

1720 
நீகம் 

தளை - தொடர் 
மண்டூகம் 

நிகளம் 
மரை 612 விலங்கு 

1187 
அரி 2266 தற்பரம் - சிவன் 

2 
தவறு - குற்றம் 1489 தறி- தூண் 

1260 
தவிசு - மெத்தை 

1340 தறிக்கருவீ - கணிச்சி 1165 
தழங்கல் - ஒலித்தல் 1895 தறுகண்ணாளர்-ஏறாளர் 
ஆரவாரம் 

1899 கலியர் 
தழல் - நெருப்பு 

45 கூளியர் 
கார்த்திகை 

82 பொருநர் 
கேட்டை 

97 மண்டர் 
கவண் 

1169 மள்ளர் 
கிளிகடிகருவி 

1275 மறவர் 
தழிஞ்சி - சாய்ந்தார் மேல் 

மானவர் 
படராமை 1691 வாளுழவர் 

272 
தழீஇக்கோடல் - முயங்கல் 

வீரர் 
விள்ளல் 

1721 தன்மேம்பாடு தான் நிகழ்த்தல் 
தழை - இளங்கொம்பு 735 நெடுமொழி 

1808 
இலை 736 தன்மை - தண்மை 

1406 
மயிற்பீலிக்குடை 1293 பலகுணம் 

1549 
தளம் - சாந்தின் பொதுப் 

இளமை 

1957 
பெயர் 

1059 தன்மையிடப் பொருள் 
தளர்தல் - இழுக்கல் ஒல்கல் 1679 

2234 
தளர்வு - ஓட்டை 1457 ஓர் அலங்காரம் 

2458 
தளவம் - முல்லை 

798 தன்மையிடப்பொருள் 
தளி - கோயில் 951 தன்மை 

2234 
தளிமம் - மெத்தை 

1340 தன்மையெழுத்து- நால்வகை 
அழகு 

எழுத்தினுள் ஒன்று 1856 
மெத்தை 2201 தன்னை - தமையன் 

318 
தளிர் - அலங்கல் 

அன்னை 


சொற்பொருள் அகராதி 


1073 


1042 
812 


2311 

841 
1201 
1394 


1913 


செவிலி 
முன்பிறந்தாள் 

315 
தனஞ்செயன் - நெருப்பு 

45 
தன தன் - வயிச்சிரவணன் 

11 
தனம் - முலை 

360 
மாடு 

2242 
தனயன் - மகன் 

319 
தனி - தமி 

289 
தனிக்கால் - பொற்றேர் 
சூரியன் ஊர்தி 

2483 
தனிமை - புலம்பு 

1477 

2048 
கேவலம் 

2083 
நேர் 

2281 
தனு - வில் 

1143 
தனுராசி ( தனு) 

காண்டீபம் 
சாபம் 

76 
தனையை.மகள் 

320 
தா - இடையீடு 

வருத்தம் 
வலி 

2059 
தாக்கு - பூசல் 

1686 
தாசி - பரணி நாள் 

81 
தாடிமம் - தாதுமா துளை 681 
தாண்டகம் - அடிக்கு இரு 

பத்தாறு எழுத்தின் 
மேற்படவரும் சொற் 
களைக் கொண்டபாட்டு 

1853 
தாண்டல் - கடத்தல் 1585 
தாண்டவம் - கூத்து 

1752 
தாதகி - ஆத்தி 

659 
தாதி - செவிலித்தாயர் 315 
தாது.பொடி 

1090 
தாதுமாதுளை - தாடிமம் 681 
தாதை - தந்தை 

310 
தாதைதாதை - மூதாதை 

311 
தாபதர் - அருந்தவர் 

160 
சடைமுடியோர் 

166 
தாபரம் - உடல் 

842 


தாம்பரம் - செம்பு 
தாம்பூலம் - வெற்றிலை 
தாமததணம்- உறக்கம் 

காமம் 
சலம் 
நிறைபேருண்டி 
நீதிகேடு 
மடி 

வஞ்சம் 
தாமம் - மாலை 

முலையணிவடம் 
ஒளி 
ஒளி 
தார் 
மாலை 
தாமரை- அம்புசம் 
அம்புயம் 
அம்போருகம் 
அரவிந்தம் 
இண்டை 
கஞ்சம் 
கமலம் 
கோகனகம் 
சதபத்திரி 
சரோருகம் 
சலசம் 
திருமலர் 
திருமால் கொப்பூழ் 
நளினம் 
பங்கயம் 
பதுமம் 
புண்டரிகம் 
முண்டகம் 


முளரி 


வனசம் 


வாரிசம் 
புண்டரிகம் 
முளரி 
திருப்பொறிவகை 


825 
1948 ) 
2078 
2472 


தி -70 


1074 


திவாகரம் 


பனை 


பனை 


தாமரை வடிவினது - பற்ப 

தாலம் - பூமி 

352 
நிதி வடிவு 

1036 நா 

380 
தாமோதரன்-திருமால் 3 

700 
தாய் . அம்மனை 

உண்கலன் 

1217 
அவ்வை 

உண்கலம் 
அன்னை 

தரை 
ஆய் 

நா 
ஈன்றாள் 

2069 
பயந்தாள் 

தாலவட்டம் - யானைவால் 517 
மோய் 
தாலு - நா 

380 
யாய் 

314 தாவம் - காட்டெரி 

50 
தாயத்தார் - தமர் 

309 

தாவரம் - மரப்பொதுப் 
தாயம் - உரிமை 

1514 பெயர் 

709 
உரிமை 

மரமும்மலையும்போல 
தம்குடித் தமர் 

2104 நிற்பன 

2226 
தார் - படை 

334 தாவு - வலி 

1402 
கொடிப்படை 

335 தாவுதல் - பரப்பு 

1372 
மலர்ந்த பூ 

836 கடத்தல் 

1585 
மாலை 

841 தாழ்தல் - விருப்பம் 

1425 
தாமம் 

1918 

இறைஞ்சல் 
கிண்கிணிமாலை 

குரங்கல் 

1578 
கொடிப்படை 

தாழ்வாரம் - சோபானம் 956 
பூ தாழ்வு - தூங்கல் 

2148 
மாலை 

1930 
தாரணி - பூமி 

852 தாழி - பரணிநாள் 

81 
தாரம் - வெள்ளி 

1039 

அகளம் 
அரும்பண்டம் 

1055 

சாடி 
ஏழிசையுள் 

பதலை 

1316 
ஏழாவது 1884 பதலை 

2079 
அரும்பண்டம் 

தாழுதல் - தொழுதல் 1637 
ஏழ்நரம்பில் ஓர் நரம்பு தாழை - தெங்கு 

702 
வெள்ளி 

2070 கண்டல் 
தாராகணம் - வானமீன் 

108 

கேதகை 
தாரு - மரப்பொதுப்பெயர் 709 

கைதை 
தாருகவிநாசனி - பத்திர 

மடி 
22 முடங்கல் 

705 
தாருகன் 1901 தாள் - பாதம் 

845 
தாரை - கண் 

383 யானைக்கால் 

521 
வழி 

1007 தாளம் - வாச்சியப்பொது 1248 
தாலப்பாட்டு - ஏழாம் திங்களில் தாளவொற்றிற்கு ஏற்ப 
ஆண்பாற் பிள்ளைப் பாட்டு 

நடிப்பது- நடம் 

1770 
வகை 

2468 தாளவொற்று - சதி 
பெண்பாற்பிள்ளைப் 

1769 
பாட்டுவகை 

2469 தாளாண்மை - முயற்சி 1615 


காளி 


சொற்பொருள் அகராதி 


1075 


58 


குலம் 
நிலம் 


படை 


தாளி - அனுடம் 96 மேடு 

876 
பனை 700 திடறு - மேடு 

876 
பஞ்சிகம் 810 திண்டிமம் - படகம் 

1241 
தாறு - இருப்புமுள் 1168 திண்ணை-திட்டை 
அளவு 

1414 தெற்றி 
தானம் - யானைமதம் 518 

மண்ணீடு 
தெய்வலோகம் 845 வேதிகை 

966 
இடத்தின் பெயர் 1011 திண்மை- வலி 

1402 
தானம்பேணல் - இராசத 

திணை - பூமி 

52 
குணம் 

2310 இடத்தின் பெயர் 1011 
தானவர் - அசுரர் 

80 

ஒழுக்கம் 
தானவன் - சந்திரன் 
தானை - படை 384 

2002 
ஆயுதப்பொது 1170 தித்தம் - கைத்தல் 

1545 
கூறை 

1321 தித்திப்பு - தீம் 
ஆடை 

தேக்கு 
காலாட்படை 

தேம் 
கைப்படை 

2042 மதுரம் 

1543 
2171 திதலை - தேமல் 

301 

திதனி - தேமல் 
திகம்பரன் - அருகன் 1 திதி - பக்கம் 

122 
திகிரி - மூங்கில் 708 திந்துருணி - புளி 

664 
சக்கரம் 1142 திப்பிலி - காமன் 

857 
தேர் 

1250 சிறுமூலகம் 
தேர்க்கால் 

1251 திமிங்கிலகிலம் - திமிங்கிலத்தை 

1346 விழுங்கும் மீன் 608 
அரி ( வடமொழிச்சிதைவு ) திமிங்கிலத்தைவிழுங்கும் மீன் 

2266 - திமிங்கிலகிலம் 

608 
திங்கள் - சந்திரன் 

58 

திமிங்கிலம் - யானையை 
சுக்கிரன் 

62 விழுங்கும் மீன் 

602 
மதி 123 திமிசு - வேங்கை 

874 
சை - ஆசை 

திமிர்தல் - துவருதல் 1725 
மாதிரம் 

திமிரம் - இருள் 

117 
வம்பல் 847 நரகு 

853 
பால் 1999 திமில் - தோள்மேல் 

568 
திசைச்சொல் -தேசிகம் 1779 

வேங்கை 

674 
2141 மரக்கலம் 

1280 
திசைமுகன் - பிரமன் 

4 தோணி 

1282 
திட்டை - திடர் 873 திமிலம் - ஆரவாரம் 

1899 
மேடு 

876 திமிலர் - நெய்தல் நில மக்கள் 300 
திண்ணை 

966 தியாகம்- அருளல் 
திடம் - மெய் 

1774 அளித்தல் 
திடர்- திட்டை 

873 இகுத்தல் 


வட்டவடிவு 


! 


1076 


திவாகரம் 


திராவிடம் - பதினெண் 

பாடையுள் ஒன்று 
திரிகடுகம் - சுக்கு 


2449 


மிளகு 


2816 
703 


1592 

16 


இடுதல் 
ஈதல் 
உதவி 
உபகாரம் 
கவிகை 
கொடை 
தருதல் 
நல்கல் 
பணித்தல் 
புரத்தல் 
பொழிதல் 
வண்மை 
வழங்கல் 
வீசல் 
வேள்வி 

வேளாண்மை 
திரட்சி- தரளம் 

முடலை 
வசி 
கணம் 


2317 

2 

3 
1876 
1929 
2114 
1590 
2010 


கணை 


திரண்டோர் - அவை 

கணம் 


திப்பிலி 
திரிகண் -மூங்கில் 
திரிதரல் - உழிதரல் 

கொட்பு 
திரிபதகை - கங்கை 
திரிபலை - கடு 

நெல்லி 

தான்றி 
திரியம்பகன்.சிவன் 
திரிவிக்கிரமன் - திருமால் 

திரிவு - வேறுபடல் 
1627 திரு - மா 
1033 பொறி 
2090 திருகல் - முறுகல் 
2196 திருநாள் - துணங்கை 
2219 திருப்பொறிவகை 
2243 அரிமா 

ஆசனம் 
இரேகை 
கடல் 
கொடி 
சக்கரம் 

சங்கு 
177 

சூலம் 
1356 

தாமரை 
தோட்டி 
நிறைகுடம் 
மதியம் 
முடி 
விடபம் 
விளக்கு 

வேழம் 
திருமகள் -ஆக்கம் 

இந்திரை 
கமலை 
கோகனகை 
செய்யாள் 

செல்வி 
1348 

பதுமை 


கூட்டம் 
சங்கம் 


சவை 


தொகுதி 
திரள் - குழியம் 
திரள் வடிவு- உண்டை 


கணை 


குவவு 
குவிதல் 
குழியம் 
கொம்மை 
சேடு 
சோகம் 


2472 


துறுமல் 


தொகுதி 
பந்தம் 
பிண்டம் 
புஞ்சம் 
மாழை 


சொற்பொருள் அகராதி 


1077 


நள் 


பூமகள் 

முராரி 
பொறி 

வராகன் 
பொன் 

வாமனன் 
மா 

விண்டு 

3 
விமலை 

18 அரி ( வடமொழிச்சிதைவு ) 
திருமகள் கொழுநன் . 

2266 
திருமால் 

3 திருமால்கொப்பூழ் - 
திருமகளாடல் - பாவை 1756 

தாமரை 

825 
திருமலர்- தாமரை 

825 திருமால்புதல்வன் - காமன் 8 
திருமலர் - அச்சுதன் 

திருமால்வில் ( மாயோன் தனு ) 
அரவணைச்செல்வன் 

சார்ங்கம் 

1145 
அரி 

திருவாதிரை ஈசர் தினம் 

செங்கை 
உந்திபூத்தோன் 

மூதிரை 
உலகமுண்டோன் 

யாழ் 

85 
உலகினையளந்தோன் திருவோணம் ( ஓணம் ) 
உவணமுயர்த்தோன் 

உலக்கை 
கடல்வண்ணன் 

சிரவணம் 
கடற்றுயின்றோன் 

சோணை 
கண்ணன் 
கமலக்கண்ணன் 

மரயோன் நாள் 
காவற்கடவுள் 

வயிரம் 

101 
கேசவன் 

திரை - கண்டம் 

1971 
கோவிந்தன் 

புணரி 

2221 
சக்கராயுதன் தில்லம் - காடு 

713 
சங்கமேந்தி 

தில்லை- இடைச்சொல் 1817 
சார்ங்கபாணி 

திலகம் -மஞ்சாடி 

660 
சீதரன் 

சுட்டி 

1067 
தாமோதரன் 

தில தம் - சுட்டி 

1067 
திரிவிக்கிரமன் 

நுதற்புனைகுறி 1068 
திருமகள் கொழுநன் திலம் - எள் 

781 
நாரசிங்கன் திவசம் - நாள் 

118 
நாரணன் 

திவண்டல் - து வளல் 1579 
பஞ்சாயுதன் 

திவவு - யாழ்வலிக்கட்டு 1247 
பதுபநாபன் 

திவளல் - துவளல் 

1579 
பிரமன் தந்தை திவா - நாள் 

113 
பீதாம்பரன் 

திவாகரச்சேந்தன்பெருமை-1557 
பூமிகொழுநன் திவாகரவரலாறு 

159 
பெருமான் 

410 , 627 , 844 , 1024 , 
மதுசூதனன் 

1138 , 1344 , 1771 , 2284 
மாதவன் 

திவாகரன் - அருக்கன் 57 
மாயோன் 

திவி- அழகு 

1398 
முகுந்தன் திற்றி- தின்பன 

1128 


1078 


திவாகரம் 


திறல் - பூசல் 1686 தீயளி - காய் 

741 
திறலோன் - விடலை 

தீயின்கணம் 

2422 
விறலோன் 246 தீயோர் - கீழ்மக்கள் 

238 
திறன் - கூறுபாடு 

1418 தீர்த்தர் - கடவுளர்பொதுப் 
காரணந்தெரிசொல் 1512 

பெயர் 

29 
வாயில் 

2064 தீர்த்தல் - அலைப்பு 1672 
திறனில்யாழ்- நெய்தல் 

விடுதல் 

1685 
யாழ் 1875 தீர்தல் - நீளம் 

1374 
நெய்தல்யாழ்த்திறம் 1880 

1530 
விளரி 2258 போகல் 

1586 
திறை- அரசிறை 1713 விடுதல் 

1682 
தின்பன -திற்றி 1128 தீர்வை - கீரி 

456 
தின்றல் -உண்ணலின் 

தீரம் - கரை 

882 
பண்பிற்றொழில் 1570 தீவினைத்தொடர்பு 
தின்னுஞ்சோறு (உணா) 

காதரம் 

1642 
- உண்டி 

தீவேள்வி- கைப்பற்றல் 1565 
பதம் 
வல்சி 1096 துக்கம் - நரகு 

853 
தினகரன் - அருக்கன் 

57 துன்பம் 

1487 
தினம் - நாள் 

118 துக்கராகம் - இராகவகையுள் 
தினவு - கண்டூ தி 

1668 ஒன்று 

1887 
தினைத்தாள்- அருவி 785 துகள் - பொடி 

1090 
துகிர்- பவளம் 

1034 
தினைப்புனம் - ஏனல் 

துகில் - கூறை 

1321 
வளாகம் 

995 கொடி 

1337 
தினைமா - இடி 

துகிலிகை -சித்திரம் 

1342 
நுவணை 

1108 துகிற்கொடி -கதலி 

2029 
தீ - நெருப்பு 45 துகினம் -பனி 

137 
கனலி 1991 துங்கம்-உயர்ச்சி 

1014 
தீக்கடவுள் - பாவகன் 53 

1369 
தீக்கடைகோல் - அரணி 

துச்சில் - ஒருசிறைவீடு 

972 
நெலிகோல் 52 துஞ்சல் - துயிறல் 

1572 
தீக்கணவகை - தீ 

நிலைபேறு 

1613 
மாருதம் 

சாதல் 

1674 
அந்தரம் 

உறங்கல் 
எரிகதிர் 

2428 

சாதல் 
தீட்டல் -எழுதல் 1343 நிலைத்தல் 

1914 
தீது - ஊறு 

துடக்குவடிவு- தூக்கம் 
கோள் 1455 மதலிகை 

1204 
தீபம் - விளக்கு 

47 துடவை- நந்தவனம் 712 
தீபவராடி - வராடிவகை 1889 தோட்டம் 

998 
தீம்-தித்தித்துப்பு 1543 துடி-காலநுட்பம் 

109 
தீம்பர்- கீழ்மக்கள் 

238 கூதாளி 

801 


இருவி 


சொற்பொருள் அகராதி 


1079 


சோறு 


ஏலம் 1075 துத்தம் - வயிறு 

355 
குறிஞ்சி நிலப்பறை 1228 ஏழிசையுள் இரண்டாவது 
பாலை நிலப்பறை 1229 

1884 
இடை சுருங்குசிறுபறை 1236 துத்தி - தேமல் 

361 
நூறுபலம் 1548 படப்பொறி 

537 
சத்தமாதாக்களாடல் 175 : 3 சுணங்கு 
துடியடி - யானைக்கன்று 

414 

தூக்கம் 
துடுவை - நெய்த்துடுப்பு 1277 பொறி 

2011 
துடைத்தல் - நீவி 

2084 துதித்தல் - ஏத்தல் 
துண்டம்- மூக்கு 

381 

பரவுதல் 
பறவைவாயலகு 

593 வழுத்தல் 

1780 
கண்டம் 

1.02 துதைதல் - மிடைதல் 1381 
1971 துந்துமி - பேரிகை 

| 240 
துண்டித்தல் - அறுத்தல் 1645 துப்பு.பவளம் 

1034 
வெட்டல் 1654 அரக்கு 

1073 
துணங்கை - கூத்து 1752 

1095 
முடக்கிய இருகைபழுப் 

நெய் 

1117 , 
புடை ஒற்றி ஆடல் 1762 துணைக்காரணம் 1132 
ஆடல் 

ஆயுதப்பொது 

1170 
திருநாள் 

சிவப்பு 

1385 
விழவு 2010 வலி 

1402 
துணர் - கொத்து 740 பொலிவு 

1478 
மலர்ந்தபூ 836 

1490 
துணித்தல் - அறுத்தல் 1645 

உவமானம் 

1554 
வெட்டல் 

1654 

அரக்கு 
துணிபட்ட உறுப்பினைப் 

பவளம் 
பொருத்தும் மருந்து 

வண்ணம் 
சந்தானகரணி 

730 வலி 

2037 
துணிவு - தெளிவு 

1472 துப்புரவு.அனுபவம் 1531 
ஏற்றம் 2138 தும்பி - யானை 

414 
துணுக்கம்- அச்சம் 1484 வண்டு 

578 
துணை - சல்லி 

1135 ஆண்வண்டு 

579 
அளவு 1414 தும்பை - துரோணம் 

816 
உவமானம் 1554 பூசல் 

1686 
1964 தும்பைப்பூ - அதிரப்பொருவது 
துணைக்காரணம் - 

2432 
உபகரணம் 

துமானம்-பீடிகை 

1287 
சாதனம் 

துமித்தல்- அறுத்தல் 1645 
துப்பு 

1132 வெட்டல் 

1654 
துணைத்தல் - உவமானம் 1554 

துய் -பஞ்சுநுதி 

1094 
துணைவன் - கணவன் 

துய்த்தல் - உண்டல் 1097 
தோழன் 

333 

உண்ணலின் பண்பிற் 
துணைவி - மனையாள் 318 

றொழில் 

1570 


பகை 


உயா 


1080 


திவாகரம் 


மை 


துயர்- துன்பம் 1487 ஒன்று 

2454 
தொய்யல் 

2273 துருவாட்டேறு.ஏழகம் 
துயருறுவோர் - ஆர்த்தர் 241 கிடாய் 
துயல் வரல் - அசைதல் 1736 

தகர் 
துயவு - அறிவின் திரிவு 1467 மேழகம் 

438 
துயில் - கனவு 

2062 

ஒருசார்விலங்கினேறு 486 
பள்ளி 

2096 துருவாடு - கொறி 
துயிலிடம் ( உயர்திணைக் 

துருவை 
கிடப்பிடம் ) -அமளி 

436 
அரி 

தகர் 

484 
உறையுள் துருவை - யாடு 

435 
கட்சி 

துருவாடு 

436 
சட்டகம் துரோணம்- தும்பை 

816 
சயனம் 

துலாம்- நூறுபலம் 

1548 
சேக்கை 

துலாராசி- கட்டளை 
சேர்விடம் 

கோல் 
துயிலிடம் 

துலை 
பட்டம் 

நிறுப்பன் 
பள்ளி 

நிறை 
பாயல் 

வாணிகன் 

74 
பாழி 

979 
துலை - துலாராசி 

74 
துயிறல் - அனந்தல் 

உவமானம் 

1554 
கண்படை 
கண்வளர் தல் 

துவ்வு அனுபவம் 

1531 

துவ்வுதல் -உண்ணலின் 
கனவு 

பண்பிற்றெழில் 1570 
துஞ்சல் 
பள்ளி 1572 துவக்கு - தோல் 

527 
துவசம் - கொடி 

1337 
துர்க்கை - பகவதி 

23 

துவசர் - கள் வினைஞர் 211 
துரகதம் - குதிரை 

419 

419 துவட்டா நாள் -சித்திரை 
துரகம் - குதிரை 

93 

1579 
துரங்கம் - குதிரை 

துவண்டல் - திவளல் 
419 

1034 
துரத்தல் - செலுத்துதல் 

துவர் - பவளம் 
1606 

899 
துரவு - கிணறு 

1080 

விறகு 
துரிதம் - கடுகல் 1589 

1385 
சிவப்பு 

1725 
துருக்கம் - கத்தூரி 

துவருதல் - திமிர்தல் 
458 

145 
குங்குமம் 

693 துவலை -மழை 
அழுவம் 

929 அரி 
துருஞ்சில் - ஆலாலம் 585 சிதர் 
துருத்தி - தோல் 

527 சிதரம் 
ஆற்றிடைக்குறை 897 சீகரம் 
துருமம் - கலக்கம் 

1625 
துருவாசம் - பதினெட்டு 

153 
உபபுராணத்துள் 

சிரகம் 

2087 


தூவல் 


சொற்பொருள் அகராதி 


1081 


து வலைவிடுதல் - துவற்றல் 1702 துளுவம் - பதினெண் பாரடயுள் 
துவளல்- திவண்டல் 

ஒன்று 

2449 
திவளல் 

துளை - குழல் 

1955 
துவண்டல் 

1579 துளைத்தல் - குயிற்றல் 
து வற்றல் - து வலைவிடுதல் 1702 

தொள் கல் 

1661 
துவறல் - விரைவு 

1587 

துளையுடைப்பொருள் - 
துவன் றல்-நிறைவு 

1382 

குழல் 
பொலிவு 

1478 புழை 

1358 
சாதல் 

1674 துற்றல் -உண்ணலின் 
துவாதசாதித்தர் - 

பண்பிற்றொழில் 1570 
வைகத்தன் 

துற்றி - உண்பன 

1127 
விவச்சுதன் 

துற்று - துறுதல் 

1 351 
மார்த்தாண்டன் 

செறிவு 

1380 
பாற்கரன் 

துறக்கம் - தெய்வலோகம் 845 
இரவி 

துறத்தல் - நீங்குதல் 

1610 
உலோகப்பிரகாசன் 

துறவி - துறவு 

1538 
உலோகசாட்சி 

துறவு- துறவி 

1538 , 
திரிவிக்கிரமன் 

துறவோர்- அரு தந்வர் 160 
துறு துறுதல் 

1351 
ஆதித்தன் 

துறுகல் - பொறை 

864 
சமித்திரன் 
துவட்டா 

துறுதல் - துற்று 

1351 
அங்கசமன் 2447 

1348 
துவாரம் - வாயில் 

990 

துறுமல்- திரள்வடிவு 
துறை - ஆறு 

886 
1359 

துறைவன்- நெய்தல் 
நிலத்தலைவன் 

303 
துவை , கூட்டமைத்து அடுவதும் 
பருகுவனவாயு மிருப்பது 

துன்பம்- அஞர் 
புளிங்கறி 

1112 அரந்தை 
துவைத்தல் - ஒலித்தல் 1895 

அல்லல் 
ஆரவாரம் 

1899 அலத்தல் 
துழாய் - துளசி 

758 அலமரல் 
துழாவல் - கலத்தல் 

1723 
துளக்கம் - ஒளி 

1394 இடுக்கண் 
அச்சம் 

1484 இடும்பை 
துளங்கொளி- கேட்டை 

97 இரக்கம் 
துளசி ( துழாய் ) -குல்லை 

இன்னல் 

இன்னாங்கு 
துழாய் 

758 உறுகண் 
துளவம் - துளசி 

758 உறுவல் 
துளி மழை 

145 எவ்வம் 
151 

கம்பலை 


சுரி 


மடை 


அழுங்கல் 


துளவம் 


உறை 


-71 


1082 


திவாகரம் 


கவ்வை 


தூக்கு - உயர்ச்சி 

நூறுபலம் 


கவலை 


சிறுமை 


பா 


தூங்கல் -யானை 

சோம்பு 
கூத்து 


1014 
1548 
1846 

414 
1481 
1752 


ஆடல் 


செல்லல் 
துக்கம் 
துயர் 
துனி 
நடலை 
நோ 
நோவு 
படர் 
பருவரல் 
பனி 


தாழ்வு 

வேழம் 
தூசர் - ஈரங்கோலியர் 
தூசி- கொடிப்படை 
தூசு - கூறை 
தூண் - ஆளானம் 


2143 
206 
335 
1321 


எழு 


பாசறை 
பிணி 
பீழை 
புலம்பு 
புண்கண் 
பைதல் 
பையுள் 
மம்மர் 
வருத்தம் 
வறுமை 
விழுமம் 
வெய்துறல் 
பரிவு 


1260 
2078 
2136 
1606 
1174 
2136 


1 


கவலை 


1487 
1913 
1944 
2186 
1304 
1607 


பனி 
துன்னம் - பொல்லம் 
துன்னல் - அணுகல் 

குறுகல் 

செறிவு 
துன்னுநர் - மேவினர் 
துனி - துன்பம் 

புலவி நீட்டம் 
துனைவு - விரைவு 


கந்து 
கம்பம் 
தறி 
பற்று 
மதலை 
வெளில் 
மதலை 

குற்றி 
தூண்டல் - செலுத்துதல் 
தூணி - அம்புக்கூடு 
தூணுக்கு இணை - குற்றி 
தூதர் - பண்புரைப்பார் 

வழியுரைப்பார் 

வினையுரைப்பார் 
தூதுணம் - புறா 
தூதுவன் - புதன் 
தூபம் - புகை 
தூம்பு - மூங்கில் 

அருநெறி 

உட்டுளை வடிவு 
தூமம் -புகை 

கரந்துறைகோள் 
தூய்தன்மை - அசுத்தம் 
தூய்மை - பவித்திரம் 

புனிதம் 
தூய்மைச்செயல் 

உவளித்தல் 
தூர்க்கை - பூரம் 
தூர்த்த : - காமத்துப் 


1995 

274 
1487 
1583 
1587 


227 
558 

60 
1087 

703 
1008 
1357 
1087 
2471 
1517 


1519 


--- 


தூ -ஊன் 
தூக்கம் - சல்லி 

துடக்குவடிவு 

துத்தி 
தூக்கல் - ஆராய்தல் 


528 
1135 
1204 
2011 
1619 


1364 

90 


சொற்பொருள் அகராதி 


1083 


சூர் 


பசை 


நாகம் 


புத்தேள் உலகு 
பொன்னுலகு 


பாலோர் 

பெண்பாற் பிள்ளைப் 
படிற்றொழுக்கர் 

249 பாட்டு வகை 

2469 
தூரம் - சேண் 

தெய்வப் பெண்பொதுப் 
சேய்த்து 

பெயர் - அணங்கு 
நீளிடை 1370 

27 
தூரியம் - வாச்சியப் 

தெய்வம் - சூர் 

1927 
பொது 

1243 அணங்கு 

2007 
நல்லாடை 

1323 தெய்வலோகம் 
தூவல் - மழை 

145 

அமருலகு 
துவலை 

153 

உம்பர் 
தூவி - அன்னத்திறகு 

569 

உயர் நிலை 
இறகு 

594 

சுவர்க்கம் 
தசை 

தானம் 

துறக்கம் 
பறவை இறகு 

2122 
தூவுதல் - பில்கல் 

பவனம் 
பிலிற்றல் 

1699 
தூற்றாப்பொலி 
பொங்கழி 

787 

வானகம் 
தூறல் - மழை 

145 

விசும்பு 
விண்ணுலகு 

845 
தெக்கு - தெற்கு 

849 

தெய்வவுணவு 
தெகிழ்தல் - நிறைவு 

1382 

அமிழ்து 
தெங்கு - தாழை 

அவி 
நாளிகேரம் 

102 
புறவயிரமாம் 

725 
பலி 

1101 
தெங்குளார்ப்பாளை 

தெரிதல் - ஆராய்தல் 1619 
நாரி 

வரன் றல் 

1663 
நெய்யரி 

790 
ஆய்தல் 

2251 
தெட்பம் - முதிர்ச்சி 

1419 தெரியல் - மாலை 

841 
தெண்டு - ஓந்தி 

467 

தெரியவை - பெண்பெயர் 277 
தெப்பம் - அம்பி 

எழுவகைப் பருவத்துள் 
பகடு 

ஆறாம்பருவம் 

278 
பட்டிகை 
படுவை 

தெரு - ஆவணம் 

கோசு 
தொள்ளம் 

ஞெள்ளல் 
புணை 

நியமம் 
மிதவை 
யானம் 

1283 

மறுகு 

மார்க்கம் 
தெய்ய - இடைச்சொல் 1817 

948 
தெய்வக்காப்பு - இரண்டாம் 

வீதி 

2095 

ஞெள்ளல் 
திங்கள் ஆண்பாற் பிள்ளைப் 

2165 
பாட்டு வகை 

2468 


சரு 


1084 


திவாகரம் 


நியமம் 

2200 தென் கீழ்த்திசையோன் - 
தெருட்டல் - வற்புறுத்தல் 1727 

நெருப்பு 

45 
தெருமரல் - சுழற்சி 1459 தென் திசைமுதல்வன் - 
அச்சம் 

1484 நமன் 

13 
தெவ் - பகை 

1490 தென்மேற்கு - நிருதிதிசை 2404 
தெவ்வர் -பகைஞர் 

273 தென்றல் - தென்கால் 
தெவ்வு - பூசல் 

1686 மந்தா நிலம் 
தெவிட்டல் - தங்கல் 

1612 

மலயக்கால் 
இமிழ்தல் 

வசந்தன் 

43 
உமிழ்தல் 

1701 தென்னவன் -பாண்டியன் 182 
உமிழ்தல் 
தேக்கு - சாதி 

634 
ஒலித்தல் 
நிறைத்தல் 

1543 

தித்திப்பு 
மிடைதல் 2113 தேசாக்கிரி - பண் 

1894 

1779 
தெவு - கொளற் 

தேசிகம் - திசைச்சொல் 
பொருட்டு 

1633 அழகு 

2141 
தெவுளல் - நிறைவு 

1382 

திசைச்சொல் 
தெழித்தல் - ஆரவாரம் 1899 

98 

தேட்கடை - மூலம் 
தெளிதல் - ஆராய்தல் 1619 

தேடல் - கையரிக் கொள்ளல் 
தெளி நீர் - சற்சலம் 

907 

நாடல் 
தெளிர் - உள்ளோசை 1897 

நேடல் 

1620 
தெளிவு -உணர்வு 

தேம் - மணம் 

1540 
துணிவு 

தித்திப்பு 

1543 
தேற்றம் 

தேம்புதில் - மெலிவு 

1486 
தனவு 

1472 

தேமல் - உத்தி 

2063 சுணங்கு 
தெற்கு - அவாசி 

திதலை 
சிவேதை 

திதனி 
தக்கிணம் 

துத்தி 
தெக்கு 

பொறி 

361 
யாமியம் 

வசந்திகை 

849 
யமன் திசை 

2404 

தேமா - ஆம்பிரம் 
தெற்றி - திண்ணை 

966 

கொக்கு 
தெற்றியம்பலம் -சித்திரகூடம் 

967 சேகரம் 

647 
தெறுக்கால் - விருச்சிக 

தேய்த்தல் - கொல்லுதல் 1651 
75 பாற்றல் 

1716 
தேள் 

618 

தேய்வை - சந்தனக் 
தெறுதல் - அழித்தல் 

1652 குழம்பு 
தெறுவி - சட்டுவம் 1221 தேயம் - நாடு 

855 
தென் கால் - தென்றல் 

43 

இடத்தின் பெயர் 1011 
தென் கீழ்த்திசை 

கண்டம் 

1971 
அங்கி திசை 2404 தேயு - நெருட் 

45 


சூதம் 


ராசி 


சொற்பொருள் அகராதி 


1085 


பசாசு 


தேர் - உரோகணி 83 தேரை - தவளை 

612 
இரதம் தேவகுலம் - கோயில் 

951 
எந்திரம் 

தேவகை - இடப்பகுதி 10 : 3 
கவரி 

தேவதாரம் -பஞ்சதரு 
கூவிரி 

வினுள் ஒன்று 

6 : 8 
கொடிஞ்சி 

தேவர் - அண்டர் 

2209 
சயந்தனம் 

தேவர் சேனாபதி - முருகன் 7 

தேவர் பதினெண் கணம் 
வையம் 

1250 

அமரர் 
ஊர்தி 

2153 

சித்தர் 
வையம் 

2255 

அகரர் 
தேர்க்கால் - ஆழி 

சாரணர் 
உந்தி 

கருடர் 
உருளி 

கின்னரர் 
சில்லி 

கிம்புருடர் 
திகிரி 

காந்தருவர் 
நேமி 

இயக்கர் 
பருதி 

1251 

விஞ்சையர் 
தேர்ச்சி - எண்ணல் 

1618 

இராக்கதர் 
தேர்ச்சித்துணைவர் 

பூதர் 
மந்திரி 

186 
தேர்தல் - ஆராய்தல் 

1619 

தாரகை 
சொல் 

1773 

முனிவர் 
தேர்ப்பாகர் ( தேர்த் 

உரகர் 
தொழிற்பாக ) - சூதர் 
வலவர் 

267 போகபூமியர் 

24 
தே : மேல் மரச்சுற்று 

தேவர் பொதுப்பெயர் - 
( தேர்மேல்புடை 

அண்டர் 
சூழ் மரச்சுற்று ) 

1257 

அமரர் 
தேர்மொட்டு - கூம்பு 

இமையவர் 

உம்பர் 
கூவிரம் 

கடவுளர் 
கொடிஞ்சி 

1253 

சுரர் 
தேரர் - பவுத்தர் . 

164 

புத்தேளிர் 
தேரார் - கீழ்மக்கள் 

238 
தேராழியகத்தில் செறி 

புலவர் 

வானவர் 
உறுப்பு - ஆர் 

1986 
விண்ணவர் 

28 
தேரின் மேலிடு பரப்பு 

தேவராலயம் - கோயில் 

951 
தட்டுப்பா 
பலகைப்பா 

1256 தேவராளன் - படிமத் 
தேருருள் - உந்தி 

1906 தோன் 

230 

1 

தேவன் - அருகன் 
தேருருளின் அகத்தில் 
செறிகதிர்- ஆர் 1252 தேள் - விருச்சிகராசி 

13 


நாகர் 


} 


கிடுகு 


1086 


திவாகரம் 


மாலை 


841 


மன்ற 


1203 
1293 
1294 
1660 
1681 
1529 
1187 
1682 

274 
1492 
1500 
2039 
2123 
1722 


அனுடம் 

96 
தெறுக்கால் 

கடைப்புணர்வின் 
விருச்சிகம் 

618 தூக்கம் 
தேற்றம்- தெளிவு 

1472 மயிற்பீலிக்குடை 
ஓர் தல் 

1791 வெண்குடை 
தேற்றமொழி ( தேற்றம் ) 

தொட்டல் - தோண்டல் 
-தேற்று 

பிடித்தல் 
ெ 

தாடக்கம் - முதல் 
மாற்று 

1792 

தொடர் - தளை 
தேற்று -தேற்றமொழி 1792 தொடர்தல் - கட்டல் 
தேறல் - கள் 

122 தொடர்ந்தோர் - மேவினர் 
மது 

1992 

தொடர்பு - நட்பு 
தேறு- இல்லம் 

671 

பழமை 
தேன் - பிரசம் 

படு 
மது 

1119 

கருவி 
கள் 

1122 தொடல் - சார்தல் 
பிரசம் 

1949 

பற்றல் 
மது 

1992 

பிணித்தல் 
தேன்கூடு - இறால் 

வளைத்தல் 
தேனீ - வண்டு 

578 

தொடலை - மாலை 
பிரசம் 

1949 தொடி - கங்கணம் 
தேனு - பசுவின் பெண் 
பால் 

428 

ஒருபலம் 

ஒருபலம் 
தையல் - பெண்பெயர் 277 
கட்டழகு 

1397 தொடுக்கம் - பொன் 
தைவரல்-தடவல் 

1724 

தொடுத்கல் - பிடித்தல் 

கட்டல் 
தொகு தி- திரண்டோர் 177 

தொடுதோல் - தோற் 
திரள் வடிவு 

1:43 

செருப்பு 

கழல் 
குழுமல் 

தொடுப்பு -உழுதொழில் 
தொழுதி 

வளைப்பு 
தோடு 

தொடைப்பற்று- . 
மொய் 

1350 
தோடு 

1982 

கவான் 
கருவி 

2123 

வாமம் 
2194 

தொடையல் - மாலை 
தொகை - ஆசிரியப்பா 1849 

சிகழிகை 
தொகைமொழி - ஓர் 
அலங்காரம் 

2458 

வாசிகை 
தொங்கல் - ஆண்மயிர் 389 தொண்டகம்- குறிஞ்சி 
மயிற்பீலி 

550 நிலப்பறை 


2009 

841 
1206 
1207 
1547 


கைவளை 


வளை 


1970 
1025 
1681 
1582 


1308 
2175 


கருவி 


1000 


ஊரு 


350 
841 


கூளி 


மாலை 


843 


1128 


சொற்பொருள் அகராதி 


1087 


1265 


167 


1837 


595 
1350 

224 
1947 
1265 


தொண்டி - கள் 

1122 தொழுமரம் 
தொண்டு - பழமை 1500 தொழு தலத்தோர் 
நவம் - 

1946 

பார்ப்பார் 
தொழும்பு 

1947 தொழுதல் - அஞ்சலி 
தொண்டை - கொவ்வை 

802 

இறைஞ்சல் 
தெரத்து- கொத்து 

740 

தாழுதல் 
பழமை 

1500 பணிதல் 
தொப்பி - கள் 

1122 பரவு தல் 
தொய்யல் -சேறு 

910 

வணங்கல் 
அகமகிழ்ற்சி 

1464 வந்தனை 
தொய்யில் - உழவு 

999 தொழுதி - புள் ளொலிக் 
எழுதுகோலால் மகளிர் 

கூட்டம் 
மார்பில் எழுதும்கோலத்தின் 

* தொகுதி 
பெயர் 

1086 

தொழும்பு - அடிமை 
அழகு 

தொண்டு 
உழவு நீரில் எழுவது 

தொழுமரம்- தொழு 
ஓர் புதல் 

தொழுவர்- தொழில் செய் 

வோர் 
குழைவு 
துயர் 

மருதநிலமக்கள் 
மகிழ்ச்சி 

2273 தொழுவு - குற்றம் 
தொல்லை - பழமை 

1500 தொள் - மரக்கலம் 
தொலைவு - தோல்வி 1413 தொள்கல் - துளைத்தல் 
தொழில் - கருமம் 

தொள்ளம்- தெப்பம் 
செயல் 

தொள்ளி- குழைசேறு 
தருமம் 

தொளி - சேறு 
தொழில் 

தொறு-காலியினம் 
விதி 

தொழு 
வினை 

1558 தொழிற்பயில்வு 
தொழில் செய்தல் 

தொறுத்தியர் - முல்லை 
அயர்தல் 

நில மகளிர் 
ஆற்றல் 

தொறுவர் முல்லை நில 
இழைத்தல் 

மக்கள் 
குயிற்றல் 

தொன்மரம்- ஆல் 
வனை தல் 

1560 தொன்மை - பழமை 
தொழில் செய்வோர் 

தொன்று-பழமை 
கம்மியர் 
தொழுவர் 

219 தோகை - வாலுறுப்பு 
தொழிற்பயில்வு 

மயில் 
தொறு 

1559 தோட்டம் - நந்தவனம் 
தொழு - இரேவதி 

106 
ஆனிலை 

தோட்டம் 
தொறு 

படப்பை 
மாவேலி 

985 

தோட்டி - வாயில் 


219 
304 
1489 
1280 
1661 
1283 
909 
910 
511 
985 
1559 


298 


297 
636 
1500 
1500 


513 
649 
712 


துடவை 


998 
990 


1088 


திவாகரம் 


ஓடம் 


கட்டழது 1397 நிலையழிவு 

1413 
திருப்பொறிவ , ) க 2472 தோல் வினைஞர் - 
தோடு -பூவிதழ் 840 பறம்பர் 

209 
தொகுதி 

1350 தோழன் -எலுவன் 
தொகுதி 

கிளைஞன் 
பனையிதழ்போல் 

கேள் 
பூவின் இதழ் 

1982 

நண்பன் 
தோண்டல் - தொட்டல் 1660 

பாங்கன் 

327 
தோணாமுகம் - சூழ்கழி 

காதலன் 

331 
யிருக்கை 

937 துணைவன் 

333 
தோணி.- இரேவதி 

106 தோழன் முன்னிலைப் 
மதிலுறுப்பு 988 பெயர் - ஏடா 

328 
அம்பு 1146 தோழி -பாங்கி 

329 
மரக்கலம் 

1280 காதலி 

332 
அம்பி 

பாங்கு 

2142 

தோழி முன்னிலைப் பெயர் 
திமில் 

எல்லா 
பஃறி 

ஏடி 

330 
பகடு 1 282 தோள் - கை 

362 
தோம் - குற்றம் 1489 புயம் 
தோமரம் - கைவேல்விகற்பம் 1152 

மொய்ம்பு 
தோய்வு - சார்தல் 

1722 வாகு 

366 
தோய்வை - அப்பவகை 1107 தோள்மேல் - சுவல் 
தோயம் - நீர் 

54 செகில் 
தோரை - இயவை 

776 திமில் 
தோல் - யானை 414 நிகலம் 

368 
அதள் 

தோளணி - அங்கதம் 
கேயூரம் 

1203 
உரிவை 

அங்கதம் 

2265 
கிருத்திமம் 

தோற்கருவியிசைப்போர் 
சருமம் 

( தோற்கருவியிசைக்கும் 
துருத்தி 

மாக்கள் ) 
துவக்கு 

இயவர் 

217 
பச்சை 

தோற்செருப்பு - கழல் 
புறணி 

தொடுதோல் 

1308 
வடகம் 527 தோற்பரம் - பரிசை 

1179 
கேடகம் 

1177 தோற்பலகை - பரிசை 1179 
பரிசை 1179 தோல் 

1923 
தோற்பலகை 

தோற்றம் - வலி 

1402 
பிறப்பு 

1504 
வனப்பு 1923 ஏற்றமொழி 

1789 
தோல்வி - தொலைவு 

தோற்றல் - தோல்வி 

1413 
தோற்றல் 

முளைத்தல் 

1730 


யானை 


சொற்பொருள் அகராதி 


1089 


558 


கடு 


உ 


1126 
1894 
1752 


1887 
275 
275 


மலை 


1492 
2194 
1586 
2227 
1752 


தோற்றுதல் - பாரித்தல் 1687 விடம் 
தோன்றல் - பெருமையிற் 

ஆலம் 
சிறந்தோன் 

174 
முல்லை நிலத்தலைவன் 299 

காரி 
மகன் 

319 

விடம் 
உருத்தல் 

2054 

நட்டபாடை பண் 
மலர்தல் 

2277 நட்டம் - கூத்து 
தோன்றி- செங்காந்தள் 748 நட்டராகம்- இராக 
நக்கன் -சிவன் 

2 

வகையுள் ஒன்று 
நகம் - உகிர் 

365 நட்டோர் - உறவு 

856 நட்பு - உறவு 
ஊர் 

930 கேண்மை 
கோயில் 

951 

கேள் 
நகரப்பதி - பாடி 

தொடர்பு 
புரம் 

936 

கூளி 
நகரப்பதிவாழ்நர் 

நடத்தல் - போகல் 
நாகரிகர் 

247 நடப்பன - சங்கமம் 
நகரம் - பாடி 

2150 நடம் - கூத்து 
நகிலம் - முலை 

360 தாளவொற்றிற்கு 
நகுதல் - ஒளிவிடுதல் 1365 ஏற்ப நடிப்பது 
நகுலம் - கீரி 

456 நடா - கூத்து 
நகை - எயிறு 

375 நடலை - துன்பம் 
சிரிப்பு 

376 நடவை - வழி 
மொட்டு 

835 நடி - நாடகக்கணிகை 
ஒளி 

1394 நடு - பூமி 
இன்பம் 

1456 

அணவு 
இகழ்ச்சி 

1462 இடை 
நயச்சொல் 

1805 
எள்ளல் 

2018 
மூரல் 

2210 
இகழ்ச்சியிடத்தும் எய்தும் 

நனந்தலை 
மகிழ்ச்சியின் வரும் 

நா 
விளையாட்டின் வரும் 2271 

நாப்பண் 
நசை - விருப்பம் 

1425 மத்திமம் 
நஞ்சு - ஆலம் 

பகல் 

நடுக்கம் - அச்சம் 
கரளம் 

அதிர்ப்பு 

கம்பம் 
காளகூடம் 

பனிப்பு 
காளம் 

பொதிரிப்பு 


1770 

265 
1487 
1007 
285 
352 


ஒத்தல் 


கூழை 


நள் 


1013 
1977 
1484 


காரி 


தி -72 


1090 


திவாகரம் 


நள்ளி 


விதலை 

உய்யானம் 
விதிர்ப்பு 

1626 

கானம் 
கம்பலை 

1980 சோலை 
புலம்பு 

2048 

தண்டலை 
பனி 

2186 

துடவை 
நடுவன் - நமன் 

13 

தோட்டம் 
நடை - ஒழுக்கம் 

1743 

பொழில் 
இயல் 

2238 

மரக்கா 
நடைத்தின்பண்டம் 

வனம் 

712 
முப்பத்திரண்டு அறத்துள் நந்தி -சிவன் 

2 
ஒன்று 

2459 நந்திகள் - செக்கார் 

210 
நண்டினாண் - அலவன் 

615 

நந்தியாவர்த்தம் 
நண்டு - அலவன் 

வலம்புரி 

745 
ஆர்மதி 

நந்தின் ஆண் - ஏற்றை 509 
கர்க்கடகம் 

நந்தீசம் - பதினெட்டு 
கவைத்தாள் 

உபபுராணத்துள் 
களவன் 

ஒன்று 

2454 
குளிரம் 
நந்து ( பெண் ) -நாகு 

492 
ஞெண்டு 
நந்து - சங்கு 

606 
614 
நண்ணல் - அணுகல் 1607 

நாகு 

2275 
நண்ணுதல் - சார்தல் 1722 ஈரறிவு உயிர் 

2462 
நண்பகல் - சந்தி 112 நந்தை - முதற்பக்கம் 

124 
நண்பன் - குறிஞ்சித் 

நம்- இடைச்சொல் 

1817 
தலைவர் பெயர் 

292 நம்பன் -சிவன் 

2 
தோழன் 

327 நம்பு - விருப்பம் 

1425 
நணுகல் - அணுகல் 

1607 
சார்தல் 

1722 நமன் - அந்தகன் 
நத்தம் - இருள் 

117 இயமன் 
நத்தமாலம் - புன்கு 

692 

கூற்று 
தத்தை- கருநந்து 

சண்டன் 

சமன் 
சுரிமுகம் 

செங்கோற்கடவுள் 
நாகு 

610 

ஞமன் 
நதி - ஆறு 

886 

தருமன் 
நதிசரம் - யானைபிறந்த 

தென் திசை முதல்வன் 
நிலப்பெயர் 

418 நடுவன் 
நந்தல் - ஆக்கம் 

மறலி 

18 
கேடு 

1905 நயச்சொல் ( நயக்கிளவி ) 
நந்தவனம் - அடவி 

-அசதி . 
உத்தியானம் 

நகை 

1805 


கூன் 


சொற்பொருள் அகாாதி 


1091 


எரி 


நயப்பு -விருப்பம் 1425 பறழ் 

500 
நயம் - கண்ணோட்டம் 1441 பிள்ளை 

501 
நன்மை 1463 நரிப்புறம் - மகசிரம் 

84 
நயன் - இன்பம் 1456 நல்கல் - தியாகம் 

1627 
இன்பம் 

நல்குரவு - வறுமை 

1476 
நன்கு 

நல்லருள் - சாத்துவிக 
பயன் 

குணம் 

2309 
மகிழ்வு 

1483 நல்லவர் - அறிவுடையோர் 170 
இன்பம் 

1498 நல்லறிவு ( நல்லுணர்வு ) 
நயனம் - கண் 

383 - சீலம் 
நரகு - அருஞ்சிறை 

ஞானம் 

1424 
அள்ளல் 

நல்லாடை - இடையல் 
அளறு 

ஏடகம் 
இரவுரவம் 

கருள் 
இருணிலம் 

சித்திலிகை 

சில்லிகை 
கும்பி 

சுத்தியம் 
திமிரம் 

தூரியம் 
துக்கம் 

நாகம் 
நிரயம் 

பங்கம் 
பாதாளம் 

853 பாரி 
நரந்தம் - கத்தூரி 

458 புங்கம் 
நாரத்தை 883 வேதகம் 

1823 
நரப்புக்கருவி கொளற் 

நலம் - விருச்சிகராசி 

75 
குரியோர் - குயிலுவர் 218 

நன்மை 

1463 
நரபதி - அரசர் பெயர் 178 நலன் தெரிதல் - இராசத 
நரம்பு -சிரை 

குணம் 

2310 
நாடி 402 நவ்வி - அத்தம் 

92 
நரம்புக்கருவி பயிலும் 

மான் 

448 
பாடற்பண்பு - குயிலுவம் 

இளமை 

1510 
1751 நவ்வு - மரக்கலம் 

128 ) 
நரர் - மானிடர் பொதுப் 

நவகண்டம் 
பெயர் 

338 வடபால் விதையம் 
நரல்வு - உள்ளோசை 1897 தென்பால் விதையம் 
நரலை - கடல் 

878 கீழ்பால் விதையம் 
நரவாகனம் - குபேரன் 

மேல்பால் விதையம் 
ஊர்தி 

2482 வடபால் இரேவதம் 
நரி- இகலன் 

தென்பால் இரேவதம் 
ஓரி 

வடபால் பரதம் 
கோமாயு 

தென்பால் பரதம் 

452 மத்திம கண்டம் 2434 
குருளை 

500 நவதாரணை - நாமதாரணை 


சம்பு 


1092 


திவாகரம் 


2438 


2436 நவி - அழகு 


1028 
1398 
1744 
1141 
389 
856 
1154 
1879 
387 
407 


மலை 


மலை 


மாயாதாரணை 

பவளம் 
சித்திரதாரணை 

கோமேதகம் 
சத்ததாரணை 

நீலம் 
சதுரங்கதாரணை 

மரகதம் 
செய்யுட்டாரணை 

புட்பராகம் 
நிறைகுறைவாகிய 

நவமணிகடவுண்மணி 
எண்பொருள் தாரணை - நிதானம் 
வத்துத்தாரணை 

நிதி 
கெந்தத்தாரணை 
நவதாளம் - சேமதாளம் 

நவித்தல் - அவித்தல் 
மருட்டாளம் 

நவியம் - மழு 
மத்திமதாளம் 

நவிர் - ஆண்மயிர் 
சசிதாளம் 
சத்ததாளம் 

வாள் 
இடைத்தாளம் 

மருதயாழ்த்திறம் 
படிமதாளம் 

நவிரம் - தலை 
விடமதாளம் 

உச்சி 
துருவதாளம் 

2437 

உச்சி 
நவபுண்ணியம் 

மருதயாழ்த்திறன் 
எதிர்கொளல் 
பணிதல் 

நவிறல் - பயிறல் 
இருக்கையீதல் 

நவை - குற்றம் 
தாள் நீர்வழங்குதல் 

நள் - திருவோணம் 
விரை அணிவித்தல் 

நடு 
நறுமலர்சூட்டல் 

நள்ளார் பகைஞர் 
தூபம் காட்டல் 

நள்ளி- கர்க்கடகராசி 
விளக்கு ஏற்றுதல் 

நண்டு 
அறுசுவை உண்டி 

நள்ளுநர் - மேவினர் 
அமைந்தோர்க்கு 

நளி - செறிவு 
ஆற்றுதல் 

2435 

குளிர்ச்சி 
நவம் - புதுமை 

* 1501 

சீதம் 
ஒன்பது 

செறிவு 
கேண்மை 

பெருமை 
தொண்டு 

நளினம்- தாமரை 
பழமை 

தளுத்தை -பண் 
புதுமை 

1946 நற்கணவகை நிலம் 
ஒன்பது 

நீர் 
புதுமை 

2155 

மதி 
நவமணி - வயிரம் 

இயமானன் 
வயிடூரியம் 

நறவம் - சுள்ளி 
முத்து 

நறவு - கள் 
மாணிக்கம் 

நறுமை-நன்மை 


2202 
1644 
1489 

101 
1013 
273 


71 


614 
274 
1380 
1410 


2207 

825 
1894 


2428 

690 
1122 
1463 


சொற்பொருள் அகராதி 


1093 


மலை 


யானை 


நறை - மணம் 

1540 நாகணவாய்ப்புள் - 
முருகு 

2167 சாரிகை 
நறையால் - பகன்றை 

811 பூவை 

564 
நன்கு- நயம் 

1483 
பூவை 

1976 
நன்மை - உறுதி 

நாகம் - யானை 

414 
பாம்பு 

534 
நயம் 

ஞாழல் 

391 
நலம் 

தெய்வலோகம் 

845 
நறுமை 

மலை 

856 
நன்னர் 

காரீயம் 

1045 
மணி 

நல்லாடை 

1823 
மாசறல் 

அமரர்நாட்டு ஒரு பெயர் 
மாண் 

அரவு 
வண்ணம் 

1463 

ஒரு மரப்பெயர் 
ஒண்மை 

1482 

காரீயம் 
தன்று - பெருமை 

1363 
நன்னயக்கிளவி - உபசாரச் 

2071 - 
சொல் 

1804 

நாகரவண்டு - நொள்ளை 820 
நன்னா - நன்மை 

1463 

நாகரிகம் - கண்ணோட்டம் 1441 
நன்னிமித்தம் ( நற்சொல் 

நாகரிகர் - சதுரர் 
நிமித்தம் ) -வாய்ப்புள் 

நகரப்பதிவாழ்நர் 247 
விரிச்சி 

1798 

நாகவல்லி- வெற்றிலை 812 
நனந்தலை- நடு 

101.3 

நாகு - பெண் விலங்கின் 
நனவு - அகலம் 

1376 பொது 

487 
தெளிவு 

1472 

எருமை ( பெண் ) 
அகலம் 

நந்து ( பெண் ) 

492 
உணர்ச்சி 

பெற்றம் ( பெண் ) 
களன் 

மரை ( பெண் ) 
தெளிவு 2063 சங்கு 

606 
நனி - பெருமை 1363 நத்தை 

600 
மிகுதி 

1368 

ஆஎருமை மரை 
அகலம் 

1376 

அல்லவற்றின் இளமை 
நனை- மொட்டு 

835 இளமரம் 
கள் 

1122 கெழுமை 
கள் 

நந்து 

2275 
பூமொட்டு 2133 நாசி- மூக்கு 

381 

நாஞ்சில் - மதிலுறுப்பு 988 
நா - தாலம் 

கலப்பை 

1258 
தாலு 

380 

உழுபடை 
சுவைபுலனறிகருவி 409 எயிலுறுப்பு 

1937 
நடு 1013 

2171 
தாலம் 2069 நாட்கூறு - காலை 

2127 


படை 


1094 


திவாகரம் 


2287 
2038 


1453 

820 
2145 
1898 

2 
12 
173 
175 
1154 
1013 
358 
19 


நாட்டம் - கண் 

383 மானம் 
வாள் 

1154 நாண்மீன் - உடு 
நாட்டியம் - குறிப்பு 

1458 நாணம் - சமழ்ப்பு 
நாட்டை - பண் 

1894 மானம் 
நாடகக்கணிகை 

வட்கல் 
கூத்தி 

வெள் நல் 
நடி 

285 நாணல் - காசை 
நாடகநவரசம் 
சிருங்காரம் 

நாதம் - ஒலி 
பெருநகை 

நாதன் - சிவன் 

புத்தன் 
கருணை 
வீரியம் 

மூத்தோன் 
உருத்திரம் 

இறைவன் 
பயம் 

நாந்தகம் - வாள் 
இழிப்பு 

நாப்பண் - நடு 
வியப்பு 

நாபி - கொப்பூழ் 
சாந்தம் 

2439 நாமகள் - சரசுவதி 
நாடகம் - கூத்து 

1752 

நாய் - எகினம் 
நாடகியர் - கூத்தர் 

குக்கல் 
265 

சுணங்கன் 
நாடல் - தேடல் 

1620 

சுவானம் 
நாடன் - கார்த்திகை 

82 
நாடி நரம்பு 

402 

ஞமலி 
நாடு -உலகின் பொதுப்பெயர் 854 
அகலுள் 

முடுவல் 
நாய் ( பெண் ) -பிணா 

பாட்டி 
கண்டம் 

நாய் - குருளை 
சனபதம் 

பறழ் 
சும்மை 

எகினம் 
தண்ணடை 

நாய்கர்- செட்டிகள் 
தேயம் 

நாயகன் - இறைவன் 
பாண்டில் 

நார் - அன்பு 
பைதிரம் 

நாரசிங்கம் - பதினெட்டு 
மண்டிலம் 

855 

உபபுராணத்துள் 
இடனுடைமை 3621 

ஒன்று 
தண்ணடை 

2146 

நாரசிங்கன் - திருமால் 
பாடி . 

2150 

நாரணன்- திருமால் 
நாடுசார் நிலம் - மருதநிலம் 920 

நாரத்தை- நரந்தம் 
நாண் - ஆபரணப்பொது 1216 

நாரதம் - பதினெண் 
1306 

புராணத்துள் ஒன்று 
பாசம் 

நாரதீயம் - பதினெட்டு 
மாதர் மங்கல அணி 

உபபுராணத்துள் 


சூரன் 


ஞாளி 


உலகு 


ஏணி 


463 
490 
493 
500 
500 
2097 
192 
175 
1426 


2454 

3 

3 
683 


கயிறு 


2453 


சொற்பொருள் அகராதி 


1095 


ஒன்று 

2454 காலேகம் 
நாரம்- நீர் 

54 வட்டிகை 

1058 
பாசி 

823 

புலி 
நாராசம் - சலாகை 

1167 நால்வகைப் புண்ணியத் 
நாராயணன் சமயத்தோர் . 

தோற்றம்- தவம் 
பாகவதர் 162 

ஒழுக்கம் 
நாராயணி - பகவதி 

23 

தானம் 
நாரி - பெண்பெயர் 

277 கல்வி 

2338 
தெங்கு நார்ப்பாளை 790 

நால்வகைப்புலமை 
நாரிபாகன் -சிவன் 

2 

கவி 
நாரும்பாலுமுள்ளமரம் 

கமகன் 
முதலாயின -வயிரமல் 

வாதி 
லாதமரம் 

726 வாக்கி 

2329 
நால்வகை அரண் 

நால்வகைப்பூ - 
மலையரண் 

கொடிப்பூ 
காட்டரண் 

கோட்டுப்பூ 
மதிலரண் 

நிலப்பூ 
நீரரண் 

2327 நீர்ப்பூ 

83 1 
நால்வகை இழி சொல் 

நால்வகைவேதம் 
பொய் 

இருக்கு 
குறளை 

தயித்திரியம் 
கடுஞ்சொல் 

சாமம் 
பயனில்சொல் 

23 25 அதர்வணம் 

2326 
நால்வகை உவமை 

நால்வாய் - யானை 

414 
வினையுவமம் 

நால்வேந்தர்குதிரை 
பயனுவமம் 

கந்துகம் 
மெய்உவமம் 

கனவட்டம் 
உருவுவமம் 

1555 

கோரம் 
நால்வகை எழுத்து 

420 
வடிவெழுத்து 

நாலறிவு உயிர் - உற்றறிபுலன் 
பெயரெழுத்து 

நா , மூக்கு , கண் அறிவு 
தன்மையெழுத்து 

பெற்றது 
முடிவெழுத்து 

1856 வண்டு 

2464 
நால்வகைக்கேள்வி 

நாவலர் - சம்பு 

643 
அறம் 

நாவலர் - கற்றோர் 

262 
பொருள் 

நாவலர்வாய்ந்த இடம் 
இன்பம் 

-கழகம் 

969 
வீடு என்னும் நான் கின் நாவாய் - இரேவதி 

106 
திறம் தெரிந்து 

மரக்கலம் 

1280 
கேட்டல் 2328 தாவி - கத்தூரி 

458 
நால்வகைச்சாந்து 

நாவிதர் - பெருமஞ்சிகர் 
பீதம் 

மயிர் வினைஞர் 

209 


பாடலம் 


1096 


திவாகரம் 


பூரம் 


கருவி 


முப்பத்திரண்டு அறத்துள் 

பிரதிலோமர் 

2493 
ஒன்று 

2459 நாற்குலத்து உயர்ந்த 
நாவிதன் - கார்த்திகை 

82 

ஆணுக்கும் இழிந்த 

90 பெண்ணுக்கும் பிறந்த 
நாழி - பூரட்டாதி 

104 கூட்டத்தவர் 
உட்டுளைவடிவு 

1357 அனுலோமர் 

2492 
தாழிகை - இருத்தை 

நாற்சந்தி - சதுக்கம் 

950 
கடிகை 

நாற்பெரும்பண் - யாமை 
கன்னல் 

அல்லது குறிஞ்சி யாழ் 
பதம் 

செவ்வழி அல்லது முல்லை 
விகலை 

110 யாழ் 
கன்னல் 

1994 பாலையாழ் 
2131 

மருதயாழ் 
கடிகை 

1874 
நாழிகை வட்டில் 

நாற்பொன் - ஆடகம் 
கன்னல் 

1220 

கிளிச்சிறை 
1994 

சாம்புனதம் 
நாள் - சந்தி 

112 ஏமம் 

2321 
ஆனியம் 

நாற்றம் - மூக்குபுலனறி 
திவசம் 

409 

மணம் 
திவா 

1540 
தினன் 

வெறி 

1926 
முருகு 

2167 
பகல் 
வைகல் 118 நாறுதல் - மணத்தல் 

1541 
பகல் 

1977 முளைத்தல் 

1730 
கோள் 

2053 

நான்காம் பக்கம் 
நாளி - பேதவகைக்கள் 1123 

இருத்தை 

127 
நாளிகேரம் - தெங்கு 

702 நான்காம் வேதம் 
அதர்வணம் 

1533 
நாளோலை - முப்பத்திரண்டு 

நான்கு உயிர்த் தோற்றம் 
அறத்துள் ஒன்று 2459 

குடர் 
நாற்கதி - உம்பர் 

முட்டை 
மக்கள் 

நிலம் 
விலங்கு 

வேர்வை 

2344 
நரகர் 

2324 நான் முகன் - பிரமன் 

4 
நாற்கரணம் - மனம் 

நான் முகன் கிழத்தி 
புத்தி 

சரசுவதி 

19 
அகங்காரம் 

நான் முகன் வாழ்நாள் 
சித்தம் 2323 - கற்பம் 

143 
நாகாலுடைய - மா 1929 நானம் - கத்தூரி 

458 
நாற்குலத்து இழிந்த ஆணுக் 

மணம் 

1540 
கும் உயர்ந்த பெண்ணுக் நானாவிதம் - பல்விதம் 1528 
கும் பிறந்த கூட்டத்தவர் நானிலம் - முல்லை 


சொற்பொருள் அகராதி 


1097 


தூக்கம் 


தெரு 


தெரு 


தவம் 


குறிஞ்சி 

கடைப்புணர்வின் 
மருதம் 

1203 
நெய்தல் 

2320 நிபம் - காரணம் தெரிசொல் 1512 
நி - தாரத்தின் எழுத்து 1886 நிபுணர் - மிகவல்லோர் 172 
நிகர் - உவமானம் 1554 நிம்பம்- வேம்பு 

644 
நிகர்ப்பு - பூசல் 

1586 நிமித்தம் - காரணம் தெரி 
நிகரார் - பகைஞர் 273 சொல் 

1512 
நிகலம் - தோள்மேல் 368 நிமிர்தல் - உயர்ச்சி 

1369 
நிகழ்காலம் - வேலை 132 நிமிரல் - சோறு 

1095 
நிகழ்வு - செய்கடன் 1750 நெருங்கு தல் 

1591 
நிகளம் - தளை 1187 நியதி-செய்கடன் 

1750 
நிகேதனம் - கோயில் 951 நியமம் 

2200 
நிசாகரன் -சந்திரன் 58 நியமம் - ஆவணம் 

947 
நிசாசரர் - அசுரர் 30 

948 
அரக்கர் 32 செய்கடன் 

1750 
நிசி - இரவு 

116 . அங்காடி 
இருள் 

117 
நிசிதம் - ஆயுதக் கூர்மை 1171 நியதி 

2200 
பொய் 

1775 
நிணத்தல் - வலத்தல் 1684 செபம் 
நிணம் - இழுது 

தூய்மை 
நெய் 

தத்துவ நூல் 
விழுக்கு 

531 

ஓதல் 
நித்தியம் - வேள்விக் 

மனம்உவந்திருத்தல் 
குண்டம் 

980 தெய்வம்வழிபடல் 
நித்திலம் - முத்து 

1032 நியமம் 

24 { 2 
நிதம்பம் - அல்குல் 352 நிரந்தம் - குரங்கு 

459 
நிதரிசனம் - ஓர் அலங்காரம் 2458 நிரப்பு - குறைபாடு 

1405 
நிதானம் - படை 

334 நிரம்பாமென்சொல் - 
பொன் 

1025 

நிழற்றல் 
நவமணி 

மிழற்றல் 

1794 
கடவுண்மணி 

853 
நிதி - பொன் 1025 நிருத்தம் - கூத்து 

1752 
நவமணி நிருத்தர் - அரக்கர் 

32 
கடவுண்மணி 1028 நிருதி - ஞாளி 

2406 
பொருள் 

2027 

நிருபதுங்கராகம் 
நிதிக்கோன் - வயிச்சிரவணன் 11 இராகவகையுள் ஒன்று 1887 
நிதிப்பொதி- கிழி 

2279 நிருபன் - அரசர்பெயர் 178 
நிதியம் - உலோகம் ஐந்தும் 

நிரை - கொடிப்படை 335 
மணி ஒன்பதும் 

1037 காலியினம் 

511 


1028 நிரயம் - நரகு 


தி -73 


1098 


திவாகரம் 


உரு 
குரு 
கெழு 
கேழ் 
கொழுமை 


அளக்கர் 
தரணி 


1893 
1960 
2215 
2266 
2274 
1531 
1929 

74 
1317 
1416 
1960 


மா 


ஒழுங்கு 
ஒளி 
பந்தி 

1137 
மாடு 

2242 
நிலத்தின்கணம் 

2420 
நிலப்பூ - பூவகை 

834 

சந்தம் 
நிலம் - பூமி 

352 

புகர் 
இடத்தின் பெயர் 1011 

மாமை 
திணை 

2002 

மேனி 
நிலமகன் - செவ்வாய் 

59 

வண்ணம் 
நிலமை - பலகுணம் 

1549 
நிலவு - சந்திரன் 

58 நிறம் -கறை 
ஒளி 

1394 

வடிவு 
நிலன் - குவலயம் 

1943 

அரி 
2008 

அராகம் 
2158 

நிறன் -பண்பு 
நிலாமுற்றம் - அரமியம் 965 
நிலைத்தல் - நிலைபேறு 1613 

நிறுப்பான்- துலாராசி 

நீர்ச்சால் 
துஞ்சல் 

1914 
நிலைபேறு - அல்குதல் 

வரையறை 
துஞ்சல் 

கறை 
நிலைத்தல் 

நிறை அறிகருவி 
புரத்தல் 

கட்டளை 
மன்னல் 

1613 நிறைகுடம் - திருப் 
நிலைமடக்கு - ஓர் அலங் 

பொறிவகை 
காரம் 

2458 நிறைத்தல் -தெவிட்டல் 
நிலையம் - கோவில் 

951 நிறைதல் -ஆர்தல் 
நிலையழிவு . தோல்வி 1413 நிறைபுனல் - வழாறு 
நிலையின்மை - வம்பு 

1503 

வாரி 
2006 

விராறு 
காஞ்சி 

2125 நிறைபேருண்டி 
நிலையுடைமை - ஏண் 1452 

தாமதகுணம் 

1978 நிறைவு - ஆர்தல் 
நிவப்பு - உயர்ச்சி 1014 , 1369 கெழுமல் 
நிழல் - ஒளி 

1394 துவன்றல் 
ஒழுக்கம் 

1743 தெகிழ்தல் 
நிழற்செயல்- நிழற்றல் 2056 

தெவுளல் 
நிழற்றல் - நுண்மை 

1375 

மல்கல் 
நிரம்பாமென்சொல் 1794 

மலர் தல் 
நிழற்செயல் 

மலிதல் 
நுணுக்கம் 

2056 சால்பு 
நிறத்தின் பொது - 

நினைவு - ஏற்றம் 


2107 


2472 
2113 
2193 


904 


2811 


1382 
1436 
2188 


சொற்பொருள் அகராதி 


1099 


1958 
1985 
2074 
2118 
2184 


921 


2211 


575 
747 
824 


1317 , 


1593 
2118 


நீக்கம்- நீளம் 
நீக்கல் - வரைவு 
நீக்குதல் -சொல் 
நீகம் - தவளை 
நீகாரம் - பனி 
நீகான் - மீகாமன் 
நீங்கல் - போகல் 
நீங்காமை - ஆனாமை 

தண்டாமை 
நீங்குதல் -ஒருவல் 

துறத்தல் 

நீத்தல் 
நீசர் - கீழ்மக்கள் 
நீடுதல் - கடத்தல் 
நீத்தம் - வெள்ள நீர் 
நீத்தல் - டோகல் 

நீங்குதல் 
நீத்தோர் - அருந்தவர் 
நீதிகேடு - தாமதகுணம் 
நீந்துபுனல் - அகாதம் 
நீபம் - கடம்பு 
நீமம் - ஒளி 
நீர் - அப்பு 

அமுதம் 
அயம் 
அளகம் 
அறல் 
உதகம் 
கமலம் 
கவந்தம் 
காண்டம் 
கீலாலம் 
கோ 
சலீலம் 
தோயம் 
நாரம் 
பயம் 
பாணி 
புவனம் 
புனல் 
வனம் 
பாணி 


1874 

அளகம் 
1912 

கார் 
1611 கயம் 
612 

அறல் 
137 

வனம் 
221 நீர் இன்றிவேனில்தெறு 
1586 நிலம் -பாலை 

நீர் இன்றிவேனில் தெறு 
1474 

நிலன் -பாலை 
நீர்க்காக்கை 

காரண்டம் 
1610 நீர்க்குண்டி - நொச்சி 
238 நீர்க் குளிரி - கல்லகாரம் 
1585 நீர்ச்சால் 
55 

இடங்கர் 
1586 நிறை 
1610 வட்டம் 
160 நீர்ச்சுழி - உந்தி 
2311 

சுரியல் 
905 நீர்த்திரை - அறல் 
675 நீர் தூவும் துருத்தி ( நீர் 
1394 தூஉம்துருத்தி ) 

சிவிறி 

சிறுதாரை 
நீர் நாள் - பூராடம் 
நீர்ப்பூ - பூவகை 
நீர்மிகுதி - வாரி 
நீர்முதலாகியதுளி 

உறை 
நீர்முள்ளி - முண்டகம் 
நீர்மை - பலகுணம் 
நீர்வாரம் - குள நெல் 
நீர்வாழ்சாதி - போத்து 
நீரின் கணம் 
நீரோட்டம் - கோலம் 
நீலகண்டன் -சிவன் 
நீல நிறத்தன - நீலம் 
நீலம் -இருள் 

கருங்குவளை 

கருமை 
54 

நீல நிறத்தன 
1919 நீலமணி 


1310 

99 
834 
2057 


1907 

822 
1549 
773 
478 
2421 
906 

2 
2248 

117 
826 
1391 


1100 


திவாகரம் 


2281 
1925 


914 


ஆய்தல் 


நுனி 


நெய்தல் 

2248 நேர் 
நீலமணி- நீலம் 

2248 நுடக்கம் - நொறில் 
நீலன் - சனி 

63 

நுண்மணல் - 
நீலி - பகவதி 

23 

அதர் 
அவுரி 

814 

அயிர் 
நீலோற்பலம்- கருங்குவளை 826 நுண்மை- அயிர் 
நீவி - கூறை 

1321 
ஆடை 

ஓய்தல் 
கொய்சகம் 

கூர்மை 
தடவல் 

சாயல் 
துடைத்தல் 

2084 

நிழற்றல் 
நீவுதல் - தடவல் 

1724 

நுணுக்கம் 
நீழல் -காற்றின்பெயர் 

38 

நுணங்கு 
நோய் 

1470 

நுணுகு 
நீளம்-உறை 

நுவணை 
ஒழுகல் 

நுழை 
சேண் 
தீர்தல் 

நொசிவு 
நீக்கம் 

முளரி 
நெடில் 

நுணங்கு- நுண்மை 
நெடுமை 

மடங்கல் 
நேர்பாடு 

நுணவை - தணக்கு 
போகல் 

நுணுக்கம் - நுண்மை 
வடிதல் 

உள்ளோசை 
வரி 

நிழற்றல் 
வார்தல் 

1574 

ஆய்தல் 
சேண் 

2190 

நுணுகு - நுண்மை 
நீளிடை- தூரம் 

1370 

நுதல் -நெற்றி 
நீறணிகடவுள் -சிவன் 

2 

புருவம் 
நீறு - பொடி 

1090 

நுதல் மாலை ( நுதல் மேல் 
நுகர்தல் -உண்டல் 

1097 

அணி ) 
உண்ணலின் பண்பிற் 

இலம்பகம் 
றொழில் 

சூட்டு 

1570 
நுங்கல் 

நுதலுதல் -கருதுதல் 
கொண்டல் 

நுதற்புனைகுறி 

திலதம் 
விழுங்கல் 

1571 

புண்டரம் 
நுங்கல் -உண்டல் 

1097 

நுதி - ஆயுதக் கூர்மை 
நுகர் தல் 

1571 

முனை 
நுசுப்பு -இடை 

353 நுதுத்தல் - அவித்தல் 
நுட்பம் - முளரி 

2073 நும் -இடைச்சொல் 


1375 
1375 
1673 

694 
1375 
1897 
2056 
2251 
1375 
384 
385 


842 
1423 


1068 
1171 
1172 
1744 
1817 


சொற்பொருள் அகராதி 


1101 


167 
795 


2199 
870 
959 


1838 
2507 


2509 


நுரை - பேனம் 
நுவணை-தினைமா 

நுண்மை 
நுவலா நுவற்சி -ஓர் 

அலங்காரம் 
நுழை - நுண்மை 
நுழையர் - நெய்தல் நில 

மக்கள் 
நுழைவாயில் 

சுருங்கை 

நூழை 
நுளம்பு - அஞலம் 

சலவல் 

நொள்ளல் 
நுளைச்சியர் - நெய்தல் 

நிலப்பெண் 
நுனி - முனை 

நுண்மை 
நுனித்தல் - பலகுணம் 
நுனை - ஆயுதக்கூர்மை 

முனை 
நூபுரம் - கிண்கிணிமணி 

சிலம்பு 
நூல் - தந்து 

மனுவல் 
எண்ணல் 
அதிகாரம் 
ஆகமம் 
ஆரிடம் 
தந்திரம் 
பனுவல் 
பிடகம் 
கலை 
எண் 

பனுவல் 
நூல்வல்லோர் - மந்திரி 
நூலுரைப்போர் -- 

கணக்காயர் 
நூலுள் அமைந்தபல 

வகையான பொருள் 
களையும் தொகுத்து 
உரைப்பது - பதிகம் 


902 நூலோர் - பார்ப்பார் 
1108 நூழில்- கொடி 
1375 

உவமையொடு அடுத் 

தன குவிதல் 
2458 குவவிப்படர்வதோர் 
1375 

கொடிப்புல் 
நூழை- நுழைவாயில் 
300 

சாலகம் 
நூற்பா அகவல் 

சூத்திரம் குறித்தயாப் 
870 பிற்றாகி அடிவரை 

யின்றி நடப்பது 
நூற்றுப்பத்து - ஆயிரம் 
583 நூறாயிரம் - அயுதம் 

நூறு 
301 நூறு - நூறு 
1172 பொடி 
1375 ஆயிரம் 
1549 சதம் 
1171 நூறுபலம் ( நூற்று நிறை ) 
1172 

-துடி 
1189 

துலாம் 
1190 

தூக்கு 
நூறை - மலங்கு 
1303 நூன்முகம் - பாயிரம் 
1618 

நெடி - சிள் வீடு 
நெடித்தல் - பொழுது நீட் 

டித்தல் 
நெடித்தற்பொழுது 


2188 , 
2507 
2507 


1518 

605 
1835 


582 


1704 


பாணி 


1919 
1374 

390 
1374 


1808 
531 


1834 நெடில் - நீளம் 
2001 நெடுமை - பெண்மயிர் 

நீளம் 
2192 நெடுமொழி-தன்மேம்பாடு 
186 தான் நிகழ்த்தல் 

நெய்- நிணம் 
168 

இழுது 
கிருதம் 

துப்பு 
1844 நெய்த்துடுப்பு - துடுவை 


ஆச்சியம் 


1117 
1277 


1102 


திவாகரம் 


அழல் 


கனலி 


தபனன் 


தேயு 


நெய்ந்தோர்.உதிரம் 

530 

மறுதரல் 
நெய்தல் - குவலயம் 828 மிடைதல் 

1591 
சமப்பால் 

927 நெருநல் -முன்னை நாள் 119 
குவலையம் 

1943 நெருப்பு - அங்காரகன் 
கடற்சார் நிலன் 

அங்கி 
சாபறை 

2230 

அரி 
நீலம் 

2248 
நெய்தல் நிலத்தலைவன் 

அனல் 
( நெய்தல் தலைமகன் ) 

உதவகன் 
- கடற்சேர்ப்பன் 

உதாசனன் 
கொண்கன் 

எரி 
துறைவன் 

எழுநா 
புலம்பன் 
மெல்லன் 

303 சுடர்ப்பகவன் 
நெய்தல் நிலம் - கடற் 

ஞெகிழி 
சார்பு 

918 
நெய்தல் நிலமக்கள் 

தழல் 
கடலர் 

தனஞ்செயன் 
சலவர் 
திமிலர் 

தென்கீழ்த்திசையோன் 
நுழையர் 
பரதர் 

பாவகன் 
வலையர் 
நெய்தல்யாழ்- திறனில் 

வன்னி 

45 
யாழ் 

1875 நெருப்புறுவிறகு- 
நெய்தல்யாழ்த்திறம் 

கொள்ளி 
திறனில்யாழ் 

ஞெகிழி 

1082 
விளரி 1880 நெல்லி - ஆமலகம் 

662 
நெய்தனிலப்பறை 

நெல்லின் தாள் - வை 1954 
சாபறை 1232 நெல்லின்மணி - அலகு 

1136 
நெய்யரி -தெங்கு நார்ப் 

நெல்லும் புல்லும் 
790 

மரமுதலிளமைப் 
நெய்வான் - சித்திரை 93 பெயர்பெறா 

733 
நெரித்தல் - நெறித் தல் 1649 நெற்றி-இலாடம் 
நெருக்குதல் - கொல்லுதல் 1651 குளம் 
நெருங்கல் - இடங் 
கழிமை 

பாலம் 
மீதூர் தல் 

1671 மத்தகம் 
நெருங்குதல்- அமறல் 

முண்டகம் 

384 
கஞறல் 

நெற்றியணி-இலம்பகம் 
கஞறுதல் 

புல்லகம் 

1212 
நிமிரல் நெறி - வழி 

1007 


300 


வசு 


பாளை 


நுதல் 


சொற்பொருள் அகராதி 


1103 


நெறித்தல் - நெரித்தல் 
நெறிதரல் - ஓடல் 
நென்னல் - முன்னை நாள் 


1605 


1876 


1744 


ஊர் 


747 
930 
986 . 


1649 நேரோடு தல் - ஆதி 
1598 

வீதி 
119 

நைவளம்- குறிஞ்சியாழ்த் 
1620 

திறம் 
383 
1322 

நொகுத்தல் - அவித்தல் 
352 

நொச்சி -சிந்து வாரம் 
878 

நீர்க்குண்டி 
1142 
1251 

மதில் 
1346 நொச்சிப்பூ எயில்காத் 

தல் 
570 நொசிவு- நுண்மை 
1554 நொடி - எழுத்தினோ 

சைச்சொல் 
நொடை - விலை 
நொண்டல் - நுகர்தல் 
நொதுமலர் - அயலோர் 
நொய்தாதல் -நொவ்வு 
நொய்தெனல் - 

விரைவுக்குறிப்பு 
நொலையல்- அப்பலகை 

நொவ்வு - நொய்தாதல் 
2281 நொள்ளல் - நுளம்பு 
1607 நொள்ளை- நாகரவண்டு 
1686 நொறில் -விரைவு 


2432 
1375 


நேடல் -தேடல் 
நேத்திரம் - கண் 

பட்டாடை 
நேமி - பூமி 

கடல் 
சக்கரம் 
தேர்க்கால் 

வட்டவடிவு 
சேமிப்புள் - சக்கரவா 

கப்புள் 
நேர் - உவமானம் 

உடன்படல் 
ஒத்தல் 
கொடை 
சமன் 
தலைப்பாடு 
தனிமை 
நுட்பம் 
பாதி 
மாறாதல் 

மிகுதி 
நேர்தல் - அணுகல் 

பூசல் 
எதிர்தல் 

ஒத்தல் 
நேர் திறம் - செவ்வழி 

யாழ்த்திறம் 
( நோதிறம் ) பாலை 

யாழ்த்திறம் 
நேர்பாடு - நீளம் 
நேர்வான் -சித்திரை 
நேரம் - அளவு 
நேரல் - உடன்படல் 
நேரலர் -பகைஞர் 
நேரார் - பகைஞர் 
நேரியன் - சோழன் 
நேரிவெற்பன் - சோழன் 
நேரிறை - சோழன் 


1772 
1624 
1571 

222 
1404 


1588 
1107 
1404 
583 
620 
1537 


நுடக்கம் 


2195 


விரைவு 


1925 


1487 

383 
2458 
2197 


1877 நோ - துன்பம் 

நோக்கம் - கண் 
1878 நோக்கு - ஓர் அலங்காரம் 
1374 நோதல்- அசைதல் 

93 நோய் - அஞர் 
1414 

அழுங்கல் 
1703 
273 
273 

நீழல் 
181 பிணி 
181 பையுள் 
181 

மடங்கல் 


குத்து 


1 104 


திவாகரம் 


577 
1624 
1773 
114 
118 


ஒளி 


1977 
2016 

57 


சிறை 


ஞாங்கர் 


மடி 

கொக்கு 
முடங்கு 

1470 பகர்தல் - விலை 

1927 சொல் 
மடங்கல் 

2092 பகல் - எல் 
நோய் . மருந்து முப்பத்திரண்டு 

நாள் 
அறத்துள் ஒன்று 

2459 
நோவு - துன்பம் 

1487 செயல் 
நோன்மை - வலி 

1402 நடு 
பொறை 

1475 

நாள் 
நோன்றல் - பொறை 1475 பாகுபடுத்தல் 
நோனாமை - பொறாமை 1473 எல்லை 

பகலவன் அருக்கன் 
ப- இளியின் எழுத்து 1886 பகவதி - அந்தரி 
பஃறி - இரேவதி 

106 அம்பணத்தி 
மரக்கலம் 

1280 

அரியேறி 
தோணி 

1282 

எண்தோளி 
பக்கம் - திதி 

122 

ஐயை 
உளி 

கலையூர்தி 
கவுரி 

கன்னி 
பாங்கர் 

கார்த்திகை 
பால் 

குமரி 
புடை 

கொற்றவை 
மருங்கு 

சக்கராயுதி 
மாடு 

சயமகள் 
முன் 

1012 
1999 

துர்க்கை 
பாங்கு 

2142 

நாராயணி 
மாடு 

2242 

நீலி 
பக்கரை - சுவடு 

1181 

பாலைக்கிழத்தி 
பக்கித்தல் -உண்டல் 1097 மயிடற்காய்ந்தான் 
பகடு - யானை 

414 

மாலுக்கிளையாள் 
எருமையாண் 

432 

விசயை 
விலங்கேறு 

473 
எருமை 

பகவதிநாள் - பூரம் 
ஏற்றை 

பகவர் - கடவுளர் பொதுப் 
பெற்றம் 

பெயர் 

479 பகவன்- அருகன் 
தோணி 

1282 சிவன் 
தெப்பம் 

1283 

புத்தன் 
பகண்டை -சிவல் 
பகம்- பெண்குறி 

357 


சூலி 


பால் 


விந்தை 


23 
90 


யானை 


29 

1 
2 
12 
1146 
2088 


563 பகழி- அம்பு 


சொற்பொருள் அகராதி 


1105 


பல்லம் 


கணை 


பகன்றை- கிலுகிலுப்பை 


சிவேதை 


நறையால் 
பகீரதி- கங்கை 
பகுத்தல் - பால் 
பகுதி - படை 

வாரி 

வாரம் 
பகுவாய்க் கொள்கலம் 

- பிழா 
பகை- இகல் 

உறழ்வு 
துப்பு 
தெவ் 
படி 


2166 போற்றார் 
2243 மாற்றலர் 
767 முனைந்தோர் 
807 மேவலர் 
811 விட்டவர் 

16 பகைத்தல் - படி 
1999 பங்கம் - குழைசேறு 
384 நல்லாடை 
2057 பங்கயம்- தாமரை 
2250 பங்கி - ஆண்மயிர் 

பிறமயிர் 
1289 பங்கு - சனி 

முடவன் 
பங்குனி- உத்திரம் 
பச்சிமம் - மேற்கு 
பச்சிலை- தமாலம் 

பசும்பிடி 

பச்சை - தோல் 
1490 பச்சை நிறம் ( பச்சை ) 
2157 சாமம் 
2218 

சாமளம் 
2266 

பசுமை 


273 
2089 

909 
1323 
825 
389 
392 

63 
232 

91 
850 


651 
527 


முரண் 


முனை 


முரண் 


பாசு 


முனை 

அரி 
பகைஞர்- அமரார் 

அரிகள் 
இகலோர் 
இரிஞர் 
எதிர்ந்தோர் 
ஒட்டலர் 
ஒட்டார் 
ஒல்லார் 
ஒன்னார் 
கருதலர் 
செறுநர் 
சேரலர் 
தரியலர் 
தெவ்வர் 
நள்ளார் 
நிகரார் 
நேரலர் 
நேரார் 


பைத்து 
பைம்மை 

1390 
பச்சோந்தி - காமரூபி 

458 
பசாசு - பேய் 

36 
பசு -இடபராசி 

69 
பசுவின் பொதுப் 
பெயர் 

427 
பசுவின் ஆண்பால் 429 
பசு ( பெண் ) -ஆ 

491 
பசுக்காவலர் - செட்டிகள் 192 
பசுபதி - சிவன் 

2 
பசும்பிடி - பச்சிலை 

651 
பசும்புல் - பயிர் 

788 

2128 
பசுமுலை - சுரை 

525 
பசுமை - ஐவகை வண்ணத்துள் 
ஒன்று 

1384 


. 


தி -74 


1106 


திவாகரம் 


628 

8 


ஏறு 


சே 


பசு 


2853 


2362 


1891 
1892 


பச்சைநிறம் 

1390 சந்தானம் 
பசுவின் ஆண்பால் 

தேவதாரம் 
இடபம் 

பாரிசாதம் 
இறால் 

மந்தாரம் 
எருது 

பஞ்சபாணன் - காமன் 
பஞ்சபாதகம் - கொலை 

களவு 

கள்ளுண்டல் 
பாண்டில் 

குரு நிந்தை 
பாறல் 

உடன்படல் 
புல்லம் 

பஞ்சபூதம் - மண் 
பூணி 

நீர் 
பெற்றம் 

நெருப்பு 
மூரி 

கால் 
விடை 

429 வீண் 
பசுவின் பெண்பால் - 

பஞ்சமம் . 
கபிலை 

உருத்திரபஞ்சமம் . 
குரம் 

காந்தாரபஞ்சமம் 
கோமளம் 

தக்கேசி 
சுரபி 

பஞ்சமாசத்தம் - தோல் 
சுரை 

துளை 

நரம்பு 

428 கஞ்சனை 
பசுவின் பொதுப்பெயர் 

பாடல் 
பஞ்சரம் - செருந்தி 

கூடு 
குடஞ்சுட்டு 

பஞ்சவன் - பாண்டியன் 
கோ 

பஞ்சவாசம் - 

தக்கோலம் 
பெற்றம் 

427 ஏலம் 
பசுவுக்கு வாயுறை 

இலவங்கம் 
முப்பத்திரண்டு அறத்துள் 

சாதிக்காய் 
ஒன்று 

2459 கர்ப்பூரம் 
பசை - இலாபம் 

1515 பஞ்சாங்கம் - திதி 

2122 வாரம் 
பஞ்சசயனம் - மயிர்ச் 

நாள் 
சேணம் 

யோகம் 
பஞ்சுமெத்தை 

கரணம் 
படாம் 

பஞ்சாய் - கோரை 

பஞ்சாயுதன் - திருமால் 
வீ 

2351 பஞ்சானனம் -சிங்கம் 
பஞ்ச தரு - கற்பகம் 

பஞ்சி - பருத்தி 


சேதா 
தேனு 


2348 
649 
975 
182 


ஆன் 


2346 


தூவி 


தூவி 


2847 
818 

8 
411 
756 


சொற்பொருள் அகராதி 


1107 


பஞ்சிகம்- தாளி 
பஞ்சுநுதி - துய் 
பஞ்சுரம் - குறிஞ்சியாழ்த் 

திறம் 

பண் 
பட்டடை - அடைகுறடு 
பட்டம் -கவரிமா 

வாவி 
துயிலிடம் 
ஓடை 

கூறை 
பட்டாடை - கோசிகம் 

நேத்திரம் 

பாளிதம் 
பட்டாரகர்-கடவுளர் 

பொதுப்பெயர் 
பட்டி-இடத்தின் பெயர் 
பட்டிகை - தெப்பம் 

முலைக்கச்சு 
இரதம் 


810 படலம் - ஒருமுறையா 
1094 லன்றிக்கலந்த வேறு 

பொருள்களும் ஒரு 
1876 பொதுப் பெயரின் கீழ் 
1894 வருவது 
1278 படலிகை - கைம்மணி 
442 படலை - மாலை 
895 பரந்தவடிவு 
979 படாகம் - இடு திரை 
1211 படாகை - கொடி 
1321 

படாம் - கூறை 

இடுதிரை 

படி- பூமி 
1322 


1840 
1224 

841 
1353 
1336 
1837 
1321 
1336 

852 
1490 


பகை 


உவமை 


கச்சு 


பணை 


பட்டிமை - வஞ்சனை 

களவு 
பட்டினம் - ஊர் 

நெய்தல் நிலத்தூர் 
படகம் - ஆனகம் 

திண்டி மம் 

பணவம் 
படங்கு - கூடாரம் 

கொடி 
படப்பை - தோட்டம் 
படப்பொறி ( பாம்பு ) 

உத்தி 

துத்தி 
படர் - மேடு 

துன்பம் 
உள்ளல் 
செலவு 


29 பகைத்தல் 
1011 பார் 

2089 
1283 படிகம் - பளிங்கு 

1050 
1328 படிதம் - கூத்து 

1752 
படி தல் - சார்தல் 

1722 
படிமக்கலம் - கண்ணாடி 1222 
2040 படிமத்தோன் - தேவ 
1491 ராளன் 

230 
1573 படிவம் - உடல் 

342 
930 

வடிவு 
933 விரதம் 

2214 
படிவர் - அருந்தவர் 

160 
படிற்றொழுக்கர் 
1241 தூர்த்தர் 

249 
1334 படிறு - பொய் 

1775 
1337 படீரம் -சிவப்பு 

1385 
998 படு -கள் 

1122 
பெருமை 

1363 
மருதயாழ்த்திறம் 1879 
537 கள் 
876 தொடர்பு 
1487 பொய்கை 
மருத நிலன் 

2039 
படுகர் - வாவி 

895 
2130 மருத நிலம் 

922 
13 : 3 பள்ளம் 

1003 
1586 இழிந்தேறப்படும் வழி 1010 


பரிவு 
படர்ச்சி - பரந்தவடிவு 


படர்தல் - போகல் 


1108 


திவாகரம் 


யூகம் 


337 
2150 
1182 
1866 


பண்ணை 

1910 

ஒட்டு 
படுகளம் - பொருகளம் 983 

கை 
படுத்தல் -கொலை செய் 
தல் 

1675 பாடி 
படுதல் - பாடு 

1952 பண்.கலனை 
படுமலைப்பாலை - பாலை 

இசைப்பாட்டு 
யாழ்த்திறம் 

1878 அந்தாளிபாடை 
படுவர்- கள் வினைஞர் 211 . அருமவதி 
படுவை - தெப்பம் 

1288 இராமக்கிரி 
படை - அதிகம் 

கவ்வாணம் 
அனீகம் 

கவுடிகம் 
சேனை 

காஞ்சி 
தண்டம் 

காந்தாரம் 
தார் 

காம்போதி 
தானை 

குச்சரி 
நிதானம் 

குறண்டி 
பகுதி 

கொண்டைக்கிரி 
பதாகினி 

கொல்லி கவ்வாணம் 
பதாதி 

கௌசிகம் 
பாடி 

சாதாரி 
பானி 

சாயரி 
யூகம் 

சிகண்டி 
வரூதினி 

334 சீகாமரம் 
ஆயுதப்பொது 

1170 செந்துருதி 
கலனை 

1182 

தேசாக்கிரி 
கலப்பை 

1258 நட்டபாடை 
சயனம் 

நளுத்தை 
தானை 

நாட்டை 
நாஞ்சில் 

பஞ்சுரம் 
பயன் 

பயிரவி 
பல்லணம் 

2171 பழம் பஞ்சுரம் 
படைக்கலம் - ஆயுதப் 

புறநீர்மை 
1170 

மகுடராமக்கிரி 
கருவி 

2123 மலகரி 
படைப்போன் - பிரமன் 

4 பண்டசாலை 
படைபயில்களம் - கழகம் 969 

கலனிருக்கை 
படையுறை 

பண்டம் - பலபண்டம் 
கருவிப்புட்டில் 
தடறு 

1173 

வளம் 
படையெண் - பதாதி 2497 பண்டர்- பாடற்கீழ் 
படைவகுப்பு - அணி 

மக்கள் 
உண்டை 

பண்டாரம் - கோசம் 


பொது 


1894 


பொருள் 


954 
1054 
2027 
2208 


214 


சொற்பொருள் அகராதி 


1109 


734 
922 
976 
1240 
1243 
1363 


2004 
2040 


தண்டம் 

1038 மரக்கொம்பு 
பண்டி -உரோகணி 

83 

மருத நிலம் 
உருள் 

குதிரைப்பந்தி 
சகடம் 

பேரிகை 
சாகாடு 

வாச்சியப்பொது 
சாடு 

பெருமை 
வையம் 

1255 

பழனம் 
பண்டிதன் - புதன் 

60 பிழைத்தல் 
பண்ணவர் - கடவுளர் 

புரவியின் பந்தி 
பொதுப்பெயர் 

29 பெருத்தல் 
அருந்தவர் 

160 மரக்கோடு 
பண்ணவன் - அருகன் 

1 

முரசு 
புத்தன் 

12 

பட்டிகை 
பண்ணிகாரம் 

பத்திர காளி ( மாகாளி ) 
பலபண்டம் 

1054 --- எண்தோளி 
பண்ணை - மக்கட் 

கவுமாரி 
கூட்டம் 

341 

கவுரி 
வாவி 

895 சண்டிகை 
மருத நிலம் 

922 சாமுண்டி 
மகளிர் விளையாட்டு 1561 சூலி 
ஆயம் 

தாருகவிநாசினி 
படுகர் 

பயிரவி 
மகளிர் விளையாடல் 1910 மாதரி 
பண்பு -உண்மைப் பொருள் : 

முக்கண்ணி 
உணர்வில் புலப்படுவது 1345 
காட்சிப் பொருள் : 

யோகினி 
அளவு 

வீரி 
வடிவு 

வேதாளி 
வண்ணம் 

1345 பத்திரம்- இலை 
பலகுணம் 

1549 அம்பு 

பத்திரை-இரண்டாம் 
நிறன் 

1551 பக்கம் 
பண்புரைப்பார்- தூதர் 227 பத்து - தசம் 
பணம் - பாம்பின் படம் 536 பத்துத்திசை - வடக்கு 
பணவம் - படகம் 

1241 கிழக்கு 
பணவை - பரண் 

1272 தெற்கு 
பணி - பாம்பு 

534 மேற்கு 
பணித்தல் - தியாகம் 1627 வடகிழக்கு 
பணிதல் - தொழுதல் 1637 தென் கிழக்கு 
பணிலம் - சங்கு 

606 தென்மேற்கு 
பணை - அரசு 

637 வடமேற்கு 
மூங்கில் 

703 கீழ்ப்பரப்பு ( பூமி ) 


யாமளை 


22 
736 
1146 


குணம் 


125 
2506 





1110 


திவாகரம் 


கால் 


மேல்பரப்பு ( ஆகாயம் ) 2440 

ஞர்ஐம்பதின்மர் 
பதக்கம் - ஆரம் 

கொண்ட தொகுப்பு 2497 
கண்டிகை 1200 பதி - மூத்தோன் 

173 
முலையணிவடம் 

1201 இறைவன் 

175 
பதங்கம் - பறவைப் 

ஊர் 

930 
பொதுப்பெயர் 

567 மருத நிலத்தூர் 

935 
விட்டில் 581 வீடு 

952 
பறவைப் பொதுப் பெயர் 

உறைவிடம் 
விட்டில் 

2129 தலைவன் 

2022 
உருவங்கண்டு உயிர் பதிகம் - பாசி 

823 
இழக்கும் 

2473 

நூலுள் அமைந்த பல 
பதங்கன் - அருக்கன் 

57 வகையான பொருள் 
பதடி - பதர் 

784 களையும் தொகுத்து 
பதப்பாடு - மதிலுறுப்பு 988 உரைப்பது 

1844 
பதம் - நாழிகை 

110 பதிகர் - வழிச்செல்வோர் 223 
பொழுது 

111 பதினாயிரம் - அயுதம் 2508 
பாதம் 

345 பதினெட்டு உபபுராணம் 
தின்னுஞ்சோறு 1096 -அனந்தம் 
அழகு 

1398 

ஔ சனசம் 
ஈரம் 

கராவையம் 

கவுமாரம் 
காலம் 

காமியம் 
சேமம் 
சொல் 

சனற்குமாரம் 
சோறு 

சிவதன்மம் 
புனல் 

துருவாசம் 
வழி 

2028 நந்தீசம் 
பதர் - பதடி 

784 

நாரசிங்கம் 
பதலை - குன்று 

860 நாரதீயம் 
பரந்தவாய்ப்பறை 

1237 

பராசரம் 
தாழி 

1316 பாற்கவம் 
தாழி 

பிரமாண்டம் 
பரந்தவாய்ப்பறை 2079 மயேசரம் 
பதவை - வழி 

1007 

மாரீசம் 
பதன் அமைத்துக்கரிக்கும் 

வாருணம் 

2454 
சிற்றுணவு - கருணை 1102 பதினெண் தரும நூல் 
பதனழிவு - ஊழ்த்தல் 1732 
பதாகினி - படை 

334 அத்திரி 
பதாகை - கொடி 

1387 விண்டு 
பதாதி - படை 

334 வியாசம் 
ஒருகளிறு , ஒருதேர் 

ஆபத்தம்பம் 
புரவி நான்கு , படை 

அங்கிரா 


காளி 


மனு 


. 


சொற்பொருள் அகராதி 


1111 


2455 


உசனசு 
யாக்கியவற்கியம் 
ஆரீதம் 
வித்தம் 
காத்யாயனம் 
பராசரம் 
கவுதம் 
தெட்சம் 
சங்கம் 
பிரகற்பதி 
யமம் 

சம்வர்த்தம் 
பதினெண்பாடை 

அங்கம் 
அருமணம் 
கலிங்கம் 
கவுசலம் 
கவுடம் 
காம்போதி 
கொங்கணம் 
சாவகம் 
சிங்களம் 
சிந்து 
சீனம் 
சோனகம் 
திராவிடம் 
துளுவம் 
பப்பரம் 
மகதம் 

மராட்டம் 
பதினெண்புராணம் 

ஆக்கினேயம் 
இலிங்கம் 


பிரமகைவர்த்தம் 
பிரமாண்டம் 
மச்சம் 
மார்க்கண்டேயம் 
வயிணவம் 
வராகம் 
வாமனம் 

2453 
பதினெண்யாகம் - 

சோதிட்டோமம் 
அங்கிட்டோமம் 
அத்தியங்கிட்டோமம் 
வாசபேயம் 
அதிராத்திரகம் 
சோமயாகம் 
காடகம் 
சாதுர்மாசியம் 
சவித்திரமணி 
புண்டரீகம் 
சிவகாமம் 
மயேந்திரம் 
அங்கிசமனே 
இராசசூயம் 
அச்சுவமேதம் 
விச்சுவசித்து 
நரமேதம் 
பிரமமேதம் 

2456 
பதினொரு தொகுதியிலும் 

சிறப்புவகைச் சொற்கள் 
பொதுவகையால் 
இணைந்து வரத் 
தொகுத்துக் காட்டல் 
-சிறப்புவகை 
பொதுவகை 

2285 
பதுக்கை -சிறு தூறு 

727 
சிறுதிட்டை 

874 
பதுமநாபன் - திருமால் 

3 
பதுமம் - தாமரை 

825 
பதுமராகம் - மாணிக்கம் 1031 
பதுமை - திருமகள் 

18 
பந்தம் - உறவு 

275 

395 
மதில் 

986 


2449 


கருடம் 


காந்தம் 
கூர்மம் 
சைவம் 
நாரதம் 
பவுடிகம் 
பற்மம் 
பாகவதம் 
பிரமம் 


மயிர்முடி 


1112 


திவாகரம் 


1373 

860 
1141 
2474 

2 
346 


பணவை 


1272 
1175 


சோறு 


தாசி 
தாழி 
பூதம் 


81 


திரள் வடிவு 

1348 பயினி- கூடுதல் 
பந்தி - குதிரைப்பந்தி 976 பயோதரம் - முலை 
நிரை 

1137 பரசு - மழு 
பந்து - கந்துகம் 

1300 

அரண்படை 
பப்பரம் - பதினெண் 

பரசுபாணி -சிவன் 
பாடையுள் ஒன்று 2449 பரடு - காலடி 
பப்பு - பரப்பு 

1372 பரண் - இதணம் 
பப்புவர் - புகழ்வோர் 

266 கழுது 
பம்பல் - பொலிவு 

1478 
எழுச்சியின் மிகுதி 1718 பரணம்- மெய்புகுகருவி 
பம்பை - முல்லை நிலப் 

பரணி நாள் -அடுப்பு 
பறை 

1230 காடுகிழவோள் 
பல்வகைப்பறை 1242 
பயத்தல் - பெறுதல் 

1639 தருமன் நாள் 
உண்டாதல் 

1640 
பயந்தாள் - தாய் 

314 
பயம் - நீர் 

54 
பால் 

1116 

போதம் 
பிறப்பு 

1504 பரத்தியர் - நெய்தல் 
பயம்பு - பள்ளம் 

1003 நிலப்பெண் 
பயமிலி - கொன்னை 2014 பரத்தை - பொதுமாதர் 
பயறு -சித்திரை 

93 பரதம் - கூத்து 
பயன்- அகலம் 

1376 பரதர் - நெய்தல் நில 
நயன் 

1483 மக்கள் 
இலாபம் 

1515 பரதவர் - செட்டிகள் 

2171 பரந்தவடிவு - படர்ச்சி 
பயனுவம் - நால்வகை 

உவமையில் ஒன்று 1555 பரந்தவாய்ப்பறை 
பயிர் - பசும்புல் 

பதலை 
பைங்கூழ் 

788 
பசும்புல் 

பரப்பு - ஞெமிர்தல் 
பைங்கூழ் 

தாவுதல் 
விதந்து கட்டியவழக்கு 

பப்பு 
விலங்குபுள் குரல் 2128 

பரவை 
கூழ் 

2276 

பாய்தல் 
பயிரவி - பத்திரகாளி 

22 அகலம் 
பண் 

1894 

பரவை 
பயிறல் - கெழுமல் 

பரம் - மெய்புகுகருவி 
நவிறல் 

1644 கலனை 
எழுத்திலாவோசை 1898 

மிகுதி 
பயின் - பரலினுட்படு 

மெய் 
குருத்து 

743 பரமன் - சிவன் 


301 
284 
1752 


300 
192 


படை 


படலை 


1353 


1287 
2079 


1372 
1376 
2225 
1175 
1182 
1368 
1772 

4 


சொற்பொருள் அகராதி 


1113 


1179 
1614 
1645 

57 
1407 
1189 
1190 
1540 
1414 
1189 
1271 
1527 
191 
191 
1426 


1913 
2130 


பரமேட்டி - பிரமன் 

4 தோற்பரம் 
பரல் - சோறு 

1095 தோற்பலகை 
காழ் 

1998 பரித்தல் - சுமத்தல் 
பரலடுத்து உயர் நிலம் 

பரிதல் - அறுத்தல் 
-முரம்பு 

875 பரிதி- அருக்கன் 
பரலினுட்படுகுருத்து - 

பரிபவம்.இழிதகவு 
பயின் 

743 பரிபுரம் - கிண்கிணிமணி 
பரவுதல் - தொழுதல் 1637 சிலம்பு 
துதித்தல் 

1780 பரிமளம் - மணம் 
பரவை - கடல் 

878 பரிமாணம் - அளவு 
பரப்பு 

1872 பரியகம் - கிண்கிணிமணி 
கடல் 

பரியங்கம் - கட்டில் 
பரப்பு 

2225 பரியாயம் - பலமுறை 
பராகம் -சின்னபின்னம் 1089 பரியாளம் - பரிவாரம் 
பராசரம் - பதினெட்டு 

பரிவாரம் - பரியாளம் 
உபபுராணத்துள் 

பரிவு- அன்பு 
ஒன்று 

2454 இன்பம் 
பரார்த்தம் - மத்திபம்பத்து 2516 துன்பம் 
பரார்த்தம்பத்து 
பிரமகற்பம் 

2517 பரிவேடம் . ஊர்கோள் 
பராரை - ஆரவாரம் 

1899 வட்டம் 
பரி -பூமி 

352 கரந்துறைகோள் 
குதிரை 

419 பருக்கை - காழ் 
பருத்தி 

1093 பருகுதல் -உண்ணலின் 
பெருமை 

1363 

பண்பிற்றொழில் 
செலவு 

பருகுவன எவற்றிற்கும் 
பாதுகாத்தல் 

பெயர் - பானம் 

பருங்குறடு - முருடு 
வருத்தம் 

1965 பருத்தி - காற்பாசம் 
பரிகம்- அகழ் 

989 

பஞ்சி 
கணைய மரம் 

1160 பன்னல் 
பரிசனம் - ஏவல்செயற் 

காற்பாசம் 
பாலோர் 

226 பரி 
உறவு 

275 பன்னல் 
பரிசாரம் - பெண்மயிர் 390 பருதி- சக்கரம் 
பரிசிலாளர் - இரப்போர் 270 தேர்க்கால் 
பரிசு - பலகுணம் 

1549 
பாங்கு 

2142 கரந்துறைகோள் 
பரிசை.தோல் 

பருந்து கங்கம் 


156 
2471 
1051 


1570 


1124 
1279 


மா 


756 


1093 
1142 
1251 
1846 
2471 


வட்ட வடிவு 


தி -75 


1114 


திவாகரம் 


1242 
1528 
1053 


குணம் 


பல்வகை இயங்கள் 

பம்பை 
ஓசை - சீர் 

2045 பல்விதம் - நானாவிதம் 
சேனம் 

பலகறை - சோகி 
பாறு 

542 

பலகுணம் - அதிகாரம் 
பருப்பதம் - மலை 

856 

இயல்வு 
பருமம் - உயர்ச்சி 

1014 

உரிமை 
கலனை 

1182 

உழுவல் 
பரூமை - பரூஉ 

ஊழ் 
பீனம் 

1364 

கிழமை 
பருவம் - காலம் 

141 
இளமை 

1510 

தகவு 
பருவரல் - துன்பம் 

1487 

தகை 
பரூஉ - பருமை 

1364 

தன்மை 
பல் - எயிறு 

நிலமை 
தட்டம் 

நீர்மை 
தந்தம் 

374 

நுனித்தல் 
பல் பண்டத்தெரு - கூலம் 2173 

பண்பு 
பல்பண்டம் - கூலம் 

2173 

பரிசு 
பல்லக்கணக்கு வகை -இரு 

பால் 
வீரல் அகலத்து ஆறுவிரல் 

பான்மை 
ஆழக்குழி நிறையப் 

பெற்றி 
பள்ளையாட்டு மயிர்த் 

மரபு 
தொகை கொண்டது 2496 

மாலை 
பல்லணம்- கலனை 

1182 

முறை 

2171 விதி 
பல்லம் - கரடி 

451 

பலகை - கேடகம் 
அம்பு 

1146 மாவட்டணம் 
கரடி 

பலகைப்பா - தேரின் 
கணக்கில் ஓர் குணிப்பு 

மேலிடுபரப்பு 
பகழி 

2166 பலதேவன் கொடி 
பல்லவம் - தளிர் 

787 
பல்லியந்தழுவு பாடல் - 

பலதேவன்படை 
சங்கீதம் 

1871 கலப்பை 
பல்லியம் -பாணி 

1919 பலதேவன் படை கொடி 
கருவி 

2128 பலதேவன் படை 
பல்வகை ஆடல் - 

கலப்பை 

2046 பலதேவன் கொடி : 
பல்வகை உணவு - கூழ் 2278 
பல்வகைப்பறை 

பலபண்டம் - கூலம் 
சல்லரி 

பண்டம் 
தக்கை 

பண்ணிகாரம் 
பண்ணியம் 


படை 


1549 
1177 
1178 


1256 


பனை 


2476 


2476 


கரணம் 


பனை 


2476 


தடாரி 


சொற்பொருள் அகராதி 


1115 


742 
1894 

838 
2034 


சோறு 


பூர்வம் 


துகிர் 


வளம் 

1054 பழம் - கனி 
பலம் - பழம் 

742 பலம் 
பலமுறை - பரியாயம் 1527 பழம்பஞ்சுரம் - பண் 
பலரறிசொல் - பெருஞ்சொல் 1782 பழம்பூ - செம்மல் 
பலரும் அறிந்துபுறம் 

தூற்றல் - அலர் 1786 பழமை - தொடர்பு 
பலாலம் - வைக்கோல் 786 

தொண்டு 
பலி - தெய்வவுணவு 

1101 

தொத்து 
பிச்சை 

1634 

தொல்லை 
ஐயம் 

தொன்மை 
2228 

தொன்று 
பலித்தல் - இலாபம் 

1515 

புராணம் 
பவ்வம் - குமிழி 

901 

புராதனம் 
பவம் - பிறப்பு 

1574 
பவளம்- அரத்தம் 

முதுமை 

முந்தை 
தப்பு 

மூரி 
துவர் 

நவம் 
பிரவாளம் 

பழமொழி - மூதுரை 
வித்துருமம் 

1034 பழன நிலன் - மருதம் 
தப்பு 

2037 பழனம் - மருத நிலம் 
பவனம் - காற்றின் பெயர் 38 
பூஞை 

454 பழி-குற்றம் 
தெய்வலோகம் 845 பழிச்சல் - வாழ்த்து 

உலகின் பொதுப்பெயர் 854 பழித்தல் -சிறுசொல் 
பவனி - உலாப்போதல் 1597 பழிமொழி- அம்பல் 
பவித்திரம் - தூய்மை 1519 அலர் 
பவுடிகம் - முதல் வேதம் 1830 ஏச்சு 

பதினெண் புராணத்துள் 
ஒன்று 

2453 பழுது - குற்றம் 
பவுத்தர் - சாக்கியர் 

பழுமரம்- ஆல் 
சீவகர் 

பழுவம் - காடு 
தேரர் 

பழையர் - கள் வினைஞர் 
புத்தர் 

164 

பள்ளம் - அவல் 
பவுரவர் - குருகுலத்தரசர் 179 இழிவு 
பவுரி - கூத்து விகற்பம் 1760 

உவளகம் 
பழங்கண் - மெலிவின் 

கிழக்கு 

1488 கீழ் 
பழங்கொல்லை - முதைப்புனம் 

படுகர் 

996 பயம்பு 
பழந்தக்கராகம் - இராக 

பள்ளி- கோயில் 
வகையுள் ஒன்று 1887 துயிலிடம் 


1500 
1946 
1836 
2213 

922 
2004 
1489 
1781 
1783 


பணை 


கவ்வை 


1784 
1489 
636 

13 
211 


பால 


1003 
95 
979 


1116 


திவாகரம் 


1130 
440 
499 


நாய் 


புலி 


500 


503 


1572 உணவு - இரை 

உண்டி 
209 பறழ் -ஆட்டுக்குட்டி 
485 விலங்கின் பிள்ளை 

62 நரி 
1060 

பன்றி 
1086 

முயல் 
2453 கோடு வாழ்விலங்கின் 
2009 பிள்ளை 

அணில் 
எலி 

மூங்கா 
1188 வெருகு 
1260 பறளிகை - பற்றிரும்பு 
1425 பறளை-பற்றிரும்பு 
1426 பறித்தல் - குற்றல் 
1988 பறை - இறகு 

எழுத்தினோசைச் 

சொல் 
1513 பன்மணிமாலை - வித் 
748 தாரகவி 
983 பன்றி -இருளி 

75 எறுழி 
2227 
208 கருமா 
856 
102 
2122 

கேழல் 
கோலம் 
சூகரம் 
மோழல் 
வராகம் 
வல்லுழி 


506 
1188 
1188 
1746 
594 


துயிறல் 
இடன் 

துயில் 
பள்ளை - யாடு 
பளிங்கு - சுக்கிரன் 

படிகம் 
பற்ப நிதிவடிவு- தாமரை 

வடிவினது 
பற்மம் - பதினெண்புரா 

ணத்துள் ஒன்று 
பற்றல் - தொடல் 
பற்றிரும்பு - அள்ளு 

பறளிகை 
பறளை 

வலி 
பற்று - தூண் 

விருப்பம் 
அன்பு 

கழுமல் 
பற்றுக்கோடு 

ஆலம்பனம் 

கந்து 
பற்றை - செங்காந்தள் 
பறந்தலை - பொருகளம் 
பறப்பன் - விருச்சிகராசி 
பறப்பன் - சங்கமம் 
பறம்பர் - தோல்வினை ஞர் 
பறம்பு - மலை 
பறவை - அவிட்டம் 
பறவை இறகு - தூவி 
பறவைப் பொதுப் பெயர் 

- ககம் 
சகுனம் 
பதங்கம் 
பிணிமுகம் 
புள் 
போகில் 

பதங்கம் 
பறவைவாயலகு - 

துண்டம் 

மூக்கு 
பறவை விலங்கின் 


1772 


2837 


ஏனம் 


களிறு 


கனலி 


445 


மா 


567 

ஒருத்தல் 
2129 

ஏறு 
பன்றி ( பெண் ) -பிணா 

பன்றி ( பெண் ) -பாட்டி 
593 பன்றி - குருளை 

பறழ் 


475 
477 
490 
493 
500 
500 


சொற்பொருள் அகராதி 


1117 


1626 
1308 


பிள்ளை 
பன்னகம் - பாம்பு 
பன்னகவயிரி - கருடன் 
பன்னம்-இலை 
பன்னல் - பருத்தி 


நூல் 


501 பனிப்பு - நடுக்கம் 
534 பனுவல்- நூல் 
539 

எழுத்தினோசைச் 
736 சொல் 
756 
1098 

பனுவலாட்டி - சரசுவதி 
பனை - அனுடம் 

தாலம் 
தாளி 
புல் 
பெண்ணை 
போந்தை 
புறவயிரமரம் 


177 
1834 
2192 

19 
96 


பன்னிரண்டு உயிர் 

வேதனை - அனல் 
சீதம் 
வாதம் 


அசனி 
புனல் 
ஆயுதம் 


தாலம் 


700 
725 
2069 
2476 
604 


2448 
677 


1982 
1983 
2101 


பலதேவன் கொடி 
பனைமீன் - பெருமீன் 
பனையிதழ் போல்ப 

தோடு 
மடல் 

இதழ் 
பா -கவி 

கவிதை 
செய்யுள் 
துக்கு 
பாட்டு 
யாப்பு 


137 
1484 
1487 


18-16 


விடம் 
விட மருந்து 
பசி 
தாகம் 
பிணி 

உணவறாமை 
பனசம்- வருக்கைப்பலா 
பனி- இமம் 

துகினம் 
நீகாரம் 
மஞ்சு 
அச்சம் 
துன்பம் 
அச்சம் 
சீதம் 
துகினம் 
துன்பம் 

நடுக்கம் 
பனிக்காலம் . அச்சிரநாள் 
பனிக்காற்று - ஊதை 

கூதை 
பனித்தல் - விடாது 

சொரிதல் 
அச்சம் 

சொரிதல் 
பனி நீர்தோய்தல் 

பெண்பாற்பிள்ளைப் 

பாட்டுவகை 
பனிப்பகை- அருக்கன் 


930 
935 
454 
1817 

5 
1634 
806 


பாக்கம் - ஊர் 

மருத நிலத்தூர் 
2186 பாக்கன் -பூஞை 
139 பாக்கு - இடைச்சொல் 

பாகசாதனன் - இந்திரன் 
39 பாகம் - பிச்சை 

பாகல் - கூலம் 
149 பாகவதம் - பதினெண் 
1484 புராணத்துள் ஒன்று 
1700 பாகவதர் - நாராயணன் 

சமயத்தோர் 

பாகன் -புதன் 
2469 பாகாரம் - மதில் 
57 பாகு - குழம்பு 


2453 


162 

60 
986 
1113 


1 ! 18 


திவாகரம் 


1120 
1977 


சருக்கரை 
பாகுபடுத்தல் -பகல் 
பாங்கர்- இடத்தின் 

பெயர் 

பக்கம் 
பாங்கன் - தோழன் 
பாங்கி.ஆயம் 

இகுளை 


1011 
1012 
327 


ணங்கி 


ஓரை 
சேடி 
தோழி 

பொய்தல் 
பாங்கு - உரிமை 

தோழி 
பக்கம் 
பரிசு 
பால் 


329 
1514 


2142 


736 


பாசடை - இலை 
பாசண்டவகை - அகச் 

சமயவகையுள் பல : 
தொண்ணூற்றாறு 


பதிகம் 

323 
பாசிலை - இலை 

736 
பாசு - பச்சை நிறம் 

1390 
பாசுபதர் - சைவதவப் 
பாலோர் 

161 
பாஞ்சசன்னியம் 

சலஞ்சலத்தினும் 
சிறந்த சங்கு 

609 
பாட்டி -பாண்மகள் 

286 
பெண்விலங்கின் பொது 487 
நாய் ( பெண் ) 
பன்றி ( பெண் ) 

493 
பாட்டு - பா 

1846 
பாடகம் - பாதகடகம் 

1198 
பாடம் - ஓதன்மையாடல் 1837 
பாடல் -பாணி 

1919 
வரி 

2222 
பாடல் மகடூஉ 
பாண்மகள் 

287 
பாடலம் - சேரன் குதிரை 

422 
பாதிரி 

$ 69 
சிவப்பு 

1385 
சிவப்பு 
பாதிரி 

2149 - 
பாடலி - பேதவகைக்கள் 1123 
பாடலுள் பொருளைத் திரட்டித் 

தொகுத்து உரைப்பது - 
பொழிப்பு 

1843 
பாடவம் - உள்ளக் களிப்பு 1442 
பாடவை - மிதுனராசி 

70 
பாடற்கீழ் மக்கள்-ஓவர் 
பண்டர் 

214 
பாடற்பாட்டு - செந்துறைப் 
பாட்டு 

1881 
பாடாண்டத்துறை 
வித்தாரகவி 

2337 
பாடி - படை 

334 

930 
முல்லை நிலத்தூர் 932 
நகரப்பதி 

935 
தகரம் 


வகை 


2373 
1306 


பாசம் - கயிறு 

ஊசித்துளை 


கயிறு 


மனப்பற்று 

2144 
நாண் 

2267 
அயன் படை 

2477 
இயமன் படை 

2480 
பாசறை - முனைமேல் 
சென்றோர் உறைபதி 

941 
துன்பம் 

1487 
பாசறைமுல்லை- தலைவன் 

பாசறைக்கண்தலை 
வியை உள்ளும் 
மரபிற்று 

1864 
பாசாங்குசதரன் 
கணபதி 

6 
பாசி - செவிரம் 

சைவலம் 
நாரம் 


ஊர் 


சொற்பொருள் அகராதி 


1113 


கை 


கை 


நாடு 

பாண்மகள் - பாட்டி 
படை வகுப்பு 

2150 பாடல்மகடூஉ 
பாடினி - பாண்மகள் 

286 பாடினி 
பாடு-பெருமை 

133 மதங்கி 
அகலம் 

1376 விறலி 

286 
ஒலித்தல் பாணம்- அம்பு 

1146 
படுதல் 

பாணர்-இன்னிசைகாரர் 
பெருமை 

1952 

சூதர் 
பாடுநர் - புலவர் 

2051 சென்னியர் 
பாண் -இசைப்பாட்டு 1866 மதங்கர் 
பாண்டரங்கம் -சிவனாடல் 1753 மாகதர் 
பாண்டரங்கன் -சிவன் 2 .. வயிரியர் 

218 
பாண்டி- தக்கேசி 

1892 பாணி- நீர் 
பாண்டியன் - கவுரியன் 

362 
குமரிச்சேர்ப்பன் 

பேதவகைக்கள் 1123 
கூடற்கோ 

கூத்து 

1752 
கைதவன் 

இசைப்பாட்டு 

1866 
செழியன் 
தமிழ் நாடன் 

நீர் 
தென்னவன் 

நெடித்தற்பொழுது 
பஞ்சவன் 

பல்லியம் 
பொதியப்பொருப்பன் 

பாடல் 

1919 
மாறன் 

பாணித்தல் - பொழுது 
மீனவன் 

நீட்டித்தல் 

1704 
வழுதி பாத்தி - வயல் 

993 
வேம்பின்கண்ணிக்கோ பாத்தில் - வீடு 

952 
வையைத்துறைவன் 182 பாதகடகம் - பாடகம் 

1193 
பாண்டியன் குதிரை 

பாதசாலம் - காலணிமணிவடம் 

1192 
( வழுதி ஊர்மா ) -கனவட்டம் 

பாதம் - அடி 
421 

கழல் 
பாண்டியன் கொடி - கயற்கொடி 

கால் 
2489 

சரணம் 
பாண்டில் - இடபராசி 

69 

தாள் 
பசுவின் ஆண்பால் 429 

பதம் 

345 
மூங்கில் 

703 பாதமயக்கு -சித்திரகவி 2336 
855 பாதலம் - பாதாளம் 

877 
வட்ட வடிவு 

1346 பாதவம் - மரப்பொதுப் பெயர் 709 
பாண்டில் பூண்ட ஊர்தி 

பாதாளம் - நரகு 

858 
சகடம் 

அரம் 
சிவிகை 

பாதலம் 
பையம் 1254 பிலம் 

877 


நாடு 


1120 


திவாகரம் 


பாதி - நேர் 
பாதிநாள் - அத்தநாள் 

அரைநாள் 

பானாள் 
பாதிரி - பாடலம் 


பாதீடு - அளித்தல் 

பெய்தல் 
பாதுகாத்தல் - ஓம்பல் 

போற்றல் 
பரி 

போற்றல் 
பாதுகை- அடியில் தொடு 


வன 


பாதை - டீரக்கலம் 
பாந்தள் - பெரும் பாம்பு 
பாம்பின்படம் - பணப்பை 
பாம்பு - அங்கதம் 

அரவு 
அரி 
உரகம் 
கட்செவி 
நாகம் 
பணி 
பன்னகம் 
புயங்கம் 
மராளம் 

மிருதம் 
பாமடந்தை - சரசுவதி 
பாய்தல் - பரப்பு 

உகளல் 
குதித்தல் 

குப்புறல் 
பாய்மா - குதிரை 
பாயல் - துயிலிடம் 
பாயிரம் - நூன்முகம் 

புறவுரை 
பார் - உரோகணி 

பூமி 

படி 
பார்க்கவன் - சுக்கிரன் 
பார்த்திபன் 


2281 அரசர் பெயர் 

178 
பார்ப்பதி -உமையவள் 

15 
பார்ப்பார் - அந்தணர் 
129 

அய்யர் 
669 

அறுதொழிலாளர் 
2149 

ஆதிவருணர் 

ஆய்ந்தோர் 
1692 

இருபிறப்பாளர் 

உயர்ந்தோர் 
1630 செந்தீவளர்ப்போர் 
1965 தொழுகுலத்தோர் 
1974 

நூலோர் 

பூசுரர் 
1309 மறையோர் 
1280 மிக்கவர் 
535 முப்புரிநூலோர் 
536 முனிவர் 

மெய்யர் 
விப்பிரர் 
வேதபாரகர் 
வேதியர் 
வேள்வியாளர் 

167 
பார்ப்பு - விலங்கின் பிள்ளை 499 

கோடு வாழ்விலங்கின் 
பிள்ளை 

508 
தவழ்சாதி 

508 
இளம்பறவை 

591 
584 பார்வை - கண் 

888 
19 

பாரணம்- அடிசிலூண் 
1372 தொழில் 

1569 
பாரதம் - பாரதநூல் 

1901 
பாரதி - சரசுவதி 

19 
1603 மரக்கலம் 

1280 
4 : 9 பாரம் - கரை 

882 
979 மெய்புகுகருவி 

1175 
சீர் 

2045 
1835 பாரம்பரியம் - முறைமை 1509 

83 பாராட்டு - கொண்டாடல் 1562 
852 ஓர் அலங்காரம் 2458 
2089 பாராவதம் - புரு 

558 
62 பாராவாரம் - கடல் 

878 
கடற்கரை 

881 


சொற்பொருள் அகராதி 


1121 


-காளை 


பாலை 


பாரி - கட்டில் 

1271 பாலை நிலத்தலைவர் 
நல்லாடை 

1323 ( பாலைக்கு இறைவன் ) 
பாரிசாதம் -பஞ்சதருவினுள் 

628 

மீளி 
ஒன்று 

விடலை 

295 
பாரிடம் - பூதகணம் 

35 

பாலை நிலத்தூர் 
பாரித்தல் - தோற்றுதல் 1687 
பாரின்மிசையோன் - 

குறும்பு 

முனையிடம் 
12 

J34 
புத்தன் 

பாலை நிலப்பறை - துடி 1229 
பால் - இடத்தின் பெயர் 1011 
பக்கம் 

1012 

பாலை நிலப்பாடல் - பாலை 2211 

பாலை நிலப்பாடற்சுவை 
அமுது 

2211 
கீரம் 

பாலை நிலப்பெண்கள் - 
பயம் 

1116 

எயிற்றியர் 
வெண்மை நிறம் 1389 

மறத்தியர் 
உரிமை 

1514 

வன்கட்பேதையர் 294 
பலகுணம் 

1459 

பாலை நிலம் ( பாலை ) 
இயல்பு 

நீர் இன்றிவேனில் 
திசை 

தெறு நிலம் 

921 
பக்கம் 

பாலை நிலமக்கள் - 
பகுத்தல் 

1999 

எயினர் 
பாங்கு 2142 மறவர் 

293 
பாலம் - நெற்றி 

384 

பாலை நிலமக்கள் பொதுப் 
மழு 

1141 

பெயர் - எயினர் 
பாலர் - முல்லை நிலமக்கள் 297 

கானவர் 
பாலி - பேதவகைக்கள் 1123 

கிராதர் 
பாலிகை -உதடு 

373 கொலைஞர் 
வட்டவடிவு 

1846 

சவரர் 
1907 

சிலவர் 
பாலுறுபிரை -உறை 
பாலை - மகசிரம் 

புனிஞர் 
புனர்பூசம் 

86 மறவர் 
வன்பால் 

925 

மாகுலவர் 

வனசரர் 
நீரின்றி வேனில் தெறு 

வேடர் 

296 
நிலன் 

பாலையாழ் - நாற்பெரும் 
பாலை நிலப்பாடல் 

பண்ணினுள் ஒன்று 1874 
பாலை நிலப்பாடற்சுவை 

பாலையாழ்த்திறம் 
பிரிவுஉணர்த்தல் 

அராகம் 
புணர்ந்து உடன்போதல் 

அரும்பாலை 
பொருள் வயிற்பிரிதல் 2211 

ஆசான் 
பாலைக்கிழத்தி - பகவதி 

23 

உறுப்பு 


84 


தி -76 


1122 


திவாகரம் 


மிடா 


பிச்சம்- இறகு 


குறுங்கலி பாறு- பருந்து 

542 
கொடிப்பாலை 

மரக்கலம் 

1280 
செம்பாலை 
பாறை - அறை 

863 
செவ் வழிப்பாலை 

பான்மை - பலகுணம் 1543 
நேர்திறம் ( நோதிறம் ) 

பானம் - கள் 

1122 
படுமலைப்பாலை 

பருகுவனவற்றிற்கும் பெயர் 
மேற்செம்பாலை 

1124 
விளரிப்பாலை 1878 - பானல் - கருங்குவளை 

826 
பாவகன் - நெருப்பு 

45 மருதநிலம் 

922 
தீக்கடவுள் 

53 பானாள் - பாதிநாள் 

129 
பாவலர் - கவிகள் 

263 பானி - படை 

334 
பாவிகற்பத்து ஒருபா -வஞ்சி 1922 

பானு - அருக்கன் 

57 
பாவின்புணர்ப்பு - 

பானை - குழிசி 
சித்திரகவி 

2336 

தடா 
பாவை -பெண்பெயர் 277 

1314 
திருமகளாடல் 

1756 
பாவைபோல்வன . 

பிங்கலம் - பொன்னிறம் 1886 
மதலை 

2078 பிங்கலன் - வயிச்சிரவணன் 11 
பாவையாடல் - பெண்பாற் 

594 
பிள்ளைப்பாட்டு வகை 

வெண்குடை 

1294 
2469 

பிச்சை - ஐயம் 
பாழி - ஊர் 

930 

சரியை 
கோயில் 

951 

பலி 
துயிலிடம் 

979 

பாகம் 
பெருமை 

1863 
பிண்டம் 

1634 
அகலம் 

1876 பிசி - இலக்கியம் 

1845 
வலி 

1402 பிசிதம் - ஊன் 

528 
உறையுள் 
ஊர் பிசிதாசனார் - அரக்கர் 

32 
சயனம் 

153 
வலி 

1908 பிசின் - வெட்டுக்குருத்து 744 
பாளிதம் - கர்ப்பூரம் 1056 பிசினம் - குறளை 

1776 
1095 பிஞ்ஞகன் -சிவன் 
கண்டசருக்கரை 1121 பிட்டு - ஆவி 
பட்டாடை 

132 ) வெந்தை 

1108 
பாற்கரன்- அருக்கன் 57 சிற்றுண்டி 

1109 
பாற்கவம் - பதினெட்டு 

பிடகம் - நூல் 

1834 
உபபுராணத்துள் ஒன்று 2454 பிடகர் - மருத்துவர் 

196 
பாற்குனி -உத்திரம் 

91 பிடர் - எருத்தம் 
பாற்றல் - தேய்த்தல் 1716 

கயில் 
பாறல் - இடபராசி 

69 சிறுபுறம் 
பசுவின் ஆண்பால் 429 சுவல் 

370 
1558 பிடித்தல் -தொட்டல் 


பிசிர்- துவலை 


சோறு 


ஓடல் 


சொற்பொருள் அகராதி 


குணபம் 


கள் 


தொடுத்தல் 

பித்து - உன்மத்தம் 

1471 
வளைத்தல் 1681 பித்தை- ஆண்மயிர் 

389 
பிடி.யானை -கரேணு 416 பிதா- தந்தை 

310 
பிண்டம் - திரள் வடிவு 1348 பிதாமகன் - பிரமன் 

4 
பிச்சை 

1634 பிதிர் - சின்னபின்னம் 1089 
பிண்டி - புனர்பூசம் 86 பிதிர் நாள் - மகம் 

89 
அசோகு 638 பிதிர்வனம் - சுடுகாடு 

982 
பிண்டிபாலம் - எஃகம் 

பிப்பிலம் - அரசு 

337 
பீலிதண்டு 

1159 பிய்த்தல் - புய்த்தல் 
பிண்ணாக்கு - மலாவகம் 1111 பூய்த்தல் 

1648 
பிணக்கம் - அரில் 

1950 பியந்தை- மருதயாழ்த் 
பிணக்காடு - சுடுகாடு 982 திறம் 

1879 
பிணம்- அழன் 

பிரகற்பதி - வியாழம் 

61 
களேபரம் பிரசம்- வண்டு 

578 
கோற்றேன் 

625 
சவம் 343 தேன் 

1119 
பிணர் - சர்ச்சரைவடிவு 

1360 கள் 

1122 
பிணா - பெண்பெயர் 

277 
பெண்விலங்கின்பொது 487 தேன் 
நாய் ( பெண் ) 

தேனீ 

1949 
பன்றி ( பெண் ) பிரசுரன் - சுக்கிரன் 

82 
புல்வாய் ( பெண் ) 490 பிரண்டை - வச்சிர 
பெண்பால் 

497 வல்லி 

813 
பிணி - நோய் 1470 பிரத்தியக்கு - மேற்கு 

850 
துன்பம் 1487 பிரத்தியாலீடம் 

2343 
பிணித்தல் - கட்டல் 

1682 பிரதனை - வாகினியினும் 
தொடல் 

2009 

மும் மடங்கு கொண்டது 
549 

2502 
பிணிமுகம் - மயில் 

பறவைப் பொதுப்பெயர் 567 பிரதிலோமகுலத்து 
பிணை -மான் 

448 ஆணுக்கும் அனுலோம 
பெண்விலங்கின் பொது 487 குலத்துப் பெண் 
உழை ( பெண் ) 

ணுக்கும் பிறந்த 
கவரி ( பெண் ) 

கூட்டத்தவர் 

2495 
புல்வாய் ( பெண் ) 

விராத்தியர் 
புலி ( பெண் ) 

489 பிரதிலோமர் - நாற்குலத்து 
விருப்பம் 

1425 இழிந்த ஆணுக்கும் 
பிணையல் - மாலை 

841 பெண்ணுக்கும் பிறந்த 
பித்தளை - ஆரகூடம் 

கூட்டத்தவர் 

2198 
மாயாபுரி 

1041 பிரப்பு- கொள்கலம் 
பித்தன் - சிவன் 

2 ஒன்றில் குறுணி 
பித்திகை - கருமுகை 

799 

அளவாக உணவு பல 
சுவர்த்தலம் 

962 வற்றையும் இட்டு 


திவாகரம் 


1124 ) 


55 


வைப்பது 

1079 விதி 

விரிஞ்சன் 
மிரம்பு - சாதி 

வேதா 

4 
சூரல் 

3 
வேத்திரம் 

723 பிரமன் தந்தை-திருமால் 

பிரமாண்டம் - பதினெண் 
பிரமகற்பம் - 

2458 
பரார்த்தம் பத்து 

புராணத்துள் ஒன்று 

2517 
பிரமகைவர்த்தம் 

பிரமாண்டம் - பதினெட்டு 
பதினெண்புராணத்துள் 

உபபுராணத்துள் 

2454 
ஒன்று 

2453 
ஒன்று 
பிரவாளம் - பவளம் 

1034 
பிரமம் - பதினெண் 

பிரளயம் - வெள்ள நீர் 
புராணத்தொன்று 2453 

பிரற்றல் -எழுத்திலா 
பிரமயுதம் - அயுதம்பத்து 

வோசை 

1898 
நூறாயிரம் 

2510 பிராசி - கீழ்த்திசை 

848 
பிரமயு தம்பத்து நூறாயிரம் 

பிரான் . இறைவன் 

175 
- கோடி 

2511 பிரிதல் - தணத்தல் 

1609 
பிரமரம் - வண்டு 

578 பிரிவு உணர்த்தல் பாலை 2211 
பிரமரி - கூத்துவிகற்பம் 1760 பிருகதி - வழுதலை 

771 
பிரமன்- அந்தணன் 

பிருகு - சுக்கிரன் 

62 
அயன் பிருகுடி - புருவம் 

385 
அன்ன முயர்த்தோன் பிருது வி - பூமி 

352 
அன்னவூர்தி பிரேதம் - பேய் 

86 
இரணியகருப்பன் 

பிரை - மோர் 

1118 
இறைவன் பில்கல் - தூவுதல் 

1699 
உந்தியிலுதித்தோன் 

பில்லடை - சஃகுல்லி 1106 
எண்கணன் பிலம்- கீழறை 

866 
கமலயோனி 

பாதாளம் 

877 
பிலிற்றல் - தூவுதல் 

1699 
பிழா - பகுவாய்க் 
திசைமுகன் 

கொள்கலம் 

1289 
நான்முகன் பிழி - கள் 

1122 
படைப்போன் பிழைத்தல் - பணை 

2004 
பரமேட்டி 

பிள்ளை - இளம்பிள்ளை 325 
பிதா மகன் 

விலங்கின் பிள்ளை 499 
போதன் 
மண்பொதுத்தந்தை 

பன்றி 
மலர்மிசையோன் 

புலி 
மறையோன் 

முயல் 

501 
மால்மகன் 

கோடுவாழ்விலங்கின் 
வரன் 

பிள்ளை 

503 
வானவர்முதல்வன் 

தவழ்சாதி 

508 
விதாதா 

இளம் பறவை 

591 


குரவன் 
ஞானன் 


நரி 


சொற்பொருள் அகராதி 


1 : 20 


மரமுதலிளமைப் 

பெயர் 
பிளத்தல் -அறுத்தல் 
பிளிறல் -எழுத்திலா 

வோசை 

ஆரவாரம் 
பிற்கொழுங்கோல் 

உத்திரட்டாதி 
பிற்றை - பின்னை நாள் 
பிற - அசைச்சொல் 
பிறக்கம் - மரக்கொம்பு 

அச்சம் 
பிறக்கல் - போற்றல் 
பிறக்கிடல் - பிறகிடல் 
பிறக்கு - பிறகு 

வழு 

அசைச்சொல் 
பிறகிடல் - பிறக்கிடல் - 

பின்றல் 
பிறகு - அபரம் 

பிறக்கு 

புறம் 
பிறங்கடை -மகன் 

வழித்தோன்றல் 
பிறங்கல் - மலை 

குன்று 
பெருமை 
மிகுதி 
உயர்ச்சி 
உயர்வு 
பெருமை 


யோனி 

15114 
738 பிறபொருள் வைப்பு.ஓர் 
1645 அலங்காரம் 

2458 
பிறமயிர் -உரோமம் 
1898 

உளை 
1899 

ஓரி 

கேசம் 
105 

பங்கி 
120 மராட்டம் 

392 
1813 

பிறரறங்காத்தல் - முப்பத்திரண்டு 
734 அறத்துள் ஒன்று 

2459 
1484 

பிறவினஒப்பு - கட்டளை 2107 
1717 பிறழ்தல் - ஒளிவிடுதல் 
1599 பெயர்தல் 

2020 
371 பிறை - சந்திரன் 

58 
1709 பிறைசூடி - சிவன் 

2 
1813 பின்- இடப்பகுதி 

1023 
பெருமை 

1363 

1508 
1599 வழி 

2253 
பின் தோன்றல் - இளவல் 
371 பின்னை 

323 
319 பின்பனி - பருவம் 

136 
324 பின்றல் - பிறகிடல் 

1599 
856 பின்று - கேட்டை 

97 

120 
860 பின்றை - பின்னை நாள் 

395 
1333 

பின்னகம் - மயிர்முடி 
1368 பின்னல் - சடை 

396 
1369 பின்னவர் - வேளாளர் 

193 
பின்னை -பின் தோன்றல் 323 

பின்னை நாள் ( பின்னை ) 
2081 

-பிற்றை 
399 பின்றை 

120 
1504 பினாகபாணி -சிவன் 

2 
974 பினாகம் - வில் 

1143 
சிவள் வில் 

1144 
அரன் படை 

2474 


மலை 


பிறங்கு - இறை 
பிறந்தை - பிறப்பு 
பிறப்பிடம் - உறைவிடம் 
பிறப்பு - சனனம் 

சனிப்பு 


சூதகம் 


பீடம் - பீடிகை 


தோற்றம் 
பயம் 
பவம் 
பிறந்தை 


துமானம் 


பீடு - பெருமை 

வலி 


963 
1287 
1363 
1402 


1126 


திவாகரம் 


தூபம் 
தூமம் 
அரி 


பீதகம் - பொன் 
பீதகன் - வியாழம் 
பீதம்- நால்வகைச் சாந்தி 

னுள் ஒன்று 

பொன்னிறம் 
பீதாம்பரன் - திருமால் 
பீர்க்கு - பீரம் 
பீரம் - பீர்க்கு 
பீலி -சிறுசின்னம் 

வாச்சியப்பொது 

சிற்றாலவட்டம் 
பீலிதண்டு - பிண்டிபாலம் 
பீழ்- இளமை 
பீழை - துன்பம் 
பீள் - சூல் 
பீனம் - பருமை 


புக்கில் - வீடு 
புகர் - சுக்கிரன் 

புன்மை நிறம் 
நிறத்தின் பொது 

குற்றம் 
புகர்முகம் - யானை 
புகல் - வென்றி 
புகழ்- இசை 

ஒளி 
கிர்த்தி 
சீர்த்தி 
மீக்கூற்று 
மேம்பாடு 


1025 சொல் 

1772 
61 சொல் 

1773 
புகார் - கழிமுகம் 

888 
1058 காவிரிப்பூம்பட்டினம் 945 
1386 புகை- அரி 

3 
805 

1087 
805 

2266 
1227 புகைதல் -சினக்குறிப்பு 1438 
1243 புங்கம் - அம்பு 

1146 
1 295 அம்புக்குதை 

1149 
1159 நல்லாடை 

1323 
1510 புங்கவர் - கடவுளர் 
1487 பொதுப் பெயர் 

29 
533 புங்கவன் -அருகன் 

1 
1364 புத்தன் 

12 
புஞ்சம்- திரள் வடிவு 

1348 
952 புட்டகம் - கூறை 

1321 
62 புட்டம் - கூறை 

1321 
1388 புட்பக விமானம் 
1893 

குபேரன் ஊர்தி 2482 
1489 புட்பகவூர்தி- வயிச்சிர 
414 வணன் 

11 
1412 புடவி - பூமி 

852 
உலகின் பொதுப்பெயர் 854 
புடை - பக்கம் 

1012 
இடப்பகுதி 

1023 
புடைத்தல் - எற்றுதல் 2135 
புண் - ஊன் 

528 
1788 புண்டரம் - நுதற்புனைகுறி 1068 
2045 புண்டரிகம்- தாமரை 

825 
1781 

தாமரை 
1974 புலி 

1948 
புண்டரீகம் - புலி 

415 
புண்ணியமுதல்வன் - புத்தன் 12 
புண்ணியமூர்த்தி - புத்தன் 12 
புண்ணியன் - அருகன் 

1 
புண்ணீர் - உதிரம் 

530 | 
266 புணர் - புதுமை 

1501 
252 புணர்ச்சி - கலத்தல் 

1648 
1423 இசைவு 

1710 
புணர்தல் - சார்தல் 

1722 


புகழ்தல் -வாழ்த்து 

போற்றல் 
புகழ்வோர் - சூதர் 

பப்புவர் 
பூகதர் 
மாகதர் 
வந்தியர் 
வே 

வதாளியர் 
புகழாளன் -இயவுள் 
புகறல் - கருதுதல் 

எழுத்தினோசைச் 


சொற்பொருள் அகராதி 


1127 


1933 
1501 


845 


28 
171 
728 
319 
2078 


21 
313 
223 
332 


992 
1266 
789 


புணர்ந்து உடன்போதல் 

புத்திரன் - சேய் 
பாலை 

2211 புத்தேள் -புதுமை 
புணர்வு - கண்ணோட்டம் 1441 புத்தேள் உலகு - தெய்வ 
இணை 

லோகம் 
விழைச்சு 

1641 புத்தேளிர் - தேவச் பொதுப் 
புணரி- கடல் 

878 பெயர் 
கடற்றிரை 

879 புதர் - புலவர் 
கடல் 

புதல் - மருந்து 
கடற்கரை 

புதல்வர் - மகன் 
திரை 

2221 புதல்வர் பெயர் - மதலை 
புணை - தெப்பம் 

1283 புதல்வர் பொதுப்பெயர் 
புத்தர் - பவுத்தர் 

164 எச்சம் 
புத்தன் - அகளங்கன் 

புதல்வன் - காதலன் 
அண்ணல் 

புதல்வி - மகள் 
அருள் நெறிசுரக்கும் 

காதலி 
செல்வன் 

புதவு - கதவினுள் வாசல் 
அறவன் 

கதவு 
அனந்தலோசனன் 

புதற்புல் - புற்பிறப்பு 
ஆதி 

புதன்- அருணன் 
ஆதிக்கடவுள் 

அறிவன் 
ஏகதேவன் 

அனுவழி 
கலைநாயகன் 

கணக்கன் 
சாந்தன் 

சவுமன் 
சினவரன் 

சிந்தை கரியோன் 
செயினன் 

தூதுவன் 
நாதன் 

பண்டிதன் 
பகவன் 

பாகன் 
பண்ணவன் 

புந்திகன் 
பாரின்மிசையோன் 

புலவன் 
புங்கவன் 

மதிமகன் 
புண்ணியமுதல்வன் 

மாலவன் 
புண்ணிய மூர்த்தி 

மேதை 
புனிதன் 

மால் 
பூமிசை நடந்தோன் 

புதியோர் - அதிதியர் 
போதிவேந்தன் 

வம்பலர் 
முக்குற்றம் கடிந்தோன் புதுக்கொல்லை - இதைப் 
முத்தன் 

புனம் 

புதுப்புனம்-இதை 
வாமன் 

12 புதுமணம் - கடி 
புத்திரர் - மகன் 

319 மன்றல் 
செம்மல் 

2034 வதுவை 


60 
19 : 4 


220 


99 ! 
2278 


மூர்த்தி 


1584 


1128 - 


திவாகரம் 


புணர் 


பனை 


வை 


புதுமை - மிகுதி 1368 விரும்பல் 

1966 
கடி 

புருவம் - நுதல் 
நவம் 

பிருகுடி 
புரூரம் 

385 
புத்தேள் புருவை - யாடு 

453 
புனை 

இளமை 

1510 
யாணர் புரூரம் - புருவம் 

385 
வம்பு புரை - உயர்ச்சி 

1369 
விருந்து 1501 குற்றம் 

1489 
நவம் 

1946 உவமானம் 

1554 
வம்பு 

2006 உவமைச்சொல் 
புதை 

2030 உயர்வு 
நவம் 2155 குற்றம் 

1911 
கடி 

2282 புரோசர் - குறு நிலவேந்தர் 184 
புதை - உடல் 

342 புரோசை - கழுத்திடு கயிறு 1186 
அம்புக்கட்டு 1150 புல்- அனுடம் 

96 
கணைக்கட்டு 

700 
புதுமை 2030 மருந்து 

( 28 
புந்திகன் - புதன் 60 

1954 
புமான் - ஆணின்பெயர் 

276 

ஓர் அறிவு உயிர் 2461 
புய்த்தல் - பிய்த்தல் 1648 புல்லகண்டம் - கண்ட 
புயங்கம் - பாம்பு 

584 சருக்கரை 

1121 
புயம் - தோள் 

366 புல்லகம் - நெற்றியணி 1212 
புயல் - சுக்கிரன் 62 புல்லம் - இடபராசி 

{ 9 
புரட்டாதி- பூரட்டாதி 104 பசுவின் ஆண்பால் 425 
புரத்தல் - நிலைபேறு 1613 புல்லல் - சார்தல் 

1722 
தியாகம் 1627 புல்லார் - கீழ்மக்கள் 

2 : 8 
புரந்தரன் - இந்திரன் 5 புல்லி - புறவிதழ் 

832 
புரம் - ஊர் 930 புல்லு - புலி 

415 
நகரப்பதி 

935 புல்லெனல் - பொலிவழிதல் 1479 
புரமூன்றெரித் தோன் -சிவன் 2 புல்வாய் - இரலை 

450 
புரவலன் - அரசர் பெயர் 

178 ஒருத்தல் 

476 
புரவி - அச்சுவதி 

80 ஏறு 

477 
குதிரை 419 போத்து 

478 
ஏழிசையுள் இளி ஓசை 1885 புல்வாய் ( பெண் ) -பிணை 489 
புரவியின்பந்தி - பணை 

2004 புல்வாய் ( பெண் ) -பிணா 490 
1901 புல்வாய் - இரலை 

2164 
புராணம்-பழமை 

1500 புல்வாய்ஏறு - ஒருசார் 
புராதனம் - பழமை 1500 விலங்கினேறு 

486 
புரிசை - மதில் 

986 புலம் - இடத்தின் பெயர் 1011 
புரிவு - அன்பு 1426 உயர்ச்சி 

1014 
செய்தல் 

புலம்பல் - ஒலி 

1896 


புராண பாடகன் 


சொற்பொருள் அகராதி 


1129 


ஆரவாரம் 1899 வாயில் 

2064 
புலம்பு 2048 பொறி 

2114 
புலம்பன் - நெய்தல் நிலத் 

புலனறிகருவி 
தலைவன் 

303 சுவை : நா 
புலம்பு - தனிமை 

1477 

ஒளி : கண் 
அச்சம் 

1484 

ஊறு : மெய் 
துன்பம் 

1487 

ஓசை : செவி 
கலக்கம் 1625 நாற்றம் : மூக்கு 

409 
தனிமை புலால் - ஊன் 

528 
நடுக்கம் புலி -சிங்கராசி 

72 
புலம்பல் 

2048 உழுவை 
புலர்த்தல் - பூசுதல் 

1065 குயவரி 
புலரி- அருணோதயம் 121 கொடுவரி 
புலரிக்காலை- வைகல் 1942 சார்த்தூலம் 
புலவர் - தேவர்பொதுப் 

புண்டரீகம் 
பெயர் 

28 

புல்லு 
அவை 

வயமா 
அறிஞர் 

வயவரி 
கலைஞர் 

வில்லியம் 
கவிஞர் 

வியாக்கிரம் 
கற்றவர் 

வேங்கை 

412 
சங்கம் 

ஒருத்தல் 

476 
சவை 

போத்து 

478 
புதர் புலி ( பெண் ) -பிணை 

489 
முதுவோர் 

புலி - போதகம் 

498 
மூத்தோர் 

குருளை 

500 
மேதையர் 

171 பறழ் 

500 
அமரர் 

பிள்ளை 

501 
அறிஞர் 

நால்வகைச்சாந்தினுள் 
ஆடுநர் 

ஒன்று 

1058 
கவிஞர் 

புண்டரிகம் 

1948 
பாடுநர் 

புலிக்கொடி 
பொருநர் 

2051 சோழன் கொடி 2489 
புலவன் - புதன் 

60 புலிக்கொடிப் புரவலன் 
புலவி ஊடல்முதிர்ச்சி 1582 - சோழன் 

181 
புலவி நீட்டம் -துனி 1583 புலிங்கம் - அனற்பொறி 48 
புலவு - ஊன் 

528 புலிசீயப்பல் பெயர் - 
முடை 532 சிங்கராசி 

72 
புலன் -அறிவு 

1421 புலித்தோலுடையோன் 
கந்தம் 1968 -சிவன் 

2 


1130 


திவாகரம் 


சூதம் 


பொறை 


புலுதம் - ஒற்றெழுத்து 1857 புளித்தல் -ஆமிலம் 

1546 
புலைஞர் -சண்டாளர் 212 புளிமா - ஆம்பிரம் 
புலோமசை - இந்திராணி 21 
புவனம் - நீர் 

54 
மாழை 

046 
உலகின் பொதுப் பெயர் 854 புளினம் - மணற்குன்று 

913 
புவனி -பூமி 

352 புற்கொடி -சுரை 

821 
புவி - பூமி 

352 புற்பிறப்பு - புதற்புல் 

789 
2116 
புற்புதம் - குமிழி 

901 
புழு - கிருமி 

புற்றாஞ்சோறு - குரும்பி 1005 
கீடம் 

623 புற்று - வன்மீகம் 

1004 
புழுக்கல் - சோறு 

1095 புறங்காடு - சுடுகாடு 

982 
புழுக்குவது 

1100 

புறங்கூற்று - கொடுவாய் 1777 
புழுக்குவது - புழுக்கல் 1100 

புறணி - தோல் 

527 
புழுங்கல் -சினக்குறிப்பு 1438 

புறநீர்மை - பண் 

1894 
புழுதி - பூழ்தி 

புறம் - முதுகு 

367 
பொடி 

915 
பிறகு 

871 
பொடி 

1090 
இடப்பகுதி 

1023 
புழை - உட்டுளைவடிவு 1857 
துளையுடைப்பொருள் 1858 புறம்பணை -முல்லையின் 

விளை நிலம் 

923 
புழைக்கை - 
யானையாளி 

413 குறிஞ்சியின் விளை 

924 

நிலம் 
யானை 

414 
புள் - அவிட்டம் 

102 புறவம் - முல்லையின் 
விளை நிலம் 

928 
பறவைப் பொதுப் 
பெயர் 

567 

குறிஞ்சியின் விளை 

நிலம் 
1158 

924 
புள்ளம் கொடுவாள் 
புள்ளரசு - கருடன் 

539 புறவயிரமரம் ( புறக்காழன ) 
வன்புல் 

725 
புள்ளுவம் -வஞ்சனை 1491 

புறவிதழ் - புல்லி 

832 
புள்ளொலிக் கூட்டம் 
தொழுதி 595 

558 
புறவு - புறா 
புறவுரை - பாயிரம் 

1885 
புளகம் - குமிழ்ப்புறு வடிவு 1354 

புறா - கபோதம் 
புளி - ஆம்பிலம் 

தூதுணம் 
எகினம் 

பாராவதம் 
சிந்தம் 

புறவு 

558 
சிந்தூரம் 

புன்கண் - துன்பம் 

1487 / 
திந்துருணி 

684 மெலிவின்பால 

1485 
புளிங்கறி - துவைகூட்ட 

புன்கம் 
மைத்து அடுவதும்பருகுவன 

1095 
வாயுமிருப்பது 1112 புன்கு - புனமுருங்கை 

658 
புளிஞர் - பாலை நிலமக்கள் 

நத்தமாலம் 

692 
பொதுப்பெயர் 296 புன்மை நிறம் - புகர் 

1388 


சோறு 


சொற்பொருள் அகராதி 


1131 


1930 


புன்னாகம் - புன்னை 
புன்னை - புன்னாகம் 
புனம் - குறிஞ்சி நிலச்சார்வு 

கொல்லை 
புனமுருங்கை - புன்கு 
புனர்தம் -புனர்பூசம் 
புனர்பூசம்- அதிதிநாள் 

ஆவணம் 
கரும்பு 


656 தார் 
656 

அழகு 

கூர்மை 
994 பொலிவு 
658 பூக்கம் - ஊர் 
86 

மருத நிலத்தூர் 
பூகதம் - கமுகு 
பூகதர் - புகழ்வோர் 
பூகம் - கமுகு 
பூசநாள் - காற்குளம் 

கொடிறு 
சுரர்குருநாள் 

வண்டு 
86 

பூசல் - அமர் 


2061 
930 
935 
699 
265 
699 


பாலை 


பிண்டி 


87 


1795 

54 
2028 


ஆகவம் 
ஆடல் 


புனர்தம் 
புனிதம் 

மூங்கில் 
புனருத்தி - கூறியது 

கூறல் 
புனல் - நீர் 

பதம் 
புனவர்.குறிஞ்சி நில 

மக்கள் 
புனற்கரசன் - வருணன் 
புனற்கரை - கோடு 

கூலம் 
புனற்றிரை - அலை 

அறல் 
கல்லோலம் 


290 

56 
1951 
2173 


ஆயோதனம் 
ஆர்த்தல் 
ஆர்ப்பு 
இகல் 
இரணம் 
உட லுதல் 
உடன்றல் 
உறழ்வு 
குறும்பு 
கூட்டம் 
சங்கிராமம் 
சமர் 
சலிகம் 
சினம் 
செரு 
ஞாட்பு 


தரங்கம் 


விசிகரம் 
புனனாடன் - சோழன் 
புனிதம் - புனர்பூசம் 

தூய்மை 
புனிதன்- அருகன் 

இந்திரன் 

புத்தன் 
புனிறு - ஈன்றணுமை 
புனை - புதுமை 
புனைதல் - ஒப்பனை 
புனைவர் - கண்ணாளர் 


880 
181 

86 
1519 

1 
5 
12 
1502 
1501 
1567 
200 


தாக்கு 


திறல் 
தும்பை 
தெவ்வு 
நிகர்ப்பு 
நேர் தல் 
போர் 
மண்டல் 
மலைதல் 


பூ - பூமி 

ஆயுதக்கூர்மை 
அழகு 


352 
1171 
1398 


* 


s32 


திவாகரம் 


81 
856 
852 
532 


1526 
178 


18 


59 
2229 


மறம் 

பூதநாதன் -சிவன் 
மறல் 

பூதம் - பரணி நாள் 
முரண் 

பூதரம் - மலை 
மொய் 

பூதலம் - பூமி 
வினை 

பூதி - முடை 
வெஞ்சமம் 

1888 பூப்பு - மகளிர் கையுணாப் 
ஆரவாரம் 

1899 பொருட்டு 
ஞெள்ளல் 

2185 பூபாலன் - அரசர் பெயர் 
பூசனை - அருச்சனை 

பூமகள் - திருமகள் 
ஆராதனை 

பூமகன் - செவ்வாய் 
வழிபாடு 

1888 பூமலர் - அலரி 
பூசுதல் - புலாத்தல் 

பூமி - அகலிடம் 
வரித்தல் 

1085 

அகிலம் 
பூசுரர் - பார்ப்பார் 

187 

அவனி 
பூசுவன - அங்கராகம் 1081 

அளக்கர் 
பூசை - பூஞை 

454 உலகு 
பூஞை - பவனம் 

காசினி 
பாக்கன் 

கு 
பூசை 

குவலயம் 
மார்ச்சாலம் 

சகம் 
விடருகம் 

ஞாலம் 
விலாளம் 

தரணி 
வெருகு 

454 தராதலம் 
பூட்கை - மேற்கோள் 1499 தரை 
பூட்சி -உடல் 

342 தலம் 
உரிமை 

1514 தாரணி 
பூடாநாள் - இரேவதி 

108 தாலம் 
பூடு - மருந்து 

728 திணை 
பூண் - ஆபரணப்பொது 1216 நடு 

1986 

நிலம் 
2003 நேமி 
2123 

ល q 
பூண்டி - ஊர் 

930 

பரி 
பூணி - பசுவின் ஆண்பால் 

429 பிருதுவி 
பூணூல் - முப்பத் திரண்டு 

புடவி 
அறத்துள் ஒன்று 

2459 புவனி 
பூத்தல் - உண்டாதல் 1640 
பூதகணம் - கிருத்திமம் 

பூ 
குறள் 

பூதலம் 
கூளி 

பொழில் 
சாரதம் 

பொறையாள் 
பாரிடம் 

35 மண் 


ஆரம் 
அணி 
கருவி 


புவி 


i | 33 


சொற்பொருள் அகராதி 


840 
1982 
1993 . 
2101 


852 

8 


2485 


மண்டிலம் 
மேதினி 
யுகம் 
வேலாவலயம் 

வையம் 
பூமிகொழுநன் - திருமால் 
பூமிசை நடந்தோன் - 

அருகன் 

புத்தன் 
பூமொட்டு - நனை 
பூய்த்தல் - பிய்த்தல் 
பூர்வம்-பழமை 
பூரட்டாதி- நாழி 

புரட்டாதி 

முற்கொழுங்கோல் 
பூரணன் - அருகன் 
பூரணை - ஐந்தாம்பக்கம் 
பூரம் - இடையதெழுஞ்சனி 


1 

12 
2133 
1848 
1500 


தோடு 
பூவின் இதழ் - தோடு 

மடல் 
பூவின்தோடு- இதழ் 
பூவின் வாளி - 

காமன்படை 
பூவினுள் கொட்டை 

பொகுட்டு 
பூவை - நாகணவாய்ப்புள் 

காயா 
காயாமரம் 

நாகணவாய்ப்புள் 
பூழ் - இதல் 
பூழ்தி - புழுதி 
பூழி - குழைசேறு 
பூழியன் - சேரன் 
பூழில் - அகில் 
பூளை - இலவின் பஞ்சு 


888 
564 
689 


104 


1978 
559 
915 
909 
180 
830 
10.92 


1 


128 


எலி 


கணை 


தூர்க்கை 
நாவிதன் 

பகவதி நாள் 
• பூரவாகினி - சரசுவதி 
பூராடம் - உடைகுளம் 

நீர் நாள் 

முக்குளம் 
பூரி - பொன் 
பூரிகம் - அப்பவகை 
பூரித்தல் - மிகுத்தல் 
பூரியம் - மருத நிலத்தூர் 
பூரியர் - கீழ் மக்கள் 
பூருவம் - கீழ்த்திசை 
பூவகை - கொடிப்பூ 

கோட்டுப்பூ 
நிலப்பூ 

நீர்ப்பூ 
பூவல் - கிணறு 

சிவப்பு 
பூவாது காய்க்கும் மரம் 

-கோளி 
பூவாளி - காமன் 
பூவிதழ் - ஏடு 


பெட்டல் - விருப்பம் 

1-125 
பெட்டை - பெண்விலங்கின் 
பொது 

487 
90 
19 

ஒட்டகம் ( பெண் ) 
கழுதை ( பெண் ) 

குதிரை ( பெண் ) 
99 மரை ( பெண் ) 

48 
1025 புள்ளின் பெண் 

589 
1107 பெட்பு - விருப்பம் 

14 : 5 

495 
பெண்.பெண்பால் 
1688 

460 
935 

பெண்குரங்கு - மந்தி , யூகம் 
235 பெண்குறி - பகம் . 
யோனி 

357 
848 
பெண்டகர் - அலி 

33 
பெண்டர் - அலி 

23 :) 
பெண்ணாய் - முடுவல் 464 

93 
834 பெண்ணை - அனுடம் 
பனை 

700 
899 
1385 

பெண்பறவை ( புள்ளின் பெண் ) 

பெட்டை . 
7 07 பேடை 

589 
8 பெண்பால் - பெண் 

495 
497 


பிணா 


1134 


திவாகரம் 


பாட்டி 


தாரி 


பாவை 


பெண் பெயர்- அங்கனை . 
அரிவை 

பிணை 
இளம்பிடி 

பெட்டை 
காரிகை 

மந்தி 

487 
தெரிவை 

பெதும்பை - பெண் பெயர் 277 
தையல் 

எழுவகைப் பருவத்துள் 
இரண்டாம் பருவம் 

278 
பெய்தல் - பாதீடு 

1602 
பெய்தல் - போகல் 

1586 
பெதும்பை 

பிறழ்தல் 

2020 
பேதை 

பெயர்திறம் - செவ்வழியாழ்த் 
மகடூஉ 

திறம் 

1877 
மகள் 

பெயரெழுத்து - நால்வகை 
மங்கை 

எழுத்தினுள் ஒன்று 1856 
மடந்தை பெயல் - மழை 

145 
மடவாள் பெயலை - மழை 

445 
மாது 

பெரியோர் - அருந்தவர் 160 
மாயோள் 

பெருகல்- விறப்பு 

2019 
மானினி 

பெருங்காயம் - இங்கு 1072 
வஞ்சனி 

பெருங்குருகு 
277 யானையுண்குருகு 

57 ! 
பெண்போகம் - முப்பத்திரண்டு பெருங்கூத்தின் கோடியர் 
அறத்துள் ஒன்று 2459 பொருநர் 

205 ) 
பெண்மயிர் - அளகம் . 

பெருச்சாளி - ஆகு 
ஐம்பால் 

472 
பெருஞ்சொல் - பலரறி 
கதுப்பு 

சொல் 

1782 
குரல் 

பெருத்தல் - பணை 

2014 
குழல் 

பெருந்தன்மை - மானம் 1408 
கூந்தல் 

பெருந்திணை - வழு 
வுடைக்காமம் 

1429 
கேசம் பெருநாரை - போதா 

573 
கோதை பெருநீர் - கடல் 

878 
சுரியல் 

பெரும்படைத் தலைவர் 
நெடுமை 

பொருநர் 

2052 
பரிசாரம் 

பெரும்பாம்பு -பாந்தள் 
மராட்டம் 

390 மாசுணம் 

535 
பெண்மைப் பெயர் 

பெரும்பாழ் - முது நிலம் 1006 
கன்னிராசி 

73 பெரும்பூண் 
பெண்விலங்கின்பொது - ஆ 

பேரணிகலம் 

1215 
நாகு 

பெரும்போர்த்தலைவர் 


வனிதை 


மூடிகம் 


கூழை 


1135 


சொற்பொருள் அகராதி 


பொருநர் 


முடலை 


190 
2052 
209 
148 
279 

2 

3 
173 
178 


முன்பு 
மூரி 
மோடு 
விந்தை 
விபுலம் 
வியம் 
வியலிகை 
வியன் 
விறல் 
மிகுதி 


| 


7442 


மால் 


604 


. 


பாடு 
கொன்னை 
செம்மல் 
பிறங்கல் 
மூரி 


பெருமஞ்சிகர் - நாவிதர் 
பெருமழை - ஆசாரம் 
பெருமாட்டி - தலைவி 
பெருமான் -சிவன் 

திருமால் 
மூத்தோன் 

அரசர் பெயர் 
பெருமிதம் - உள்ளக் 

களிப்பு 
பெருமீன் - ஆனைமீன் 

பனைமீன் 
பெருமை - அகலுள் 

அண்ணல் 
அணி 
அருமை 
அழுவம் 
இயக்கம் 
இருமை 
கண் 
கதழ்வு 
கயவு 
கருமை 
கலந்தை 
செம்மல் 
செம்மை 
தகை 
தடம் 
தடவு 
நன்று 
நனி 
படு 
பணை 
பரி 
பாடு 
பாழி 
பிறங்கல் 
பின் 
பீடு 


138 . 
1888 
1924 
1929 
1952 
2014 
2084 
2081 
2152 
2159 
2161 
2177 
2207 


171 
991 


தட 
அண்ணல் 

நளி 
பெருமையிற்சிறந்தோன் 

- அண்ணல் 
ஏந்தல் 
குரிசில் 
செம்மல் 

தோன்றல் 
பெருவாயில் - கோபுரம் 
பெற்றம் - பசுவின் 

பொதுப்பெயர் 
பசுவின் ஆண்பால் 
ஏறு 
போத்து 

பகடு 
பெற்றம் ( பெண் )-நாகு 
பெற்றி - பலகுணம் 
பெறுதல் - பயத்தல் 

வாய்த்தல் 
பேச்சு - சொல் 
பேசல் - சொல் 
பேசாது-வாளாது 


427 
429 
477 
478 
479 
492 
1519 


1 


1839 
1773 
1773 
1787 


மா 


மால் 


1186 


திவாகரம் 


பசாசு 


அம்பி 
ஆதுலம் 
ஆம்பில் 
ஆலி 
கஞ்சா 
குந்தி 


பேடர் - அலி 

233 கழுது 
பேடி இலக்கணம் 

2470 

குணபாசி 
பேடியர் - அலி 

283 

கூளி 
பேடு - காமனாடல் 

1759 

சாவு 
பேடை-புள்ளின் பெண் 589 

சோகு 
பேணல் - கருத்து 

1422 
விருப்பம் 

1425 

பிரேதம் 
மதித்தல் 

1454 

மண்ணை 
பேதவகைக்கள் 

வேதாளம் 

38 
அம்பதை 

கழுது 

2124 
கூளி 

2194 
கடி 

2282 
காளியின் கொடி 

2487 
பேய்த்தேர் - கானல் 
வெண்டேர் 

1134 
பேயோடாடி -சிவன் 

2 
சாலி 

பேரணிகலம் 
சுக்கிரி 
சுபாலி 

பெரும்பூண் 
சுலோகி 

1215 
மதாணி 

பேரழகு - விசித்திரம் 1399 . 
சூழ்கை 

பேரறிவின் முதிர்ச்சி 
நாளி 

முதுக்குறைவு 

1450 
பாடலி 

பேராண்மை - அரிய செயல் 1617 
பாணி 
பேராந்தை - சகோரம் 

574 
பாலி 
பேராளன் - மகசிரன் 

84 
மதுகரம் 

பேரிகை - சகடம் 
மருட்டம் 

சகண்டை 
மவ்வி 

துந்துமி 
• மாரி 
மாலி 

முழவம் 

1240 
முண்டகம் 

பேரியற்காஞ்சி - கேட் 
மேதை 

டியல்பு உரைப்பது 1860 
விசுளி 

1123 

பேரிளம் பெண் - எழுவகைப் 
பேது - வேறுபடல் 

8761 
பேதை - அறிவிலோன் 

பருவத்துள் ஏழாம் 

239 
பெண் பெயர் 

277 பருவம் 

278 
எழுவகைப் பருவத்துள் 

பேழை - மஞ்சிகம் 
ஒன்று 

278 மஞ்சிகை 

1284 
பேதையர் - கீழ்மக்கள் 238 

902 
பேய்.அலகை 
கடி பை.பாம்பின் படம் 

536 
கணம் 

அழகு 

1398 


பணை 


பேனம் - நுரை 


சொற்பொருள் அகராதி 


பைங்கூழ் - பயிர் 788 பொதிர்ப்பு - அச்சம் 

1484 
2128 நடுக்கம் 

1626 
2340 
பைசாசநிலை 

966 
பொது - அம்பலம் 

பொதும்பா - மரச்செறிவு 710 
பைந்நிலம் - மக்கட் 
பரப்பு 340 பொதும்பு - கோடரம் 

711 

1920 
1581 
பைத்தல் - கோபம் 

பொது மாதர் ( பொதுப்பெண் ) 
பைத்து -பச்சை நிறம் 13,10 

-கணிகை 
பைதல் - துன்பம் 

1487 

சூளை 
பைதிரம் - நாடு 

பரத்தை 
பைம்மை - அருகதவப் 

பொதுவர் - முல்லை நில 
பெண் 

280 

மக்கள் 
பச்சை நிறம் 

1390 

பொதுவியர்-முல்லை நில 
பையுள் - நோய் 

1470 மகளிர் 

233 
துன்பம் 

1487 பொதுளல் - செறிவு 

1380 
பொம்மல் - சோறு 

1095 
பொக்கம் - மிகுதி 

1:68 மிகுதி 

1368 
பொகுட்டு -பூவினுட் 

பொம்மெனல் - அனு 
கொட்டை 

833 கரணவோசை 

1900 
பொங்கர் - இலவமரம் 

661 

பொய் - அனுசிதம் 
மரக்கொம்பு 

734 

சடம் 
பொங்கழி - தூற்றாப் பொலி 787 

நிசிதம் 
பொச்சாப்பு , மறப்பு 

1445 

படிறு 
பொச்சை - காடு 

713 மடி 
கரிகாடு 

715 

மாயம் 

856 வக்கிரம் 
மலை 
குன்று 

860 வஞ்சம் 
பொடி - புழுதி 

915 விகிர்தம் 

1775 
சுண்ணம் பொய்கை - வாவி 

895 
படு 

2039 
தாது 
பொய்தல் - பாங்கி 

329 
நீறு 

மகளிர் விளையாட்டு 1561 
1090 பொரவழைத்தல் 
2188 அறைகூவல் 

1800 
நூறு 
பொடித்தல் - முளைத்தல் 1730 பொரு - உவமானம் 

1554 
பொத்தகம் -சித்திரப்படாம் 1341 பொருக்கெனல் - விரைவுக் 
பொதி - மூடை 1291 குறிப்பு 

1588 
பொதியப்பொருப்பன் 

பொருகளம் - களம் 
பாண்டியன் 

182 

களரி 
பொதியமலை - மலயம் 858 செம்புலம் 
பொதியில் - அம்பலம் 

968 படுகளம் 


துகள் 


புழுதி 


தி -78 


1138 


திவாகரம் 


கூத்தர் 


பறந்தலை 

983 

ஆபரணப்பொது 1216 
பொருட்டு- காரணம் தெரி 

1398 
சொல் 

1512 பொலிவழிதல் - புல்லெனல் 
பொருண்மொழிக்காஞ்சி 

மழுங்கல் 

1479 
-அருள் மொழிமெய்ப் 

பொலிவு - அதிகம் 
பொருள் உரைப்பது 1861 அமறல் 
பொருத்தல் - மூட்டல் 1745 உவப்பு 
பொருதல் - மலைதல் 1933 

கஞறல் 
பொருந்தம் -பொருநை 

891 கலித்தல் 
பொருந்தல் - கூடல் 

1738 

துப்பு 
பொருநர்- பெரும் போர்த் 

துவன்றல் 
தலைவர் 

190 பம்பல் 
265 

பொற்பு 
தறுகண்ணாளர் 

272 மங்கலம் 
புலவர் 2051 மலர்ச்சி 

1478 
பெருங்கூத்தின் கோடியர் 

பூ 

2081 
பெரும் படைத்தலைவர் 

அமறல் 

2205 
பெரும் போர்த்தலைவர் பொழிதல்- தியாகம் 1827 
2052 சொரிதல் 

1700 
பொருநன் -குறிஞ்சித் 

பொழிப்பு - பாடலுள் 
தலைவர் பெயர் 

292 பொருளைத்திரட்டித் 
பொருநிலம் - களம் 

1996 தொகுத்து உரைப்பது 1848 
பொருநிலன் - களரி 1997 பொழில் - பூமி 

852 
பொருநை - பொருந்தம் 831 நந்தவனம் 

712 
பொருநைத்துறைவன் - 

உலகின் பொதுப்பெயர் 854 
சேரன் 

180 

உலகம் 
பொருப்பன் - குறிஞ்சித் 

சோலை 

1955 
தலைவர் பெயர் 

292 பொழுது - அமையம் 
பொருப்பு - மலை 

856 ஏல்வை 
பொருவு - சோறு 

1095 

காலம் 
பொருள் - பொன் 

1025 பதம் 
சொற்பயன் 

வேலை 

111 

சாமம் 
நிதி 

1917 
பண்டம் 

2027 

பொழுது நீட்டித்தல் 
பொருள் வயிற்பிரிதல் 

நெடித்தல் 
பாலை 

2:11 பாணித்தல் 

1704 
பொல்லம் - துன்னம் 1304 

பொள் - விரைவுக் 
பொல்லாநிலம் - அங்கணம் 

குறிப்பு 

1588 

பொள்ளெனல் - அனு 
அசறு 
அசும்பு 911 கரணவோசை 

1900 
பொலம் - பொன் 

1025 பொற்கெனல் - பொன்னிறம் 1386 


சொற்பொருள் அகராதி 


1133 


பொற்கொல்லன் சின்னத் 

தட்டு - கன்னம் 
பொற்பு - மிகுதி 


கட்டழகு 


காஞ்சனம் 
காணம் 
சந்திரம் 
சாதரூபம் 
சாமீகரம் 
சொன்னம் 
தமனியம் 
தொடுக்கம் 
நிதானம் 


1292 
1368 
1897 
1478 
1567 

880 
1473 

18 
361 
408 
1539 
2011 


பொலிவு 

ஒப்பனை 
பொற்றை- குன்று 
பொறாமை - நோனாமை 
பொறி - திருமகள் 

தேமல் 
இந்திரியம் 
செல்வம் 
துத்தி 
இலாஞ்சனை 
எந்திரம் 
எழுதுவினை 


2114 
1343 

238 
1614 
2118 
864 


1475 


புலன் 
பொறித்தல் - எழுதல் 
பொறியற்றோர் - கீழ்மக்கள் 
பொறுத்தல் - சுமத்தல் 

பொறை 
பொறை - துறுகல் 

நோன்மை 
நோன்றல் 
சுமத்தல் 
புவி 

பொறுத்தல் 
பொறையன் - சேரன் 
பொறையாள் - பூமி 
பொன் - திருமகள் 

வியாழம் 
அரி 
அருத்தம் 
ஆடகம் 
இரணியம் 


பீதகம் 
பூரி 
பொருள் 
பொலம் 
மாசை 
மாடு 
மாடை 
மாழை 
வெறுக்கை 

1025 
ஏமம் 

1902 
மாடு 

2245 
அரி 

2286 
கூழ் 

2278 
பொன் , மணி , பூ , சொல் 

இவற்றாலாய தொடை 
-மாலை 

2085 
பொன்மலை - மேரு 

857 
பொன்மை - ஐவகை 

வண்ணத்துள் ஒன்று 1384 
பொன் வினை செய்வோர் 
- தட்டார் 

203 
போன்றல் - சாதல் 

1674 
பொன்னகர்க்கிறைவன் 

- இந்திரன் 
பொன்னி - காவிரி 

890 
பொன்னித்துறைவன் - 
சோழன் 

181 
பொன்னிறம் - பிங்கலம் 

பீதம் 
பொற்கெனல் 

1306 
பொன்னுலகு 
தெய்வலோகம் 

845 


2118 
180 
352 

18 


61 


ஈகை 


ஈழம் 
ஏமம் 
கருந்தனம் 
கனகம் 


அவகம் 


1140 


அருகன் 


498 
1280 
1510 

81 
1596 
1697 

4 
573 
837 
856 
1282 

12 
88 


மலை 


பனை 


பொன்னெயில் நாதன் 

யானை 
1 

மரக்கலம் 

இளமை 
போ - அசைச்சொல் 1813 போதம் - பரணிநாள் 
போக்கு - குற்றம் 

1489 போதரல் - கொடுபோதல் 
போகபூமி - 

2387 பேர் தரவிடல் - உயிர்த்தல் 
போகல்-நீளம் 

1374 போதன் -பிரமன் 
இகத்தல் 

போதா - பெருநாரை 

போதி - அரசு 
இயங்கல் 
இறத்தல் 

போதிகை குறுந்தறி 
ஏகல் 

போதிவேந்தன் - புத்தன் 
கடத்தல் 
செலவு 

போது - மலர்ந்த 
சேறல் 

போந்தின் கண்ணியன் - 

சேரன் 
தணத்தல் 
தீர்தல் 

போந்தை - அனுடம் 
நடத்தல் 
நீங்கல் 

இளம்பனை 
நீத்தல் 

போர் -சதைய நாள் 
படர்தல் 

பூசல் 
பெயர்தல் 

போரினிடம் - அரங்கம் 
வழங்கல் 

போலும் - இசைநிறை 
விடுதல் 

1588 

யசைநிலை 
போகில் - கொப்பூழ் 

358 

போழ்தல் - கீழ்தல் 
பறவைப் பொதுப்பெயர் 567 போற்றல் - பாதுகாத்தல் 
மொட்டு 

835 

பிறக்கல் 
போத்து - மருட்டுப்பன்றி 446 பாதுகாத்தல் 
விலங்கேறு 

473 புகழ்தல் - 
எருமை 

போற்றார் -பகைஞர் 
நீர்வாழ்சாதி 

போனகம் - சோறு 
புல்வாய் 

பௌவம் - கடல் 
புலி 
பெற்றம் 

ம -உழை : எழுத்து 
மரை 

478 

மக்கடகூட்டம்.ஆயம் 
எழால் ( ஆண் ) 
மயில் ( ஆண் ) 

588 
மரமுதலிளமைப் பெயர் 733 
போதகம் - யானை 

414 

பண்ணை 
யானைக்கன்று 

417 மக்கடபரப்பு 
அரிமா 

பைஞ்ஞிலம் 
புலி 

மன்பதை 


180 

96 
700 
701 
108 
1688 
971 


1814 
1656 
1880 
1717 


1974 

273 
1095 
878 . 


1886 


1 


341 


340 


சொற்பொருள் அகராதி 


1141 


மக்கள் -மானிடர் பொதுப் 

மான் 

17 
பெயர் 

338 மகராலயம் -கடல் 

878 
ஐயறிவு உயிர் 

2465 மக வளர்த்தல் - முப்பத்திரண்டு 
ஆறறிஉயிர் 2466 அறத்துள் ஒன்று 

2459 
மக்களாண் பொதுப் 

மகவான் - இந்திரன் 

5 
பெயர் - மாந்தர் 

339 மகவு - இளம்பிள்ளை 

325 
மகச்சோறு - முப்பத்திரண்டு 

கோடுவாழ்விலங்கின் 
அறத்துள் ஒன்று 2459 பிள்ளை 

503 
மகசிரம் (மிருகசீரிடம் ) 

மகள் - பெண்பெயர் 

277 
இந்திரன் 

சிறுமி 
நரிப்புறம் 

தனையை 
பாலை 

புதல்வி 

820 
பேராளன் 

மகளிர் - மாதர் 

2081 
மதிநாள் 

மகளிர்கையுறாப் 
மார்கழி 

பொருட்டு- பூப்பு 1518 
மாழ்கு 

மகளிர் மார்பில் எழுது 
மான் தலை 

கோலால் எழுதும் 
மும்மீன் 

கோலத்தின் பெயர் 
வெய்யோன் 

84 
-தொய்யில் 

1066 
மகடூஉ - பெண் பெயர் 277 

மகளிர் விளையாட்டு 
மகதம் - பதினெண் 

உண்டாட்டு 
பாடையுள் ஒன்று 

2449 

உப்பு 
மகப்பால் - முப்பத்திரண்டு 

2459 

ஓரை 
அறத்துள் ஒன்று 

கிரீடை 
மகப்பெறுவித்தல் 

கெடவரல் 
முப்பத்திரண்டு அறத்துள் 

கேளி 
ஒன்று 

2459 

தொடலை 
மகம் - எழுவாயெழுஞ் சனி 

பண்ணை 
கொடு நுகம் - 

பொய்தல் 
பிதிர் நாள் 

வண்டல் 

156 : 
மாசி 

ஓரை 

2121 
வாய்க்கால் 
வேட்டுவன் 

89 

மகளிர் விளையாடல் தொழில் 
வேள் வி 

1629 பண்ணை 

1910 
மகரந்தம் - மலர்த்தாது 839 மகன் - ஆணின் பெயர் 276 
மகரம் - சுறாமீன் 

598 எச்சம் 
காதணி 

கான்முளை 

2:68 சந்ததி 
மகரமுயர்த்தோன் - காமன் 8 சிறுவன் 
மகரராசி ( மகரம் ) 

செம்மல் 
கலை 

சேய் 
சுறா 


மீனேறு 


தனயன் 


1142 


திவாகரம் 


தலைமகன் 


தோன்றல் மஞ்சாடி- திலகம் 

680 
பிறங்கடை மஞ்சிகம் - பேழை 

1284 
புத்திரர் 

மஞ்சிகை- குண்டலம் 

1208 
புதல்வர் 

பேழை 

1284 
மதலை மஞ்சு - பனி 

187 
மருமான் 

மேகம் 

148 
மைந்தர் 

யானை முதுகு 

516 
வழி 

819 கருமை 

1391 
மகார் - இளமக்கள் 

கட்டழகு 

1397 
பன்மை 

326 இளமை 

1510 
மகிழ்ச்சி - தொய்யில் 2273 இளமை 
மகிழ்ச்சியின்வரும் - நகை 

2271 மேகம் 

1915 
மகிழ்தன் - மருதநிலத் 

வனப்பு 

549 
306 மஞ்ஞை - மயில் 

981 
மகிழ்வு - இன்பம் 

1456 மட்கலஞ்சுடுமிடம்- சூளை 
தயன் 

1483 மட்டிப்படைக்கலம் - 
மகிழமரம்- இலஞ்சி . 

சங்கு 
வகுளம் 683 சட்டகம் 

1184 
மகிழின்பரல் - அலகு 1136 மட்டு - கள் 

1122 
மகுடம் - மணிமுடி 

1214 மட்பகை - மண் அரிநார் 1320 
மகுடராமக்கிரி -பண் 1894 மட்பகைஞர்- குயவர் 187 
மங்கலப்பாடகர் . 

மடங்கல் -சிங்கம் 

411 
கடிகைமாக்கள் 264 நோய் 

1470 
மங்கலம் - பொலிவு 

1478 

நுணங்கு 
தருமம் 

1520 முடங்கல் 

1673 
மங்கலன்- செவ்வாய் 

59 
மங்குல் - ஆகாயப் பெயர் 37 

உரும் 
இரவு 

1 16 ஊழித்தீ 
மேகம் 

146 

கூற்று 
மங்கை - பெண்பெயர் 

277 

சிங்கம் 
எழுவகைப்பருவத்துள் 

நோய் 

2092 
மூன்றாம் பருவம் 278 

மடந்தை - பெண்பெயர் 277 
மச்சம்- மீன் பொதுப் பெயர் 601 எழுவகைப்பருவத் 
பதினெண்புராணத்துள் 

துள் நான்காம் பருவம் 278 
ஒன்று 

2453 

மடப்பம் - மருங்கில் ஊர் 
மசகம் - கொதுகு 584 சூழ் பெரும்பதி 

939 
மஞ்சம் - கட்டில் 1271 மடம் - அறிவிலோன் 

239 
மஞ்சரி - தளிர் 

737 முப்பத்திரண்டு அறத் 
கொத்து 740 துள் ஒன்று 

2459 
மாலை 841 மடமை - மாழை 

2000 
மஞ்சள் - அரிசனம் 

760 மடல் - பனையிதழ்போல்ப 


சொற்பொருள் அகராதி 


1143 


முருகு 


பூவின் இதழ் 

1983 கந்தித்தல் 
மடலூர்ச்சி - வித்தாரகவி 2387 கமழ்தல் 
மடவாள் - பெண் பெயர் 277 

தாறுதல் 

1541 
மடி - வயிறு 355 கூடுதல் 

1608 
செருத்தல் 

524 மணப்புகை ( நறைபடு 
தாழை 

705 கொழும்புகை ) 
கூறை 1321 குரூ உப்புகை 

1088 
நோய் 

1470 மணம் - ஆமோதம் 
சோம்பு 

1481 

கடி 
பொய் 

1775 

கந்தம் 
தாமதகுணம் 

2311 

கானம் 
மடு - வாவி 

895 தேம் 
மடை - சோறு 

1095 

நறை 
துவாரம் 

1859 

நாற்றம் 
வாரி 

2057 நானம் 
மடைப்பள்ளி - அட்டில் 

பரிமளம் 
அடுக்களை 

960 

மன்றல் 
மடையர் - கூவியர் 
வாலுவர் 

225 வசந்தம் 
மண் - பூமி 

352 வதுவை 
மண்கணை - குடமுழவு 

1239 

வம்பு 

272 
மண்டர்- தறுகண்ணாளர் 

வாசம் 
மண்டல் - பூசல் 

1686 

2342 
மண்டில நிலை 

1540 
மண்டிலம் - பூமி 

352 வதுவை 

2058 
119 
குதிரை 

மணம்புணர்வு 

855 
நாடு 

வதுவை 

2058 
வட்ட வடிவு 1346 

2282 
சாரிகை வருதல் 

1604 மணமகள் -மனையாள் 

318 
மண்டூகம்- தவளை 

612 மணமகன் மணவாளன் 317 
மண்ணரிநார் - மட்பகை 1320 

மணவாளன் - கணவன் 
மண்ணல் - ஒப்பனை 1567 

காந்தன் 
மண்ணவர் - மானிடர் 

கேள்வன் 
பொதுப்பெயர் 

338 கொழுநன் 
மண்ணீடு- திண்ணை 966 

தலைமகன் 
மண்ணை - பேய் 

மணமகன் 

317 
மண் பொதுந்தந்தை- பிரமன் 4 மணற்குன்று -புளினம் 913 
மண் மகள் புதல்வர் 

மணாளன் -ஆணின் பெயர் 276 
வேளாளர் [ 93 மணி - நன் மை 

1463 
மணங்கு- ஆட்டுக்குட்டி 440 வயிரம் 

2134 
மணத்தல் ( நாறுதல் ) 

காசு 

2180 


விரை 
வெறி 


கடி 


1144 


திவாகரம் 


-- 


சுடி கை 


மகுடம் , 


மனவு 

2217 மரக்கலம் 

2078 
மாடு 

2:42 மதவு- இடன் 
மணிமுடி - கிரீடம் 

மிகுதி 

வலி 
சேகரம் 

வனப்பு 

2105 
மதன் - காமன் 

8 
முடி மதனம் - காமம் 

1381 
மௌலி 

1214 மதனன் பஞ்சபாணத் 
மணியின் கோவை - காழ் 1998 

தொழில் - 
மணியின் பொதுப்பெயர் - காசு 

உன்மத்தம் 
மனவு 

1029 மதனம் 
மத்தகம்- நெற்றி 

384 சந்தாபம் 
மத்தம்-உள்ளக்களிப்பு 1442 

வசீகரணம் 
மத்திகை - சம்மட்டி 

1185 மோகனம் 

235 ) 
மத்திமம்- நடு 

1013 மதனன் பஞ்சபாணம் 
சமனிசை 

1870 முல்லை 
மத்தியம் - அந்தியம் 

அசோகு 
பத்து 

2515 நீலம் 
மத்தியம்பத்து 

சூதப்பூ 
பரார்த்தம் 

2516 முளரி 

2343 
மதகயம் - யானை 

414 மதாணி - பேரணிகலம் 1215 
மதகரி - களிற்றியானை 415 ஆபரணப்பொது 1216 
மதங்கர் - பாணர் 213 மதி - சந்திரன் 

58 
மதங்கி - பாண்மகள் 286 கர்க்கடகராசி 

71 
மதம் - வலி 

1402 திங்கள் 

123 
கருத்து 

1422 முன்னிலையசைச்சொல் 
உள்ளக்களிப்பு 1442 

1812 
மதர்த்தல் - மதர்வு 

1403 சுடர் 

2076 
மதர்ப்பு - உள்ளக்களிப்பு 1442 மதித்தல் - கருதல் 
மதர்வு - மிகுதி 

1868 பேணல் 

1454 
மதர்த்தல் 1403 மதிநாள் - மகசிரம் 

84 
மதலிகை 

மதிமகன் - புதன் 

60 
துடக்கு வடிவு 1204 மதியம் - திருப்பொறிவகை 2472 
மதலை - மகன் 319 மதியின் கணம் 

2426 
1260 மதில்- அரண் 
மரக்கலம் 

1280 

இஞ்சி 
கொடுங்கை 

உவளகம் 
சார்பின் எவையும் 

எயில் 
தூண் 

ஓதை 
பாவை போல்வன 

காப்பு 
புதல்வர் பெயர் 

கரவல் 


தூண் 


சொற்பொருள் அகராதி 


1145 


சிறை 


18 
43 


828 
459 
460 


487 


494 
951 
978 

11 
81 


சுற்று 
நொச்சி 
பந்தம் 
பாகாரம் 
புரிசை 
வரைப்பு 
வல்லார் 
வேணகை 
வேலி 
வல்லை 
வேலி 

அரணம் 
மதிலுறுப்பு - எந்திரம் . 

கோசம் 
ஞாயில் 
தோணி 
நாஞ்சில் 
பதப்பாடு 

விதப்பு 
மதிற்சுற்று - கோட்டை 

தகைப்பு 

வாரி 
மது - தேன் 

கள் 
அளி 
தேறல் 

தேன் 
மதுகம் - தரா 
மதுகரம் - வண்டு 

ஆண்வண்டு 

பேதவகைக்கள் 
மதுகை - வலி 
மதுசூதனன்- திருமால் 
மதுரகவி 
மதுரம் - தித்திப்பு 
மதுரை - கூடல் 
மதூகம் - இருப்பை 
மந்த இசை - காகுளி 
மந்தம் - சமனிசை 
மந்தன் - சனி 

தி -79 


மந்தாகினி - கங்கை 
மந்தா நிலம் - தென்றல் 
மந்தாரம் -பஞ்சதரு 

வினுள் ஒன்று 
மந்தி - குரங்கு 

பெண் குரங்கு 
பெண் விலங்கின் 
பொது 

குரங்கு ( பெண் ) 
986 முசு ( பெண் ) 

யூகம் ( பெண் ) 
2017 மந்திரம் - கோயில் 
2176 குதிரைப்பந்தி 
2241 மந்திரி - வயிச்சிரவணன் 

வியாழம் 
அமைச்சர் 
உழையோர் 
குரவர் 
சூழ்வோர் 

தேர்ச்சித்துணைவர் 
988 நூல்வல்லோர் 

முதுவர் 

முன்னோர் 
987 மூத்தோர் 
1119 மந்திரித்தந்திரி - 
1122 அமாத்தியர் 
1945 ஏனாதியர் 

காவிதியா 

மந்திரிநட்பாளர் 
1992 

இனம் 
1046 

மம்மர்-துன்பம் 
578 

மயக்கம் - உன்மத்தம் 
579 

ஏமம் 
1123 
1402 

கழுமல் 
8 

கனவு 
2335 

மானுதல் 
1543 

மறலி 
943 மயர்வு - உன்மத்தம் 
848 

மயானம் - சுடுகாடு 
1888 மயிடம் - எருமைப் 
1870 

பொது 
69 மயிடற்காய்ந்தாள் - 


186 


188 


மால் 


187 
1487 
1471 
1902 
1924 
1988 
2062 
2189 
2206 
1471 
982 


431 


1148 


திவாகரம் 


801 
787 


522 


550 


1293 
549 


2454 
459 


பகவதி 
மயிர்- குழல் 
மயிர்க்குழற்சி - அளகம் 

கொந்தளம் 

விலோதம் 
மயிர்ச்சாந்து - ஏலம் . 

காசறை 

தகரம் 
மயிர்ப்பரப்பு - உரோமம் . 

சீரோந்தம் 
மயிர்முடி - குழல் . 

கொண்டை 
சிகழிகை 
சுடிகை 
பந்தம் 
பின்னகம் 
மவுலி 
முச்சி 
முடி 

சுடிகை 
மயிர்வார் சீப்பு - சிக்கம் 
மயிர்வாரி சீப்பு 
மயிர் வினைஞர் 

நாவிதர் 
மயில் - கேகயம் 

சிகண்டி 
சிசி 
தோகை 
பிணிமுகம் 
மஞ்ஞை 
மயூரம் 
மேகராமம் 
போத்து 
ஏழிசையுள் 
கைக்கிளை ஓசை 

குமரன் ஊர்தி 
மயில் ஒழித்து மற்றப் 

பறவையின் ஆண் 

-சேவல் 
மயிலாளி - முருகன் 
மயிலிறகுமுள் - முருந்து 
மயிலை - மீன்பொதுப் 


28 பெயர் 
1955 

இருவாட்சி 
மயிற்சிகை ( மயூரம் 

விரிசிகை )-அனந்தம் 
394 மயிற்பீலி ( மயிலின் பீலி ) 

-இறகு 

கலாபம் 
1062 கூந்தல் 

கூழை 
393 தொங்கல் 
மயிற்பீலிக்குடை 

( கலாபப் பீலியிற் 
கட்டியகவிகை ) 
கலாபம் 
தழை 

தொங்கல் 
மயூரம் - மயில் 

மயேசரம் - பதினெட்டு 
395 

உபபுராணத்துள் 
2216 ஒன்று 
-246 மர்க்கடம்- குரங்கு 
1298 மரக்கலப்பாய் - இதை 

1281,2278 
209 மரக்கலம் - அம்பி . 

சதா 
திமில் 
தொள் 
தோணி 
நவ்வு 
நாவாய் 

பஃறி 
549 

பாதை 
588 

பாரதி 

பாறு 
1885 போதகம் 
2478 

மதலை 
யானம் 

வங்கம் 
587 

மதலை 
மரக்கா - நந்தவனம் 
551 மரக்கால் - சோதி நாள் 

மாயோனாடல் 


1280 
2078 
712 

84 
1755 


சொற்பொருள் அகராதி 


* 147 


சீரை 


* 


மரக்கொம்பு - உலவை 

காழ்ப்பு ) - அரி 
உறுப்பு 

ஆசினி 
காம்பு 

கரில் 
கோட ரம் 

சேகு 
கோடு 

வயிரம் 

722 
சாகை மரவினைஞர் - தச்சர் 

201 
சினை 

மரவுரி - இறைஞ்சி 
தரு 
பணை 

வற்கலை 

1324 
பிறக்கம் 

மரன் - மருந்து 

728 
பொங்கர் 

மரா - வெண்கடம்பு 

876 
விடபம் 

781 மராட்டம் - பெண்மயிர் 390 
மரக்கோடு - பணை 2004 பிறமயிர் 

392 
சினை 

2132 பதினெண்பாடை 
மரக்கோல் -உடு 

1147 யுள் ஒன்று 

2449 

63 / 
மரகதன் - வயிச்சிர 

மராமரம் - சாலம் 
வணன் 

11 அரசு 

637 
மரச்செறிவு- பொதும்பர் 710 மராளம் - பாம்பு 

584 
மரத்திற்கோடு 

மரிசி - முதுவரம்பு 

1001 
கோடரம் 1820 மரீசி - மிளகு 

759 
மரத்தின் கோடு - உலவை 2112 மருங்கில் ஊர்சூழ் பெரும் 
மரத்தின் பணை - கோடு 1951 

பதி - மடப்பம் 

939 
மரப்பொதுப்பெயர் 

மருங்கு - இடத்தின் பெயர் 1011 
தரு 

பக்கம் 

1012 
தாரு 

353 
மருங்குல்- இடை 
தாவரம் 

மருங்குற்பக்கம் 
பாதவம் 

ஒக்கலை 

854 
மூலம் 

709 மருட்டம் - பேதவகைக்கள் 1123 
மரபு - முறைமை 

1509 மருட்டுப்பன்றி - கிருகிடி 
பலகுணம் 

1549 கிருட்டி 
மரம் - ஓர் அறிவு உயிர் 2461 கோலம் 

போத்து 

446 
மரமுதலிளமைப் பெயர் - கன்று 

மருண்மா - யானை 

414 
பிள்ளை 

மருத்து - காற்றின் 
போத்து 

733 பெயர் 

58 
மரமுதலிளமைப்பெயர் 

மருத்து நூலோர் 
பெறாதவை 

மருத்துவர் 

196 
நெல்லும் புல்லும் 733 மருத்துவநாள் - 
மரமும் மலையும் போல நிற்பன 

அச்சுவதி 

80 
- தாவரம் 

2228 மருத்துவர் - ஆயுள் வேதியர் 
மரவம் - குங்குமம் 

698 பிடகா 
மரவயிரம் ( மரத்தின் 

மருத்து நூலோர் 


குழவி 


1148 


திவாகரம் 


மாமாத்திரர் 

198 

பானல் 
மருத்துவன் - இந்திரன் 

5 வயல் 

922 
மருத நிலைத் தலைமகன் 

மருதநிலமக்கள் ( கழனிக்கு 
( மருதத் தலைமகன் ) 

அடைத்தவர் ) 
ஊரன் 

உழவர் 
கிழவன் 

கடைஞர் 
மகிழ்நன் 

806 கம்பளர் 
மருத நிலைத்தலைவி 

களமர் 
( மருதத் தலைமகள் ) 

கிளைஞர் 
இல் 

தொழுவர் 
இல்லாள் 

மள்ளரி 
கிழத்தி 

வினைஞர் 

304 
மனைவி 307 மருதநிலன் - படு 

2089 
மருதநிலத்தூர் 

மருதம் - மென்பால் 

926 
அகலுள் 

பழனநிலன் 
அருப்பம் 

மருதநிலப்பாடல் 2218 
உறையுள் 

மருத யாழ் - நாற்பெரும் 
குடிக்காடு 

பண்ணினுள் ஒன்று 

1874 
தண்ணடை 

மருத யாழ்த்திறம் . 
பதி 

குறிஞ்சி 
பாக்கம் 

நவிர் 
பூக்கம் 

படு 
பூரியம் 

பியந்தை 

1879 
வாழ்க்கை 

935 மருதயாழ்த்திறன் - 
மருதநிலப்பறை 

நவிரம் 

2202 
1231 மருது - அருச்சுனம் 

640 
மருதநிலப்பாடல் 

மருந்து- புதல் 
மருதம் 

2218 

புல் 
மருதநிலப் பெண் பெயர் 

பூடு 
-ஆற்றுக்காலாட்டியர் 

மரன் 

728 
உழத்தியர் 

அமிழ்து 

1125 
கடைசியர் 

805 மருந்து முதல் நோய் நீக்கி 
மருதநிலம் ( மருதம் ) 

இன்பம் கொடுக்கும் 
நாடுசார் நிலம் 920 பொருள் - உறை 

1907 
மருதநிலம் ( மருதநிலத்தின் மருப்பு - விலங்கின் 
விளை நிலம் ) - அகணி 

கொம்பு 

526 
கம்பணை மருமம் - மார்பு 

359 
கழனி மருமான் - மகன் 

319 
படுகர் 

வழித்தோன்றல் 324 
பண்ணை 

மருள் -உன்மத்தம் 

1471 

குறிஞ்சியாழ்த்திறம் 1876 
பழனம் 

மருளல் - எழுத்திலா 


கிணை 


பணை 


சொற்பொருள் அகராதி 


1149 


துணர் 


- 


៧ 


836 

4 
1111 
1382 
1392 


வோசை 
மருனிந்தளம்- இந்தளம் 
மரை - ஒருத்தல் 

ஏறு 

போத்து 
மரை ( பெண் ) -பெட்டை 
மரை (பெண் )-ஆ 
மரை ( பெண் ) -நாகு 
மரை - கன்று 

குழவி 

தவளை 
மல் - மாயோனாடல் 
மல்கல்- நிறைவு 
மல்பயில்களம் . 

கழகம் 
மல்லல் - வலி 

வளமை 
மல்லிகை- மௌவல் 
மலகரி - பண் 
மலங்கல் - வாவி 
மலங்கு - நூறை 
மலட்டெருமை - மைம்மை 
மலடி - மைம்மை 

வந்தி 
மலயக்கால் - தென்றல் 
மலயம் - சந்தனம் 

பொதியமலை 
மலர் - மலர்ந்த பூ 
மலர்ச்சி - பொலிவு 

எழுதல் 
மலர் சூடுதல் - மலைதல் 
மலர்த்தாது - கேசரம் 

கொங்கு 

மகரந்தம் 
மலர்தல் - நிறைவு 

விரிதல் 
எதிர்தல் 

தோன்றல் 
மலர்ந்த பூ - அலர் 

அலரி 


1898 
1893 

போது 
476 மலர் 
477 
478 மலர்மிசையோன் -பிரமன் 
483 மலாவகம் - பிண்ணாக்கு 
491 மலிதல்- நிறைவு 
492 மலினம் - மாசு 
504 மலை - அசலம் 
505 அடுக்கல் 
812 இறும்பு 
1755 ஓங்கல் 
1382 ஓதி 

கல்லகம் 
969 கிரி 
1402 குவடு 
1532 குறும்பொறை 
796 குன்று 
1894 

கோ 
895 சயிலம் 
605 சாரல் 
433 சிகரம் 

சிலம்பு 
283 சிலை 
43 சிலோச்சயம் 
629 சையம் 
858 
836 
1478 
1719 
1933 நாகம் 

பருப்பதம் 

பறம்பு 
839 பிறங்கல் 
1382 

பூதரம் 
1731 பொச்சை 

பொருப்பு 
2:77 போதி 

மாதிரம் 
வரை 
விண்டு 
விலங்கல் 


தடம் 
தரணி 
நகம் 
நவிர் 


இணர் 
தார் 


1150 


திவாகரம் 


861 


நாகம் 


2050 
1123 
395 
250 
825 
1510 


தரணி 


1141 
1479 

2 


பூசல் 


வெற்பு 

கொடுமுடி 
வேதண்டம் 

கோடு 
வேரம் 

858 சிகரம் 
சிலை 

1934 மலையும் சேவகம் . 
சிலம்பு 

2047 மறம் 

2071 மவ்வி - பேதவகைக்கள் 
இறும்பூது 

2080 மவுலி - மயிர்முடி 
பிறங்கல் 

2081 

மழவன் -இளமையோன் 

2158 மழவு- இளம்பிள்ளை 
தட 

2161 

இளமை 
நவீரம் 

2202 மழு - கணிச்சி 
மலைச்சார்பு - குறிஞ்சி நிலம் 917 நவியம் 
வாரம் 

2250 

பரசு 
மலைச்சார்பு நிலம் 

பாலம் 
குறிஞ்சி 

2212 

மழுங்கல் - பொலிவழிதல் 
மலைதல் - சூடுதல் 

1568 

மழுவாளி - சிவன் 
1686 

மழை ( வருடம் ) -ஆலி . 
பொருதல் 

உதகம் 
மலர் சூடுதல் 

1933 

உறை 
மலைநெல் - ஐவனம் 

772 

சிதறி 
மலைப்பக்கம் - கடம் 

சீகரம் 
சாரல் 

துவலை 
வாரம் 

862 

துளி 
மலைப்பிளப்பு - விடர் 871 

தூவல் 
மலைப்பு -கூத்துவிகற்பம் 1760 

தூறல் 
மலைமுழை- கந்தரம் 

பெயல் 
முடுக்கா 

865 

பெயலை 
கந்தரம் 

2013 

மாரி 
மலையம் - குறிஞ்சியாழ்த் 

வருடம் 
திறம் 

1878 

மேகம் 
மலையமான்.சேரன் 

187 

மழைக்கோள் - சுக்கிரன் 
மலையன் - குறிஞ்சித் 

மழைபெய்து விடுதல் 
தலைவர் பெயர் 

292 

தலையல் 
மலையாற்றடுத்த ஊர் 

மள்ளர் - தறுகண்ணாளர் 
( கிரியும் யாறும் அடுத்த ஊர்) 

மருதநிலமக்கள் 
கேடகம் 

938 

உழவர் 
மலையாறு ( மலைச்சாரல் 

வீரர் 
வரும்யாறு )-அருவி 884 மள்ளல் - வலி 
மலையினும் நீரினும் 

மற்று - அசைநிலை 
வனத்தினும் வந்த 

வினைமாற்று 
மிகுதி நிலம்.கருநிலம் 928 மறத்தியர் - பாலைநிலப் 
மலையுச்சி - குவடு 

பெண்கள் 


145 
146 
62 


150 
272 
304 


2025 
1402 


2187 


294 


சொற்பொருள் அகராதி 


1151 


மறவி 


மறநிலைஅறம் 

2381 

ஆடு 
மறநிலை இன்பம் 

2315 மான் 

502 
மறநிலைப்பொருள் 

2383 மறிதரல் - மீளுதல் 

1595 
மறப்பு - இகழ்ச்சி 

மறிதல் - இகுதல் 
இழுக்கு 

விளிதல் 
சோர்வு 

வீழ்தல் 

1731 
பொச்சாப்பு 

மறுகு - தெரு 

943 
மறல் 

மறுத்துமொழிநிலை - 

ஓர் அலங்காரம் 2458 
வழுக்கு 

1445 

மறுதரல் - நெருங்குதல் 1591 
மறம் -சினம் 1437 மறுமை - வருபிறப்பு 

1507 
பூசல் 1686 மறுவி - கத்தூரி 

458 
கொடுவினைச்செயல் 

மறை - வேதம் 

1825 
கொலை 

மறைத்துமொழிகிளவி 
சினம் 

வேதம் 

2085 
சேவகம் 

2024 

மறைத்துமொழிகிளவி 
கொடுவினைச்செயல் 

- இடக்கர் 

1787 
கொலை 

மறை 

2085 
சினம் 

மறைபுகல் - சரண்புகல் 1739 
மலையும் சேவகம் 2050 மறைபொருள் - அற்றம் 

2119 - 
வித்தாரகவி 2337 மறைமுதல் -சிவன் 

2 
மறல் - மறப்பு 

1445 மறையோர் - பார்ப்பார் 167 
உன்மத்தம் 1471 மறையோன் - பிரமன் 

4 
1686 வியாழம் 

81 
மறலி - நமன் 

13 மன்-இடைச்சொல் 

1817 
காலன் 

14 

இடைச்சொல் 
கூற்று 

இறை 
மயக்கம் 2206 மன்னல் 

2238 
மறவர் தறுகண்ணாளர் 272 மன்பதை - மக்கட்பரப்பு 

340 
பாலைநிலமக்கள் 293 மன்மதன் - காமன் 

8 
பாலை நிலமக்கள் பொதுப் மன்ற - தேற்றமொழி 1792 
பெயர் 

296 மன்றம் - அம்பலம் 

968 
மறவாக்கடன் - கடைப்பிடி மன்றல் - மணம் 

1540 
1439 

1564 
மறவி - மறப்பு 1445 வதுவை 

2058 
மறி - மேடராசி 

68 மன்னல் - நிலைபேறு 1613 
யாடு 

435 மன் 

2233 
ஆட்டுக்குட்டி 

440 மன்னவன் - இறைவன் 175 
மான் 

448 அரசர் பெயர் 

178 
கத்தூரி 458 மன்னன் - உத்திரட்டாதி 

105 
விலங்கின் பிள்ளை 499 மனக்கோட்டம் . 
அழுங்கு 

அழுக்காறு 

1444 


பூசல் 


புதுமணம் 


1152 


திவாகரம் 


துணைவி 


மன சழுக்கம் - 

பெருமை 
அழுக்காறு 

1444 வண்டு 

1929 
மனத்தின் பகுதி - காரணம் 2048 பரி 

1965 
மனத்தின் மிகுதி - ஊக்கம் 2280 

ஊர்தி 

2153 
மனப்பற்று - பாசம் 

2144 ஐயறிவுஉயிர் 

2465 
மனவு - மணியின் பொதுப் 
பெயர் 

1029 

மாக்கள் - மானிடர் 
அக்கு 

பொதுப்பெயர் 

333 
ஆடை மாகதர் -பாணர் 

213 
மணி 

2217 புகழ்வோர் 

268 
மனா - அரைப்பட்டிகை 1197 மாகம் - ஆகாயப்பெயர் 

37 
மனிதர் -மானிடர்பொதுப் 

மாகுலவர் - பாலைநில 
பெயர் 

398 

மக்கள் பொதுப்பெயர் 296 
மனை - மனையாள் 318 மாசறல் - நன்மை 

1463 
வீடு 

952 மாசி - மகம் 

89 
வயின் 

2172 

மாசு- கசடு 
மனையாள் - இல் 

களங்கம் 
உரிமை 

கறை 
காந்தை 

மலினம் 

1392 
குற்றம் 

1489 
மணமகள் 

மாசுணம் - பெரும்பாம்பு 535 
மாசேனன்.அருகன் 

1 
வல்லவை 

318 மாஞ்ச - பொன் 

1025 
மனைவி - மருதநிலைத்தலைவி 

மாஞ்சி - வாசம் தரும் 
307 பண்டம் 

763 
முல்லைத்தலைவி 308 மாட்சி - சால்பு 

1438 
காதலி 

332 மாட்சிமை-மாண் 
மா - திருமகள் 18 மாண்டல் 

1435 
குதிரை 419 மாட்டல் - மூட்டல் 

1745 
விலங்கேறு 

473 மாட்டாதார் - வல்லாதார் 259 
குதிரை 

மாடகம் - யாழ்முறுக் 
பன்றி 

காணி 

1248 
யானை 

952 
விலங்கின் பொதுப் 

மாடு - பக்கம் 

1012 
பெயர் 

510 பொன் 

1025 
வண்டு 

578 வென்றி 

1412 
பெருமை 

1363 

தனம் 
செல்வம் 

1539 

நிரை 
கருமை 

பக்கம் 
திரு 

பொன் 
நாற்காலுடைய 

மணி 

2242 
நிறன் 

மாடை . பொன் 

1025 


மனை 


475 மாடம் - வீடு 


சொற்பொருள் அகராதி 


1153 


மாண் - மாட்சிமை 

நன்மை 
மாண்டல் - மாட்சிமை 
மாண்பு- அழகு 
மாணிக்கம் - பதுமராகம் 

மாமணி 
மாத்திரை - கணம் 

அளவு 
மாதங்கம் - யானை 
மாதர்- விருப்பம் 

கோதை 
வஞ்சி 
காரிகை 
அணங்கு 
இடைச்சொல் 
காதல் 

மகளிர் 
மாதர்மங்கல அணி 


பொது 


நாண் 


மாதர்மயிர் - அளகம் 


1435 மாது - பெண்பெயர் 

277 
1463 அசைச் சொல் 

1813 
1435 மாதுலன் - மாமன் 

312 
1398 மாதுளம் - மாதுளை 

680 
மாதுளை - கழுமுள் 
1031 மாதுளம் 

680 
131 மாத்தர் -ஆணின் பெயர் 276 
1414 மக்களாண் பொதுப்பெயர் 
414 

339 
1425 மாந்தல் -உண்ணலின் 
1921 பண்பிற்றொழில் 1570 
1922 மாமணி - மாணிக்கம் 

1031 
1941 மாமன் - மாதுலன் 

312 
2007 மாமாத்திரர் - மருத்துவர் 196 
மாமை - நிறத்தின் 

1393 
2031 கட்டழகு 

1397 
மாய்தல் - சாதல் 

1674 
2287 மாயம் -வஞ்சனை 

1491 
1958 பொய் 

1775 
2044 மாயவள்- இடாகினி 

24 
மாயாபுரி - பித்தளை 

1041 
மாயோள்- பெண் பெயர் 277 
மாயோன் - திருமால் 

3 
விண்டு 

1932 
மாயோன் நாள் - 
திருவோணம் 

101 
மாயோனுடல் 

அல்லியம் 
1201 

குடமாடல் 
22 

மரக்கால் 
160 ស់ 

1755 
3 மார்க்கண்டேயம் 
884 

பதினெண்புராணத்துள் 
1604 ஒன்று 

2453 
மார்க்கம்- தெரு 

948 
426 வழி 

1007 
414 மார்கழி - மகசிரம் 

84 
847 மார்ச்சாலம் - பூஞை 

454 
856 மார்த்தாண்டன் . 


மாதர் முலையணிவடம் 

-ஆரம் 


கண்டிகை 


காசு 


காழ் 
கோவை 
தாமம் 
பதக்கம் 


மாலை 


மாதரி - பத்திரகாளி 
மாதவர் - அருந்தவர் 
மாதவன் - திருமால் 
மாதவி - குருக்கத்தி 
மாதி - சாரிகை வருதல் 
மாதிகம் - குதிரைசெல் 

வழி 
மாதிரம் - யானை 

திசை 
மலை 


தி -80 


1154 


திவாகரம் 


841 


அருக்கன் 
மார்பு - அகலம் 

ஆகம் 
உரம் 
மருமம் 

ஆகம் 
மாரன் - காமன் 
மாராயம் - உவகை 
மாரி - காடுகாள் 

மழை 

பேதவகைக்கள் 
மாரிக்காலம் - கார் 
மாரிநாள் - உத்திரம் 
மாரீசம் - பதினெட்டு உப 

புராணத்துள் ஒன்று 
மாருதகணம் 
மாருதம் - காற்றின் 

பெயர் 
மால் - இந்திரன் 

மேகம் 
பெருமை 
கருமை 
உன்மத்தம் 
கண்ணேணி 
கரு நிறம் 
காற்று 
புதன் 
பெருமை 
மயக்கம் 
மாலின் பெயர் 
மேகம் 

வேட்கை 
மால்பு - கண்ணேணி 
மால்மகன் - பிரமன் 
மாலதி-மௌவல் 
மாலவன் -புதன் 
மாலி - பேதவகைக்கள் 
மாளின் பெயர் - மால் 
மாலுக்கிளையாள் . 

பகவதி 
மாலூரம் - வில்லுவம் 
மாலை - இரவு 


57 அணியல் 

அலங்கல் 
இலம்பகம் 

ஒலியல் 
859 கண்ணி 
2088 கத்திகை 
8 

கோதை 
1465 சிகழிகை 

17 சுருக்கல் 
145 சூட்டு 
1123 

தாமம் 
1985 தார் 
91 தெரியல் 

தொங்கல் 
2454 தொடலை 
2123 தொடையல் 

படலை 
38 பிணையல் 
5 

மஞ்சரி 
146 

வாசிகை 
1363 தொடையல் 

843 
1391 

முலையணிவடம் 1201 
1471 பலகுணம் 

1549 
ஒழுக்கம் 

1743 
தாமம் 

1918 
கோதை 

1921 
தார் 

1930 

1936 
காழ் 

1998 
அந்தி 

இயல்பு 
1924 

இரவு 
1274 

பொன் , மணி , பூ , சொல் 
4 

இவற்றாலாய தொடை 
800 

2035 
60 

2044 
1123 

மாலை , பெற்றிமுதலிய 
1924 

குணம் முழுதும் 
ஊழ் 

1550 
23 மாலைமாற்று -சித்திர 
673 கவி 

2336 
116 மாலையும் சாந்தும்மடியும் 


ஆரம் 


சொற்பொருள் அகராதி 


1155 


நாணம் 


நாண் 


பெய்துவைப்பது 

கொள்கலம் 
மாவட்டணம்- கட்டியம் 

தட்டு 

பலகை 
மாவலி - வைரோசனன் 
மாவிரதியர் - சைவ 

தவப்பாலோர் 
மாவின்குருளை-அளகம் 
மாவின் மருப்பு - கோடு 
மா ( வு ) -குதிரை 
மாவேலி - தொழு 
மாழ்கல் - உன்மத்தம் 

சோம்பு 
மாழ்கு - மகசிரம் 
மாழாத்தல் - உன்மத்தம் 
மாழை - புளிமா 

பொன் 
திரள்வடிவு 
ஆயம் 
ஓலை 
கட்டிப்பொன் 

மடமை 
மாளல் - சாதல் 
மாற்றம் - எழுத்தி 

னோசைச்சொல் 
மாற்றலர் -பகைஞர் 
மாற்று -தேற்றமொழி 
மாறன் -பாண்டியன் 
மாறாதல் - நேர் 
மாறு -உன்மத்தம் 
மாறுகம் - கூறை 
மான் - மகரராசி 

அருணம் 
உழை 
நவ்வி 
பிணை 
மறி 
கலை 
மறி 


விலங்கின் பொதுப் 
1288 பெயர் 

510 
அருணம் 

1182 
உழை 

2252 
1178 மான் தலை - மகசிரம் 

84 
31 மான்மதம் - கத்தூரி 458 , 1057 

மான்றல் -உன்மத்தம் 1471 
161 மானம் - வலி 

1402 
1958 குற்றப்பாடு 
1951 பெருந்தன்மை 

1408 
419 

1453 
985 குற்றம் 

1488 
1471 

2267 
1481 மானமா.கவரிமா 

442 
81 மானவர் - தறுகண்ணாளர் 272 
1471 

மானிடமேந்தி - சிவன் 
646 

மானிடர் பொதுப்பெயர் 
1025 • நரர் 
1348 

மக்கள் 
மண்ணவர் 
மனிதா 
மாக்கள் 

338 
2000 

மானினி - பெண்பெயர் 277 
1674 மானுதல் - ஐயம் 

1416 
ஒப்பு 
மயக்கம் 

2169 
1772 
273 மானேறு - உத்திரம் 

91 
1792 
182 

449 
2281 கலை 

2001 
1471 வையம் 

2255 
1321 

மிக்கசெயல் -ஊராண்மை 1616 
77 மிக்கவர் - பார்ப்பார் 

167 
மிக்கோர் - அறிவுடையோர் 170 
மிகச்சிவத்தல் - சேத்தல் 
சேப்பு 

1396 
மிகவல்லோர்- குசலர் 
448 

நிபுணர் 
480 விபுதர் 

172 
502 மிகுத்தல் - பூரித்தல் 

1888 
504 மிகுதல் - தவ 

2154 
505 கழிதல் 

2160 


இரலை 


கலை 


கன்று 


குழவி 


1156 


திவாகரம் 


389 
1996 
1314 


1315 


1381 
1591 
2113 
718 

96 
1095 
1283 


இறத்தல் 

2160 மிடறு- கழுத்து 
ஞெள்ளல் 

2165 

களம் 
மிகுதி - அதிகம் 

மிடா - பானை 
அமலை 

அகளம் 
ஆற்றல் 

தசும்பு 
ஆன்றல் 

தடா 
இறப்பு 

மிடைதல் - ததைதல் 
உருப்பு 

துதைதல் 

நெருங்குதல் 
கடுமை 

தெவிட்டல் 
கதழ்வு 

மிடை தூறு - இறும்பு 
கயவு 

மித்திர நாள் - அனுடம் 
கழிவு 

மிதவை - சோறு 
சிறப்பு 

தெப்பம் 
தவ 

மிதுனராசி ( மிதுனம் ) . 
நனி 

ஆடவள் 
பரம் 

இரட்டை 
பிறங்கல் 

சவைமகள் 
புதுமை 

தண்டு 
பெருமை 

பாடவை 
பொக்கம் 

யாழ் 
பொம்மல் 

யாழின் பல்பெயர் 
பொற்பு 

மியா - முன்னிலையசைச் 
மதர்வு 

சொல் 
விதப்பு 

1368 மிருகாபதி -சிங்கம் 
ஒண்மை 

1482 மிருதசஞ்சீவினி-உயிர் 
மதவு 

2105 

தரும் மருந்து 
அமறல் 

2205 மிருதம் - பாம்பு 
நேர் 

2208 மிலேச்சர்- அநாரியர் 
கடி 

2:82 மிலைதல் - ஒப்பனை 
மிகுபுகழ்- கீர்த்தி 

சூடுதல் 
சீர்த்தி 

1790 மிழற்றல்- சொல் 
மிகுபோகம் விழையுந t 

நிரம்பாமென்சொல் 
-விடர் 

248 மிளகு - கறி 
மிகைமொழி - ஓர் 

மரீசி 
அலங்காரம் 

2458 மிளை - காவற்காடு 
மிச்சில் - ஒழிபொருள் 1131 மிறை- அச்சம் 
மிசை - சோறு 

1095 மிறைசெய்தல் - அடுதல் 
மிசைதல் -உண்டல் 1097 மிறைசெயல்- அலைப்பு 

அடிசிலூண்தொழில் 1569 மின்னல் - தடித்து 
மிசையிடன் - வலம் 

2204 

தடிந்து 
மிடல் - வலி 

1402 மீ - ஆகாயப் பெயர் 


70 


1812 
411 


732 
534 
194 
1567 
1568 
1773 
1794 


759 
716 
1484 
2257 
1672 


154 
37 


சொற்பொருள் அகராதி 


1157 


வதனம் 


உயர்ச்சி 1014 

1961 
மீக்கூற்று - புகழ் 

1788 முகம் - ஆனனம் 
மீக்கோள் - மேற்பார்வை } 327 

வத்திரம் 
மீகாமன் - நீகான் 221 

372 
மீதூர்தல் - நெருங்கல் 

1671 கழி 

887 
மீளி - வல்லாளன் 

245 முகமன் - உபசாரச் 
பாலைநிலத்தலைவர் 295 

சொல் 

1804 
வலி 1402 முகில் - மேகம் 

146 
மீளுதல் - மறிதரல் 1595 முகிலூர்தி - இந்திரன் 

5 
மீன் -சித்திரை 93 முகிழ் - மொட்டு 

835 
சுவையில் உயிர் முகுந்தன் - திருமால் 

3 
இழக்கும் 2473 முகை - மொட்டு 

835 
மீன் எறிசிறுபறவை . 

ச்முசி - மயிர்முடி 

395 
சிரல் 

566 முச்சுடர் - ஆதித்தன் , 
மீன் பொதுப்பெயர் 

சந்திரன் 
மச்சம் 

அங்கி 

2305 
மயிலை 

முச்செய்கை படைத்தல் . 
மீனம் 

601 

காத்தல் 
மீனம் - மீன் பொதுப் 

அழித்தல் 

2299 
பெயர் 601 முசா - மோர் 

1118 
மீனராசி ( மீனம் ) 

முசலம்- இருப்புலக்கை 1162 
மீனின்பல்பெயர் 79 முசலிகை -உடும்பு 

465 
மீனவன் -பாண்டியன் 182 முசிப்பு - மெலிவு 

1486 
மீனின் பல்பெயர் . 
மீனராசி 

79 கடுவன் 

462 
மீனேறு - மகரம் 2268 

480 
முக்கட்பகவன் - சிவன் 

2 முசு ( பெண் ) - மந்தி 

494 
முக்கண்ணி - பத்திரகாளி 

22 முசு - குழவி 

507 
முக்குடையோன் - அருகன் 1 

2001 
முக்குணம் - சாத்துவிகம் 

ஓரி 

2151 
இராசதம் 

முசுண்டர் -கீழ்மக்கள் 238 
தாமதம் 2308 முசுண்டி - முற்கராயுதம் 

1163 
முக்குற்றம் - காமம் 

முஞ்சல் - சாதல் 

1674 
வெகுளி 

முட்டை - அண்டம் 
மயக்கம் 2303 சினை 

592 
முக்குற்றம் கடிந்தோன் . 

முட்பன்றி - எய் 
புத்தன் 

12 சல்லியம் 
முகடி - சேட்டை 

20 முண்மா 

447 
முகடு - விடங்கம் 

957 முடக்கிய இருகை பழுப்புடை 

2091 ஒற்றி ஆடல் 
முகபடாம் - சூழி 

1326 துணங்கை 

1762 


முசு - ஓரி 


கலை 


கலை 


61 


கலை 


1158 


திவாகரம் 


மூடங்கல் - தாழை 

மடங்கல் 
முடங்கு - நோய் 
முடலை - பெருமை 

வலி 
திரட்சி 

முருடு 
முடவன் -சனி 

பங்கு 
முடி- தலை 

சிரம் 
சென்னி 
சேகரம் 
மயிர்முடி 


தரளம் 


மணிமுடி 


ஆரம் 


திருப்பொறிவகை 
முடிவிடம் ( முடிவிடன் ) 

ஒல்லல் 

சிவணல் 
முடிவு - ஈறு 

சாதல் 

முற்று 
முடிவெழுத்து - நால்வகை 

எழுத்தினுள் ஒன்று 
முடுக்கர் -மலைமுழை 
முடுகல் - வலி 

விரைவு 
முடுகியல் - வண்ணம் 

அராகம் 
முடுவல் - நாய் 

பெண்ணாய் 
முடை - ஊழ்த்தல் 

தசை 
புலவு 

பூதி 
முண்டகம் - நெற்றி 

முள்ளுடைமூலம் 
நீர்முள்ளி 
தாமரை 

பேதவகைக்கள் 
முண்மா - முட்பன்றி 
முத்தம் -உதடு 


705 முத்தம்கூறல் -பத்தாம் 
1673 திங்கள் ஆண்பாற் 
1470 பிள்ளைப்பாட்டுவகை 
1363 

2468 
1402 பெண்பாற்பிள்ளைப் 
பாட்டுவகை 

2469 
2090 முத்தலைக்கழு - சூலம் 1140 
63 முத்தன் - புத்தன் 

12 
282 முத்தி - கேவலம் 

2083 
387 முத்தீ - காருக பத்தியம் 

தென் திசை அங்கி . 
ஆகவனீயம் 

2306 
388 முத்து -ஆரம் 
395 
1214 நித்திலம் 

1032 
2472 

1936 
முதல் - ஆதி 

தொடக்கம் 
1584 மோனை 

1520 
1530 மூலம் 

2174 
1674 முதல்வன் - அருகன் 

1 
2120 அரசர் பெயர் 

178 
முதல்வேதம் - இருக்கு . 
1856 பவுடிகம் 

1830 
865 முதலை- இடங்கர் 
1402 கராம் 
1537 கிஞ்சுமாரம் 
1850 வன் மீன் 

536 
2274 முதற்சீர் இலக்கணம் 
463 அசைமூன்றுகொண்டது . 
464 

2419 
முதற்பக்கம்- நந்தை 

124 
முதற்பா - வெண்பா 

1847 
முதற் பொருள் துணைக் 
532 

காரணம் - கரணம் 2046 
384 முதிர்ச்சி - தெட்பம் 

1419 
720 முதிர்ப்பு - கலக்கம் 

1625 
822 முதிரை- அவரைதுவரை 
825 

முதற்பொதுப்பெயர் 780 
1123 முதுக்குறைவு - ஒட்பம் 

1420 
447 பேரறிவின்முதிர்ச்சி 1450 
378 முதுகாஞ்சி-நல்லவர் 


சொற்பொருள் அகராதி 


1159 


கா 


பூணூல் 


உலகம் எய்தும்வகை 

ஐயம் 
புலவர் ஒழுக்கம் 

ஓதுவார்க்கு உணவு 
கொளுத்தும் முறையது 

கண்ணாடி 

1858 கண் மருந்து 
முதுகாடு - முதை 

714 
சுடுகாடு 

982 சிறைச்சோறு 
முதுகு - புறம் 

தடாகம் 
வெந் 

தண்ணீர்பந்தர் 
வெரிந் 

367 தலைக்கெண்ணெய் 
முதுச்சொல் - மொழிமை 1802 

நடைத்தின்பண்டம் 
முது நிலம் - கரம்பை 

நாவிதர் 
களரி 

நாளோலை 
பெரும்பாழ் 

1006 

நோய்மருந்து 
முதுபாலை - சுரத்திடைக் 

பசுவுக்குவாயுறை 
கணவனை இழந்து 

பிறரறங்காத்தல் 
தனிமகள் புலம்புவது 

1862 
முதுமகன் - சனி 

63 பெண்போகம் 
முதுமை - பழமை 

1500 

மகச்சோறு 
முதுமொழி - மூதுரை 

1838 

மகப்பால் 
முதுமொழிக்காஞ்சி 

மகப்பெறுவித்தல் 
கழிந்தோர் ஏனை 

மகவளர்த்தல் 
ஒழிந்தோர்க்குக் காட்டிய 

மடம் 
முறையது 

1859 வண்ணார் 
முதுவர் - மந்திரி 

186 

வதுவை 
மூதறிந்தோர் 

244 விலைஉயிர்கொடுத்து 
முதுவரம்பு - மரிசி 

1001 

கொலை உயிர் 
முதுவோர் - புலவர் 

171 மீட்டல் 

2459 
முதை - முதுகாடு 

714 முப்பத்துமுத்தேவர் 
முதைப்புனம் - பழங் 

அ.தித்தர் பன்னிருவர் 
கொல்லை 

996 

அசுவினிகள் இருவர் 
முந்தூழ் - மூங்கில் 

703 

ஈசர்பதினொருவர் 
முந்தை - பழமை 

1500 எண்மர்வசுக்கள் 2460 
முந்நீர் - கடல் 

878 முப்புரிநூலோர் 
முப்பத்திரண்டு அறம் - 

பார்ப்பார் 

167 
அட்டூண் 

முப்பொறி - மணம் 
அழிந்தோரை நிறுத்தல் 

வாக்கு 
அறவைப்பிணம்சுடுதல் 

காயம் 

2302 
அறுசமயத்தோர்க்கு 

மூம்மணிக்கோவை 
உணவு 

வித்தாரகவி 

2337 
ஆதுலர்சாலை 

மும்மதம் ( யானை ) 
ஆவுரிஞ்சுதறி 

கன்னமதம் 
ஏறுவிடுத்தல் 

கைம்மதம் 


1160 


திவாகரம் 


520 


2318 

84 


2297 


கோசமதம் 
மும்மதில் - பொன் 

வெள்ளி 

இரும்பு 
மும்மீன் - மகசிரம் 
மும்மை - இம்மை 

உம்மை 

மறுமை 
முயங்கல்- தழீ இக் 

கோடல் 
முயல் - சசம் 

குருளை 
பறழ் 

பிள்ளை 
முயற்சி - ஆள்வினை 

இயற்றல் 
உஞற்று 
உழப்பு 
ஊக்கம் 
தாளாண்மை 

ஊக்கம் 
முரசு -உத்திரட்டாதி 

வாச்சியப்பொது 


1721 
457 
500 
500 
501 


காங்கேயன் 
கார்த்திகேயன் 
குகன் 
குமரன் 
குறிஞ்சிமன் 
சரவணத்துதித்தோன் 
சுவாமி 
சூர்ப்பகை 
செட்டி 
செவ்வேள் 
சேந்தேன் 
சேய் 
சேவலங்கொடியோன் 
தேவர்சேனாதிபதி 
மயிலாளி 
மேலவர்க்கிறைவன் 
வரைபகவெறிந்தோன் 
வள்ளிமணாளன் 
விசாகன் 
வேலுடைக்கடவுள் 
வேள் 

7 
வெறியாட்டாளன் 229 
இளமையோன் 

250 
சேய் 

1953 
வேலன் 

2068 
முருகியம் - குறிஞ்சி நிலப் 
பறை 

1228 
முருகு - எலுமிச்சு 

682 
கள் 

1122 
இளமை 

1510 
மணம் 

1540 
விழா 

1566 


1615 
2280 

105 
1243 
2004 
1402 
1490 
1686 


பணை 


முரண்-வலி 


பகை 


பூசல் 


பகை 


215 ? 


875 
1897 
1848 

3 


அகில் 


வலி 
மூரம்பு - பரலடுத்து உயர் 

நிலம் 
முரல்வு- உள்ளோசை 
முரற்கை - கலிப்பா 
முராரி-திருமால் 
முருக்கு - கவிர் 

கிஞ்சுகம் 
வயிரமல்லாதமரம் 
மூருக்குதல் -கொல்லுதல் 
முருகன் - அரன்மகன் 

அறுமீன்காதலன் 
அறுமுகன் 
கடம்பன் 
கந்தன் 


670 
726 
1651 


இளமை 
எழுச்சி 
குமரவேன் 
நறை 
நாற்றம் 
விழவ 

வெறியாட்டாளன் 
முருங்கல் - அழிதல் 
முருடு - வாச்சியப்பொது 


1267 
1678 
1248 


சொற்பொருள் அகராதி 


1161 


பருங்குறடு 

1279 தொறுவர் 

2090 பாலர் 
முடலை 
முருந்து-மயிலிறகுமுள் 

551 

பொதுவர் 
குருத்து 

739 முல்லையாளர் 
முல்லை - கற்பு 

வண்டர் 

297 
தளவம் 

முல்லை நிலமகளிர் 
மௌவல் 

798 

ஆல்ச்சியர் 
சமப்பால் 

927 

இடைச்சியர் 
கற்பு 

குடத்தியர் 
காடுசார் நிலன் 

தொறுத்தியர் 
கானமல்லிகை 

பொதுவியர் 

298 
வென்றி 

1984 முல்லையாழ் - நாற் 
முல்லை நிலத்தலைவன் 

பெரும்பண்ணினுள் ஒன்று 
( முல்லைத்தலைமகன் ) 

1874 
அண்ணல் 

முல்லையாளர் 
கானகநாடன் 

முல்லை நிலமக்கள் 297 
குறும்பொறை நாடன் 

முல்லையின் விளை நிலம் 
தோன்றல் 

299 ( முல்லை நிலம் ) 
முல்லைத்தலைவி - இல் 

புறம்பணை 
இல்லாள் 

புறவம் 

923 
கிழத்தி 

முலை- அம்மம் 
மனைவி 

308 

குயம் 
முல்லை நிலத்தூர் ( முல்லைப்பதி ) குருக்கண் 

கொங்கை 
பாடி 

932 

சொர்க்கம் 
முல்லை நிலப்பறை ( ஏறங் 
கோட்பறை) 

நகிலம் 
பம்பை 1230 பயோதரம் 

360 
முல்லை நிலம் ( முல்லை ) 

முலைக்கச்சு - பட்டிகை 
காடுசார் நிலம் 

919 வம்பு 
முல்லை நிலமக்கள் 

வார் 
( முல்லை நிலத்தவர் ) 

விணிகை 

1328 
அண்டர் மூழந்தாள் -சானு 

349 
முழவம் - குளிர் 

1238 
குடமுழவு 

1239 
ஆன்வல்லோர் 

பேரிகை 

1240 
இடையர் 

முழவு - வாச்சியப்பொது 1243 
முழுது - அகிலம் 

1367 
கோபாலர் 

முழுதொருங்கு உணர்ந்தோன் 
கோவலர் 

அருகன் 

1 
கோவிந்தர் முழுமகன் - அறிவிலோன் 

239 


தனம் 


அமுதர் 


ஆயர் 


குடவர் 


தி -81 


1162 


திவாகரம் 


1549 
1817 


1509 

322 
1012 
1023 


322 
136 
316 
814 
1363 
1402 

964 
2282 


1915 


முழுவது - முற்று 

2120 முறை- பலகுணம் 
முழுவெலும்பு - கங்காளம் 405 

இடைச்சொல் 
முள் - கடு 

முறைமை - பரராம்பரியம் 
கண்டகம் 

721 

மரபு 
கண்டகம் 

1972 முன் - முன்தோன்றல் 
முள் மரம் - முளரி 

2073 பக்கம் 
மூள்ளுடைமூலம் - முண்டகம் 

இடப்பகுதி 

7 20 முன்தோன்றல் - முன் 
முளரி - காடு 

713 

முன்னை 
தாமரை 

825 முன்பனி - பருவம் 
கடைக்கொள்ளி 

1083 முன் பிறந்தாள் . தன்னை 
நுண்மை 

1375 மூன்பிறந்தான் - தமையன் 
ஏரி 

முன்பு - பெருமை 
காடு 

வலி 
தாமரை 

முன்றில் - முற்றம் 
நுட்பம் 

முன்றேற்று - கடி 
முள் மரம் 

2073 

முன்னிடமேலிடப்பெயர் 
முளிதல் - காய்தல் 

1898 

( முன்னும் மேலும் ) - 
முளை.மூங்கில் 

703 

ஞாங்கர் 
முளைத்தல் - உருத்தல் 

முன்னிலையசைச்சொல் 
தோற்றல் 

இக 
நாறுதல் 

இகும் 
பொடித்தல் 

1730 சின் 
எழுத்திலாவோசை 1898 மதி 
முற்கராயுதம் ( முற்கரம் 

மியா 
காத்திரி 

மோ 
கூர்த்திகை 

முன்னை - முன்தோன்றல் 
முசுண்டி 

1163 முன்னை நாள் - நெருநல் 
முற்காவலன் - வயிச்சிரவணன் 11 நென்னல் 
முற்குளம் - பூராடம் 

99 முன்னோர் - மந்திரி 
முற்கொழுங்கோல் - பூரட்டாதி 104 முனி - வில் 
முற்றம் - அங்கணம் 

முனிவர்- அருந்தவர் 
முன்றில் 

964 

பார்ப்பார் 
முற்றில் - விசாகநாள் 

95 

முனிவு - சினம் 
முற்று - முடிவு 

கோபம் 
முழுவது 

முனை - நுதி 
வளைத்தல் 

2120 

நுனி 
முற்றுதல் - வளைத்தல் 1680 
முறம் - விசாகநாள் 

நுனை 

95 
முறி - தளிர் 

737 
முறுகல் - திருகல் 

1590 இறைமை 
முறுவல் - எயிறு 

875 
376 முனைந்தோர் - பகைஞர் 


1:12 
* 22 


119 
187 
1143 
160 

167 
1437 
1581 


1172 
1490 


பகை 


பகை 


சிரிப்பு 


2218 
273 


சொற்பொருள் அகராதி 


11.63 


நாசி 


ஆசான் 


கண் 


முனைமேல் - சென்றோர் 

வேய் 

2065 
உறைபதி - பாசறை 941 மூங்கை -ஊமை 

234 
முனையிடம்- பாலை நிலத் மூசல் - மொய்த்தல் 

1712 
தூரார் 

934 மூஞ்சுறு - சுண்டன் 
முனைந்தவர்- அருந்தவர் 160 சுந்தரி 
முனைவன் - அருகன் 1 சூரன் 

469 
முனைவு - கோபம் 

1581 மூட்டல் - பொருத்தல் 
மூக்கு - துண்டம் 

மாட்டல் 

1745 
381 மூடர் - கீழ் மக்கள் 

238 
நாற்றம் : புலனறி 

மூடன்.அறிவிலோன் 239 
கருவி 409 மூடிகம் - பெருச்சாளி 

472 
பறவைவாயலகு 598 மூடுதல் - கவிழ்தல் 
மூகர் - கீழ் மக்கள் 238 மூய்தல் 

1711 
மூகை - ஊமை 234 மூடை - பொதி 

1291 
மூங்கா - குட்டி 506 மூத்தோர் புலவர் 

171 
பறழ் 

506 மந்திரி 

186 
மூங்கில் - புனர்பூசம் 

86 மூத்தோன்- அடிகள் 
அம்பு 

அத்தன் 
அமை 

அய்யன் 
ஓங்கல் 

இறைவன் 
கழை 

ஈசன் 
காம்பு 

உரவோன் 
கிளை 

குரவன் 
கீசகம் 

கோமான் 
சந்தி 

சாமி 
தட்டை 

தலைவன் 
திகிரி 

நாதன் 
திரிகண் 

பதி 
தூம்பு 

பெருமான் 

173 
மூதணங்கு - காடுகாள் 

17 
பாண்டில் 

மூதறிந்தோர் - முதுவர் 244 
முந்தூழ் 

மூதாதை - தாதைதாதை 311 
முளை 

மூதாய் - இந்திரகோபம் 580 
வரை 

மூதிரை- திருவாதிரை 85 
விண்டு 

மூதுரை - பழமொழி 
வெதிர் 

முதுமொழி 

1836 
வேணு மூதேவி - சேட்டை 

20 
வேய் 

மூதேவிவர்தி - கழுதை 2488 
வேரல் 

மூதேவி ஊர்திகொடி 
வேழம் 

703 மூதேவி ஊர்தி : -கழுதை 
புறவயிரமரம் 

725 மூதேவியின் கொடி : 


பணை 


1164 


திவாகரம் 


காக்கை 
மூதேவியின் கொடி - 

காக்கை 
மூய்தல் - மூடுதல் 
மூர்க்கர் - கீழ்மக்கள் 
மூர்த்தி - அருகன் 

சிவன் 

புத்தன் 
மூரல் - எயிறு 


சிரிப்பு 
சோறு 
எயிறு 
சோறு 


நகை 
மூரி - இடபராசி 

பசுவின் ஆண்பால் 
பெருமை 
வலி 
பழமை 
ஆனேறு 
உரன் 

பெருமை 
மூலம் - அசுரநாள் . 

அன்றில் 


2488 மூவறிவு- உயிர் உற்றறி 

புலன் , நா , மூக்கு அறிவு 
2488 உடையது 
1711 எறும்பு , சிதல் 

2468 
238 மூவிடன் - முன்னிலை 
1 

தன்மை 
படர்க்கை 

2298 
2 

மூவிலைவேல் - சூலம் 1140 
12 

1746 
375 மூழ்தல் - குளித்தல் 
376 மூழ்கல் - மொய்த்தல் 1712 
1095 மூழல் - கொடிக்கழல் 

766 
மூன்றாம் பக்கம் - சயை 

126 
மூன்றாம் வேதம்- சாமவேதம் 

1832 
கீதநடையது 
2210 

மூன்று காலம் . 
69 
429 

இறந்த காலம் 
1368 

எதிர்காலம் 
1402 நிகழ்காலம் 

2300 
1500 

மூன்று சீவ அனல் 

உதர அனல் 

விந்து அனல் 
2152 

2307 
சீவ அனல் 
மூன்று நிலம்- பூமி 

ஆகாயம் 
சுவர்க்கம் 

2801 
மெட்டு - மேடு 

876 
மெத்தை - அணை 

தவிசு 
தளிமம் 

1340 
98 
தளிமம் 

2201 
709 
மெய் -உடல் 

842 
791 

ஊறு : புலனறிகருவி 409 
ஆணை 

சரதம் 
2174 

திடம் 
பரம் 
வாய் 
வாய்மை 

1774 
2312 ஒற்றெழுத்து 

1857 
வடிவு 

2215 
உடம்பு 

சொற்பொருள் 
2304 மெய்யெழுத்து 

2232 


ஆனி 


குருகு 
கொக்கு 
தேட்கடை 
வில் 
மரப்பொதுப் பெயர் 
கிழங்கு 
ஓர் நாள் 


முதல் 


வேர் 
மூவகைத் தானம் 

முதற்படுதானம் 
இடைப்படுதானம் 

கடைப்படுதானம் 
மூவகை மொழி 

பட்டாங்குபேசல் 
பழித்தல் 
புகழ்தல் 


1165 


சொற்பொருள் அகராதி 


1014 


அரணம் 


கசை 


மை 


மெய்ப்பாடு - ஆணை 

2190 உயர்ச்சி 
மெய்ப்பை - சட்டை 1335 மேகம் - எழிலி 
மெய்புகுகருவி 

கந்தரம் 

கனம் 
ஆசு 

கார் 

குயின் 
கண்டம் 

கொண்டல் 
கவசம் 

கொண்மூ 
சாலிகை 

சீதம் 
சுரிகை 

செல் 
தம்பம் 

மங்குல் 
பரணம் 

மஞ்சு 
பரம் 

மழை 
பாரம் 

மால் 
மெய்யுறை 

1175 

முகில் 
கண்டம் 

1971 
2179 

வான் 
மெய்ம்மை - கருத்து 1422 விசும்பு 
வாய் 

2264 

விண் 
சாத் துவிககுணம் 2309 

விண்டு 
மெய்யர்- அருந்தவர் 160 

மஞ்சு 
பார்ப்பார் 

167 மால் 
மெய்யுவமம் - நால்வகை 

கொண்டல் 
உவமையில் ஒன்று 1555 

கார் 
மெய்யுறை - மெய்புருகருவி 1175 

கந்தரம் 
மெய்யெழுத்து - மெய் 2232 

கருவி 
மெய்யேபோலப் பொய்யைப் 

கனம் 
புணர்த்தல் -சித்திரம் 2231 மேகராகக்குறிஞ்சி 
மெல்லன் - நெய்தல் 

குறிஞ்சி வகை 
நிலத்தலைவன் 303 மேகராமம் - மயில் 
மெலிவின் பால - 

மேகலை - காஞ்சி 
பழங்கண் 
புன்கண் 

1488 மேடம் - யாடு 
மெலிவு -சிக்கம் 

மேடராசி - ஆட்டின் 
ஞொள்கல் 

பெயர் அனைத்தும் : 
தேம்புதல் 

உதள் 
முசிப்பு 

1486 

கொறி 
மென்கொடி- கொடிப் 
பிறப்பு 

794 மறி 
மென்பால் - மருதம் 

926 

மை 
மென்மை - கய 

2159 

வருடை 
மேக்கு - மேற்கு 

850 மேடு - குப்பை 


146 
1915 
1924 
1931 
1985 
2013 
2123 
2185 


1890 

549 
1196 
2125 
435 


தகர் 


88 


! 166 


திவாகரம் 


274 
275 
1425 
435 
438 


1383 


துன்னுநர் 
தொடர்ந்தோர் 
நள்ளுநர் 

உறவு 
மேவு - விருப்பம் 
மேழகம் - யாடு 

துருவாட்டேறு 
மேற்கட்டி - கம்பலம் 

விதானம் 
876 மேற்கு - குடக்கு 
1024 

பச்சிமம் 
431 

பிரத்தியக்கு 
852 

மேக்கு 
60 

வாருணியம் 
1123 

வருணதிசை 
171 

மேற்கோள் -சனி 
1379 

பூட்கை 
1788 

மேற்செம்பாலை 
857 

பாலையாழ்த்திறம் 
1023 

மேற்செலவு - வஞ்சி 
1376 

மேற்போர்வை 
1523 

மீக்கோள் 
41 

மேன்மை - மயவு 
170 

சாயல் 

சால்பு 
7 

மேம்பாடு 
1981 

ஞெள்ளல் 


850 
2404 

63 
1499 


குவால் 
குவை 
சுவல் 
திட்டை 
திடர் 
திடறு 
படர் 
மெட்டு 
வல் 
வன்பால் 

உயர்ச்சி 
மேதி - எருமைப்பொது . 
மேதினி- பூமி 
மேதை - புதன் 

பேதவகைக்கள் 
மேதையர் - புலவர் 
மேம்பாடு - மேன்மை 

புகழ் 
மேரு - பொன்மலை 
கேல்- இடப்பகுதி 

அகலம் 

தலைமை 
மேல்காற்று - கோடை 
மேலவர் - அறிவுடையோர் 
மேலவர்க்கிறைவன் 

முருகன் 
மேலிடம் - உம்பர் 
மேலேழுலகவகை - 

பூலோகம் 
புவலோகம் 
சுவலோகம் 
மகலோகம் 
சனலோகம் 
தவலோகம் 

சத்தியலோகம் 
மேவல் -உண்டல் 

அமர்தல் 

வீழ்தல் 
மேவலர் - பகைஞர் 
மேவினர் - ஒட்டுநர் 

ஒல்லுநர் 
ஒன்று நர் 


1878 
1922 


1327 


1379 
2095 
2165 
1393 
2215 

68 
146 
435 


436 


1398 


2892 
1097 


மேனி- நிறத்தின்பொது 

வடிவு 
மை - மேடராசி 

மேகம் 
யாடு 
துருவாடு 
அழகு 
கருமை 
குற்றம் 
கொண்டல் 

யாடு 
மைந்தர் - ஆணின் பெயர் 

மகன் 
மைந்தர் மயிர் - கதுப்பு 


1735 
273 


2015 
276 
319 


1167 


சொற்பொருள் அகராதி 


1 63 
1369 
435 
439 
1105 
314 


கேசம் 

சுரியல் 
மைந்து - வலி 

உன்மத்தம் 
மைம்மை - மலடி 

மலட்பெருமை 
மையல் - உன்மத்தம் 
மையல்நோய் - அணங்கு 
மொக்குள் - குமிழி 
மொக்குள் வடிவு 

கொப்புளம் 
மொஞ்சல் - மொய்த்தல் 
மொட்டம்பு - உதண் 
மொட்டு - அரும்பு 

கலிகை 
கன்னிகை 
கோரகம் 
சினை 
நகை 
நனை 
போகில் 
முகிழ் 

முகை 
மொந்தை- ஒருகட் 

பறை 
மொய் - தொகுதி 


பெருமை 
391 உயர்ச்சி 
1402 மோத்தை - யாடு 
1471 வெள்ளாட்டேறு 
283 மோதகம் - இலட்டுகம் 
433 மோய்- தாய் 
1471 மோர்- தக்கிரம் 
2007 பிரை 
901 முசர் 

மோழல் - பன்றி 
1355 மோழை -கஞ்சி 
1712 மோனம் - சாத்துவிக 
1148 குணம் 

மோனை -முதல் 
மௌலி - மணிமுடி 
மௌவல் -மல்லிகை 

முல்லை 
மாலதி 


1118 

445 
1114 


2309 
1529 
1214 
796 
798 
800 


835 


2266 
2406 
195 
200 
1813 

342 
2102 


1234 
1350 
1686 


பூசல் 


1712 

366 
1402 


மொய்த்தல் - மூசல் 

மூழ்தல் 

மொஞ்சல் 
மொய்ம்பு - தோள் 

வலி 
மொழி - எழுத்தினோசைச் 

சொல் 

காதை 
மொழிதல் - கரைதல் 
மொழிமை - முதுச்சொல் 


யமன் - அரி ( வடமொழிச் 

சிதைவு ) 

சீயம் 
யவனர் - சோனகர் 

கண்ணாளர் 
யா - அசைச்சொல் 
யாக்கை - உடல் 

காயம் 
யாக்கையின் பதினெண் 

குற்றம் - பசி 
நீர் வேட்கை 
பயம் 
வெகுளி 
உவகை 
வேண்டல் 
நினைப்பு 
உறக்கம் 
நரை 
நோய்ப்படுதல் 
பிறப்பு 
இறப்பு 
மதம் 
இன்பம் 


1772 
2032 
2239 
1802 


மோ - முன்னிலையசைச் 

சொல் 
மோடி - காடுகாள் 
மோடு - உயர்ச்சி 


1812 
: 17 
1014 


1168 


திவாகரம் 


849 
116 


1874 


1877 
314 
70 
80 
85 


2128 


அதிசயம் 
வெயர்த்தல் 
கதம் 
கையறவு 
யாகம் - வேள்வி 
யாங்கு- இடத்தின் 

ஐயுற்றசொல் 
யாசகர் - இரப்போர் 
யாடு - உதள் 

கிடாய் 
கொச்சை 
கொறி 
செம்மறி 
தகர் 
துருவை 
பள்ளை 
புருவை 
மறி 
மேடம் 
மேழகம் 
மை 
மோத்தை 
வருடை 
வற்காலி 
வெள்ளை 
உம்பல் 

மை 
யாண்டு - காலம் 
யாண்டை -இடத்தின் 

ஐயுற்றசொல் 
யாணர் - கட்டழகு 

புதுமை 

வளமை 
யாத்தல் - கட்டல் 
யாது - ஐயுற்றசொல் 
யாது தானர் - அரக்கர் 
யாப்பு - கட்டல் 

பா 
யாமம் - சாமம் 

இரவு 

சாமம் 
யாமளை - பத்திரகாளி 


யாமியம் - தெற்கு 
யாமினி- இரவு 

யாமை அல்லது குறிஞ்சி 
2452 யாழ் - நாற்பெரும் 
1629 பண்ணினுள் ஒன்று 

யாமையாழ் - செவ்வழி 
1823 

யாழ்த்திறம் 
270 யாய் - தாய் 
யாழ் - மிதுனராசி 

அச்சுவதி 
திருவாதிரை 
அநுசரம 
கருவி 
கின்னரம் 
கோடவதி 
தந்திரி 
வல்லரி 
விபஞ்சிதம் 
வீணை 

கருவி 
யாவ்க்கண்ணது ஓர் 

நரம்பு - விளரி 
யாழ்க்கண்ணதோர் 

உறுப்பு - உந்தி 
435 யாழ் நரம்பின் ஓசை 
481 

எழால் 
2015 

தந்திரி 
141 யாழ் நரம்பு - குரல் 

கோல் 
1828 

தந்திரி 
1397 கோல் 

யாழ்முறுக்காணி 
1532 மாடகம் 
1682 யாழ்வலிக்கட்டு - 
1822 திவவு 

32 யாழில்ஓர் நரம்பு 
1682 குரல் 
1846 
112 கைக்கிளை 
116 யாழின் பல்பெயர் 
1917 மிதுனராசி 
22 யாளி -சிங்காாசி 


2258 


1906 


1872 


1248 
2108 


1501 


1246 


1247 


உழை 


2240 
2252 
2254 


70 
72 


சொற்பொருள் அகராதி 


1169 


413 
2487 
1906 
1122 
1280 
1283 


யானையாளி 

காளிஊர்தி 
யாறு -உந்தி 
யானம் - கள் 

மரக்கலம் 

தெப்பம் 
யானை - அத்தி 

ஆம்பல் 
இபம் 
உம்பல் 
உவா 
எறும்பி 
ஒருத்தல் 
கடிவை 
கயம் 
கரி 
கரிணி 
களபம் 


களிறு 


கறையடி 
குஞ்சரம் 
கும்பி 
கைம்மா 
கோட்டுமா 
சிந்துரம் 
தந்தி 
தும்பி 
தூங்கல் 
தோல் 
நாகம் 
நால்வாய் 
பகடு 
புகர்முகம் 
புழைக்கை 
போதகம் 
மதகயம் 
மருண்மா 
மாதங்கம் 
மாதிரம் 


வழுவை 
வாரணம் 
வேழம் 

414 

475 
ஒருத்தல் 

476 
பகடு 

479 
உம்பல் 

481 
போதகம் 

498 
கன்று 

504 
குழவி 

505 
ஏழிசையுள் உழையின் 
ஓசை 

1885 
தோல் 

1923 
வாரணம் 

1928 
வேழம் 

1962 
நாகம் 

2071 
ஊற்றின் உயிர் இழக்கும் 

247 3 
குமரன் ஊர்தி 

2478 
யானைக்கன்று 
கயமுனி 
துடியடி 
போதகம் 

417 
கயம் 

2074 
யானைக்கால் . 

அங்கிரதம் 
காத்திரம் 
தாள் 

521 
யானைச்செவி 
கன்ன தாலம் 

515 
யானை சென்ற வழி 
தண்டம் 

978 
யானை சேர்விடம் 
கூடம் 
சேவகம் 
தண்டம் 

977 
யானைத்தறி ( யானை 

அணை தறி ) -ஆளானம் 
வெளில் 

1261 


விரவு 


வயமா 


வல்விலங்கு 


தி -82 


1170 


திவாகரம் 


1726 
1775 

59 
1305 
1645 
1007 
1397 

633 
1418 

771 
1044 
1280 


2449 
212 


38 
5 


யானைப்பாகர் - 

வக்கிரம் - வளை தல் 
ஆதோரணர் 

பொய் 
வாதுவா 

268 வக்கிரன் - செவ்வாய் 
யானைபிறந்த நிலப்பெயர் 

வகிர் - வார் 
கிரிசரம் 

வகிர்தல் - அறுத்தல் 
நதிசரம் 

வகுந்து - வழி 
வனசரம் 

418 வகுப்பு - கட்டழகு 
யானைமணி.கண்டை 1223 வகுளம் - மகிழ மரம் 
யானை மதம் - கடம் 

வகை-கூறுபாடு 
தானம் 

519 வங்கம் - வழுதலை 
யானைமுகவன் - கணபதி 

6 

ஈயம் 
யானைமுதுகு -மஞ்சு 

516 

மரக்கலம் 
யானையாளி- அறுகு 

பதினெண்பாடையுள் 
புழைக்கை 

ஒன்று 
யாளி 

413 

வங்கர் - சண்டாளர் 
யானையுண்குருகு . 

வங்கூழ் - காற்றின் 
பெருங்குருகு 

571 

பெயர் 
யானையை விழுங்கும் மீன் 

வச்சிரபாணி - இந்திரன் 
திமிங்கிலம் 

602 

வச்சிரம் ( வச்சிராயுதம் ) 
யானை வால் - தாலவட்டம் 517 

குலிசம் 

சம்பம் 
யுகம் - பூமி 

352 

வயிரப்படை 

வயிரம் 
யூகம் - படை 

334 

இந்திரன்படை 
படைவகுப்பு 

337 

வச்சிரவல்லி - பிரண்டை 
459 

வசதி - வீடு 
பெண்குரங்கு 

460 

வசந்தம் - மணம் 

461 
கருங்குரங்கு 
யூகம் ( பெண் )-மந்தி 

494 

வசந்தன் - தென்றல் 
யூபம் - உடற்குறை 

வசந்திகை - தேமல் 

344 
வேள்வித்தறி 

1263 

வசனம் - சொல் 
வேள்வி 

1629 

வசி - வாள் 

ஆயுதக்கூர்மை 
யோகம் . கூட்டம் 

1747 

கூர்மை 
யோகி -சிவன் 

2 

திரட்சி 
யோகிகள் - அருந்தவர் 160 

வருட்டல் 
யோகினி - பத்திரகாளி 

22 வசு - நெருப்பு 
சண்மினி 

வசு நாள் - அவிட்டம் 
சூர்மகள் 

25 வசை - குற்றம் 
யோனி - பெண்குறி 

857 வஞ்சம்- வாள் 
பிறப்பு 

1504 சிறுனம 
ரி - துத்தத்தின் எழுத்து 1886 பொய் 


குரங்கு 


1158 
2134 
2486 
818 
952 
1540 

43 
361 
1778 
1154 
1171 


2196 

45 
102 
1489 
1154 
1365 
1775 


1171 


சொற்பொருள் அகராதி 


வாடை 


1927 வலயம் 

2311 
தாமதகுணம் 

வளையம் 

24 
வஞ்சனி - இடாகினி 

1346 

விருத்தம் 
பெண்பெயர் 277 வட்டாடிடம்- அரங்கம் 971 

1053 
வஞ்சனை - குத்திரம் 

வட்டி - சோகி 
கூடம் 

வட்டிகை - நால்வகைச் 
சாந்தினுள் ஒன்று 

1058 
கைதவம் 
பட்டிமை 

கைம்மணி 

1224 
சித்திரம் 

1342 
புள்ளுவம் 
மாயம் 1491 வட்டித்தல் - வட்டணை 

1764 
வஞ்சி - கருவூர் 

பொறுத்தல் 
944 
வட்டில் -கோரம் 

1219 
ஆற்று எழும் ஓர் கொடிப் 
வட்டை - வழி 

1007 
பிறப்பு 
பாவிகற்பத்து ஒரு பா 

வடக்கு -உத்தரம் 
மாதர் 

உதக்கு 
மேற்செலவு 1922 உ தீசி 

851 
வஞ்சிப்பூ - வட்கார் மேல் 

குபேரதிசை 

2404 
செல்வது 2432 வடகம் - தோல் 

527 
வஞ்சிவேந்தன் - சேரன் 180 அத்தவாளம் 

1332 
வஞ்சினம் - சூளுறவு 

1796 வடகாற்று - வடந்தை 
வட்கல் - நாணம் 1453 

40 
வட்டணை பொறுத்தல் 

வடகிழக்கு - ஈசான 
தட்டல் 

திசை 

2404 
வட்டித்தல் 

1764 வடதிசை - சோமன் 
வட்டம் - பரிவேடம் 156 ( சந்திரன் ) 

2405 
வாவி 

895 

வட திசைத்தலைவன் 
கே.கம் 1177 வயிச்சிரவணன் 

11 
நீர்ச்சால் 

1317 வடந்தை - வடகாற்று 

40 
2219 வட நூற்கடலுள் ஒருங்குடன் 
வட்ட வடிவு -ஆழி 

வைத்த உதாரணம் 

நோக்கி விரித்து மறைத்துத் 
கொம்மை 

தெரித்துப்பாடுவது 
கோளகை 

சித்திரகவி 

2336 
சக்கரம் 

வடமரம் - ஆல் 
சில்லி வட மீன்- அருந்ததி 

107 
தட்டு 

வடமேற்கு - வாயு திசை 2404 
திகிரி 

வடவாமுகாக்கினி 
நேமி 

( வடவாமுகம் ) 
பருதி 

உத்தரமடங்கல் 
பாண்டில் 

ஊழித்தீ 
பாலிகை 

கடையனல் 

46 
மண்டிலம் 

1122 


கணம் 


கடகம் 


636 


வடி - கள் 


1172 


திவாகரம் 


LAIT 


வடிதல்-நீளம் 
செண்ணம் 
வண்ணம் 


1374 
1400 
2147 
2214 


1919 
1945 
2124 
2266 
2464 


படிவம் 


அளி 
கழுது 
அரி 

நாலறிவு உயிர் 
வண்டு உணாமலர்மரம் 

சண்பகம் 

வேங்கை 
வண்ணம் - பண்பு 

நிறத்தின் பொது 
சந்தம் 
நன்மை 
அராகம் 
முடுகியல் 
துப்பு 


708 
1345 
1398 
1401 
1463 


1350 
2037 


நிறம் 
மெய் 
மேனி 

2215 
வரி 

2222 
வடிவெழுத்து- நால்வகை 

எழுத்தினுள் ஒன்று 1856 
வடு- குற்றம் 

1489 
வடுகக்கடவுள் - வயிரவன் 9 
வடுகன் - காரி 

2247 
வடுகி - காடுகாள் 

17 
வடுப்படுதல் - கது வாய் 1667 
வண்டர் - முல்லை நில 
மக்கள் 

297 
வண்டல் மகளிர் விளையாட்டு 

1561 
வண்டானம் - குருகினம் 572 
வண்டு- பூசநாள் 

87 
அரி 
அளி 
அறுபதம் 
ஆர்பதம் 
கழுது 


ஓசை 


கீதம் 


கேசரம் 
சுரும்பு 


வடிவு 

2147 
வண்ணமகள் - கோலஞ் 
செய்வாள் 

282 
வண்ணார்- காழியர் 

204 
முப்பத்திரண்டு அறத்துள் 
ஒன்று 

2459 
வண்மை.வளமை 

1532 
தியாகம் 

1627 
அள் 

2094 
ஊக்கம் 

2280 
வணங்கல் - தொழுதல் 1637 
வணர் - வளைவு 

1347 
வணிகர் - செட்டிகள் 

192 
வணிகர் அறுதொழில் 

ஓதல் 
வேட்டல் 
ஈதல் 
உழவு 
பசுக்காவல் 
வாணிகம் 

2367 
வணிகர் எண்குணம் - 

தனியனாதல் 
முனிவிலனாதல் 
இடன் அறிந்து ஒழுகல் 
பொழுதொடுபுணர்தல் 
உறுவது தெரிதல் 


சூதம் 


ஞிமிறு 
தும்பி 
தேனீ 
பிரசம் 
பிரமரம் 
மதுகரம் 


மா 


வரி 
வரிக்கடை 
அம்பு 
கைவளை 


578 
1146 
1207 


சொற்பொருள் அகராதி 


1173 


ஒன்று 


இறுவது அஞ்சாமை 

பாத்தி 
ஈட்டல் 

விளையுள் 

993 
பகுத்தல் 2417 வயவரி - புலி 

415 
வத்திரம் - முகம் 

372 வயவன் - வல்லாளன் 245 
வதனம் - மூகம் 372 வலியான் 

554 
வதி - வழி 1007 வயா - வருத்தம் 

1480 
வதிதல் - தங்கல் 

1612 

வருத்தம் 
வதுவை - மணம் 

1540 வேட்கைப்பெருக்கம் 1963 
புதுமணம் 

1564 வயிச்சியர் செட்டிகள் 192 
மணம் 

வயிரச்சிரவணன் 
மணம்புணர்வு 

அரற்குத்தோழன் 
மன்றல் 

அளகையாளி 
வாசம் 

2058 இயக்கர் வேந்தன் 
முப்பத்திரண்டு அறத்துள் 

இயக்கன் 

2459 குபேரன் 
வந்தனை - தொழுதல் 1637 தனதன் 
வந்தி - மலடி 

283 நிதிக் கோன் 
வந்தியர் - புகழ்வோர் 266 பிங்கலன் 
வம்பல் - திசை 

847 

புட்பகவூர்தி 
வம்பலர் - புதியோர் 

220 மந்திரி 
அயலோர் 

222 மரகதன் 
வம்பு - முலைக்கச்சு 

1328 முற்காவலன் 
புதுமை 

1501 வடதிசைத்தலைவன் 11 
நிலையின்மை 

1503 வயிணவம் - பதினெண் 
மணம் 

1540 புராணத்துள் ஒன்று 2453 
கச்சு 

வயிர் - கொம்பு 

1244 
கந்தம் 

வயிரப்படை - வச்சிரம் 1153 
நிலையின்மை 

வயிரம்- திருவோணம் 101 
புதுமை 2006 மரவயிரம் 

722 
வயங்கல் - ஒளிவிடுதல் 1395 ஆயுதக்கூர்மை 1171 
வயந்தன் - காமன் 

8 

கூர்மை 
வயப்பிலி -சிங்கம் 

411 செற்றம் 
வயப்போத்து -சிங்கம் 411 சேகு 
வயம் - வலி 

1402 மணி 
உயமா -சிங்கம் 

411 வச்சிரம் 
யானை 414 வன்மை 

2134 
புலி 

415 வயிரமல்லாதமரம் 
வயல் - மருதநிலம் 922 வெளிற்றுமரம் 

726 
கழனி 

வயிரவன்.காரி 
செய் 

வடுகக்கடவுள் 

9 
வயிரியர் - பாணர் 

213 
தடி 

கூத்தர் 

265 


செறு 


1174 


திவாகரம் 


வசி 


வீடு 


வயிறு - அகடு 

னிரண்டாம் திங்கள் 
உதரம் 

ஆண்பாற்பிள்ளைப் 
குக்கி 

பாட்டுவகை 

2468 
சடரம் 

பெண்பாற் பிள்ளைப் 
துத்தம் 

பாட்டுவகை 

2469 
மடி 

வருட்டல் - வற்புறுத்தல் 1727 
வயின் 355 

2196 
வயின் 

2172 வருடம் - மழை 

145 
வயின் - வயிறு 

355 வருடல்-தடவல் 

1724 
952 வருடை - மேடராசி 

68 
இடத்தின் பெயர் 1011 

யாடு 

485 
இடம் 

வரையாடு 

441 
மனை 

வருணன் -புனற்கரசன் 58 
வயிறு 

2172 இடபம் 

24015 
வயினதேயன்- கருடன் 539 

வருணன் நாள் 
வரதன்- அருகன் 

1 சதைய நாள் 

103 
வரநதி - கங்கை 

16 

வருத்தம் -அணங்கு 
வரம்பருகு - கங்கு 

1002 

அயா 
வரம்பு - எல்லை 

1415 

அனுக்கம் 
வரன் -பிரமன் 

4 

ஆகுலம் 
வரன்றல் - கொழித்தல் 1662 

உயங்கல் 
தெரிதல் 

1663 

உயா 
வராகம் - பன்றி 

445 
பதினெண் புராணத்துள் 

கசிவு 
ஒன்று 

2453 

கவறல் 

வயா 
வராகன் - திருமால் 3 

1480 

1487 
வராடி- ஆரியவராடி 
கொல்லிவராடி 

1963 
தீபவராடி 

1889 பரி 

1965 
வரி- வண்டு 578 அணங்கு 

2007 
வழி 1007 தா 

2059 
நீளம் 

1374 வருத்தம் தீர்தல் - 
இசைப்பாட்டு 

1866 அயர்வுயிர்த்தல் 1695 
எழுதல் 

வருபிறப்பு - அம்மை 
பாடல் 

மறுமை 

1507 
வடிவு 2222 வருபுனல் - ஆறு 

886 
வரிக்கடை - வண்டு 578 வரூதினி - படை 

334 
வரித்தல் - பூசுதல் 1065 வரை - மூங்கில் 

703 
வருக்கம் - சித்திரகவி 2336 

மலை 

856 
வருக்கைப்பலா- பனசம் 677 

கரை 

882 
வருக என்றல் 

அளவு 

1414 
ஓராண்டு எல்லை , பன் வரை தல் - எழுதல் 

1343 


துன்பம் 


வயா 


சொற்பொருள் அகராதி 


1175 


1900 
1587 


2017 
260 


எண் 


258 
414 
1684 
1014 
10 : 3 
1402 


2204 
607 
745 


வரைப்பு - மதில் 

986 வல்லெனல் - அனு 
எல்லை 

1415 கரணவோசை 
வரைபகவெறிந்தோன் 

வல்லை - விரைவு 
--முருகன் 

7 மதில் 
வரையறுத்தல் - 

விரைவு 
கணித்தல் 

வல்லோர் வல்லுநர் 
குணித்தல் 

1623 வல்லோன் - வல்லவன் 
வளைத்தல் 

1680 

வலவை 
வரையறை - அளவு 

வல்விலங்கு - யானை 

வலத்தல் - நினைத்தல் 
நிறை 

1416 வலம் - உயர்ச்சி 
வரையாடு - சரபம் 

இடப்பகுதி 
வருடை 

441 

வலி 
வரையாது கொடுத்தல் 

மிசையிடன் 
கொடைமடம் 

1628 வலம் 
வரையாது கொடுப்போர் 

வென்றி 
- வள்ளியர் 

271 

வலம்புரி - சங்கில்சிறந்தது 
வரைவு - கொள்ளல் 

நந்தியாவர்த்தம் 
நீக்கல் 

1912 வலம்புரியினும் சிறந்த 
கடி 

2282 சங்கு - சலஞ்சலம் 
வல் - மேடு 

876 

வலயம் - வாவி 
சூதாடுகருவி 

1299 

வட்ட வடிவு 
வல்சி - தின்னுஞ்சோறு 1096 வலவர்- தேர்ப்பாகர் 
வல்லரி- தளிர் 

787 

வலவை- இடாகினி 
யாழ் 

1245 வல்லோன் 
வல்லவன் - வல்லோன் 258 வலன்- வென்றி 
வல்லவை.மனையாள் 318 வலாரி - இந்திரன் 
வல்லாதார் - மாட்டாதார் 259 வலி - பற்றிரும்பு 
வல்லார் - மதில் 

986 

ஆற்றல் 
வல்லாராதல் - ஆற்றல் 2256 

உம்பல் 
வல்லாரை - கேட்டை 

97 

ஊக்கம் : 
வல்லாளன் , மீளி 

எறுழ் 
வயவன் 

245 
வல்லி - கொடி 

795 

தாவு 
வல்லிகை - காதணி 

1209 திண்மை 
வல்லியம் ; புலி 

412 

துப்பு 
வல்லியம் பொருப்பு 

தோற்றம் 
கொல்லிமலை 

859 நோன்மை 
வல்லுநர் - வல்லோர் 

260 

பாழி 
வல்லுநர் வாய்ந்த இடம் 

பீடு 
-கழகம் 

969 மதம் 
வல்லுவழி - பன்றி 

445 

மதுகை 


608 
895 
1346 
267 

24 
258 
1412 

5 
1188 


ஏண் 


1176 


திவாகரம் 


319 
949 


மல்லல் 
மள்ளல் 
மானம் 
மிடல் 
மீளி 
முடலை 
முடுகல் 


வழி - மகன் 

சந்தி 
அதர் 
அயனம் 


இடம் 


முரண் 


முன்பு 


மூரி 
மைந்து 
மொய்ம்பு 
வயம் 
வலம் 
வாய்மை 
வீரம் 
பாழி 
ஏண் 
துப்பு 
தா 
வள் 
மதவு 


1402 
1908 
1978 
2037 
2059 
2093 
2105 
2157 
2256 
2266 
1703 
2138 


இயவுள் 
இயவை 
ஒழுக்கம் 
சரி 
சிறுபதம் 
செப்பம் 
செலவு 
தாரை 
நடவை 
நெறி 
பதவை 
மார்க்கம் 
வகுந்து 
வட்டை 
வதி 
வரி 
வாரி 
இடத்தின் பெயர் 
கள் 
பின் 
பதம் 
இடன் 

பின் 
வழிச்செல்வோர் 

பதிகர் 


முரண் 


1007 
1011 
1122 
1508 
2C28 


2253 


1602 


223 


ஆற்றல் 

அரி 
வலித்தல் - உடன்படல் 

ஏற்றம் 
வலியழித்தல் - ஆற் 

றறுத்தல் 
வலியான்- வயவன் 

வயானன் 

கரிக்குருவி 
வலையர் - நெய்தல் நில 

மக்கள் 
வழங்கல்- போகல் 

தியாகம் 
சொல் 
கொடை 
சேறல் 

சொல்லல் 
வழாறு- நிறை புனல் 


554 வழித்தோன்றல் - 
555 பிறங்கடை 


324 


மருமான் 
வழிப்படுத்தல் - ஆற்றுப் 


300 
1586 
1627 
1773 


படை 


வழிப்பறி - ஆறலை 
வழிபாடு - பூசனை 
வழிமடக்கு- ஓர் அலங்காரம் 


1601 
1670 
1638 


2110 வழியுரைப்பார் - தூதர் 
904 வழு - பிறக்கு 


2458 

227 
1709 


சொற்பொருள் அகராதி 


1177 


1532 
193 
735 
181 
1903 

995 
1011 
1347 
1680 

38 
606 
1142 
1970 


தொடி 


வழுக்கு - மறப்பு 

1445 கொழுமை 
வழுக்கு நிலம் - அஞர் 

மல்லல் 
அருப்பம் 

யாணர் 
ஆரிடம் 

வண்மை 
இழுக்கு 

984 வாய்ப்பு 
வழுத்தல் - துதித்தல் 1780 

வளமையர் - வேளாளர் 
வழுதலை-பிருகதி 

வளர்- இளங்கொம்பு 
வங்கம் 

வளவன் - சோழன் 
வழுதுணை 

771 

வளன் - செழுமை 
வழுதி - பாண்டியன் 

182 வளாகம் - தினைப்புனம் 
வழுது - வைக்கோல் 

786 இடத்தின் பெயர் 
வழுதுணை - வழுதலை 

771 வளாவல் - வளைவு 
வழுவுடைக்காமம் 

வளைத்தல் 
பெருந்திணை 

1249 வளி காற்றின் பெயர் 
வழுவை - யானை 

414 

வளை - சங்கு 
வழை - சுரபுன்னை 

657 சக்கரம் 
வள் - ஆயுதக்கூர்மை 1171 
வார் 

1305 வளைத்தல் - அகைத்தல் 
கூர்மை 

இறுத்தல் 
வலி 

ஒசித்தல் 
வார் 

2093 

ஒடித்தல் 
வன்ளம் - கிண்ணம் 

12 : 8 கோட்டல் 
வள்ளல் - காரி 

2247 ஞெமிர்தல் 
வள்ளி - கொடி 

795 கோலல் 
வள்ளிமணாளன் - முருகன் 7 சுற்றுதல் 
வள்ளியோர் வரை 

சூழ்தல் 
வாதுகொடுப்போர் 271 சூழ்போதல் 
வள்ளுவன் - கருமத் 

முற்று தல் 
தலைவர் 

189 வரையறுத்தல் 
வள்ளூரம் - ஊன் 

528 

வளாவல் 
ஆவின் இறைச்சி 529 பிடித்தல் 
வள்ளைப்பாட்டு 

தொடல் 
ஊழ்முறை உலக்கை 

முற்று 
ஓச்சிமனைக்கிழவர்தம் வளைதல் - வக்கிரம் 
வளம் கூறி மகளிர் 

வளையம் - வட்ட வடிவு 
பாடுவது 

1873 வளை ( வளைதல் ) 
வளப்பாடு - வளம் 

2208 
வளம் - பலபண்டம் 

1054 குலாவல் 
பண்டம் 

கோட்டம் 
வளப்பாடு 

2208 தட்டு 
வளமை - கெழுமை 

வணர் 
தி -83 


1575 


1680 
1681 
2009 
2120 
1726 
1346 


குடிலம் 


1178 


திவாகரம் 


வளாவல் 

கிளி 

556 
வாங்கல் 

1347 கலிகம் 
வற்கம்- குசைக்கயிறு 1184 குலிசம் 
வற்கலை - மரவுரி 1324 சமி 

652 
வற்காலி - யாடு 435 வனசம் - தாமரை 

825 
வெள்ளாடு 

437 வனசரம் - யானை பிறந்த 
வற்புறுத்தல் 

நிலப்பெயர் 

418 
தெருட்டல் 

வனசர் - பாலை நில 
வருட்டல் 

1727 

மக்கள் பொதுப்பெயர் 296 
வற்று - சாரியை 1816 வனப்பு-கட்டழகு 

1397 
வறத்தல் - காய்தல் 

1698 மஞ்சு 

1915 
வறிது -சிறிது 1363 தோல் 

1923 
அருகல் 

மதவு 

2105 
சிறிது ஆதல் 2086 வனம் - நீர் 

54 
வறியோர் - ஆதுலர் 240 நந்தவனம் 

712 
வறுமை - அல்கல் 

காடு 

713 
இலம்பாடு 

காடு 
இன்மை 

நீர் 

2184 
ஒற்கம் 

வனிதை - பெண்பெயர் 277 
நல்குரவு 

1476 வனைதல் - தொழில் செய் 
துன்பம் 1487 தல் 

1560 
வீதல் 1742 ஒப்பனை 

1567 
வறையல் - ஓச்சை 

1110 
வன்கட்பேதையர் 

வாக்கி 

2383 
பாலை நிலப்பெண்கள் 294 வாகினி - கணத்தினும் 
வன் சிறைப்பறவை 

மும்மடங்குகொண்டது 2501 
அம்பரவணம் வாகு - தோள் 

866 
வாகை-வென்றி 

1412 
வாருண்டகம் 

541 ஒருவரின் ஒருவர் 
வன்பணித்தொழின் 

வென்றி மிகுதி பெறுவன 
கன்றிய தொழின்மை 

2288 
கருங்ககை 

2026 வாகைப்பூ - மிக்கார் செரு 
வன்பால் - மேடு 876 

2482 
குறிஞ்சி 

வாங்கல் - வளைவு 

1347 
பாலை 

925 வாச்சியப்பொது ( இயப் 
வன்புல் - புறவயிரமரம் 725 பொது ) -கோடணை 
வன் மரம் -உள் வயிரமரம் 724 

தாளம் 
வன்மீகம் - புற்று 

1004 

தூரியம் 
வன்மீன் - முதலை 

596 
வன்மை - கருத்து 

1422 பீலி 
வயிரம் 

2134 

முரசு 
வன்னி - நெருப்பு 

45 

முருடு 


சிம்புள் 


வென்றது 


பணை 





சொற்பொருள் அகராதி 


1179 


இடன் 


முழவு 

1243 பதினெண் புராணத் 
வாசம் - மணம் 1540 துள் ஒன்று 

" 2:53 
வதுவை 2058 வாமனன்-திருமால் 

3 
கடி 

2282 வாய் - இடத்தின் பெயர் 1011 
வாசம் தருபண்டம் - 

மெய் 

1774 
இலவங்கம் 
ஏலம் 

மெய்ம்மை 

2264 
கச்சோலம் வாய்க்கால் - மகம் 

89 
கோட்டம் 

வாய்த்தல் - பெறுதல் 

1639 
சாதிக்காய் 

வாய்ப்பு - வளமை 

1532 
தக்கோலம் 

வாய்ப்புள் - நன்னிமித்தம் 1798 
தகரம் 

வாய்மை- வலி 

1402 
மாஞ்சி 763 மெய் 

1774 
வாசரம்.வாரம் 64 வாயசம் - காக்கை 

553 
வாசவன் - இந்திரன் 5 வாயில்- இந்திரியம் 

403 
வாசி - குதிரை 

419 

துவாரம் 
வாசிகை - மாலை 

841 

தோட்டி 
தொடையல் 

843 வாரி 

990 
வாட்கோரை - செருந்தி 

819 

காரணந்தெரிசொல் 1512 
வாடை - காற்றின் பெயர் 

38 

திறன் 
வடகாற்று 

40 

புலன் 
வாணன்- கார்த்திகை 

82 வாயில் 

2064 
வாணி - சரசுவதி 

19 

வாயிலோர்- தமிழ்க் 
எழுத்தினோசைச்சொல் 1772 

கூத்தர் 

215 
சொல் 

1773 

வாயின் அதரம் - இதழ் 2101 
வாணிகன் - துலாராசி 

74 
வா யு- கழுதை 

2406 
வாத்தியங்கொட்டு தல் 

வார் - வகிர் 
- குயிலுவம் 

2370 
வள் 

1305 
வாதம் - காற்றின் பெயர் 38 

முலைக்கச்சு 

1328 
வாதனம் - கூறை 

1321 வள் 

2093 
வாதாயனம் - சாலேகம் 

959 

வார்த்தை - ஓர் அலங்காரம் 2458 
வாதி 

2332 வார்த்தைத் தொழிலோர் 
வாதுவர் - யானைப்பாகர் 268 

-வேளாளர் 

193 
குதிரைப்பாகர் 

269 
வார் தல் - நீளம் 

1374 
வாமம் - தொடைப் பற்று 350 

கொழித்தல் 

1662 
1394 

414 
கட்டழகு 

1397 வாரணம்- யானை 
கோழி 

547 
அழகு 
இடப்பால் 

சட்டை 

1335 
குறங்கு 

தடுத்தல் 

1689 
குறள் 

1916 கோழி 
வாமன் -புத்தன் 

12 

சங்கு 
வாமனம் - குறளர் 

237 
யானை 

1928 


ஒளி 


1180 


திவாகரம் 


கடல் 


மடை 


வாரம் - கிழமை 

இலஞ்சி 
வாசரம் 

64 

உவளகம் 
மலைப்பக்கம் 

862 

ஏரி 

878 ஏல்வை 
அன்பு 

ஓடை 
ஈரம் 

கயம் 
ஏழ்கிழமை 

கிடங்கு 
பகுதி 

குட்டம் 
மலைச்சார்பு 

2250 குண்டம் 
வாரி - வெள்ள நீர் 

55 

குழி 
கடல் 

878 

குளம் 
நிறைபுனல் 

904 கேணி 
மதிற்சுற்று 

987 கோட்டகம் 
வாயில் 

990 

எனை 
வழி 

1007 

தடம் 
கதவு 

1268 

தடாகம் 
நீர்மிகுதி 

பட்டம் 
பகுதி 

படுகர் 

2057 பண்ணை 
வாரிசம் - தாமரை 

825 பொய்கை 
வாரித்தல் தடுத்தல் 

1689 
வாருண்டகம் 

மலங்கல் 
வன்சிறைப் பறவை 

541 வட்டம் 
வாருணம் - கடல் 

878 

வலயம் 
பதினெட்டு உபபுராணத்துள் சூழி 
ஒன்று 

2454 வாவு தல் - கடத்தல் 
வாருணியம் - மேற்கு 850 வாவெனல் - அழைத்தல் 
வாருதல் - கொழித்தல் 1662 வாழ்க்கை -ஊர் 
வால் - வெண்மை நிறம் 1389 

மருத நிலத்தூர் 
வாலதி - வாலுறுப்பு 

513 வாழ்க - வாழி 
வாலாமை - அசுத்தம் 1517 வாழ்த்து - ஆசிடை 
வாலுகம்- வெண்மணல் 912 

பழிச்சல் 
வாலுவர் - மடையர் 

225 புகழ்தல் 
வாலுறுப்பு 

ஓர் அலங்காரம் 
இலாங்கூலம் 

வாழ்நாள் - ஆயுகம் 
கூலம் 

ஆயுள் 
தோகை 

வாழி-இடைச்சொல் 
வாலதி 

513 வாழ்க 
வாவல் - அஞ்சலிகை 586 வாழை - அரம்பை 
வாவி.அயம் 

கதலி 
அலந்தை 

வாள் - உவணி 


. 


895 
1961 
1585 
1799 
930 
935 
2269 
1778 


1781 
2458 


144 


2269 


706 
2029 


கதலி 


ஆவி 


சொற்பொருள் அகராதி 


1181 


ஏதி 


ஒளி 


வான ருறையுள்- கோயில் 951 
கட்கம் 

வானவன்- சேரன் 

180 
கடுத்தலை 

வானவில் - இந்திரவில் 157 
கண்டகம் 

வானி - ஆன்பொருந்தம் 894 
கரவாளம் 

கூடாாம் 

1334 
கோணம் 

கொடி 

1337 
தவிர் வானேறு- இடியேறு 

147 
நாட்டம் 
நாந்தகம் 

விகடம்- வேறுபடல் 

1535 
வசி விகலை - நாழிகை 

110 
வஞ்சம் 

விகற்ப நடை - சித்திரகவி 2336 
வேணு 

1154 விகிர்தம் - வேறுபடுதல் .1535 
ஒளி 1394 பொய் 

1775 
கண்டம் 

1971 

விச்சுவ நாள் - உத்திராடம் 100 
கண்டகம் 

1972 விசயம்-- சருக்கரை 10 
வென்றி 

1412 
வாளுடைப்படை 2263 விசயை - பகவதி 

23 
श्री 

2266 விசாகநாள் 
அரியின் படை 

2475 

அனிலநாள் 
வாளது - பேசாது 

1797 

சுளகு 
வாளி- அம்பு 

1146 
சாரிகை வருதல் 1604 
வாளுடைப்படை - வாள் 2263 

வைகாசி 

95 
வாளுழவர் - தறுகண்ளணார் விசாகன் - முருகன் 

7 
272 விசாலம்- கடம்பு 

675 
வாற்கீழிடம் - வெருகம் 514 

இடம்பாடு 

1371 
வான் -- மேகம் 146 விசிகம் - அம்பு 

1146 
இடைச்சொல் 1817 விசிகரம் - புனற்றிரை 880 
வான் மீன்- கரந்துறைகோள் விசித்தல் - கட்டல் 

1682 
2471 விசித்திரப்பா -சித்திரகவி 2336 
வானகம் - தெய்வலோகம் 845 விசித்திரம் - பேரழகு 

1399 
வானம் - ஆகாயப் பெயர் 37 விசித்திரவேளா கொல்லி 
வானம்பாடி - சாதகப்புள் 543 

கொல்லிவகை 1888 
வானமீன் ( வான்மீன் ) -உடு விசிறி - ஆலவட்டம் 

1297 
விசும்பு - ஆகாயப்பெயர் 

37 
தாராகணம் 

108 மேகம் 

146 
வானரம் - குரங்கு 459 தெய்வலோகம் 

845 
வானவர் - தேவர் பொதுப் விசுளி - பேத வகைக்கள் 1123 
பெயர் 

28 விஞ்சையர் - வித்தியாதரர் 33 
வானவர் முதல்வன் 

விஞ்சையர் உலகம் 
பிரமன் 

4 
வானவரம்பன் - சேரன் 180 

சேணி 

846 


முற்றில் 
முறம் 


ஒளி 


சேடி 


1182 


திவாகரம் 


விட்டவர்- பகைஞர் 

273 

வெற்பு 
விட்டில் - சலபம் 

வேய் 

1932 
பதங்கம் 

581 விண்ணவர் 
பதங்கம் 

2129 

தேவர்பொதுப்பெயர் 28 
விட்டேறு - வேல் 1151 விண்ணவன் - அருகன் 

1 
விடக்கு - ஊன் 

528 விண்ணுலகு - தெய்வ 
விடங்கம் - முகடு 

957 லோகம் 

845 
கட்டழகு 

1397 விண்முழுதாளி 
அழகு 

இந்திரன் 

5 
முகடு 

2091 

விணிகை - முலைக்கச்சு 1328 
விடபம் - மரக்கொம்பு 

734 

வித்தகர்- கண்ணாளர் 200 
திருப்பொறிவகை 2472 வித்தம் - கூத்து விகற்பம் 1760 
விடல் - நஞ்சு 538 , 1126 வித்தாரகவி 
விடம் - கடு 

1969 கலிவெண்பா 
விடர் -மிகுபோகம் விழை 

கீரிடை 
யுநர் 

248 

கூத்து 
காடு 

713 

பன்மணிமாலை 
மலைப்பிளப்பு 

871 பாடாண்டத்துறை 
வெடிப்பு 

872 

மடலூர்ச்சி 
விடருகம் - பூஞை 

454 

மறம் 
விடலை - திறலோன் 

2-6 

மும்மணிக்கோவை 
பாலை நிலத்தலைவர் 295 

விருத்தக்கவிதை 
விடாதுசொரிதல் 

இயல் இசைநாடகத் 
சோனை 

தொடுவிரித்துப் பாடுவது 
பனித்தல் 149 

2337 
விடியல் -அருணோதயம் 121 வித்தியர்- கண்ணாளர் 

200 
விடுதல் - போகல் 

1586 வித்தியாதரர் -கேசரர் 
விடுதல் ( விடல் ) 

விஞ்சையர் 

33 
தீர்த்தல் 

வித்துருமம்- பவளம் 1034 
தீர்தல் 

1685 விதந்துகட்டியவழக்கு 
விடுதல் -வியோகம் 1748 - பயிர் 

2128 
விடை - பசுவின் 

விதப்பு - மதிலுறுப்பு 

988 
ஆண்பால் 429 மிகுதி 

1368 
எதிர்மொழி 1807 விதலை- நடுக்கம் 

1626 
விடைத்தல் - கோபம் 1581 விதவை - சோறு 

1095 
விண் - ஆகாயப் பெயர் 

37 விதாதா - பிரமன் 

4 
மேகம் 

146 விதானம் - மேற்கட்டி 

1833 
விண்டு - திருமால் 3 விதி - பிரமன் 

4 
மேகம் 

148 பலகுணம் 

1549 
மூங்கில் 

703 தொழில் 

1558 
856 

இயல்பு 
மாயோன் 

செயல் 

2237 


மலை 


சொற்பொருள் அகராதி 


1183 


1484 
1626 

58 


அரசன் 
ஆசான் 
ஆண்டளப்பான் 


23 


விதிர்ப்பு - அச்சம் 

நடுக்கம் 
விது - சந்திரன் 
விந்தை - பகவதி 

பெருமை 
விநாயகன் - கணபதி 
விப்பிரர்.பார்ப்பார் 
விபஞ்சிதம் - யாழ் 
விபரீதம்- அதிசயம் 
விபவம்.செல்வம் 
விபுதர் - மிகவல்லார் 
விபுலம் - பெருமை 

இடம்பாடு 
விம்பம் - கொவ்வை 
விம்மல் - ஒலித்தல் 

ஒலித்தல் 

விம்முதல் 
விம்மிதம் . அதிசயம் 
விம்முதல் - விம்மல் 
விமலம் - அழுக்கின்மை 
விமலை . திருமகள் 
விமானம் 

சந்திரன் ஊர்தி 
வியங்கோள் - ஏவல் 

எண்ணிக்கொளல் 


1363 

சுர குரு 
6 

பிரகற்பதி 
167 பீதகன் 
1245 

பொன் 
1439 

மந்திரி 
i 539 மறையோன் 

61 
172 

வியூகம் - விலங்கின் 
1363 
கூட்டம் 

514 
1371 வியோகம் - விடுதல் 

1748 
802 

விரகம் - காமக்கவலை 1432 
1895 

விரணம் தழும்புகளை 
2033 நீக்கும் மருந்து 

731 
சமயனியகரணி 
1439 

2214 
விரதம் - படிவம் 
2033 விரல் - அங்குலி 

364 
1518 
18 விரலியல் - ஓர் அலங்காரம் 2458 

விரவு - யானை சேர்விடம் 977 
2484 விராத்தியர் 
1741 பிரதிலோமகுலத்து ஆணுக்கும் 

அனுலோம குலத்துப் பெண் 
2178 

ணுக்கும் பிறந்த கூட்டத் 
2220 தவர் 

2495 
1439 விராமம் - ஒற்றெழுத்து 

1857 
2080 விராறு- நிறைபுனல் 

904 
1363 விரிச்சி - நன்னிமித்தம் 1798 
விரிச்சிகன்- அருக்கன் 

57 
1696 விரிசிகை - கலாபம் 

1195 
1438 விரிஞ்சன் - பிரமன் 

4 
713 விரித்துரை - உரைப் 
1363 பொருள் 

1842 
1376 விரிதல் - அலர் தல் 
251 எதிர்தல் 
1363 மலர்தல் 

1731 
415 விரிதூறு - அதிரல் 

804 
விரியல் - ஒளி 

1394 
1890 விரிவு - அகலம் 

1376 
விரீகி - செந்நெல் 

775 


ஏவல் 
ஏவல் 


வியப்பு- அதிசயம் 

இறும்பூது 
வியம் - பெருமை 
வியர்த்தல் . 

வேரரும்பல் 
வியர்ப்பு -சினக்குறிப்பு 
வியல் - காடு 
வியலிகை - பெருமை 
வியலிடம்- அகலம் 
வியவன் - ஏவுவான் 
வியன் - பெருமை 
வியாக்கரம் - புலி 
வியாழக்குறிஞ்சி - 

குறிஞ்சி வகை 
வியாழம் - அந்தணன் 


திவாகரம் 


1184 


1422 
1939 
1966 


1059 
1540 
1926 
1993 


கான் 


2156 


விருச்சிகம் தேன் 

618 விரும்பல் - கருத்து 
விருச்சிகராசி ( விருச்சிகம் ) 

இவர்வு 
தெதுக்கால் 

புரிவு 
தேன் 

விரை - சரந்தின் பொதுப் 

பெயர் 
பறப்பன் 

75 

மணம் 
விருத்தக்கவிதை 

வெறி 
வித்தாரகவி 

2337 
விருத்தம் வட்டவடிவு 1346 சரந்து 
விருந்தி - உரியசொல்லும் உரிய 

வெறி 
பொருளும் விரிய 

விரைவு - ஒல்லை 
உரைப்பது 

2072 கடுகல் 
விருத்திராரி - இந்திரன் 

5 கதழ்வு 
விருந்தம் - விலங்கின் 

துவறல் - 
கூட்டம் 

512 

துனைவு 
விருந்து - புதுமை 

1501 நொறில் 
விருப்பம் ( விருப்பு ) 

முடுகல் 

வல்லை 
ஆதரவு 

வேகம் 
ஆர்வம் 

வெம்மை 
இவர் தல் 

நொறில் 
இவறல் 

வல்லை 
கவர்தல் 

ஞெள்ளல் 
காதல் 

கதழ்வு 
காமம் 

ஆசு 
காமர் 

கடி 
தாழ்தல் 

விரைவுக்குறிப்பு 
நசை 

ஐதெனல் 
நம்பு - 

கதுமெனல் 
நயப்பு 

குத்திரம் 

கோரம் 
பிணை 

சண்டம் 
பெட்டல் 

ஞெள்ளல் 
பெட்பு 

நொய்தெனல் 
பேணல் 

பொருக்கெனல் 
மாதர் 

பொள் 
மேவு 

வெம்மை 
விழைவு 

வெய்தெனல் 
வீழ்தல் 

வில் - மூலம் 
வெஃகல் 

கார்முகம் 
வெப்பம் 

கொடுமரம் 
வேட்கை 

1425 கோதண்டம் 


1587 
1909 
1925 
2017 
20 : 5 
2106 
2179 
2282 


. 


பற்று 


1588 

98 


சொற்பொருள் அகராதி 


1185 


499 


510 


2112 
1187 
1653 


சராசனம் 
சாபம் 
சார்ங்கம் 
சிலை 
தவர் 
தனு 
பினாகம் 
முனி 
வேணு 
ஒளி 
சிலை 
ஒளி 

வில்லுடைப்படை 
வில்லவன் -சேரன் 
வில்லுடைப்படை 

வில் 
வில்லுவம் - கூவிளம் 

கூ விளை 

மாலூரம் 
விலங்கல் - மலை 

கலங்கற்புனல் 
விலங்கின் ( ஒரு சார் ) 

ஏறு - எருமை ஏறு 


2128 


விலங்கின் பொதுப் 

பெயர் - மா 

மான் 
விலங்கின்மருப்பு 

உலவை 
விலங்கு- தளை 

விலங்குதல் -எறிதல் 
1143 விலங்குபுள்குரல் 
1394 

பயிர் 
1934 விலங்கேறு - உம்பல் 

ஏட்டை 
2261 

ஏறு 
180 ஒருத்தல் 

கடுவன் 


கலை 


2261 


களிறு 


673 
856 
908 


486 


துருவாட்டேறு 
புல்வாய் ஏறு 

வெருகின்போத்து 
விலங்கின் கூட்டம் 

கணம் 
கூட்டம் 
சாலம் 
வியூகம் 

விருந்தம் 
விலங்கின் பிள்ளை 


சேவல் 
தகர் 
பகடு 
போத்து 
மா 

473 
விலாழி - குதிரைவாயினும் 

யானைக்கை யினும் 
உமிழ்நீர் 

522 
விலாளம் -பூஞை 

454 
ஆண்பூனை 

455 
விலை -நொடை 

பகர்தல் 
விற்றல் 

1624 
விலை உயிர் கொடுத்துக் 
கொலை உயிர்மீட்டல் 

முப்பத்திரண்டு அறத்துள் 
ஒன்று 

2459 
விலோசனம் - கண் 

383 
விலோதம் - மயிர்க்கும்ற்சி 394 
விலோதனம் - கொடி 1337 
விழவு - சாறு 

1940 
துணங்கை 

2010 
அறல் 

2118 
முருகு 

- 1167 
விழா - சாறு 


512 


கன்று 


குட்டி 
குருளை 
குழவி 
பறழ் 
பார்ப்பு 
பிள்ளை 


தி -84 


1186 


திவாகரம் 


சேறு 


விளையாட்டின் வரும் . 
முருகு 

1566 நகை 

2271 
விழி - கண் 

383 விளையாடல் (விளையாட்டு ) 
விழுக்கு - நிணம் 

531 வினோதம் 

1563 
விழுங்கல் -உண்டல் 1097 விளையுள் - வயல் 

993 
நுகர்தல் 

1571 விற்கொடி - 
விழுப்பொருள் - வெறுக்கை 2270 சேரன்கொடி 

2489 
விழுமம் - துன்பம் 1487 விற்றல் - விலை 

1624 
இடும்பை 

விறகு - இந்தனம் 
சிறப்பு 

காட்டம் 
சீர்மை 1904 துவர் 

1080 
விழைச்சு - புணர்வு 1641 விறப்பு - செறிவு 

18-0 
விழைவு - விருப்பம் 

1425 செறிவு 
விள்ளல் - வேறுபடல் 1676 பெருகல் 
தழீஇக்கோடல் 1721 வெருவல் 

2019 
விளக்கம் - கடி 2282 விறல் -பெருமை 

1863 
விளக்கு - சுடர் 

வீரம் 

1411 
தீபம் 47 விறலி- பாண்மகள் 

286 
சோதிநாள் 94 விறலோன்- அருகன் 

1 
ஒளி 

திறலோன் 

246 
விளக்கு நிலை 2259 விறற்செயல் - ஆணை 2100 
ஓர் அலங்காரம் 2458 

திருப்பொறி வகை 2472 
விளக்கு நிலை - விளக்கு 2259 

ஓ 

1821 
விளங்கொளி - அருகன் 

1 வினாவல் - கடாவல் 1806 
வினம்பல் - சொல் 

1773 வினாவுத்தரம் - 
விளம்பனத்து இயற்கை - காவிய சித்திரகவி 

2336 
இயற்கை பற்றியது 2467 வினை - கருத்து 

1422 
விளம்மி - கள் 1122 தொழில் 

1558 
விளரி - நெய்தல்யாழ்த் 

பூசல் 

1686 
திறம் 

1880 வினைஞர் - செட்டிகள் 192 
ஏழிசையுள் ஆறாவது 1884 

வேளாளர் 

193 
இளமை 

கூத்தர் 

265 
திறனில்யாழ் 

மருதநிலமக்கள் 

304 
யாழ்க்கண்ணது ஓர் நரம்பு 

வினைமாற்று - மற்று 2137 
வேட்கை மிகுதி 

2258 வினையுரைப்பார் - 
விளரிப்பாலை - 

தூதர் 

227 
பாலையாழ்த்திறம் 1878 வினையுவமம் 
விளா- வெள்ளில் 

672 நால்வகை உவமையில் 
விளிதல் - சாதல் 

1674 ஒன்று 

1555 
மறிதல் 

1734 வினோதம் - விளையாடல் 1563 
விளிவு.கோபம் 

1581 வீ மலர்ந்தபூ 

836 


வினா- ஆ 


ஏ 


> 


சொற்பொருள் அகராதி 


1187 


இடம் 


பாத்தில் 


மனை 


மாடம் 


வீக்கல் - கட்டல் 1682 வெஃகல் - விருப்பம் 

1425 
வீசல்-தியாகம் 1627 வெகுட்சி - உருத்தல் 

2054 
வீசுதல் - எறிதல் 

வெகுளி-சினம் 

1437 
கொடுத்தல் 2140 கோபம் 

1581 
வீட்டல் - கொலைசெய்தல் 1675 வெஞ்சமம் - பூசல் 

1686 
வீடல் -சாதல் 1674 வெஞ்சுடர் - அருக்கன் 

57 
வீடு - அகம் 

வெட்சி -சிந்தூரம் 
செச்சை 

754 
இடவகை 

செச்சை 

2041 
இல்லம் 

வெட்சிப்பூ - நிரைகவர்தல் 2432 
உறையுள் 

வெட்டல் - துண்டித்தல் 
சேர்வு 

துணித்தல் 
பதி 

துமித்தல் 

1654 

கொலைசெய்தல் 1675 
புக்கில் 

வெட்டுக்குருத்து - ஆனி 
பிசின் 

744 
வெட்பாலை - குடசம் 

666 
வசதி 

வெடி - வெருவு 
வயின் 

952 
வெள்ளிடை 

2162 
வீணை - யாழ் 

1245 

வெடிப்பு - கமர் 
வீணைவல்லவர் 

விடர் 

872 
கந்திருவர் 

34 
அச்சம் 

1484 
வீதல் - சாதல் 

1674 
1742 வெண்கடம்பு - மரா 

676 
வறுமை 

வெண்கலம் -கஞ்சம் 

1040 
வீதி - தெரு 

943 

வெண்காந்தள் 
நேரோடுதல் 

1605 
கோடல் 

749 
வீரட்டானம் - கூத்து 
விகற்பம் 

1760 

வெண்குடை - கவிகை 
வீரம் - வலி 

1402 

சத்திரம் 
கொற்றம் 

தொங்கல் 
பிச்சம் 

1294 
1411 
விறல் 

வெண்டாமரையாள் 
வீரர்- தறுகண்ணாளர் 272 
மள்ளர் 

19 
2025 

சரசுவதி 

வெண்டுறைப்பாட்டு 
செம்மல் 

2034 
வீரன் - அருகன் 

1 ஆடற்பாட்டு 

1882 
வீரி - பத்திரகாளி 

22 

வெண்டேர் - பேய்த்தேர் 1134 
வீரை - கடல் 

878 

வெண்பலி -சாம்பல் 1085 
வீழ்க்கை - சோதிநாள் 

வெண்பா - முதற்பா 
94 

1847 
2099 

வெள்ளை 
வீழ்த்தல் - இகுத்தல் 

2249 
வீழ்தல் - விருப்பம் 

1425 

வெண் - மணல் 
மறிதல் 1734 வாலுகம் 

912 
மேவல் 

1785 

வெண்மை - ஐவகை 
வீற்று - வேறுபடல் 

1676 வண்ணத்துள் ஒன்று 1384 


1188 


திவாகரம் 


1453 
1053 


55 
878 


2041 


439 


437 
2249 
830 
62 


தண்மை 

1406 வெள்கல் - நாணம் 
வெண்மை நிறம் ( வெண்மை ) வெள்வரகு - சோகி 
- சுவேதம் 

வெள்ள நீர்- நீத்தம் 
தவளம் 

பிரளயம் 
பால் 

வாரி 
வால் 

1389 வெள்ளம் - கடல் 
வெதிர்- மூங்கில் 

703 

வெள்ளாட்டு ஏறு 
கலக்கம் 

1625 

செச்சை 
வெதிரர் - செவிடர் 

231 

வெள்ளாட்டேறு -உதள் 
வெந் - முதுகு 

367 

செச்சை 
வெந்தை- பிட்டு 

1103 மோத்தை 
வெப்பம் -உருப்பம் 

133 வெள்ளாடு - கொச்சை 
அழல் 

வற்காலி 
உருப்பம் 

1409 

வெள்ளை 
விருப்பம் 

1425 வெள்ளை 
வெம்மை - அச்சம் 

1484 வெள்ளாம்பல் - குமுதம் 
விரைவுக்குறிப்பு 1588 வெள்ளி - சுக்கிரன் 
விரைவு 

இரசதம் 
வேண்டல் 

1909 

களதவுதம் 
வெய்துறல் - சினக் 

தாரம் 
குறிப்பு 

1438 தாரம் 

1487 வெள்ளிடை - வெடி 
வெய்தெனல் 

வெள்ளில் -விளா 
விரைவுக்குறிப்பு 1588 வெள்ளை - யாடு 
வெய்யோன் - அருக்கன் 57 வெள்ளாடு 
மகசிரம் 

84 வெள்ளாடு 
வெயர்த்தல் - கோபம் 1581 வெள்ளை நிறத்தன 
வெயில் - ஆதவம் 

வெண்பா 
என் நூழ் 

115 வெள்ளை நிறத்தன - 
ஒளி 

1394 வெள்ளை 
வெரிந் - முதுகு 

367 வெள்ளைமேனியாள் - 
வெருகம் - வாற்கீழிடம் 514 சரசுவதி 
வெருகின்போத்து - ஒருசார் 

வெள்ளைவாரணம் - 
விலங்கினேறு 

486 இந்திரன் ஊர்தி 
வெருகினான் - ஏட்டை 485 வெள்ளை வாரணன் 
வெருகு - பூஞை 

454 இந்திரன் 
ஆண்பூனை 

455 வெளி- ஆகாயப்பெயர் 
குட்டி 

506 வெளிப்படுதலை - 
பறழ் 

506 ஓர் அலங்காரம் 
வெருவல் - விறப்பு 

2019 வெளில் - அணில் 
வெருவு - அச்சம் 

1484 
வெடி 

2162 யானைத்தறி 


துன்பம் 


1039 
2070 
2162 
672 
435 
437 


2249 


2249 


19 


2486 


5 
37 


2458 

466 
1260 
1261 


தூண் 


சொற்பொருள் அகராதி 


1189 


கணி 


வாகை 


வெளிற்றுமரம் - வயிர 

வலம் 

2204 
மல்லாத மரம் 

726 
வெளிறு- தண்மை 1406 வேகம்- கோபம் 

1581 
வெற்பன் - குறிஞ்சித் 

விரைவு 

1537 
தலைவர் பெயர் 292 கடுமை 

1749 
வெற்பு - மலை 856 கடிகை 

2131 
விண்டு 1932 வேகவதி - வையை 

893 
வெற்றி - கொற்றம் 2139 வேங்கை -புலி 

412 
வெற்றிப்பூ - கல்வியில் , 
படையில் , கொடையில் 

திமிசு 
வெல்லு நர் அணி 

திமில் 

674 
837 வண்டு உணா மலர்மரம் 703 
வெற்றிலை - தாம்பூலம் . 

வேசரி - கழுதை 

443 
நாகவல்லி 

812 கோவேறு கழுதை 

444 
வெறி - அச்சம் 

1484 வேட்கை - விருப்பம் 1425 
மணம் 1540 மால் 

1924 
வேலனாடல் 

1763 வேட்கைப் பெருக்கம் . 
அணங்காட்டு 

வேணவா 

1433 
நாற்றம் 

வயா 

1968 
விரை 

1926 வேட்கைமிகுதி - விளரி 
விரை 

2156 வேட்கோவர் - குயவர் 197 
வெறியாட்டாளன் 

வேட்டுவன் - மகம் 

89 
முருகன் 

வேடகம் - காதணி 

1209 
வேலன் 

229 வேடர் - பாலை நிலமக்கள் 
வேலன் 2068 பொதுப்பெயர் 

296 
முருகு 

2167 

வேண்டல் - வெம்மை 1909 
வெறுக்கை - பொன் 1025 வேணகை - மதில் 

986 
செல்வம் 

1539 வேணவா - வேட்கைப் 
செல்வம் 

பெருக்கம் 

1433 
விழுப்பொருள் 

2270 வேணி - சடை 

396 
வெறு நுகம் - சோதிநாள் 94 வேணு - மூங்கில் 

703 
வெறுப்பு - செறிவு 1380 வில் 

1143 
ஒசித்தல் 

வாள் 

1154 
செறுத்தல் 1576 வேத்திரம்- பிரம்பு 

723 
கலக்கம் 

1625 வேதகம்- நல்லாடை 1323 
வென்றி - கொற்றம் 

வேதண்டம் - மலை 

856 
புகல் 

வேதத்தின் இருவகைப் 
மாடு 

பொருள் 
வலன் 

கருமபாகை 
ஞானபாகை 

1826 
விசயம் 

1412 - வேதத்தின் உட்பொருள் 
முல்லை 

1984 நுட்பம் - உபநிட தம் 1828 


வாகை 


1 


1190 


திவாகரம் 


சாகை 


மறை 
மறை 


முருகன் 


வேதத்தின் ஞானபாகை 

வேரரும்பல் - வியர்த்தல் 1696 
ஆரணம் 1827 வேரல் - மூங்கில் 

703 
வேதபாரகர் - பார்ப்பார் 167 வேரி-கள் 

1122 
வேதம் ( வேத நூலில் ) - 

வேல் - அயில் 
ஆதிநூல் 

அரணம் 
ஏழுதாக்கிளவி 

உடம்பிடி 

எந்தம் 
சுருதி 

குந்தம் 
1825 

சத்தி 
2035 

ஞாங்கர் 
அயன்கொடி 

2477 
விட்டேறு 

1151 
வேதமொழிமாற்றம் 

அயில் 

2075 
வைதிகம் 

1829 
எஃகு 

2260 
வேதனை - அலைப்பு 1672 

குமரன் படை 

2478 
வேதா - பிரமன் 

4 
வேதாளம் - பேய் 

வேலமரம் ( வேல் ) 

36 
வேதாளி - பத்திரகாளி 

22 உடை 

668 
வேதாளியர் - புகழ்வோர் 266 

வேலன் - வெறியாட்டாளன் 229 
வேதி - கேட்டை 

97 
வேள்விக்குண்டம் 980 

வெறியாட்டாளன் 2068 
வேதிகை - திண்ணை 966 

வேலனாடல் - அணங்கு 
கேடகம் 

1177 

கழங்கு 
வேதியர் - பார்ப்பார் 

167 வெறி 

1763 
வேதினம் - ஈர்வாள் 1155 வேலாவலயம் - பூமி 

352 
வேந்தன்- அருக்கன் 

57 கடல் 

878 
அரசர் பெயர் 178 வேலி - ஊர் 

930 
வேம்பின் கண்ணிக்கோ 

மதில் 

986 
பாண்டியன் 

182 

காவல் 
வேம்பு- நிம்பம் 644 மதில் 

2176 
வேய் - மூங்கில் 

703 வேலுடைக்கடவுள் - 
ஒற்று 1622 முருகன் 

7 
விண்டு 1932 வேலை - பொழுது 

111 
வேழம் 

1962 நிகழ்காலம் 

132 
ஒற்றுவினை 

878 
மூங்கில் 2065 கடற்கரை 

881 
வேய்தல் -ஒப்பனை 1567 
சூடுதல் 

1568 

கடற்கரை 
வேய்தலம் வேயுள் 958 காலம் 

2128 
வேயுள் - வேய்தலம் 958 வேழம் - யானை 

414 
வேர் - மூலம் 2174 களிறு 

474 
வேரம் - மலை 856 

703 
சினம் 1437 கரும்பு 

704 


- 


கடல் 


கடல் 


மூங்கில் 


சொற்பொருள் அகராதி 


1191 


கரும்பு 
கொறுக்கைக்கோல் 


யானை 


வேய் 


தூங்கல் 


திருப்பொறிவகை 
வேழம்பர் - கழைக் 

கூத்தர் 
வேள் - முருகன் 

காமன் 
வேள்புலவரசர் கொடி 

- கேழல் 
வேள் புலவரசன் 

சளுக்கியர் வேந்தன் 
வேள்வி - தியாகம் 

இட்டி 
எச்சம் 


ஓமம் 


மண்மகள் புதல்வர் 
வளமையர் 

வார்த்தைத் 
1962 தொழிலோர் 
2143 வினைஞர் 

193 
2472 வேளாளர் அறுதொழில் 

- உழவு 
216 பசுக்காவல் 
7 வாணிகம் 
8 

குயிலுவம் 

காருகவீனை 
2490 இருபிறப்பாளர்க்கு 
ஏவல் செயல் 

2368 
183 

வேளாளர் பத்து வகைத் 
1627 தொழில் 

ஆணைவழி நிற்றல் 
ஆள்வினை தொடங்கல் 
கைக்கடன் ஆற்றல் 
கரிலறவிடுத்தல் 
ஒக்கல் போற்றல் 

ஓவாமுயற்சி 
1629 மன்னவற்கு இறை 

தரல் 

ஒற்றுமை கோடல் 
980 திருந்திய ஒழுக்கம் 

விருந்து புறந்தருதல் 2443 
1263 வேளிர் - குறு நிலவேந்தர் 184 

வேற்றலம் - காற்றின் 
5 பெயர் 

88 
வேற்றிசைப்பா - சருக்க 
167 

முடிவினும் இலம்பக 

முடிவினும் வேறுபட்ட சந்த 
1627 நடையில் அமைவது 1841 

வேற்றுமை - வேறுபடல் 1676 
2066 வேற்றுமை( வேற்றுமை உருபு ) - 

ஐ 


கிருது 
மகம் 
யாகம் 

யூபம் 
வேள்விக்குண்டம் 

நித்தியம் 

வேதி 
கேள்வித்தறி 

யூபம் 
வேள்வி நாயகன் 

இந்திரன் 
வேள்வியாளர் - 

பார்ப்பார் 
வேளாண்மை - 

தியாகம் 
உபகாரம் 

உபசாரம் 
வேளாளர் -உழவர் 

ஏரின்வாழ்நர் 
களமர் 
காராளர் 
சதுர்த்தர் 
குத்திரர் 
பின்னவர் 


இன் 


கண் 


1819 


வேற்றுமை நிலை - 


1192 


திவாகரம் 


2458 
973 


ஓர் அலங்காரம் 
வேறிடம் கொட்டில் 
வேறுபடல்- திரிவு 

பேது 
விள்ளல் 
வீற்று 

வேற்றுமை 
வேறுபடுதல் - விகடம் 

விகிர்தம் 
வேனில் - கோடை 
வேனில் ( முதுவேனில் ) 

பருவம் 
வேனிலாளி - காமன் 


1678 


1535 
134 


புலரிக்காலை 

1942 
வைகறை- அருணோதயம் 

121 
வைகாசி விசாகநாள் 

95 
வைதிகம் - வேதமொழி 
மாற்றம் 

1829 
வைப்பு - இடத்தின் பெயர் 1011 
வையகம் - குற்றி 

2136 
வையம் - உரோகணி 

83 
பூமி 

852 
தேர் 

1250 
பாண்டில் பூண்ட ஊர்தி 

1254 

1255 
அவனி 
சகடம் 
சிவிகை 


136 

8 


பண்டி 


786 
1171 


தேர் 


1954 


மானேறு 


வை - வைக்கோல் 
ஆயுதக்கூர்மை 

கூர்மை 
நெல்லின் தாள் 
புல் 
வைக்கோல்- அழி 
பலாலம் 
வழுது 

வை 
வைகல்- நாள் 

கழியும் நாள் 
தங்கல் 


2255 

89 


786 
113 


வையை வேகவதி 
வையத்துறைவன் 

பாண்டியன் 
வைரம் -சினம் 
வைரோசனன் - 
மாவலி 


182 
1437 





திவாகரம் 
தலைப்புப் பெயர் அகராதி 


7 


திவாகரம் 


அடம்பின் பெயர் 

808 

1099 
அக்குரோணி 

அடிசில் என்னும் பெயர் 

2505 
அகங்கையின் பெயர் 

அடிசிலூண் தொழிலின் 
363 
பெயர் 

1569 
அகத்திடுதலின் பெயர் .1632 

அடிமையின் பெயர் 

224 
அகத்தியின் பெயர் 

685 அடுத்தலின் பெயர் 

1669 
அகமார்க்கம் என்னும் 

பெயர்ெ 1838 அடுதல் என்னும் பெயர் 2257 
அகமகிழ்ச்சியின் பெயர் 1464 அடைக்கலத்தின் பெயர் 1496 
அகமலர்ச்சியின் பெயர் 1449 அடைகுறட்டின் பெயர் 1278 
அகல்மணியின் பொதுப் 

அடைவின் பெயர் 

1729 
பெயர் 1080 அண்டர் என்னும் பெயர் 

2209 
அகலத்தின் பெயர் 1376 அண்ணத்தின் பெயர் 

377 
அகலின் பெயர் 

1318 

அண்ணல் என்னும் பெயர் 2177 

831 
அகவிதழின் பெயர் 

2007 
அணங்கு என்னும் பெயர் 

அணி என்னும் பெயர் 2003 
அகழின் பெயர் 

989 
அணிலின் பெயர் 

466 
அகிலின் பெயர் 

630 
ணுகலின் பெயர் 

1607 
அங்கதம் என்னும் பெயர் 2265 

அத்தத்தின் பெயர் 

92 
அங்காடியின் பெயர் 

946 
அத்தவாளத்தின் பெயர் 

1332 
அங்கை குவித்துக் கொட்டலின் 
பெயர் 1765 அத்தியின் பெயர் 

645 
அச்சத்தின் பெயர் 1484 அதிசயத்தின் பெயர் 

1439 
அச்சிரநாளின் பெயர் 139 அதிசயத்துக்கும் இரக்கத்துக்கும் 
அச்சுதம் என்னும் பெயர் 1078 

பெயர் 

1440 
அசுதத்தின் பெயர் 1517 அதிமதுரத்தின் பெயர் 1076 
அச்சுவதியின் பெயர் 80 அந்தணர் அறு தொழில் 2365 
அசுணப்புள்ளின் பெயர் 544 அந்தம் எண்ணும் பெயர் 1967 
அசுரர் பெயர் 

30 அந்தர கண வகை 2424 
அசைச்சொல்லின் பெயர் 

அந்தராளர் வகை 

2494 
1809 , 1813 அந்தியம் 

2514 
அசைதல் என்னும் பெயர் 2197 

2197 அந்தில் என்னும் பெயர் 2012 
அசைதலின் பெயர் 1736 அநாரியர் பெயர் 

194 
அசோகின் பெயர் 

638 அப்பவகையின் பெயர் 1107 
அட்டதிக்குப் பாலகர் 2403 அப்பு தலின் பெயர் 

1064 
அட்ட திக்குப் பாலகர் சார்திசை அம்பரம் என்னும் பெயர் 2005 

2404 அம்பல் என்னும் பெயர் 1785 
அட்ட மங்கலம் 

2407 அம்பலத்தின் பெயர் 968 
அட்டமாசித்தி 2409 அம்பின் பெயர் 

1146 
அட்டமா நாகம் 

2402 அம்புக்கட்டின் பெயர் 1150 
அட்ட மூர்த்தம் 

2408 அம்புக்குதையின் பெயர் 1149 
அட்டாங்கயோகம் 2410 அம்புக்கூட்டின் பெயர் 1174 


வகை 


-- 


1196 


திவாகரம் 


வகை 


வகை 


அம்ம என்னும் பெயர் 1810 அருணோதயத்தின் பெயர் 121 
அமரமாதர் பெயர் 26 அருந்தவர் பெயர் 

160 
அமறல் என்னும் பெயர் 2205 அருந்ததியின் பெயர் 107 
அமிழ்தின் பெயர் 

1123 

அருநெறியின் பெயர் 1008 
அயலோர் பெயர் 

222 அரும்பண்டப் பெயர் 1055 
அயனூர்தி கொடி படை 

அரை நூலின் பெயர் 1198 

2477 அரைப் பட்டிகையின் பெயர் 
அயிராணியாடலின் பெயர் 1757 

1197 
அயில் என்னும் பெயர் 2075 அல்குலின் பெயர் 

852 
அரக்கர் பெயர் 

32 அலகு என்னும் பெயர் 1136 
அரக்கின் பெயர் 

1073 

அலர் என்னும் பெயர் 1786 
அரக்குடைச் சிலம்பணியின் அலரி என்னும் பெயர் 2229 
பெயர் 1191 அலரியின் பெயர் 

753 
அரங்கம் என்னும் பெயர் 971 அலியின் பெயர் 

233 
அரசர் அறுதொழில் 2366 அலைப்பின் பெயர் 1672 
அரசர்க்கு ஐம்பேர் உறுதிச் அவரை துவரை முதற்பொதுப் 
சுற்றம் 

2360 பெயர் 

780 
அரசர்க்கு மூவகையில் 

அவிட்டத்தின் பெயர் 102 
பதினெண் திணை 

அவித்தலின் பெயர் 1744 
2451 அவுரியின் பெயர் 

814 
அரசர் பெயர் 178 அழகின் பெயர் 

1398 
அரசியல் அறுவகை 2378 அழிஞ்சிலின் பெயர் 

679 
அரசிருக்கையின் பெயர் 970 அழித்தலின் பெயர் 

1652 
அரசிறையின் பெயர் 1713 அழிதலின் பெயர் 

1678 
அசின் பெயர் 

637 அழிவில் பொருளின் பெயர் 1524 
அரசுவாவின் குறி வகை 2491 அழுக்காற்றின் பெயர் 1444 
அரணம் என்னும் பெயர் 2241 அழுக்கின்மையின் பெயர் 1518 
அரலை என்னும் பெயர் 2163 அழுங்கல் என்னும் பெயர் 2109 
அரனூர்தி ஆயுதவகை 2474 அழுதலின் பெயர் 

1580 
அராகம் என்னும் பெயர் 2274 அழுந்தலின் பெயர் 

1650 
அரி என்னும் பெயர் 

2266 அழைத்தலின் பெயர் 1799 
அரிதசாவதாரம் 

2444 அள் என்னும் பெயர் 2094 
அரிய செயலின் பெயர் 1617 

அளக்கர் என்னும் பெயர் 2008 
அரியூர்தி ஆயுத வகை 2475 அளகம் என்னும் பெயர் 1958 
அரில் என்னும் பெயர் 

1950 அளவின் பெயர் 

1414 
அருக்கன் பெயர் 

57 அளவின்மையின் பெயர் 1383 
அருக்கன் மூவகை வீதி 2319 அளி என்னும் பெயர் 1945 
அருகதவப் பெண் பெயர் 280 அற்புதம் 

2512 
அருகல் என்னும் பெயர் 2223 அற்றம் என்னும் பெயர் 2119 
அருகன் பெயர் 1 அற நிலை அறம் 

2380 
அருச்சுனன் தச நாமம் 2442 அற நிலை இன்பம் 

2884 
அருணம் என்னும் பெயர் 2182 அற நிலைப் பொருள் 2382 


தலைப்புப் பெயர் அகராதி 


1197 


ஆசு கவி 


வகை 


அறல் என்னும் பெயர் 2118 

2334 
அறிமடத்தின் பெயர் 1468 ஆட்டுக் குட்டியின் பெயர் 440 
அறியாமையின் 

1466 ஆடவர் காலணிவடத்தின் 
அறிவிலோன் பெயர் 

239 பெயர் 

1194 
அறிவின் திரிவின் பெயர் 1467 ஆடற்பாட்டின் பெயர் 1882 
அறிவின் பெயர் 1421 , 1521 ஆடூ உமகடூஉப் பல்பெயர் 287 
அறிவின்மையின் பெயர் 1522 ஆண்டு என்னும் பெயர் 1018 
அறிவுடையோர் பெயர் 170 ஆண்குறியின் பெயர் 356 
அறுசமயம் 

2372 ஆண்பாற்பிள்ளைப்பாட்டு 
அறுசுவை 2377 

2468 
அறுத்தலின் பெயர் 

1645 ஆண்பூனையின் பெயர் 

455 
அறுவகை உலகநடை 2379 ஆண் பெயர் 

496 
அறுவகைச் சக்கரவர்த்திகள் 

ஆண்மயிரின் பெயர் 

889 
2389 ஆண்மரத்தின் பெயர் 

698 
அறுவகைத் தானை 2375 

ஆண்முதலையின் பெயர் 597 
அறுவகை நன்னாட்டு அமைதி 

ஆண்வண்டின் பெயர் 579 
2376 ஆணின் பெயர் 

276 
அறுவகைப் பருவப் பெயர் 136 

ஆணை என்னும் பெயர் 

2100 
அறுவகைப் போக பூமி 2388 

ஆத்தியின் பெயர் 

659 
அன்பின் பெயர் 

1426 ஆதியாழாவது 

1249 
அன்புடைக் காமத்தின் 

ஆபரணத்தின் கடைப் 
பெயர் 

1430 
புணர்வின் பெயர் 

1202 
அன்றிலின் பெயர் 

561 

ஆபரணப் பொதுப்பெயர் 1215 
அன்னத்திறகின் பெயர் 

569 
ஆமணக்கின் பெயர் 

751 
அன்னத்தின் பெயர் 

568 
ஆமையின் பெயர் 

613 
அனந்தன் பெயர் 

67 

ஆய் தல் என்னும் பெயர் 2251 
அனற்பொறியின் பெயர் 48 

ஆயம் என்னும் பெயர் 2103 
அனற்றிரளின் பெயர் 

49 
ஆயிலியத் தின் பெயர் 

88 
அனீகம் 

2504 

ஆயுதக் கூர்மையின் பெயர் 
அனுகரண வோசையின் 

1171 
பெயர் 

1900 

ஆயுதப் பொதுப் பெயர் 1170 
அனுடத்தின் பெயர் 

96 

ஆர் என்னும் பெயர் 1986 
அனுபவத்தின் பெயர் 1531 

ஆர்த்துவாய்புடைத்தலின் 
அனுலோம வகை 

2492 பெயர் 

1766 
( ஆ ) 

ஆர்தல் என்னும் பெயர் 2193 

ஆரணம் என்னும் பெயர் 1827 
ஆ என்னும் பெயர் 

491 ஆரம் என்னும் பெயர் 1936 
ஆகம் என்னும் பெயர் 2088 ஆரல் என்னும் பெயர் 1933 
ஆகாயத்தின் பெயர் 

37 ஆரவாரத்தின் பெயர் 1899 
ஆச்சாவின் பெயர் 

$ 82 ஆராய்தலின் பெயர் 1619 
ஆசிரியப்பாவின் பெயர் 1349 ஆலவட்டத்தின் பெயர் 1-97 
ஆசு என்னும் பெயர் 2179 ஆலாங்கட்டியின் பெயர் 152 


திவாகரம் 


1198 


வகை 


( 2 ) 


ஆலின் பெயர் 

686 இதழ் என்னும் பெயர் 2101 
ஆலீட நிலை வகை 2341 இதை என்னும் பெயர் 

2278 
ஆலுதல் என்னும் பெயர் 2191 இந்தளத்தின் பெயர் 1893 
ஆவணத்தின் பெயர் 

947 

இந்திரகோபத்தின் பெயர் 580 
ஆவினிறைச்சிப் பெயர் 529 இந்திரன் பெயர் 

5 
ஆழத்தின் பெயர் 

903 இந்திரனூர்தி படைகொடி 
ஆழலின் பெயர் 621 

2486 
ஆற்றல் என்னும் பெயர் 2256 இந்திராணி பெயர் 

21 
ஆற்றிடைக்குறையின் பெயர் இந்திரியத்தின் பெயர் 408 
897 இப்பிறப்பின் பெயர் 

1505 
ஆற்றின் பெயர் 886 இயமத்தின் வகை 

2411 
ஆறறி உயிர் 

2466 இயமனூர்தி படைவகை 2480 
ஆறு அங்கம் 

2371 இயமானன் கண வகை 2427 
ஆறு உட்பகை 

2374 இயல் என்னும் பெயர் 2238 
ஆன் பொருந்தத்தின் பெயர் இரக்கத்தின் பெயர் 

1427 
894 இரங்கல் என்னும் பெயர் 2183 
ரங்கலின் பெயர் 

1460 

இரண்டாம்பக்கத்துக்குப் 
இகழ்ச்சியின் பெயர் 1462 

பெயர் 

125 
இகுத்தல் என்னும் பெயர் 2099 இரண்டாம் வேதத்தின் 
இசை நிறையசை நிலையின் 

பெயர் 1831 
பெயர் 1814 இரண்டின் பெயர் 

1133 
இசைப்பாட்டின் பெயர் 1866 

இரத்தலின் பெயர் 

1635 
சைவிள் பெயர் 1710 இரத்தியின் பெயர் 

639 
இடக்கர் என்னும் பெயர் 1787 இரப்போர்கலத்தின் 
இடத்தின் ஐயுற்றசொல்லின் 

பெயா 

1319 
பெயர் 1823 இரப்போர் பெயர் 

270 
இடத்தின் பெயர் 

1011 இரலை என்னும் பெயர் 2164 
இடப்பகுதியின் பெயர் 1023 இரலையின் பெயர் 

450 
இடபராசியின் பெயர் 69 இரவின் பெயர் 

116 
இடம்பாட்டின் பெயர் 1371 இராகத்தின் பெயர் 

1887 
இடனுடைமையின் பெயர் 1362 இராகுவின் பெயர் 

65 
டாகினி பெயர் 

24 இராசதகுணம் 

2310 
இடி என்னும் பெயர் 2272 இருசுடர் 

2291 
இடியின் பெயர் 

155 இருதுப்பருவத்தின் 
இடியேற்றின் பெயர் 

147 பெயர் 

140 
இடுதிரையின் பெயர் 1336 இருப்புமுள்ளின் பெயர் 1168 

டைச்சொல்லின் பெயர் 1817 இருப்புலக்கையின் பெயர் 1162 
இடைசுருங்கு சிறுபறையின் இருப்பையின் பெயர் 

648 
பெயர் 

1236 இருபத்தெட்டு அலங்காரம் 2458 
இடைப்படுதானம் 2314 இருபத்தைந்து தத்துவம் 2457 
இடையின் பெயர் 353 இரும்பின் பெயர் 

1048 


தலைப்புப் பெயர் அகராதி 


1199 


இருமை 

2287 

இளமைச் செவ்வியின் பெயர் 
இருவகை அறம் 2292 

1511 
இருவகை இன்பம் 

2295 இளமையின் பெயர் 

1510 
இருவகைக் கந்தம் 

2290 

இளமையோன் பெயர் 250 
இருவகைத் தோற்றம் 2289 

இறகின் பெயர் 

594 
இருவகைப்பொருள் 

2294 இறப்பின் பெயர் 

955 
இருவகை மரபு 

2298 

இறால் மீனின் பெயர் 599 
இருவகை வீடு 

2296 

இறுத்தல் என்னும் பெயர் 2235 
இருவாட்சியின் பெயர் 797 

இறும்பூது என்னும் பெயர் 2080 
இருவினை 

2288 இறுமாப்பின் பெயர் 

1448 
இருளின் பெயர் 

117 

இறை என்னும் பெயர் 2117 
இரேவதியின் பெயர் 

106 இறையின் பெயர் 

399 
இல்லாண்முல்லை என்னும் 

இறைவன் பெயர் 

175 
பெயர் 

1895 இன்பத்தின் பெயர் 
இலக்கியத்தின் பெயர் 1845 

1456,1498 
இலந்தையின் பெயர் 688 

இன்னிசையின் பெயர் 1869 
இலவமரத்தின் பெயர் 661 
இலவின்பஞ்சின் பெயர் 1092 
இலாபத்தின் பெயர் 

1515 
ஈங்கையின் பெயர் 

719 
ஈண்டு என்னும் பெயர் 
இ 

1019 
ஈயத்தின் பெயர் 

1044 
ஈர்வாளின் பெயர் 

1155 
இலை நுகர் விலங்கின் 

ஈரங்கோலியர் பெயர் 

206 
உணவின் பெயர் 1129 
ஈரப்பலாவின் பெயர் 

678 
இலை மூக்கரி கத்தியின் 

ஈரறிவு உயிர் 
பெயர் 1166 

2462 
ஈற்றின் பெயர் 

1530 
இலையின் பெயர் 

786 

ஈன்றணுமையின் பெயர் 1502 
இவண் என்னும் பெயர் 1016 
இவர்வு என்னும் பெயர் 1989 
இவை முழுதின் பொதுப் 
பெயர் 1550 உக்காரியின் பெயர் 

1104 
இழிந்தேறப்படும் வழியின் 

உகமுடிவின் பெயர் 

142 
பெயர் 1010 உச்சியின் பெயர் 

407 
இழிவின் பெயர் 

1407 உட்டுளை வடிவின் பெயர் 1357 
இழும் என்னும் பெயர் 1989 உடலின் பெயர் 

342 
ளங்கொம்பின் பெயர் 735 உடற்குறையின் பெயர் 344 
இளம் பறவையின் பெயர் 591 உடற்றழும்பின் பெயர் 400 
ளம்பனையின் பெயர் 701 உடன் நிகழ்வான் பெயர் 288 
ளம்பிள்ளையின் பெயர் 325 உடன் படலின் பெயர் 1708 
ள மக்கள் பன்மைப் பெயர் 326 உடு என்னும் பெயர் 2038 
இளமை என்னும் 

உடுக்கையின் பெயர் 123 
பெயர் 1957 உடுத்தலின் பெயர் 

1330 


1200 


திவாகரம் 


உடும்பின் பெயர் 

465 உவண் என்னும் பெயர் 1017 
டைவாளின் பெயர் 1156 உவமமாவது 

1556 
உண்கலத்தின் பெயர் 1217 உவமானத்தின் பெயர் 1554 
உண்டலின் பெயர் 1097 உழவின் பெயர் 

999 
ண்டாதலின் பெயர் 1640 உழுதொழில் வளைப்பின் 
உண்ணலின் பண்பிற்றொழிற் 

பெயர் 

1000 
பெயர் 

1570 உழை என்னும் பெயர் 2252 
உண்ணாவின் பெயர் 379 உள்ளக்களிப்பின் பெயர் 1442 
உண்பனவற்றின் பெயர் 1127 உள்ளது சிறத்தலின் பெயர் 
உத்தரிகத்தின் பெயர் 1831 

1378 
உத்திரட்டாதியின் பெயர் 105 

உள் வயிர மரத்தின் பெயர் 724 
உத்திரத்தின் பெயர் 

91 உள்ள மிகுதியின் பேயர் 1447 
உத்திராடத்தின் பெயர் 100 உள்ளோசையின் பெயர் 1897 
உதட்டின் பெயர் 373 உளுவின் பெயர் 

616 
உதிரத்தின் பெயர் 530 உறவின் பெயர் 

275,1837 
உந்தி என்னும் பெயர் 1906 உறழ்வு என்னும் பெயர் 2115 
உப்பமைப்போர்பெயர் 

உறியின் பெயர் 

1270 
198 , 302 உறுத்தலின் பெயர் 

1706 
உப்பளத்தின் பெயர் 

889 உறுதிக் கட்டுரையின் 
உபசாரச் சொல்லின் பெயர் 1804 பெயர் 

1798 
உபநிடதம் என்னும் பெயர் 1828 உறுப்பின் பெயர் 

397 
உம்பர் என்னும் பெயர் 1981 உறை என்னும் பெயர் 1907 
உம்பல் என்னும் பெயர் 481 உறைகாரர் பெயர் 

205 
உமையவள் பெயர் 15 உறையூரின் பெயர் 

942 
உயர்ச்சியின் பெயர் 

உறைவிடத்தின் பெயர் 974 

1014 , 1369 உன்மத்தத்தின் பெயர் 1471 
உயர்தலின் பெயர் 

1577 உன்னமரத்தின் பெயர் 697 
உயிர்ந்தோர் பெயர் 

176 
உயா என்னும் பெயர் 1964 
உயர்ப்பின் பெயர் 

1694 
உரலின் பெயர் 

1268 ஊக்கம் என்னும் பெயர் 2280 
உராய்ப்போதலின் பெயர் 1608 ஊஞ்சலின் பெயர் 

1269 
உரிமையின் பெயர் 

1514 ஊடல் முதிர்ச்சியின் பெயர் 
உரியோர் பெயர் 243 

1582 
உருத்தல் என்னும் பெயர் 2054 

ஊமத்தையின் பெயர் 750 
உரைப்பொருளின் பெயர் 1842 ஊமையின் பெயர் 

234 
உரையசையின் பெயர் 1811 ஊர்க்குருவியின் பெயர் 562 
உரோகணியின் பெயர் 

83 

ஊர்தி என்னும் பெயர் 2158 
உலகின் பொதுப் பெயர் 854 ஊரின் பெயர் 

930 
உலவை என்னும் பெயர் 8112 ஊருணியின் பெயர் 

898 
உலாப் போதலின் பெயர் 1597 ஊழ்த்தல் என்னும் பெயர் 1782 
உவகையின் பெயர் 1465 ஊறலின் பெயர் 

900 


உன 


தலைப்புப் பெயர் அகராதி 


1201 


எ 


ஊறு என்னும் பெயர் 2187 எழுத்திலாவோசையின் 
ஊன் வினைஞர் பெயர் 207 

பெயர் 

1898 
ஊனின் பெயர் 

528 எழுத்தின் சாரியையின் 
பெயர் 

1818 

எழுத்தினோசைச் சொல்லின் 
எஃகு என்னும் பெயர் 2260 

பெயர் 

1772 
எகினம் என்னும் பெயர் 2097 

எழுதலின் பெயர் 1343,1719 
எட்டியின் பெயர் 

654 எழுப்பலின் பெயர் 

1707 
எட்டுதலின் பெயர் 

1737 

எழுவகை இருடிகள் 2397 
எண்ணலின் பெயர் 

1618 

எழுவகை உலோகத்தின் 
எண்ணின் பெயர் 

பெயர் 

1027 
1526,1855 
எழுவகைத் தாது 

2399 
என் திசைக் குறிப்பு 2406 

278 
எண்திசையானை 

2433 

எழுவகைப் பருவப் பெயர் 
எண்பெயரெச்சம் 

2418 

எழுவகை மேகத்தின் 
பெயர் 

2395 
எண்வகைக் கணங்களுள் 

எள்ளல் என்னும் பெயர் 2018 
நற்கணம் தீக்கணம் 2428 

எள்ளிளங்காயின் பெயர் 782 
எண்வகைக் கணிதம் 2430 

எள்ளின் பெயர் 

781 
எண்வகைக் காட்சி 

2414 
எண்வகைக் குணம் 

எற்றுதல் என்னும் பெயர் 2135 
2415 

எற்றெனல் என்னும் பெயர் 
எண்வகைக் குற்றம் 2416 

2244 
எண்வகைத் தொழிற் பூ 2432 

எறிதலின் பெயர் 

1653 
எண்வகைப் பரிசம் 

2429 எறும்பின் பெயர் 

917 
எண்வகை மணம் 

2431 
எண்வகை முன் சீர்க் 

2418 ஏகாதச உருத்திரர் 2446 
எதிர் மொழியின் பெயர் 1807 ஏட்டை என்னும் பெயர் 485 
எதிரி என்னும் பெயர் 2043 ஏண் என்னும் பெயர் 1978 
எந்திரவாவியின் பெயர் 896 ஏணி என்னும் பெயர் 2189 
எயிற்றின் பெயர் 375 ஏணியின் பெயர் 

1273 
எரிகதிக்ர்கணவகை 2425 ஏமம் என்னும் பெயர் 1902 
எருக்கின் பெயர் 686 ஏரலின் பெயர் 

611 
எருத்தின் முரிப்பின் பெயர் 523 ஏலத்தின் பெயர் 

1075 
எருமைச் சாதியின் பெயர் 430 

ஏவல் என்னும் பெயர் 2220 
எருமைப் பொதுப் பெயர் 431 

ஏவல் செயற்பாலோர் 
எருமையாணின் பெயர் 432 பெயர் 

226 
எல் என்னும் பெயர் 2262 ஏவலின் பெயர் 

1741 
எல்லை என்னும் பெயர் 2016 

ஏவுவான் பெயர் 

251 
எல்லையின் பெயர் 1415 ஏழ் பெருங்கடல் பெயர் 2391 
எலியின் பெயர் 470 ஏழ் பெருந்தீவு 

2390 
எலும்பின் பெயர் 

403 ஏழிசையின் ஓசைப் 
எலுமிச்சின் பெயர் 

682 பெயர் 

1885 
எழுச்சியின் மிகுதிப் பெயர் 1718 ஏழிசையின் பெயர் 

188A 
தி -86 


கணம் 


1202 


திவாகரம் 


ஏழிசையினெழுத்தின் பெயர் 

பெயர் 

486 
1886 

ஒருசார் விலங்கேற்றின் 
ஏழு நரகம் 

2396 பெயர் 

478 
ஏழுமேக வகை 

2364 ஒருசார் விலங்கின் பெண் 
ஏற்றம் என்னும் பெயர் 2138 

பொதுப் பெயர் 

487 
ஏற்ற மொழியின் பெயர் 1783 

ஒரு சிறை வீட்டின் பெயர் 972 
ஏற்றல் என்னும் பெயர் 1971 

ஒருத்தல் என்னும் பெயர் 476 
ஏற்றை குருளை என்னும் 

ஒருதலைக் காமத்தின் 
பெயர் 

509 
பெயர் 

1428 
ஏறு என்னும் பெயர் 

477 

ஒரு பலத்தின் பெயர் 1547 
ஏறுதலின் பெயர் 

1574 

ஒரு பெயர் மரவகைப் 
ஏனை என்னும் பெயர் 

பெயர் 
1867 , -2168 

717 
ஒலித்தலின் பெயர் 

1875 
ஐ ஒலியின் பெயர் 

1896 
ஐந்தாம் பக்கத்துக்குப் 

ஒழி பொருளின் பெயர் 

1131 
பெயர் 

128 

ஒழுக்கத்தின் பெயர் 1493 , 
ஐந்திணை 2345 

1743 
ஐம்பால் 

2354 ஒழுகலாற்றின் பெயர் 1434 
ஐம்பால்வகை 

2359 ஒளியின் பெயர் 

1394 
ஐம்பெருங்குழு வகை 2361 

ஒளிவிடுதலின் பெயர் 1395 
ஐம்பொறி 

2363 ஒற்றர் பெயர் 

228 
ஐம்மை வடிவின் பெயர் 1352 

ஒற்றின் பெயர் 

1622 
ஐயத்தின் பெயர் 

1461 

ஒற்றுமையின் பெயர் 1621 
ஐயறிவு பெயர் 

2465 ஒற்றெழுத்தன் பெயர் 1857 
ஐயனார் பெயர் 

10 

ஒன்றற்கமைந்த 
ஐயுற்ற சொல்லின் பெயர் 1822 

பலவுறுப்பின் பெயர் 1259 
ஐவகை உண்டி 

2355 

ஒன்று என்னும் பெயர் 2286 
ஐவகை உலோகத்தின் 

ஒன்று - பத்தின் பெயர் 2560 
பெயர் 

1026 
ஐவகைத் தாயர் 

2364 
ஐவகை வண்ணத்தின் 
பெயர் 1384 ஓடலின் பெயர் 

1598 
ஐவகை வினாவகை 

2857 ஒடை மரத்தின் பெயர் 895 
ஓத்தின் பெயர் 

1839 

ஓதி என்னும் பெயர் 2044 
ஒரு என்னும் பெயர் 696 ஓந்தியின் பெயர் 

467 
ஒடுவை மரத்தின் பெயர் 1482 ஓம விறகின் பெயர் 

1081 
ஒப்பனையின் பெயர் 1567 ஓர்தலின் பெயர் 

1791 
ஒரு கட்பறையின் பெயர் 1234 

ஓரறிவு உயிர் 

2461 
ஒருங்கின் பெயர் 1705 ஓரி என்னும் பெயர் 

1251 
ஒரு சார் என்னும் பெயர் 2077 ஓரியின் பெயர் 

453 
ஒரு சார் விலங்கின் ஏற்றின் ஓரை என்னும் பெயர் 2121 


தலைப்புப் பெயர் அகராதி 


1208 


ஓரொரு புல வழி இறக்கும் கண்டை என்னும் பெயர் 1228 
உயிரின் வகை 

2478 கண்ணாடியின் பெயர் 1222 
ஓலைக்குடையின் பெயர் 1290 கண்ணாளர் பெயர் 

200 
கண்ணின் பெயர் 

383 

கண்ணேணியின் பெயர் 1274 
கங்கணத்தின் பெயர் 1206 

கண்ணோட்டத்தின் பெயர் 
கங்கையின் பெயர் 16 

1441 
கச்சம் என்னும் பெயர் 1417 

கணக்கின் பெயர் 

1854 
கச்சின் கடையின் பெயர் 1929 

கணபதி பெயர் 

8 
கஞ்சாவின் பெயர் 

746 
கணம் 

2500 
கஞ்சியின் பெயர் 

1114 

கணம் என்னும் பெயர் 2219 
கட்சி என்னும் பெயர் 2148 

கணிச்சி என்னும் பெயர் 1165 
கட்டலின் பெயர் 

1682 

கணை என்னும் பெயர் 2243 
கட்டழகின் பெயர் 

1897 

கணைக்காலின் பெயர் 348 
கட்டளை என்னும் பெயர் 1207 

கணையமரத்தின் பெயர் 1160 
கட்டிலின் பெயர் 1271 

1264 
கடத்தலின் பெயர் 

1585 
கடம்பின் பெயர் 

675 கத்தூரியின் பெயர் 

458 
கடலின் பெயர் 878 

1057 
கடவுளர் பொதுப் பெயர் 29 கதலி என்னும் பெயர் 2029 
கடற்கரையின் பெயர் 

881 கதவின் செறிதாளின் பெயர் 
கடற்றிரையின் பெயர் 879 

1267 
கடி என்னும் பெயர் 

2282 கதவின் பெயர் 

1266 
கடிகை என்னும் பெயர் 2131 

கதவினுள் வாசலின் பெயர் 992 
கடிகை மாக்கள் பெயர் 

264 

கதழ்வு என்னும் பெயர் 2106 . 
கடு என்னும் பெயர் 

1989 கதிரின் பெயர் 

783 
கடுகலின் பெயர் 

1589 கதுப்பின் பெயர் 

382 
கடுகின் பெயர் 

764 

கந்தம் என்னும் பெயர் 1968 
கடுமரத்தின் பெயர் 

688 

கந்தரம் என்னும் பெயர் 2013 
கடுமையின் பெயர் 

17 -9 கந்திருவர் பெயர் 

34 
கடுவன் என்னும் பெயர் 482 

கம்பலை என்னும் பெயர் 1980 
கடைக் கூழை பின் பெயர் 336 

கமகன் 

2331 
கடைக் கொள்ளியின் பெயர் 

கமண்டலத்தின் பெயர் 1285 
1083 கமுகின் பெயர் 

699 
கடைதலின் பெயர் 

1615 

கய என்னும் பெயர் 2159 
கடைப்படுதானம் 

2315 

கயம் என்னும் பெயர் 2074 
கடைப்புணர்வின் 

கயிற்றின் பெயர் 

1306 
தூக்கத்தின் பெயர் 1203 

கயிற்றுவலையின் பெயர் 1307 
கண்டத்தின் பெயர் 1302 

கர்க்கடகராசிப் பெயர் 

71 
கண்டகம் என்னும் பெயர் 1972 

கர்ப்பூரத்தின் பெயர் 1056 
கண்டசருக்கரையின் பெயர் 

கரகத்தின் பெயர் 

1312 
1121 கரட்டின் பெயர் 

347 
கண்டனம் என்னும் பெயர் 1971 கரடியின் பேயர் 

451 


1204 


திவாகரம் 


க 


கரணத்தின் பெயர் 

1525 கலாபத்தின் பெயர் 

1195 
கரணம் என்னும் பெயர் 2046 கலித்தல் என்னும் பெயர் 2055 
கரத்தலின் பெயர் 1636 கலித்தலின் பெயர் 

1723 
கரந்துறைகோளின் வகை 2471 கலிப்பாவின் பெயர் 

1848 
கரிக்குருவியின் பெயர் 555 கலுழி என்னும் பெயர் 2023 
கரிகாட்டின் பெயர் 715 

2049 
கரியவன் பெயர் 

553 கலை என்னும் பெயர் 480 , 
கரியின் பெயர் 1084 

2001 
கரில் என்னும் பெயர் 2224 கவணின் பெயர் 

1169 
கருங்காலியின் பெயர் 653 கவர்த்த நெறியின் பெயர் 1009 
கருங்கிளியின் பெயர் 557 கவரிமாவின் பெயர் 

442 
கருங்குரங்கின் பெயர் 

461 கவரியின் பெயர் 

1077 
கருங்குவளையின் பெயர் 826 கவலை என்னும் பெயர் 

1944 
கருங்கை என்னும் பெயர் 2028 கவனம் என்னும் பெயர் 2198 

கவி 
கருடன் பெயர் 519 

2330 
1102 
கருணை என்னும் பெயர் 

விகள் பெயர் 

263 
கருணைக்கிழங்கின் பெயர் 761 கவிதை என்னும் பெயர் 2098 
கருத்தின் பெயர் 

1422 கவி வல்லோர் பெயர் 

169 
கருதுதலின் பெயர் 

1423 , கவுட் சுவட்டின் பெயர் 519 
1443 கவுதாரியின் பெயர் 

560 
கருந்தினையின் பெயர் 778 கழகம் என்னும் பெயர் 969 
கருநிலம் என்னும் பெயர் 928 கழங்கு என்னும் பெயர் 2111 
கரும்பின் பெயர் 

704 கழல் என்னும் பெயர் 2175 
கருமணலின் பெயர் 916 கழலையின் பெயர் 

401 
கருமத்தலைவர் பெயர் 189 கழிதல் , இறத்தல் என்னும் 
கருமத்தின் பெயர் 

1520 பெயர் 

2160 
கருமபூமி அறுநடை வகை 2386 கழிபிறப்பின் பெயர் 1505 
கருமுகையின் பெயர் 799 கழிமுகத்தின் பெயர் 

888 
கருமையின் நிறம் 1391 கழியின் பெயர் 

387 
கருவி என்னும் பெயர் 2123 கழுக்கடையின் பெயர் 1157 
கருவூரின் பெயர் 944 கழுகின் பெயர் 

540 
கரை தல் என்னும் பெயர் 2239 கழுத்திடு கயிற்றின் பெயர் 1186 
கரையின் பொதுப் பெயர் 882 கழுத்தின் பெயர் 

369 
கல்லின் பெயர் 

868 

கழுது என்னும் பெயர் 2124 
கல்லூரியின் பெயர் 

961 

கழுதையின் பெயர் 
கல்வியின் பெயர் 

1824 

கழுமல் என்னும் பெயர் 1988 
கலக்கத்தின் பெயர் 

1625 கழைக் கூத்தர் பெயர் 216 
கலங்கற்புனலின் பெயர் 908 கள்வர் பெயர் 

242 
கலத்தலின் பெயர் 1648 கள் வினைஞர் பெயர் 

211 
கலப்பையின் பெயர் 1258 கள்ளின் பெயர் 

1122 
கலன் கழி மகளிர் பெயர் 281 களம் என்னும் பெயர் 1998 
கலனையின் பெயர் 

1182 

களரி என்னும் பெயர் 1997 


தலைப்புப் பெயர் அகராதி 


1205 


களவின் பெயர் 

1573 

தாதை என்னும் பெயர் 2032 
களாவின் பெயர் 

687 காந்தமணியின் பெயர் 1047 
களிற்றியானையின் பெயர் 4 5 காமக்கவலையின் பெயர் 1432 
களிறு என்னும் பெயர் 474 காமத்தின் பெயர் 

1431 
களை தலின் பெயர் 

1647 

காமன் காண்டத்தின் 
கற்பகஞ்சேர் கொடியின் 

பெயர் 

158 
பெயர் 

793 காமன் கொடி படை வகை 
கற்பத்தின் பெயர் 143 

2485 
கற்பம் என்னும் பெயர் 2245 காமன் பெயர் 

8 
கற்புழையின் பெயர் 

867 காமனாடலின் பெயர் 1759 
கற்றாழையின் பெயர் 770 காய்தலின் பெயர் 

1698 
கற்றிரளின் பெயர் 

869 காயம் என்னும் பெயர் 2102 
கற்றை என்னும் பெயர் 1361 காயாவின் பெயர் 

689 
கற்றோர் பெயர் 262 காயின் பெயர் 

741 
கறை என்னும் பெயர் 1960 கார் என்னும் பெயர் 

1985 
கறையான் பெயர் 

622 கார்த்திகையின் பெயர் 82 
கன்று என்னும் பெயர் 504 காரணச் சொல்லின் 
கன்னல் என்னும் பெயர் 1313 , பெயர் 

1803 
1994 காரணந்தெரி சொல்லின் 
கன்னார் பெயர் 202 பெயர் 

1512 
கன்னிராசிப் பெயர் 

73 காரி என்னும் பெயர் 2247 
கனம் என்னும் பெயர் 2185 காரிகை என்னும் பெயர் 1941 
கனலி என்னும் பெயர் 1991 காரீயத்தின் பெயர் 

1045 
கனவு என்னும் பெயர் 2062 காருகவினை வகை 2869 

காரெலியின் பெயர் 

471 
கா 

கால் செய்வட்டத்தின் 
கா என்னும் பெயர் 

2060 பெயர் 

1296 
காக்கையின் பெயர் 

553 காலடியின் பெயர் 

848 
காசு என்னும் பெயர் 2180 காலணி மணிவடத்தின் 
காசை என்னும் பெயர் 2145 பெயர் 

1192 
காஞ்சி என்னும் பெயர் 2125 காலத்தின் பெயர் 

130 , 
காஞ்சொறியின் பெயர் 809 

141 
காட்டத்தின் பெயர் 1091 

காலநுட்பத்தின் பெயர் 109 
காட்டாவின் பெயர் 

434 காலன் பெயர் 

14 
காட்டின் பெயர் 

713 காலியினத்தின் பெயர் 511 
காட்டெரியின் பெயர் 

50 

காலை என்னும் பெயர் 2127 
காடுகாள் பெயர் 

17 காவலின் பெயர் 

1740 
காடையின் பெயர் 

585 காவற்காட்டின் பெயர் 716 
காதணியின் பெயர் 

1209 காவிரி பூம்பட்டினத்தின் 
கரதத்தின் பெயர் 

1022 பெயர் 

945 
காதலன் என்னும் பெயர் 331 காவிரியின் பெயர் 

850 
காதலி என்னும் பெயர் 332 காழ் என்னும் பெயர் 1998 
காதின் பெயர் 

888 

காழ்த்தலின் பெயர் 1544 


| 


1206 


திவாகரம் 


வகை 


23 


காளத்தின் பெயர் 

1926 குதிரைஐந்தொழில் நடை 2359 
காளியூர் தி , கொடிவகை 2487 குதிரைக்குளம்பின் பெயர் 425 
காற்றின் பெயர் 

38 குதிரை செல்வழியின் பெயர் 426 
கான் என்னும் பெயர் 1993 குதிரைப் பந்தியின் பெயர் 978 
கான்யாற்றின் பெயர் 

885 குதிரைப்பாகர் பெயர் 269 
கானல் என்னும் பெயர் 2170 குதிரையின் பெயர் 

419 
கானீனன் பெயர் 256 குதிரையின் பெயர் 

419 
கி 

குதிரைவாய்க் கருவியின் 
பெயர் 

1183 
கிண்கிணி மணியின் பெயர் 1189 

குதிரைவாயினும் யானைக் 
கிண்ணத்தின் பெயர் 1218 

கையினும் உமிழ் நீரின் 
கிணற்றின் பெயர் 

899 
பெயர் 

522 
கிரவுஞ்சம் என்னும் பெயர் 1021 

குந்தி நிற்றலின் பெயர் 1767 
கிலுகிலுப்பையின் பெயர் 767 

குபேரனூர்திவகை 

2482 
கிழங்கின் பெயர் 

791 
கும்பராசிப் பெயர் 

78 
கிழி என்னும் பெயர் 2-79 

கும்பி 

2499 
கிழித்தலின் பெயர் 

1657 

குமரனாடலின் பெயர் 1754 
கிளறுதலின் பெயர் 

1655 
கிளிகடி கருவியின் பெயர் 

குமரனூர்தி கொடிபடை 

1275 
கிளியின் பெயர் 

2478 
556 
குமரியின் பெயர் 

892 

குமிழ்ப்புறுவடிவின் பெயர் 1354 
கீரியின் பெயர் 458 குமிழியின் பெயர் 

901 
கீழ்காற்றின் பெயர் 42 குமிழின் பெயர் 

667 
கிழ்த்திசையின் பெயர் 848 குமுதம் என்றும் பெயர் 830 
கீழ்மக்கள் பெயர் 

238 குயம் என்னும் பெயர் 1938 
கீழ்வாய்ப்புறத்தின் பெயர் 378 குயவர் பெயர் 

197 
கீழறுத்தலின் பெயர் 1801 

குயிலின் பெயர் 

5 + 5 
கீழறையின் பெயர் 

866 குயிலுவத் தொழில் 2370 
கீழேழுலகவகை 

1393 குயிலுவம் என்னும் பெயர் 1751 

குயிறல் என்னும் பெயர் 1975 
குரங்கின் பெயர் 

459 
குங்கிலியத்தின் பெயர் 2071 குரல் என்னும் பெயர் 2240 
குங்குமமரத்தின் பெயர் 693 குராவின் பெயர் 

642 
குசைக்கயிற்றின் பெயர் 1184 குரால் நிறத்தின் பெயர் 1387 
குடத்தின் பெயர் 

1811 குருக்கத்தியின் பெயர் 684 
குடந்தம் என்னும் பெயர் 1768 குருகினத்தின் பெயர் 572 
குடமுழுவின் பெயர் 1239 குருகுலத்தசத் பெயர் 

179 
குடியிறையின் பெயர் 1715 குருடர் பெயர் 

235 
குடுமியின் பெயர் 406 குருத்தின் பெயர் 

739 
குண்டகன் பெயர் 254 குருந்தின் பெயர் 

665 
குண்டலத்தின் பெயர் 1208 குருளை கன்று குழவி 
குணமின்மையின் பெயர் 1536 

என்னும் பெயர் 

507 


தலைப்புப் பெயர் அகராதி 


1207 


குருளை பறழ் என்னும் 

குறிப்பின் பெயர் 

1458 
பெயர் 

500 குறுங்கலி என்னும் பெயர் 1863 
குரை என்னும் பெயர் 2181 

குறுந்தடியின் பெயர் 1276 
குலம் என்னும் பெயர் 2203 குறுந்தறியின் பெயர் 1262 
குலமலை எட்டு 

2401 

குறுநில மன்னர் குதிரையின் 
குலமுள்போரர் பெயர் 257 

பெயர் 

424 
குலைதலின் பெயர் 1658 குறுநிலவேந்தர் பெயர் 

184 
குவலையம் என்னும் 

குறும்பர் பெயர் 

185 
பெயர் 

1943 

குறும்பு என்னும் பெயர் 940 
குவிதற் பொருளின் பெயர் 1543 

குறைபாட்டின் பெயர் 1405 
குழம்பின் பெயர் 

1119 குன்றலின் பெயர் 

1677 
குழல் என்னும் யெயர் 1955 

குன்றின் பெயர் 

860 
குழவி என்னும் பெயர் 
குழியத்தின் பெயர் 

1351 
குழை என்னும் பெயர் 1987 

கூகையின் பெயர் 

548 
குழைசேற்றின் பெயர் 909 

கூட்டத்தின் பெயர் , 1747 
குளகச் செய்யுளின் 

கூட்டின் பெயர் 

975 
பெயர் 

1856 
கூடலின் பெயர் 

1738 
குள நெல்லின் பெயர் 

773 

கூடாரத்தின் பெயர் 1334 
குளித்தலின் பெயர் 

1746 
கூடு தலின் பெயர் 

1373 , 
குளிர்ச்சியின் பெயர் 1410 

1608 
குளிரி என்னும் பெயர் 2082 

கூத்தர் பெயர் 

265 
குற்றத்தின் பெயர் 

1489 
கூத்தின் பெயர் 

1752 
குற்றி என்னும் பெயர் 2136 

கூத்துவிகற்பத்தின் 
குற்றுதலின் பெயர் 

1728 
பெயர் 

1760 
குறங் கின் பெயர் 

351 
கூதாளியின் பெயர் 

801 
குறளர் பெயர் 

237 

கூப்பிடு தூரத்தின் பெயர் 1020 
குறளையின் பெயர் 

1776 
கூம்புதலின் பெயர் 

1485 
குறிஞ்சி என்னும் பெயர் 2212 

கூலம் என்னும் பெயர் 2173 
குறிஞ்சித் தலைவர் பெயர் 

292 
கூவனூலோர் பெயர் 

261 
குறிஞ்சி நிலத்தூர்ப் பெயர் 931 

கூழ் என்னும் பெயர் 1 (198 , 
குறிஞ்சி நிலப்பறையின் 

2276 
பெயர் 

1228 

கூளி என்னும் பெயர் 2194 
குறிஞ்சிநிலப் பெண்கள் 

கூற்றின் படை 

2481 
பெயர் 291 

1795 
குறிஞ்சி நிலப் பெயர் 

கூறியது கூறலின் பெயர் 

917 
குறிஞ்சிநில மக்கள் பெயர் 290 

கூறுபாட்டின் பெயர் 1418 
குறிஞ்சி யாழ்த்திறத்தின் 

கூறையின் பெயர் 

1321 
பெயர் 

1876 
குறிஞ்சியின் பெயர் 

752 , 

815,1890 கெண்டியின் பெயர் 1286 
குறிஞ்சியின் விளை நிலப் 

கெழுமையின் பெயர் 1533 
பெயர் 

9241 கெளிற்றுமீனின் பெயர் 600 


கெ 


1208 


திவாகரம் 


கே 

கொல்லிமலையின் பெயர் 858 
கேட்டையின் பெயர் 

97 கொல்லியின் பெயர் 

1888 
கேடகத்தின் பெயர் 1177 கொல்லுதலின் பெயர் 

1651 
கேதுவின் பெயர் 

66 

கொலை செய்தலின் பெயர் 1673 
கேவலம் என்னும் பெயர் 2083 

கொவ்வையின் பெயர் 802 
கேள்வி என்னும் பெயர் 2067 கொழித்தலின் பெயர் 166 ) 

கொழுமையின் பெயர் 1534 

கொள்கலம் என்னும் 
கைக் கட்டியின் பெயர் 1180 

பெயர் 

1283 
கைக்கிளையின் பெயர் 2254 கொள்கையின் பெயர் 1552 
கைகோத்தாடலின் பெயர் 1781 

கொள்ளியின் பெயர் 

51 
கைத்தலின் பெயர் 

1545 கொளற் பொருட்டின் பெயர் 
கைப்பற்றலின் பெயர் 1565 

1633 
கைம்மணியின் பெயர் 1224 கொற்றம் என்னும் பெயர் 2139 
கையின் பெயர் 

36 கொற்றவள்ளை என்னும் பெயர் 
கையொழியாமையின் 

1690 
பெயர் 

1497 கொன்றையின் பெயர் 641 
கைவளையின் பெயர் 1207 கொன்னை என்னும் பெயர் 
கைவேல் விகற்பத்தின் 

2014 
பெயர் 1152 

கோ 
கா 
கோங்கின் பெயர் 

850 
கொக்கின் பெயர் 

577 கோடரம் என்னும் 
கொட்டாவியின் பெயர் 1693 

பெயர் 

1920 
கொடிக்கழலின் பெயர் 7116 

கோடல் என்னும் பெயர் 749 
கொடிப்படையின் பெயர் 335 

கோடி 

2511 
கொடிப்பிறப்பின் பெயர் 794 

கோடு என்னும் பெயர் 1951 
கொடியின் பெயர் 

795 , 

கோடுவாழ் விலங்கின் 
1337 

பிள்ளைப் பெயர் 508 
கொடுபோதலின் பெயர் 1596 

கோடையின் பெயர் 

194 
கொடுமையின் பெயர் 1446 

கோணர் பெயர் 

236 
1451 

கோதை என்னும் பெயர் 1921 
கொடுவாளின் பெயர் 1158 கோபத்தின் பெயர் 

1581 
கொண்டல் என்னும் 

கோயிலின் பெயர் 

951 
பெயர் 1931 கோரையின் பெயர் 

818 
கொண்டாடலின் பெயர் 1562 

கோல் என்னும் பெயர் 2108 
கொத்தமல்லியின் பெயர் 765 

கோலஞ்செய்வாள் பெயர் 282 
கொத்தின் பெயர் 

740 

கோவேறு கழுதையின் 
கொதுகின் பெயர் 

584 பெயர் 

444 
கொப்பூழின் பெயர் 

358 கோழி கூகைப் பெண்ணின் 
கொப்பின் பெயர் 

526 பெயர் 

590 
1244 கோழியின் பெயர் 

517 


தலைப்புப் பெயர் அகராதி 


1209 


கோள் என்னும் பெயர் 1979 சமணர் பெயர் 

163 
2053 சமப்பால் என்னும் 
கோளகன் பெயர் 255 பெயர் 

927 
கோற்கொடியின் பெயர் 791 சமனிசையின் பெயர் 1870 
கோற்புழுவின் பெயர் 624 சமனிய கரணி 

781 
கோற்றேனின் பெயர் 625 சமுத்திரம் 

2513 
சமூகம் 

2503 

சமைத்தலின் பெயர் 1733 
சக்கரத்தின் பெயர் 

1142 
சயனவகை 

2352 
சக்கரவாளப்புள்ளின் 

சர்ச்சரைவடி வின் பெயர் 1360 
பெயர் 570 சரசுவதி பெயர் 

19 
சகோரத்தின் பெயர் 

574 

சரண்புகலின் பெயர் 1789 
சங்கநிதிவடிவின் பெயர் 1035 

சரற்காலத்தின் பெயர் 138 
சங்கமம் என்னும் பெயர் 2227 

சருக்கரையின் பெயர் 1120 
சங்கின் பெயர் 

606 ( வி ) சல்லியகரணி 

729 
சங்குமணியின் பெயர் 1052 சல்லியின் பெயர் 

1135 
சட்டுவத்தின் பெயர் 1221 சலஞ்சலச் சங்கு 

608 
சட்டையின் பெயர் 1335 சளுக்கியர் வேந்தன் பெயர் 183 
சடைமுடியோர் பெயர் 166 சனியின் பெயர் 

83 
சடையின் பெயர் 

396 

சா 
சண்டாளர் பெயர் 

212 

சாத்தாவினூர்தி கொடி 
சத்தமாதர் 

2398 
படைவகை 

2479 
சத்தமாதாக்களாடலின் 

சாத்துவித குணம் 

2309 
பெயர் 

1758 
சாதகப்புள்ளின் பெயர் 

543 
சதங்கையின் பெயர் 1199 

சாதலின் பெயர் 

1674 
சதுரங்கம் 

2322 

சாதிலிங்கத்தின் பெயர் 1070 
சதையத்தின் பெயர் 

103 

சாந்தின் பொதுப்பெயர் 1059 
சந்தப்பாட்டின் பெயர் 1852 

சாம்பலின் பெயர் 

1085 
சந்தனக்குழம்பின் பெயர் 1063 

சாமத்தின் பெயர் 

113 
சந்தனத்தின் பெயர் 

629 

சாமம் என்னும் பெயர் 1917 
சந்தானகரணி 

730 
சார்தலின் பெயர் 

1722 
சந்தியின் பெயர் 

112 , 

சாரிகைவருதலின் 
949 
பெயர் 

1604 
சந்திரகாந்தமணிக்குணத்தின் 

சாரியையின் பெயர் 1818 
பெயர் 

1048 
சால்பின் பெயர் 

! 436 
சந்திரன் பெயர் 

58 
சாலகத்தின் பெயர் 

959 
சந்திரனூர்தி 

2484 

சாறு என்னும் பெயர் 
398 

1940 
சந்தின் பெயர் 

சி 

576 
சம்பங்கோழியின் பெயர் 
சம்மட்டியின் பெயர் 

1185 சிக்கம் என்னும் பெயர் 2246 
சமணமுனிவர் பெயர் 185 சிங்கத்தின் பெயர் 


411 


தி -87 


1210 


திவாகரம் 


சீங்கராசியின் பெயர் 

72 சிறு பறையின் பெயர் 1283 
சித்திரகவி 

2886 

சிறுபூளையின் பெயர் 755 
சித்திரகாரர் பெயர் 

199 

சிறு பொழுதின் பெயர் 185 
சித்திரகூடத்தின் பெயர் 967 சிறுமையின் பெயர் 

1865 
சித்திரத்தின் பெயர் 1342 சிறை என்னும் பெயர் 1959 
சித்திரப்படாத்தின் பெயர் 1341 சின்ன பின்னத்தின் பெயர் 1089 
சித்திரம் என்னும் பெயர் 2231 சினக் குறிப்பின் பெயர் 1438 
சித்திரையின் பெயர் 

93 சினத்தின் பெயர் 

1437 
சிந்துதலின் பெயர் 

1666 . சினை என்னும் பெயர் 2182 
சிந்தூரத்தின் பெயர் 1069 

சீ 
சிரகம் என்னும் பெயர் 2087 
சிரமாலையின் பெயர் 1213 

சீந்தலின் பெயர் 

808 
சிரிப்பின் பெயர் 

376 சீப்பின் பெயர் 

1298 
சிலந்தியின் பெயர் 

819 சீர் என்னும் பெயர் 

2045 
சிலம்பின் பெயர் 

1190 சீரையின் பெயர் 

1339 
சிலம்பு என்னும் பெயர் 2047 
சிலை என்னும் பெயர் 1934 

சுக்கிரன் பெயர் 

82 
சிலையோர் நால் வகை நிலை 

சுக்கின் பெயர் 

1074 
2839 

சுங்கவிறையின் பெயர் 1714 
சிவப்பின் பெயர் 

1385 
சிவலின் பெயர் 

சுட்டியின் பெயர் 

1087 
563 
சிவன் ஐம்முகம் 

1210 
2358 
சிவன் பெயர் 

சுட்டின் பெயர் 

1820 
2 
சிவன் வில்லின் பெயர் 

சுடர் என்னும் பெயர் 2076 

1141 
சிவனாடலின் பெயர் 

சுடிகை என்னும் பெயர் 2218 

1753 
சிள் வீட்டின் பெயர் 

சுடுகாட்டின் பெயர் 

982 
582 

சுடு சுண்ணச் சாந்தின் 
சிற்பத்தொழிலின் 

பெயர் 

1086 
பத்து உறுப்பு 

2445 
சிற்றால வட்டத்தின் 

சும்மாட்டின் பெயர் 1301 
பெயர் 

சுமத்தலின் பெயர் 

1814 
1295 
சிற்றிலின் பெயர் 

சுரபுன்னையின் பெயர் 657 
953 

சுரையின் பெயர் 
சிற்றுண்டி என்னும் பெயர் 1109 

821 
சிறப்பு வகை பொதுவகை 2285 

சுவர்த்தலத்தின் பெயர் 962 

சுவையின் பெயர் 
சிறிதின் பெயர் 

154 ? 
1366 
சிறுகலின் பெயர் 

சுழல் காற்றின் பெயர் 

44 
1377 
சிறுகிழங்கின் பெயர் 

சுழலுதலின் பெயர் 

1594 
762 
சிறு கீரையின் பெயர் 

சுழற்சியின் பெயர் 

1459 
769 
சிறு கொடியின் பெயர் 

சுற்றுதலின் பெயர் 
1338 

1683 
சிறு சின்னத்தின் பெயர் 

சுறாமீனின் பெயர் 
12 : 7 

598 
சிறு சொல்லின் பெயர் 1783 
சிறு திட்டையின் பெயர் 874 சூடுதலின் பெயர் 

1588 
சிறு தூற்றின் பெயர் 

727 

சூதாடு கருவியின் பெயர் 1299 


தலைப்புப் பெயர் அகராதி 


12111 


சூர் என்னும் பெயர் 1927 செவ்வாயின் பெயர் 

59 
சூரிய காந்த மணிக் குணத் 

செவிடர் பெயர் 

231 
தின் பெயர் 

1049 செவிலித் தாயர் பெயர் 315 
சூரிய சந்திரர் சார்திசை 2405 செழுமை என்னும் பெயர் 1903 
சூரியனூர்தி 2483 செறிவின் பெயர் 

1880 
சூலத்தின் பெயர் 

1140 

சே 
சூலின் பெயர் 

533 

சேகண்டியின் பெயர் 1225 
சூழ் கழியிருக்கையின் பெயர் 937 

சேட்டை பெயர் 

20 
சூழி என்னும் பெயர் 1961 

சேண் என்னும் பெயர் 
1798 

21.90 
சூளுறவின் பெயர் 

சேந்தன் கவித்திறம் 
1659 

1901 
சூறலின் பெயர் 

சேந்தன் பெரும்புகழ் 1771 
செ சேந்தன் பெருமை 

2518 
சேம்பின் பெயர் 

768 
செக்கார் பெயர் 210 சேய் என்னும் பெயர் 

1953 
செங்கருங்காலியின் பெயர் 655 

சேர பாண்டிய சோழர் 
செங்கழுநீரின் பெயர் 827 

கொடிவகை 

2489 
செங்காந்தளின் பெயர் 748 

சேரன் குதிரையின் பெயர் 422 
செங்கோல் வேந்தன் 

சேரன் பெயர் 

180 
பெறுநெறி ஏழு 

2400 சேவல் என்னும் பெயர் 433 , 
செச்சை என்றும் பெயர் 2041 

587 
செஞ்சாந்தின் பெயர் 1060 சேற்றின் பெயர் 

910 
செட்டிகள் பெயர் 192 சேனாமுகம் 

2498 
செண்பகத்தின் பெயர் 635 

சை 
செத்து என்னும் பெயர் 2036 
செந்தினையின் பெயர் 779 சைவதவப் பாலோர் 

161 ) 
செந்நெல்லின் பெயர் 775 

சொ 
செம்பின் பெயர் 1042 

1700 
546 சொரிதலின் பெயர் 
செம்போத்தின் பெயர் 
செம்மல் என்னும் பெயர் 2034 

சொல்வின் பொதுப் பெயர் 1773 
செய்கடனின் பெயர் 1750 
செய்கரையின் பெயர் 883 

சோகியின் பெயர் 

1053 
செய்ந் நெல்லின் பெயர் 

774 சோதிநாளின் பெயர் 

94 
செயலின்மையின் பெயர் 1495 

சோம்பின் பெயர் 

1481 
செயற்கை வடிவாவன 

1139 
சோர்வின் பெயர் 

1708 
செயிர் என்னும் பெயர் 3236 

சோழன் குதிரையின் பெயர் 423 
செருந்தியின் பெயரி 

649 சோழன் பெயர் 

181 
செல்வத்தின் பெயர் 1539 

சோளத்தின் பெயர் 

777 
செலுத்துதலின் பெயர் 1606 

சோற்றின் பெயர் 

1095 
செவ்வல்யிலின் பெயர் 829 

சோனகர் பெயர் 

195 
செவ்வழியாழ்த்திறத்தின் 
பெயர் 

1877 
செவ்வாடையின் பெயர் 1325 ஞாழலின் பெயர் 

691 


சோ 


2013 


திவாகரம் 


நெள்ளல் என்னும் பெயர் 

தனர்தலின் பெயர் 

1879 
2095 , 2185 தளர்வின் பெயர் 

1457 
தனிமம் என்னும் பெயர் 2201 

தளிர்த்தலின் பெயர் 738 , 1720 
தக்கதின் பெயர் 

1434 தளிரின் பெயர் 

737 
தக்கேசியின் பெயர் 1892 

தளையின் பெயர் 

1187 
தகர் என்னும் பெயர் 

484 

தறுகண்ணாார் பெயர் 272 
தகையென்னும் பெயர் 1553 

தன்மை என்னும் பெயர் 2234 
தங்கலின் பெயர் 

1812 

தன்னை என்னும் பெயர் 318 
தச்சர் பெயர் 

201 

தனிமையின் பெயர் 1477 
தசாங்கம் 

2441 தனியின் பெயர் 

289 
தட்டார் பெயர் 

208 தனுராசிப் பெயர் 

78 
தட என்னும் பெயர் 

2181 
தடவலின் பெயர் 

1724 

தா 
தடுத்தலின் பெயர் 

1889 தா என்னும் பெயர் 2058 
தண்டாயுதத்தின் பெயர் 1181 

தாண்டகம் என்னும் பெயர் 
தண்ணடை என்னும் பெயர் 

1853 
2148 தாதுமாதுளையின் பெயர் 681 
தண்மையின் பெயர் 1406 

தாமத குணம் 

23.11 
தணக்கின் பெயர் 

694 

தாமம் என்னும் பெயர் 1918 
தந்தை பெயர் 310 தாமரையின் பெயர் 

825 
தபனன் என்னும் பெயர் 1990 தாயம் என்னும் பெயர் 2104 
தபுதல் என்னும் பெயர் 2021 தாயின் பெயர் 

314 
தமர் பெயர் 

309 தார் என்னும் பெயர் 1930 
தமிழ்க்கூத்தர் பெயர் 215 தாரம் என்னும் பெயர் 2070 
தமையன் பெயர் 

313 தாலம் என்னும் பெயர் 2069 
தயிரின் பெயர் 

1115 தாவரம் என்னும் பெயர் 2226 
தரணி என்னும் பெயர் 2158 தாழ்தலின் பெயர் 

1578 
தரளம் என்னும் பெயர் 1033 தாழ்வாரத்தின் பெயர் 956 
தராவின் பெயர் 1046 தாழியின் பெயர் 

1318 
தருப்பையின் பெயர் 817 தாழையின் பெயர் 

705 
தலைக்கருவியின் பெயர் 1178 

தாளவொற்றின் பெயர் 1769 
தலைக்காவலின் பெயர் 1631 தாளியின் பெயர் 

810 
தலைப்படுதானம் 

2313 

தானை என்னும் பெயர் 2042 
தலைமையின் பெயர் 1528 
தலையின் பெயர் 

880 

தி 
தலையோட்டின் பெயர் 404 திங்களின் பெயர் 

123 
தலைவி பெயர் 

279 திசைச் சொல்லின் பெயர் 1779 
தவ என்னும் பெயர் 2154 திசையின் பெயர் 

847 
தவளையின் பெயர் 812 திடரின் பெயர் 

873 
தழிஞ்சி என்னும் பெயர் 1691 திண்ணையின் பெயர் 986 
தழ் இக்கோடலின் பெயர் 1721 திணை என்னும் பெயர் 2002 


தலைப்புப் பெயர் அகராதி 


( 213 


தித்திப்பின் பெயர் 

1543 

துடக்கு வடிவின் பெயர் 1204 
திப்பிலியின் பெயர் 

757 துணங்கை என்னும் 
திமிங்கிலம் என்னும் பெயர் 602 பெயர் 

1782,2010 
திமிங்கிலகிலம் என்னும் 

துணைக் காரணத்தின் 
பெயர் 603 பெயர் 

1132 
திமிர்தலின் பெயர் 

1725 துணைவன் என்னும் பெயர் 333 
தியாகத்தின் பெயர் 1827 துத்தி என்னும் பெயர் 2011 
திரண்டோர் பெயர் 177 துதித்தலின் பெயர் 

1780 
திரள் வடிவின் பெயர் 1348 துப்பு என்னும் பெயர் 2037 
திரிகடுகம் 2316 தும்பையின் பெயர் 

816 
திரிதரலின் பெயர் 1592 துயருறுவோர் பெயர் 

241 
திரிபலை 

2317 துயிலிடத்தின் பெயர் 979 
திருப்பொறி வனக 2472 துயிறலின் பெயர் 

1572 
திருமகள் பெயர் 18 துருக்கத்தின் பெயர் 

919 
திருமகளாடலின் பெயர் 1756 துருஞ்சிலின் பெயர் 

585 
திருமால் பெயர் 3 துருவாட்டின் பெயர் 

436 
திருமால் வில்லின் பெயர் 1145 துருவாட்டேற்றின் பெயர் 438 
திருவாதிரையின் பெயர் 85 துலாராசிப் பெயர் 

74 
திருவோணத்தின் பெயர் 101 துவலையின் பெயர் 

153 
திவாகரச் சேந்தன் பெருமை 

துவலை விடுதலின் பெயர் 1702 
1557 துவளலின் பெயர் 

1579 
திவாகர வரலாறு 159 , 410 , துவாதசாதித்தர் 

2447 
827 , 844 , 1024 , 1138 , துவாரத்தின் பெயர் 1359 
1344 , 2284 துளசியின் பெயர் 

758 
திறலோன் பெயர் 246 துளியின் பெயர் 

151 
தின்பனவற்றின் பெயர் 1128 துளைத்தலின் பெயர் 

1661 
தின்னுஞ் சோற்றின் பெயர் 1096 துளையுடைப் பொருளின் 

பெயர் 

1358 
தினவின் பெயர் 1668 

1538 
துறவின் பெயர் 

785 
தினைத்தாளின் பெயர் 

864 
தினைப்புனத்தின் பெயர் 

995 துறுகல்லின் பெயர் 
தினைமாவின் பெயர் 

1351 
துன்பத்தின் பெயர் 

1487 
தீ துன்னத்தின் பெயர் 

1304 
தீக் கடவுள் பெயர் 

53 துன்னல் என்னும் பெயர் 1995 
தீக்கடை கோலின் பெயர் 52 

தூ 
தீதின் பெயர் 1455 தூங்கல் என்னும் பெயர் 

2143 
தீயின் கணவகை 

2422 தூணின் பெயர் 

1260 
தீவினைத் தொடர்பின் 

தூதர் பெயர் 

227 
பெயர் 

1642 தூய்மைச் செயலின் பெயர் 1664 

தூய்மையின் பெயர் 1519 
தூர்த்தர் பெயர் 

249 
துஞ்சல் என்னும் பெயர் 1914 தூரத்தின் பெயர் 

1370 


1108 துறுதலின் பெயர் 


அ 


1214 


திவாகரம் 


தூவி என்னும் பெயர் 2122 தேவர் பொதுப் பெயர் 

28 
தூவுதலின் பெயர் 1889 தேவராளன் பெயர் 

230 
தூற்றா நெற்குவையின் 

தேளின் பெயர் 

618 
பெயர் 787 தேற்றமொழியின் பெயர் 1792 

871 
தெ 

தேற்றுமரத்தின் பெயர் 

தேன் கூட்டின் பெயர் 626 
தெங்கின் பெயர் 702 தேனின் பெயர் 

1119 
தெங்கு நார்ப்பாளையின் 

தொ 
பெயர் 

780 
தெப்பத்தின் பெயர் 1289 தொகுதியின் பெயர் 1350 
தெய்வப் பெண் பொதுப் 

தொடல் என்னும் பெயர் 2009 
பெயர் 

27 தொடி என்னும் பெயர் 1970 
தெய்வலோகத்தின் யெயர் 845 தொடைப்பற்றின் பெயர் 350 
தெய்வவுணவின் பெயர் 1101 தொடையல் மாலையின் பெயர் 
தெரிதலின் பெயர் 1663 

843 
தெருவின் பெயர் 

948 தொண்டு என்னும் பெயர் 947 
தெவிட்டல் என்னும் 

தொய்யில் என்னும் பெயர் 
பெயர் 2113 

1066 , 2273 
தெவிட்டலின் பெயர் 1701 தொழில் செய்தலின் பெயர் 1560 
தெளி நீரின் பெயர் 

907 தொழில் செய்வோர் பெயர் 219 
தெளிவின் பெயர் 1472 தொழிலின் பெயர் 

1558 
தெற்கின் பெயர் 

849 தொழிற் பயில்வின் பெயர் 1559 
தென்றலின் பெயர் 

43 தொழுதலின் பெயர் 1637 

தொழுமரத்தின் பெயர் 1265 
தே தொழுவின் பெயர் 

985 
தேக்கின் பெயர் 

634 
தேசிகம் என்னும் பெயர் 2141 

தோ 
தேடலின் பெயர் 1620 தோட்டத்தின் பெயர் 

993 
தேமலின் பெயர் 

361 தோடு என்னும் பெயர் 1982 
தேமாவின் பெயர் 

847 தோண்டலின் பெயர் 1660 
தேய்த்தலின் பெயர் 1718 தோணியின் பெயர் 

128 : 
தேர்க்காலின் பெயர் 1251 தோரையின் பெயர் 

776 
தேர்ப்பாகர் பெயர் 

267 தோல் என்னும் பெயர் 1923 
தோமேல் மரச்சுற்றின் பெயர் தோல்வியின் பெயர் 1413 

1 257 தோல்வினைஞர் பெயர் 208 
தேர்மேலிடு பரப்பின் பெயர் 

தோலின் பெயர் 

527 
1256 தோழன் பெயர் 

327 
தேர்மொட்டின் பெயர் 

1253 தோழன் முன்னிலைப் பெயர் 
தேரின் பெயர் 1250 

828 
தேருருளின் அகத்தில் செறி தோழி முன்னிலைப் பெயர் 
கதிரின் பெயர் 1252 

330 
தேவர் பதினெண் கணம் 2450 தோன்மேலின் பெயர் 368 


தலைப்புப் பெயர் அகராதி 


1215 


நா 


936 


தோளணியின் பெயர் 1205 

நவிரம் என்னும் பெயர் 2207 
தோளின் பெயர் 368 நளி என்னும் பெயர் 

2207 
தோற்கருவியிசைப்போர் பெயர் 

நறவமரத்தின் பெயர் 690 
217 
நறையாலின் பெயர் 

811 
தோற் செருப்பின் பெயர் 1308 

நன்மையின் பெயர் 1463 
தோற்றுதலின் பெயர் 1887 

நன்னிமித்தத்தின் பெயர் 1798 
நனவு என்னும் பெயர் 2063 

நனை என்னும் பெயர் 2133 
தகத்தின் பெயர் 

365 
நகரப்பதியின் பெயர் 
நகை என்னும் பெயர் 2271 

நாகணவாய்ப்புள்ளின் பெயர் 

564 
நஞ்சின் பெயர் 

538 , 1126 
நட்பின் பெயர் 1492 நாகம் என்னும் பெயர் 

2071 
நடம் என்னும் பெயர் 1770 நாகரவண்டின் பெயர் 

620 
நடுக்கத்தின் பெயர் 1826 நாகரிகர் பெயர் 

247 
நடுவின் பெயர் 1013 நாகு என்னும் பெயர் 

492 
நண்டின் பெயர் 614 

2275 
நண்டினாணின் பெயர் 615 நாஞ்சில் என்னும் பெயர் 1937 
நத்தையின் பெயர் 610 நாட்டின் பெயர் 

855 
நந்தல் என்னும் பெயர் 1905 நாடகக் கணிகை பெயர் 

285 
நந்தவனத்தின் பெயர் 712 நாடக நவரசம் 

2439 

2287 
நந்தியாவர்த்தத்தின் பெயர் 745 நாண் என்னும் பெயர் 
நமன் பெயர் 

13 நாணத்தின் பெயர் 

1453 
நயச்சொல்லின் பெயர் 1805 

நாணலின் பெயர் 

820 
நயன் என்னும் பெயர் 1483 நாயின் பெயர் 

463 
நரகின் பெயர் 853 நாரத்தையின் பெயர் 

683 
நரப்புக்கருவி கொளற்குரியோர் 

நாராசப் பெயர் 

1187 
பெயர் 

218 நாராயணன் சமயத்தவர் பெயர் 
நரம்பின் பெயர் 

162 
நரியின் பெயர் 452 நால்வகை அரண் 

2327 
நல்லறிவின் பெயர் 1424 நால்வகை இழிசொல் 2325 
நல்லாடையின் பெயர் 1323 நால்வகை உ.வமையின் 
நவகண்டம் 2434 பெயர் 

1556 
நவதாரணை 

2435 நால்வகை எழுத்தின் பெயர் 
நவதாளம் 2437 

1856 
நவபுண்ணியம் 

2436 நால்வகைக் கேள்வி 2328 
நவம் என்னும் பெயர் 1946 , நால்வகைச் சாந்தின் 
2155 பெயர் 

1058 
நவமணி 

2.138 நால்வகைப் புண்ணியத் 
நவமணி கடவுண் மணியின் 

தோற்றம் 

2338 
பெயர் 1028 நால்வகைப் புலமை 

2329 
நாட்டின் பெயர் 402 நால்வகை வேதம் 

2326 


402 


1216 


திவாகரம் 


நால்வேந்தர் குதிரையின் 

நிலைவின் பெயர் 

1882 
பெயர் 420 

நீ 
நாலறிவு உயிர் 

2464 

643 
நாவலின் பெயர் 

நீக்குதலின் பெயர் 

1611 
209 

நீங்காமையின் பெயர் 1474 
நாவிதர் பெயர் 

நீங்குதலின் பெயர் 

1610 
நாவின் பெயர் 380 

905 
நாழிகையின் பெயர் 

நீந்துபுனலின் பெயர் 
110 

நீர்க்காக்கையின் பெயர் 575 
நாழிகைவட்டிலின் 

நீர்க்குளிரியின் பெயர் 

1220 
பெயர் 

824 
118 நீர்ச்சாலின் பெயர் 

1317 
நாளின் பெயர் 

நீர்ச்சுழியின் பெயர் 

2324 
நாற்கதி 

1593 

நீர்தூவும் துருத்தியின் 
நாற்கரணம் 

2323 
பெயர் 

1310 
நாற்சந்தியின் பெயர் 950 

நீர்முள்ளியின் பெயர் 

822 
நாற்பெரும் பண்ணின் 

நீரின் கணவகை 

2421 
பெயர் 

1874 
நீரின் பெயர் 

54 
நாற்பொன் 

2321 

நீரோட்டத்தின் பெயர் 906 
நான்காம் பக்கத்துக்குப் 

நீலம் என்னும் பெயர் 2248 
பெயர் 

127 

நீவி என்னும் பெயர் 2084 
நான்காம் வேதத்தின் 

நீளத்தின் பெயர் 

1874 
பெயர் 

1838 
நான்கு உயிர்த்தோற்றம் 2344 

நு 
நானிலம் 2320 நுகர் தலின் பெயர் 

1571 
நி 

நுண்மணலின் பெயர் 914 
நிகழ்காலத்தின் பெயர் 132 

நுண்மையின் பெயர் 1375 
நிணத்தலின் பெயர் 1684 நுதல் மாலையின் பெயர் 

842 
நிணத்தின் பெயர் 

531 நுதற்புனை குறியின் 

பெயர் 

1037 
நிதியம் என்னும் பெயர் 

1063 
நியமத்தின் வகை 2412 நுரையின் பெயர் 

902 
நியமம் என்னும் பெயர் 2200 

நுழைவாயிலின் பெயர் 870 
நுளம்பின் பெயர் 

558 
நிரம்பா மென் சொல்லின் 
பெயர் 1794 

நூ 
நிரையின் பெயர் 

1137 

நூல் என்னும் பெயர் 2192 
நிலத்தின் கணவகை 2420 

நூலின் பெயர் 1303 , 1834 
நிலாமுற்றத்தின் பெயர் 

965 நூலுரைப்போர் பெயர் 168 
நிலைபேற்றின் பெயர் 1613 

நூழில் என்னும் பெயர் 2199 
நிலையின்மையின் பெயர் 1508 

நூற்பாவகவலின் பெயர் 1338 
நிலையுடைமையின் 

நூற்றுக்கும் ஆயிரத்துக்கும் 
பெயர் 1452 

பெயர் 2507 
நிழற்றல் என்னும் பெயர் 

2056 நூறாயிரத்தின் பெயர் 2509 
நிறத்தின் பொதுப்பெயர் 1393 

நூறு என்னும் பெயர் 2188 
நிறைபுனலின் பெயர் 

904 

நூறு பலத்தின் பெயர் 1548 


தலைப்புப் பெயர் அகராதி 


1217 


நெ 

பக்கரையின் பெயர் 1181 
நெடுமொழியின் பெயர் 1808 பகடு என்னும் பெயர் 

479 
நெய்தல் என்னும் பெயர் 2230 

பகல் என்னும் பெயர் 1977 

பகலின் பெயர் 
நெய்தல் நிலத்தலைவன் 

114 
பெயர் 303 பகவதி பெயர் 

28 
நெய்தல் நிலத்தூர்ப் பெயர் 933 

பகன்றையின் பெயர் 807 

பகைஞர் பெயர் 
நெய்தல் நிலப்பெண் பெயர் 301 

278 

பகையின் பெயர் 
நெய்தல் நிலப் பெயர் 918 

1490 

பச்சிலை மரத்தின் பெயர் 
நெய்தல் நிலமக்கள் பெயர் 800 

651 

பச்சை நிறத்தின் பெயர் 1890 
நெய்தல் யாழ்த்திறன் 

பச்சோந்தியின் பெயர் 
பெயர் 

488 
1880 
நெய்தல் யாழின் பெயர் 

பசுமுலையின் பெயர் 525 
1875 

பசுவின் ஆண்பாற் பெயர் 429 
நெய்தலின் பெயர் 

828 

பசுவின் பெண்பாற் பெயர் 428 
நெய்தனிலப்பறையின் 

பசுவின் பொதுப்பெயர் 427 
பெயர் 1282 பஞ்சசயனம் 

2351 
நெய்த்துடுப்பின் பெயர் 1277 

பஞ்சதருவின் பெயர் 

628 
நெய்யின் பெயர் 

1117 
பஞ்சபாதகம் 

2353 
நெரித்தலின் பெயர் 

1649 பஞ்சபூதம் 

2862 
நெருங்கலின் பெயர் 1671 

பஞ்சமத்தின் பெயர் 

1891 
நெருங்குதலின் பெயர் 1595 

பஞ்சமாசத்தம் 

2348 
நெருப்பின் பெயர் 

45 பஞ்சவாசம் 

2346 
நெருப்புறுவிறகின் பெயர் 1082 

பஞ்சாங்கம் 

2347 
நெல்லியின் பெயர் 

662 

பஞ்சுநுதியின் பெயர் 1094 
நெற்றியணியின் பெயர் 1212 

பாட்டத்தின் பெயர் 

1211 
நெற்றியின் பெயர் 

884 

பட்டாடையின் பெயர் 1322 

பட்டிகை என்னும் பெயர் 2040 
நேர் என்னும் பெயர் 2281 படகத்தின் பெயர் 

1241 
நேர்தல் என்னும் பெயர் 2195 படப்பொறியின் பெயர் 587 
நேரோடு தலின் பெயர் 1605 படர் என்னும் பெயர் 2180 
நொ 

படலம் என்னும் பெயர் 1840 
படி என்னும் பெயர் 

2089 
நொச்சியின் பெயர் 

747 

படிவம் என்னும் பெயர் 2214 
நொய்தா தலின் பெயர் 1404 

படு என்னும் பெயர் 2089 
நொறில் என்னும் பெயர் 1925 

படை என்னும் பெயர் 2171 
நோ படையின் பெயர் 

384 

படையுறையின் பெயர் 1173 
நோயின் பெயர் 

படை யெண்ணின் பெயர் 

2497 
பக்கத்தின் பெயர் 

படை வகுப்பின் பெயர் 337 
1012 பண்டசாலையின் பெயர் 954 


நே 


1470 


122 , 


88 


1218 


திவாகரம் 


பண்டாரத்தின் பெயர் 1038 பருக்கையின் பெயர் 1051 
பண்டியின் பெயர் 

1255 

பருகுவனவற்றின் பெயர் 1124 
பண்ணின் பெயர் 

1894 பருங்குறட்டின் பெயர் 1279 
பண்ணை என்னும் பெயர் 1910 பருத்தியின் பெயர் 

756 , 1098 
பண்பின் பெயர் 1551 பருந்தின் பெயர் 

542 
பண்பின் வகைப் பெயர் 1345 பருமையின் பெயர் 

1864 
பணை என்னும் பெயர் 2004 பல்லக்கணக்கு வகை 2496 
பத்திரகாளியின் பெயர் 

22 பல்லம் என்னும் பெயர் 2106 
பத்துத்திசை 

2440 பல்லியந் தழுவு பாடலின் 
பதக்கத்தின் பெயர் 1200 

பெயர் 

1871 
பதங்கம் என்னும் பெயர் 2129 

பல்லின் பெயர் 

87 
பதம் என்னும் பெயர் 2028 

பல்வகைப் பறையின் 
பதரின் பெயர் 

784 

பெயர் 

1242 
பதலை என்னும் பெயர் 2079 

பல்விதத்தின் பெயர் 1528 
பதி என்னும் பெயர் 2022 

பலகுணத்தின் பெயர் 1549 
பதிகம் என்னும் பெயர் 1844 

பலதேவன் படைகொடி வகை 
பதினாயிரத்தின் பெயர் 2508 

2476 
பதினெட்டு உபபுராணம் 2454 
பதினெண் தருமநூல் 2455 

பல பண்டத்தின் பெயர் 1054 
பதினெண் பாடை 

2449 

பலரறி சொல்லின் பெயர் 1782 
பதினெண்புராணம் 

2453 

பலி என்னும் பெயர் 2228 
பதினெண் யாகம் 2456 பவளத்தின் பெயர் 

1034 
பந்தின் பெயர் 

1300 பவுத்தர் பெயர் 

164 
பயிர் என்னும் பெயர் 2128 

பழங்கொல்லையின் பெயர் 996 
பயிரின் பெயர் 

1788 பழத்தின் பெயர் 

742 
பயிறலின் பெயர் 

1614 பழம் பூவின் பெயர் 

838 
பரணி நாளின் பெயர் 

81 பழமையின் பெயர் 

1500 
பரணின் பெயர் 

1272 

பழிமொழியின் பெயர் 1784 
பரந்த வடிவின் பெயர் 

1358 பள்ளத்தின் பெயர் 

1006 
பரந்த வாய்ப்பறையின் 

பள்ளி என்னும் பெயர் 2094 
பெயர் 

1237 பளிங்கின் பெயர் 

1050 
பரப்பின் பெயர் 

1372 

பற்ப நிதி வடிவின் பெயர் 1036 
பரலினுட்படு குருத்தின் 

பற்றிரும்பின் பெயர் 

1788 
பெயர் 743 பற்றுக்கோட்டின் பெயர் 

1518 
பரவை என்னும் பெயர் 2225 பறவைப் பொதுப் பெயர் 567 
பரார்த்தம் 

2516 பறவை வாயலகின் பெயர் 593 
பரி என்னும் பெயர் 1965 பறவை விலங்கின் உணவுப் 
பரிசையின் பெயர் 1179 

பெயர் 1130 
பரியாயத்தின் பெயர் 1527 

பறழ் குட்டி என்னும் பெயர் 
பரிவாரத்தின் பெயர் 191 

506 
பரிவு என்னும் பெயர் 1918 பறித்தலின் பெயர் 1646 
பரிவேடத்தின் பெயர் 156 பன்றியின் பெயர் 

445 


தலைப்புப் பெயர் அகராதி 


1219 


பன்னிரண்டு உயிர் வேதனை பாம்பின் பெயர் 

534 
2448 பாய்தலின் பெயர் 

1603 
பனி என்னும் பெயர் 2186 பாயிரத்தின் பெயர் 

1815 
பனிக்காற்றின் பெயர் 39 பார்ப்பார் பெயர் 

187 
பனியின் பெயர் 

187 பால் என்னும் பெயர் 1999 
பனையின் பெயர் 700 பாலின் பெயர் 

1116 
பாலை என்னும் பெயர் 2211 

பாலை நிலத் தலைவர் 
பாகலின் பெயர் 

806 பெயர் 

295 
பாங்கி பெயர் 

329 பாலை நிலத்தூர்ப்பெயர் 934 
பாங்கி என்னும் பெயர் 8142 பாலை நிலப்பறையின் 
பாசண்டவகை 

2873 பெயர் 

1229 
பாசம் என்னும் பெயர் 2144 பாலை நிலப்பெண்கள் பெயர் 294 

பாலை நிலப் பெயர் 
941 

921 
பாசறை என்னும் பெயர் 

பாலை நில மக்கள் பெயர் 293 
பாசறைமுல்லை என்னும் 

பாலை நிலமக்கள் பொதுப் 
பெயர் 

1864 
பெயர் 

296 
பாசியின் பெயர் 

238 
பாஞ்ச சன்னியம் 

609 பாலையாழ்த்திறத்தின் 
பெயர் 

1878 
பாட்டி என்னும் பெயர் 493 

பாவின் பெயர் 

1845 
பாடகத்தின் பெயர் 

1193 

பாழி என்னும் பெயர் 1908 
பாடத்தின் பெயர் 

1837 
பாறையின் பெயர் 

863 
பாடலம் என்னும் பெயர் 

2149 
பானையின் பெயர் 

1314 
பாடற்கீழ் மக்கள் பெயர் 214 
பாடற்பாட்டின் பெயர் 1881 

பி 
பாடி என்னும் பெயர் 2150 
பாடு என்னும் பெயர் 1952 பிச்சையின் பெயர் 

1634 
பாண்டியன் குதிரையின் 

பிட்டின் பெயர் 

1103 
பெயர் 4211 பிடரின் பெயர் 

870 
பாண்டியன் பெயர் 

182 பிடித்தலின் பெயர் 1581 
பாண்டில் பூண்ட ஊர்தியின் பிடியானையின் பெயர் 416 
பெயர் 

1254 பிண்டிபாலத்தின் பெயர் 1159 
பாண்மகள் பெயர் 

286 பிண்ணாக்கின் பெயர் 1111 
பாணர் பெயர் 213 பிணத்தின் பெயர் 

343 
பாணி என்னும் பெயர் 1919 

பிணா என்னும் பெயர் 490 
பாதத்தின் பெயர் 

345 பிணை என்னும் பெயர் 489 
பாதாளப் பெயர் 

877 பித்தளையின் பெயர் 1041 
பாதிநாளின் பெயர் 129 பிய்த்தலின் பெயர் 

1648 
பாதிரியின் பெயர் 

669 பிரசம் என்னும் பெயர் 1949 
பாதீட்டின் பெயர் 

1692 பிரண்டையின் பெயர் 818 
பாதுகாத்தலின் பெயர் 1630 பிரத்தியாலீடம் 

2348 
பாதுகை என்னும் பெயர் 1309 பிரதனை 

2502 
பாம்பின் படத்தின் பெயர் 530 பிரதிலோமர் வகை 2498 


1220 


திவாகரம் 


1079 


பிரப்பு என்னும் பெயர் 

புதுமையின் பெயர் 

1501 
பிரம்பின் பெயர் 

723 

புதை என்னும் பெயர் 2030 
பிரமகற்பம் 

2517 புரிவு என்னும் பெயர் 1966 
பிரமயுதம் 

2510 புருவத்தின் பெயர் 

385 
பிரமன் பெயர் 

4 

புரை என்னும் பெயர் 1911 
பிரிதலின் பெயர் 

1609 

புலம்பு என்னும் பெயர் 2048 
பில்லடையின் பெயர் 1106 

புலவர் என்னும் பெயர் 2051 
பிழா என்னும் பெயர் 1289 

புலவர் பெயர் 

171 
பிள்ளை என்னும் பெயர் 501 

புலவி நீட்டத்தின் பெயர் 1583 
பிள்ளை பார்ப்பு என்னும் 

புலனறி கருவியின் பெயர் 409 
பெயர் 568 புலியின் பெயர் 

412 
இறச்கலின் பெயர் 

1717 

புழுக்கல் என்னும் பெயர் 1100 
பிறகிடலின் பெயர் 

1599 புழுதியின் பெயர் 

915 
பிறகின் பெயர் 371 புழுவின் பெயர் 

623 
பிறங்கல் என்னும் பெயர் 2081 புள்ளொலிக்கூட்டத்தின் 
பிறப்பின் பெயர் 1504 பெயர் 

595 
பிறமயிரின் பெயர் 

392 புளிங்கறியின் பெயர் 1112 
பிறழ்தல் என்னும் பெயர் 2020 புளித்தலின் பெயர் 

1546 
பின் தோன்றலின் பெயர் 328 புளிமாவின் பெயர் 

646 
பின்னின் பெயர் 1508 புளியின் பெயர் 

664 
பின்னை நாளின் பெயர் 120 புற்பிறப்பின் பெயர் 

789 
ម 

புற்றாஞ்சோற்றின் பெயர் 1005 
புற்றின் பெயர் 

1004 
பீடத்தின் பெயர் 

963 புறங்கூற்றின் பெயர் 1777 
பீடிகையின் பெயர் 1287 புறவயிரமரத்தின் பெயர் 725 
பீர்க்கின் பெயர் 805 புறவிதழின் பெயர் 

832 
புறாவின் பெயர் 

558 
பு புன்கின் பெயர் 

692 
புகழ்வோர் பெயர் 

266 புன்மை நிறத்தின் பெயர் 1388 
புகழாளன் பெயர் 252 புன்னையின் பெயர் 

656 
புகழின் பெயர் 1788 புனத்தின் பெயர் 

919 
புகையின் பெயர் 

1087 புனமுருங்கையின் பெயர் 658 
புண்டரிகம் என்னும் பெயர் புனர்பூசத்தின் பெயர் 

86 
1948 புனற்றிரைப் பொதுப் பெயர் 
புணர்வின் பெயர் 1641 

880 
புணரி என்னும் பெயர் 2221 
புத்தன் பெயர் 

12 

பூ 
புதல்வர் பொதுப்பெயர் 321 

பூ என்னும் பெயர் 

2061 
புதன் பெயர் 60 பூசத்தின் பெயர் 

87 
புதியோர் பெயர் 

220 பூசலின் பெயர் 

1686 
புதுக்கொல்லையின் பெயர் 997 

பூசனையின் பெயர் 1638 
புதுமணத்தின் பெயர் 

1564 பூசுதலின் பெயர் 

1068 


தலைப்புப் பெயர் அகராதி 


1221 


454 
85 


99 


. 


பூசுவனவற்தின் பெயர் 

1061 

பே 
பூஞையின் பெயர் 

பேடி இலக்கணம் 

2470 
பூதகணத்தின் பெயர் 

பேதவகைக் கள்ளின் 
பூப்பென்னும் பெயர் 1516 

பெயர் 
பூமியின் பெயர் 

1128 
852 
பூரட்டாதியின் பெயர் 

பேய்த்தேரின் பெயர் 
104 

1134 
பேயின் பெயர் 

36 
பூரத்தின் பெயர் 

90 
பூராட்டத்தின் பெயர் 

பேரணிகலத்தின் பெயர் 1215 
பூவகைப் பெயர் 

1399 
884 

பேரழகிண் பெயர் 
பூவாது காய்க்கும் மரத்தின் 

பேரறிவின் முதிர்ச்சியின் 

பெயர் 
பெயர் 

1450 
707 
பூவிதழின் பெயர் 

பேரிகைத் தொகுதியின் 
840 
பெயர் 

1240 
பூவினுட் கொட்டையின் 
பெயர் 

பேரியற்காஞ்சி என்னும் 
833 
பெயர் 

1860 
பூவை என்னும் பெயர் 1976 
பூழ்ப்புள்ளின் பெயர் 

550 பேழையின் பெயர் 

1284 

பை 
பெ 

பைசாச நிலை வகை 2340 
பெட்டை என்னும் பெயர் 488 

பொ 
பெண்குரங்கின் பெயர் 469 பொடியின் பெயர் 

1090 
பெண் குறியின் பெயர் 357 

பொதிய மலையின் பெயர் 858 
பெண்ணாயின் பெயர் 464 

பொதியின் பெயர் 

1291 
பெண்ணின் பெயர் 

277 பொது மாதர் பெயர் 

284 
பெண்பறவையின் பெயர் 

589 பொய்யின் பெயர் 

1775 
பெண்பாற்பிள்ளைப்பாட்டு 
பொரவழைத்தலின் பெயர் 1800 

2469 

பொருகளத்தின் பெயர் 983 
பெண் பெயர் 

495 

பொருண்மொழிக் காஞ்சி என்னும் 
பெண்மயிரின் பெயர் 

பெயர் 

1861 
பெருங்காயத்தின் பெயர் 

1072 

பொருநர் என்னும் பெயர் 2052 
பெருங்குருகின் பெயர் 571 பொருநையின் பெயர் 891 
பெருச்சாளியின் பெயர் 472 பொருள் என்னும் பெயர் 2027 
பெருநாரையின் பெயர் 578 

பொல்லா நிலத்தின் பெயர் 911 
பெரும்பாம்பின் பெயர் 

535 பொலிவழிதலின் பெயர் 1479 
பெரும்போர்த் தலைவர் 

பொலிவின் பெயர் 

1478 
பெயர் 

190 பொழிப்பு என்னும் பெயர் 1843 
பெருமழையின் பெயர் 481 

பொழில் என்னும் பெயர் 1956 
பெருமீனின் பெயர் 604 பொழுதின் பெயர் 

111 
பெருமையிற் சிறந்தோன் 

பொழுது நீட்டித்தலின் 
பெயர் 

174 பெயர் 

1704 
பெருமையின் பெயர் 

1363 பொற்கொல்லன் சின்னத்தட்டின் 
பெருவாயிலின் பெயர் 991 பெயர் 

1292 
பெறுதலின் பெயர் 1889 பொறி என்னும் பெயர் 2114 


வகை 


1222 


திவாகரம் 


2342 
1320 
1541 
1540 
1088 
317 
913 
1214 
1028 
2515 
1408 
2078 
2105 


பொறாமையின் பெயர் 1478 மண்டில நிலைவகை 
சிபாறை என்னும் பெயர் 2116 மண்ணரிநாரின் பெயர் 
பொறையின் பெயர் 

1475 

மணத்தலின் பெயர் 
பொன்னிறத்தின் பெயர் 1386 

மணத்தின் பெயர் 
பொன்னின் பெயர் 

1025 

மணப்புகையின் பெயர் 
போ 

மணவாளன் பெயர் 

மணற்குன்றின் பெயர் 
போகபூமி 

2887 

மணிமுடியின் பெயர் 
போகலின் பெயர் 

1586 மணியின் பொதுப்பெயர் 
போத்து என்னும் பெயர் 478 

மத்தியம் 
போதகம் என்னும் பெயர் 493 மதர்த்தலின் பெயர் 
போதர விடுதலின் பெயர் 1697 

மதலை என்னும் பெயர் 
போழ்தலின் பெயர் 

1656 

மதவு என்னும் பெயர் 
போற்றல் என்னும் பெயர் 1974 

மதனன் பஞ்சபாணத் 

தொழில் 

மதனன் பஞ்சபாணம் 
மக்கட் கூட்டத்தின் பெயர் 341 

மதித்தலின் பெயர் 
மக்கட்பரப்பின் பெயர் 346 மதியின் கணவகை 
மக்களாண் பொதுப்பெயர் 

339 மதிலின் பெயர் 
மகசிரத்தின் பெயர் 

84 மதிலுறுப்பின் பெயர் 
மகத்தின் பெயர் 

89 மதிற்சுற்றின் பெயர் 
மகரம் என்னும் பெயர் 2268 மது என்னும் பெயர் 
மகரராசிப் பெயர் 

77 மதுரகவி 
மகள் பெயர் 

320 மதுரையின் பெயர் 
மகளிர் விளையாட்டின் 

மந்தவிசையின் பெயர் 
பெயர் 

1561 மந்தி என்னும் பெயர் 
மகன் பெயர் 

319 மந்திரித் தந்திரி பெயர் 
மகிழ மரத்தின் பெயர் 633 

மந்திரி நட்பாளர் பெயர் 
மஞ்சளின் பெயர் 

760 

மந்திரி பெயர் 
மஞ்சாடிமரத்தின் பெயர் 660 மயிர்க்குழற்சியின் பெயர் 
மஞ்சு என்னும் பெயர் 1915 மயிர்ச்சாந்தின் பெயர் 
மட்கலஞ்சுடுமிடத்தின் 

மயிர்ப்பரப்பின் பெயர் 
பெயர் 

981 

மயிர்முடியின் பெயர் 
மட்டிப்படைக்கலத்தின் 

மயில் எழால் ஆணுக்கு 
பெயர் 

1164 

வரும் பெயர் 
மடங்கல் என்னும் பெயர் 2092 

மயிலிறகு முள்ளின் பெயர் 
மடங்கலின் பெயர் 

1673 

மயிலின் பெயர் 
மடப்பம் என்னும் பெயர் 939 

மயிற்சிகையின் பெயர் 
மடல் என்னும் பெயர் 1983 

மயிற்பீலிக்குடையின் 
மடியின் பெயர் 

524 

பெயர் 
மடைப்பள்ளியின் பெயர் 960 

மயிற்பீலியின் பெயர் 
மடையர் பெயர் 

225 மரக்கலத்தின் பெயர் 


2350 
2349 
1454 
2425 
986 
983 
987 
1992 
2335 

943 
1868 
494 
188 
187 
186 
393 
1062 
393 
395 


588 


551 
549 
555 


1298 

550 
1280 


தலைப்புப் பெயர் அகராதி 


1223 


மரக்கலப்பாயின் பெயர் 1281 

மலையாற்றின் பெயர் 884 
மரக்கொம்பின் பெயர் 734 மலையின் பெயர் 

856 
மரக்கோலின் பெயர் 1147 மலையுச்சியின் பெயர் 861 
மருங்குற்பக்கத்தின் பெயர் 354 மழுவின் பெயர் 

1141 
மரச்செறிவின் பெயர் 

710 மழை பெய்துவிடுதலின் 
மரப்பொதுப்பெயர் 709 பெயர் 

150 
மரப்பொதும்பின் பெயர் 711 மழையின் பெயர் 

145 
மரமுதலிளமைப் பெயர் 733 மள்ளர் என்னும் பெயர் 2025 
மரவயிரத்தின் பெயர் 722 மற்று என்னும் பெயர் 2187 
மரவுரியின் பெயர் 1324 மற நிலை அறம் 

2381 
மராமரத்தின் பெயர் 681 மற நிலை இன்பம் 

2385 
மருட்டுப் பன்றியின் 

மற நிலைப் பொருள் 

2888 
பெயர் 

446 மறப்பின் பெயர் 

1445 
மருத்துவர் பெயர் 

196 

மறம் என்னும் பெயர் 
மருத நிலத்தலைமகன் 

2024 , 2050 
பெயர் 

306 மறலி என்னும் பெயர் 2206 
மருத நிலத்தலைவி பெயர் 807 

மறவாக்கடனின் பெயர் 1469 
மருத நிலத்தின் விளை நிலப் 

மறி என்னும் பெயர் 

502 
பெயர் 922 மறிதலின் பெயர் 

1784 
மருத நிலத் தூர்ப் பெயர் 935 மறை என்னும் பெயர் 2085 
மருத நிலப்பறையின் பெயர் 1231 மன் என்னும் பெயர் 2233 
மருதநிலப் பெண்பெயர் 

805 மனவு என்னும் பெயர் 2217 
மருத நிலப் பெயர் 920 மனையாள் பெயர் 

378 
மருத நில மக்கள் பெயர் 304 
மருதம் என்னும் பெயர் 2213 

மா என்னும் பெயர் 
மருதயாழ்த்திறத்தின் பெயர் 1879 

475 , 1929 
640 மாசின் பெயர் 

1892 
மருதின் பெயர் 

மாட்சிமையின் பெயர் 
728 

1435 
மருந்து என்னும் பெயர் 
மல்லிகையின் பெயர் 796 மாட்ட தார் பெயர் 

259 
மலங்கின் பெயர் 

605 மாடு என்னும் பெயர் 2242 
மலட்டெருமையின் பெயர் 433 

மாணிக்கத்தின் பெயர் 1031 
283 மாத்திரையின் பெயர் 

131 
மலர்த்தாதின் பெயர் 839 மாதர் என்னும் பெயர் 

2031 
மலர்தல் என்னும் பெயர் 2277 மாதர் முலையணிவடத்தின் 
மலர்ந்தபூவின் பெயர் 836 பெயர் 

1201 
மலைதல் என்னும் பெயர் 1933 மாதுளையின் பெயர் 

680 
மலைநெல்லின் பெயர் 772 மாமன் பெயர் 

812 
மலைப்பக்கத்தின் பெயர் 862 மாயோனாடலின் பெயர் 

1755 
மலைப்பிளப்பின் பெயர் 871 மார்பின் பெயர் 

359 
மலைமுழையின் பெயர் 865 மாருதகணவகை 

2423 
மலையாற்றடுத்த ஊர்ப்பெயர் மால் என்னும் பெயர் 

1924 
938 மாலை என்னும் பெயர் 

2035 


மா 


மலடி பெயர் 


திவாகரம் 


1224 


841 முச்சுடர் 


மாலையின் பெயர் 
மாவட்டணத்தின் பெயர் 
மாவலி பெயர் 
மாழை என்னும் பெயர் 
மானம் என்னும் பெயர் 
மானிடர் பொதுப்பெயர் 
மானின் பெயர் 
மானுதல் என்னும் பெயர் 


மானே ற்றின் பெயர் 


மி 


மிக்க செயலின் பெயர் 
மிகச்சிவத்தலின் பெயர் 
மிகவல்லோர் பெயர் 
மிகுத்தலின் பெயர் 
மிகுதியின் டெயர் 
மிகுபுகழின் பெயர் 
மீகுபோகம் விழையு நர் 

பெயர் 
மிடாவின் பெயர் 
மிடைதலின் பெயர் 
மிடை தூற்றின் பெயர் 
மிதுன ராசியின் பெயர் 
மிருதசஞ்சீவினி 
மிளகின் பெயர் 
மின்னலின் பெயர் 


2305 
1178 முச்செய்கை 

2299. 
S1 முசுவின் பெயர் 

426 
2000 

முட்பன்றியின் பெயர் 447 
1408 முட்டையின் பெயர் 

592 
838 

முடலை என்னும் பெயர் 2090 
448 முடவன் பெயர் 

282 
2169 முடியின் பெயர் 

38 
449 முடிவிடத்தின் பெயர் 1584 
முடையின் பெயர் 

532 
முத்தின் பெயர் 

1032 
1616 முத்தீ 

2306 
1396 முதல் வேதத்தின் பெயர் 1830 
172 முதலின் பெயர் 

1529 
1688 முதலையின் பெயர் 

596 
1368 முதற்சீர் இலக்கணம் 2419 
1798 முதற் பக்கத்திற்குப் பெயர் 124 

முதிர்ச்சியின் பெயர் 1419 
248 முதுக் குறைவின் பெயர் 1420 
1315 முதுகாஞ்சி என்னும் பெயர் 1858 
1381 முதுகாட்டின் பெயர் 

714 
718 முதுகின் பெயர் 

367 
70 

முதுச் சொல்லின் பெயர் 1802 
782 

முது நிலத்தின் பெயர் 1006 
759 

முதுபாலை என்னும் பெயர் 1862 
154 முதுமொழிக் காஞ்சி என்னும் 
பெயர் 

1858 
முது வரம்பின் பெயர் 1001 
221 

முப்பத்திரண்டு அறம் 2450 
1595 

முப்பத்து முத்தேவர் 2467 
முப்பொறி 

2302 
566 மும்மதத்தின் பெயர் 

520 
601 மும்மதில் 

2318 
79 மும்மை 

2297 
முயலின் பெயர் 

457 
முயற்சியின் பெயர் 

1615 
2808 

முரண் என்னும் பெயர் 2157 
2303 முரம்பின் பெயர் 

875 
957 முருக்கின் பெயர் 

670 
872 

முருகன் பெயர் 
1326 

முருகு என்னும் பெயர் 1187 


மீகாமன் பெயர் 
மீளுதலின் பெயர் 
மீன் ஏறி சிறுபறையின் 

பெயர் 
மீன் பொதுப் பெயர் 
மீனராசியின் பெயர் 


மு 


முக்கோணம் 
முக்குற்றம் 
முகட்டின் பெயர் 
முகத்தின் பெயர் 
முகபடாத்தின் பெயர் 


தலைப்புப் பெயர் அகராதி 


1225 


முல்லை என்னும் பெயர் 1984 மூஞ்சூற்றின் பெயர் 489 
முல்லைத் தலைவி பெயர் 308 மூட்டலின் பெயர் 

1745 
முல்லை நிலத் தலைவன் பெயர் மூடுதலின் பெயர் 

1711 
299 மூத்தோன் பெயர் 

173 
முல்லை நிலத்தூர்ப் பெயர் 932 மூதறித்தோர் பெயர் 
முல்லை நிலப் பறையின் பெயர் 

மூதாதை பெயர் 

811 
1280 மூதுரையின் பெயர் 183 
முல்லை நிலப் பெயர் 919 மூதேவியூர்தி கொடிவகை 2488 
முல்லை நில மக்கள் பெயர் 297 மூரல் என்னும் பெயர் 2210 
முல்லை நில மகளிர் பெயர் 298 மூரி என்னும் பெயர் 2182 
முல்லையின் பெயர் 798 மூலத்தின் பெயர் 

98 
முல்லையின் விளை நிலப்பெயர் மூலம் என்னும் பெயர் 2174 
986 மூவகைத் தானம் 

2312 
முலைக்கச்சின் பெயர் 1328 மூவகை மொழி 

2804 
முலையின் பெயர் 

S60 மூவறிவு உயிர் 

2468 
முழந்தாளின் பெயர் 

349 மூவிடன் 

2298 
மூழவத்தின் பெயர் 1238 மூன்றாம் பக்கத்துக்குப் 

பெயர் 

1867 
முழுதின் பெயர் 

1 .. 
முழுவெலும்பின் பெயர் 405 மூன்றாம் வேதத்தின் 
முள்ளின் பெயர் 

721 பெயர் 

1882 
முள்ளுடை முலத்தின் பெயர் 

மூன்று காலம் 

2300 
720 மூன்று சீவ அனல் 2307 
முளரி என்னும் பெயர் 2073 மூன்று நிலம் 

2801 
முற்கராயுதத்தின் பெயர் 1168 

மெ 
முற்றத்தின் பெயர் 

964 

மெத்தையின் பெயர் 1840 
முற்று என்னும் பெயர் 2120 

மெய் என்னும் பெயர் 2232 
முறுகலின் பெயர் 

1590 

மெய்புகு கருவியின் பெயர் 1175 
முறைமையின் பெயர் 1509 

மெய்யின் பெயர் 

1714 
முன்தோன்றலின் பெயர் 322 

மெலிவின்பால 

1488 
முன்னிட மேலிடப் 

மெலிவின் பெயர் 

1486 
பொதுப் பெயர் 

1016 

மென்பால் என்னும் 
முன்னிலையசைச் சொல் 

பெயர் 
லின் பெயர் 1812 

926 
முன்னை நாளின் பெயர் 119 
முனை என்னும் பெயர் 2218 மேகத்தின் பெயர் 

148 
முனையின் பெயர் 

1172 மேகலையின் பெயர் 1193 
மேட்டின் பெயர் 

876 
மேடராசியின் பெயர் 

68 
மூக்கின் பெயர் 381 மேருவின் பெயர் 

857 
மூங்கிலின் பெயர் 

708 மேல்காற்றின் பெயர் 
தி -89 


மே 


41 


1228 


திவாகரம் 


மேலேழுலகவகை 

2392 யானைச் செவியின் பெயர் 515 
மேவலின் பெயர் 

17 35 யானை சென்ற வழியின் 
மேவினர் பெயர் 274 பெயர் 

978 
மேற்கட்டியின் பெயர் 1339 

யானை சேர்விடத்தின் 
மேற்கின் பெயர் 

850 பெயர் 

977 
மேற்கோளின் பெயர் 1499 

யானைத் தறியின் பெயர் 1281 
மேற்போர்வையின் பெயர் 1327 

யானை பிறந்த நிலப்பெயர் 418 
மேன்மையின் பெயர் 1379 

யானை மதத்தின் பெயர் 518 

யானை முதுகின் பெயர் 518 
மை 

யானையாளியின் பெயர் 413 
மை என்னும் பெயர் 2015 

யானையின் பெயர் 

414 ) 
மைந்தர் மயிரின் பெயர் 391 

யானைவாலின் பெயர் 517 
மொ 

யோ 
மொக்குள் வடிவின் 

யோகினி பெயர் 

25 
பெயர் 

1355 
மொட்டம்பின் பெயர் 1148 
மொட்டின் பெயர் 

835 வச்சிராயுதப் பெயர் 1153 
மொய்த்தலின் பெயர் 1712 வசி என்னும் பெயர் 2198 
மோ 

வஞ்சனையின் பெயர் 1491 

வஞ்சி என்னும் பெயர் 1922 
மோதகத்தின் பெயர் 1105 

வட்டணை பொறுத்தலின் 
மோரின் பெயர் 

1118 பெயர் 

1764 
மௌ 

வட்டவடிவின் பெயர் 1848 
மௌவலின் பெயர் 

800 வட்டிலின் பெயர் 

1219 
வடக்கின் பெயர் 

851 
பா வடகாற்றின் பெயர் 

40 
யாக்கையின் பதினெண் 

வடவாமுகாக்கினியின் பெயர் 48 
குற்றம் 

2452 

வடிவு என்னும் பெயர் 2215 
யாட்டின் பொதுப் பெயர் 435 வடிவின் பெயர் 

1400 
யாழ் தரம்பின் ஓசையின் 

வண்டின் பெயர் 

578 
பெயர் 

1872 - வண்டு உணா மலர் மரத்தின் 
யாழ் நரம்பின் பெயர் 1248 பெயர் 

708 
யாழ் முறுக்காணியின் 

வண்ணத்தின் பெயர் 1401 , 
பெயர் 1246 

1850 
யாழ்வலிக்கட்டின் 

வண்ணம் என்னும் 
பெயர் 1247 பெயர் 

2147 
யாழின் பெயர் 1245 வண்ணார் பெயர் 

204 
யானைக்கன்றின் 

வணிகர் அறு தொழில் 2367 
பெயர் 

417 வணிகர் எண் குணம் 2417 
யானைக்காலின் பெயர் 521 வதுவை என்னும் பெயர் 2058 
யானைப்பாகர் பேயர் 268 வம்பு என்னும் பெயர் 2006 


1227 


தலைப்புப் பெயர் அகராதி 


1007 
வயலின் பெயர் 

993 வழியின் பெயர் 
வயப்படுதலின் பெயர் 1887 வழுக்கு நிலத்தின் பெயர் 984 

771 
வயா என்னும் பெயர் 1963 வழுதலையின் பெயர் 
வயிச்சிரவணன் பெயர் 11 வழுவின் பெயர் 

1700 
வயிரம் என்னும் பெயர் 2134 வழுவுடைக்காமத்தின் 
வயிரமல்லாத மரத்தின் 

பெயர் 

1429 
பெயர் 

726 வள் என்னும் பெயர் 2098 
வயிரவன் பெயர் 9 வள்ளியோர் பெயர் 

271 
வயிற்றின் பெயர் 

355 வள்ளைப்பாட்டு என்னும் 
வயின் என்னும் பெயர் 2172 

பெயர் 1873 
வரம்பருகின் பெயர் 1002 வளம் என்னும் பெயர் 2208 
வராடியின் பெயர் 

1889 வளமையின் பெயர் 1532 
வரி என்னும் பெயர் 2222 வளைத்தலின் பெயர் 1575 . 
வருக்கைப் பலாவின் 

1680 
பெயர் 

677 

வளை தலின் பெயர் 1726 
வருணன் பெயர் 58 வளைவின் பெயர் 

1347 
வருத்தத்தின் பெயர் 1480 வற்புறுத்தலின் பெயர் 1727 
வருத்தம் தீர்தலின் பெயர் 1695 - வறிது என்னும் பெயர் 2086 
வரு பிறப்பின் பெயர் 1507 வறியோர் பெயர் 

240 
வரையறுத்தலின் பெயர் 1628 வறுமையின் பெயர் 

1478 , 
வரையறையின் பெயர் 1416 

1247 
வரையாட்டின் பெயர் 

441 வறையலின் பெயர் 

1110 
வரையாது கொடுத்தலின் 

வன்சிறைப் பறவையின் 
பெயர் , 1828 பெயர் 

54.1 
வரைவு என்னும் பெயர் 1912 வன்பால் என்னும் பெயர் 925 
வல்லாளன் பெயர் 

245 வன்னியின் பெயர் 

652 
வல்லை என்னும் பெயர் 2017 

வனம் என்னும் பெயர் 2184 
வல்லோர் பெயர் 

260 
வல்லோன் பெயர் 

258 

வா 
வலம் என்னும் பெயர் 2204 வாக்கி 

2333 
வலம்புரிச் சங்கு 

607 வாகினி 

2501 
வலியழித்தலின் பெயர் 1602 வாகை என்னும் பெயர் 2283 
வலியான் பெயர் . 

554 வாச்சியப் பொதுப் பெயர் 1243 
வலியின் பெயர் 

1402 வாசந்தருபண்டத்தின் 
வழங்கல் என்னும் 

பெயர் 

763 
பெயர் 

2110 வாட்கோரையின் பெயர் 819 
வழி என்னும் பெயர் 2253 

வாதி 

2332 
வழிச் செல்வோர் பெயர் 223 

வாமம் என்னும் பெயர் 1916 
வழித்தோன்றலின் பெயர் 

வாய் என்னும் பெயர் 2264 
பெயர் 

324 

வாயில் என்னும் பெயர் 2064 
வழிப்படுதலின் பெயர் 1801 வாயிலின் பெயர் 

990 
வழிப்பறியின் பெயர் 1670 வாரணம் என்னும் பெயர் 1928 


1228 


திவாகரம் 


வாரத்தின் பொதுப் பெயர் 64 விரை என்னும் பெயர் 2156 
வாரம் என்னும் பெயர் 2250 விரைவீன் பெயர் 

1587 
வாரி என்னும் பெயர் 2057 விரைவுக் குறிப்பின் பெயர் 1588 
வாரின் பெயர் 

1805 வில் என்னும் பெயர் 2281 
வாலுறுப்பின் பெயர் 513 வில்லின் பெயர் 

1148 
வாவலின் பெயர் 

556 

வில்லுவத்தின் பெயர் 678 
வாவியின் பெயர் 

895 விலங்கின் கூட்டத்தின் பெயர் 
வாழ்த்தின் பெயர் 1778 

512 
1781 , விலங்கின் பிள்ளைப் பெயர் 
வாழ்நாளின் பெயர் 144 

499 
வாழி என்னும் பெயர் 

2289 விலங்கின் பெண் பெயர் 197 
வாழையின் பெயர் 

706 விலங்கின் பொதுப் பெயர் 510 
வாள் என்னும் பெயர் 2263 விலையின் பெயர் 

1324 
வாளாது என்னும் பெயர் 1797 

விழாவின் பெயர் 

1586 
வாளின் பெயர் 

1154 

விழுமம் என்னும் பெயர் 1904 
வாற்கீழிடத்தின் பெயர் 514 விளக்கின் பெயர் 

47 
வானமீனின் பெயர் 

108 

விளக்கு என்னும் பெயர் 2259 
வானவில்லின் பெயர் 

157 

விளம்பனத்து இயற்கை 2487 
வி 

விளரி என்னும் பெயர் 2258 
விளாவின் பெயர் 

872 
விசாகத்தின் பெயர் 

85 

விளையாடலின் பெயர் 1588 
விஞ்சையருலகத்தின் பெயர் 846 

விறப்பு என்னும் பெயர் 2019 
விட்டிற்பறவையின் பெயர் 581 

விறகின் பெயர் 

1080 
வீடங்கம் என்னும் பெயர் 2091 

வினாவலின் பெயர் 

1808 
விடாது சொரிதலின் பெயர் 149 

வினாவின் பெயர் 

1821 
விடுதலின் பெயர் 1748. 1685 
விண்டு என்னும் பெயர் 1992 

வீ 
வித்தாரகவி 

2387 

வீசுதல் என்னும் பெயர் 2140 
வித்தியாதரர் பெயர் 33 வீட்டின் பெயர் 

952 
விதி என்னும் பெயர் 2237 வீரத்தின் பெயர் 

1411 
விம்மல் என்னும் பெயர் 2033 

வெ 
வியங்கோள் என்னும் பெயர் 
2178 வெட்சியின் பெயர் 

754 
வியர்த்தலின் பெயர் 1696 வெட்டலின் பெயர் 

1654 
வியாழத்தின் பெயர் 

81 வெட்டுக் குருத்தின் பெயர் 744 
விரலின் பெயர் 

364 வெட்பாலையின் பெயர் 686 
விராத்தியர் வகை 2495 வெடி என்னும் பெயர் 2182 
விரிதலின் பெயர் 1731 வெடிப்பின் பெயர் 

872 
விரிதூற்றின் பெயர் 

804 வெண்கடம்பின் பெயர் 876 
விருச்சிகராசிப் பெயர் 

75 வெண்கலத்தின் பெயர் 1040 
விருத்தி என்னும் பெயர் 2072 வெண்குடையின் பெயர் 1294 
விருப்பத்தின் பெயர் 1425 வெண்பாவின் பெயர் 


1847 


1229 


தலைப்புப் பெயர் அகராதி 


958 
868 
2088 
1768 
2176 
1151 
2128 
1962 
2490 


980 
1288 
1529 


2088 
2368 


வெண்மணலின் பெயர் 912 வேய்தலத்தின் பெயர் 
வெண்மைநிறத்தின் பெயர் 

வேலமரத்தின் பெயர் 

1389 வேலன் என்னும் பெயர் 
வெப்பத்தின் பெயர் 

133 , வேலனாடலின் பெயர் 

1409 வேலி என்னும் பெயர் 
வெம்மை என்னும் பெயர் 

வேலின் பெயர் 

1909 வேலை என்னும் பெயர் 
வெயிலின் பெயர் 

115 வேழம் என்னும் பெயர் 
வெள்ள நீரின் பெயர் 

55 வேள்புலவரசர் கொடி 
வெள்ளாட்டின் பெயர் 437 வேள்விக் குண்டத்தின் 
வெள்ளாட்டேற்றின் பெயர் 

பெயர் 

489 வேள் வித்தறியின் பெயர் 
வெள்ளியின் பெயர் 1088 வேள்வியின் பெயர் 
வெள்ளை என்னும் பெயர் 

வேளாண்மை என்னும் 

2249 பெயர் 
வெற்றிப்பூவின் பெயர் 887 வேளாளர் அறுதொழில் 
வெற்றிலையின் பெயர் 812 வேளாளர் பத்து வகைத் 
வெறி என்னும் பெயர் 1926 தொழில் 
வெறியாட்டாளன் பெயர் 229 வேளாளர் பெயர் 
வெறுக்கை என்னும் பெயர் 

வேற்றிசைப்பா என்னும் 

2270 பெயர் 
வெறுப்பின் பெயர் 1576 வேற்றுமையின் பெயர் 
வென்றியின் பெயர் 1412 வேறிடத்தின் பெயர் 
வே 

வேறுபடலின் பெயர் 

வேலுப்படுதலின் பெயர் 
வேங்கையின் பெயர் 

874 
வேட்கைப் பெருக்கத்தின் 

வை 
பெயர் 

1433 வை என்னும் பெயர் 
வேதத்தின் இருவகைப் 

வைக்கோலின் பெயர் 
பொருளின் பெயர் 1823 வைகல் என்னும் பெயர் 
வேதத்தின் பெயர் 

1825 வைதிகத்தின் பெயர் 
வேம்பின் பெயர் 

644 வையம் என்னும் பெயர் 
வேய் என்னும் பெயர் 2085 வையையின் பெயர் 


2448 
193 


1841 
1819 

973 
1676 
1535 


1954 

786 
1942 
1829 
2255 
893 


1880 


திவாகரம்- குறிப்புகள் . 


திவாகரம் குறிப்புகள் 


1281 


பேராசிரியர் மு . சண்முகம் பிள்ளை 
பேராசிரியர் வையாபுரிப் 

வையாபுரிப் பிள்ளையிடம் ஆய்வுப் பயிற்சி 
பெற்றவர் . கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் அன்பிற்கும் 
நல்வாழ்த்திற்கும் உரியவர் . சென்னை , மதுரை , தஞ்சை 
முதலான பல்கலைக் கழகங்களிலும் தமிழ்நாடு 

அரசு கலைக் 
கல்லூரிகளிலும் தமிழ் வளர்ச்சித் துறையிலும் பணியாற்றிய 
பேராசிரியர் . நூற்றிற்கும் மேற்பட்ட நூல்களின் பதிப்பாசிரியர் . 
தமிழ்ப் பல்கலைக் கழகச் சுவடியியல் துறையின் தலைவராயும் , 
புலத்தலைவராயும் பணியாற்றியவர் . சென்னைப் பல்கலைக் 
கழகத்தின் திருக்குறள் துறையில் பணியாற்றும் போது பல நூல் 
களைப் படைத்தவர் . தமிழாய்வின் பன்னிரு தொகுதிகட் கும் 
பதிப்பாசிரியராய் விளங்கியவர் . பல்வேறு உயர் ஆய்வு நிறுவனங் 
களிலும் பேருரையாற்றியவர் . கம்பன் கழக விருதினையும் பாராட் 
டையும் பெற்றவர் . ஜைன இளைஞர் மன்றத்தாரால் பதிப்புச் 
செம்மல் எனப் பாராட்டப் பெற்றவர் . ஆசியவியல் ஆய்வு 
நிறுவனத்தில் சுவடித்துறைத் தலைவராய்ப் பணியாற்றியவர் . 
பேராசிரியர் வையாபுரிப் பிள்ளை நினைவு மன்றத்தை 1987 இல் 
தொடங்கி அதன் செயலாளராயும் பதிப்பாசிரியராயும் பணியாற்றி 
வருபவர் . 
டாக்டர் இ . சுந்தரமூர்த்தி 

சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழ்த் துறையில் 1969 ஆம் 
ஆண்டு முதல் பணியாற்றி வருபவர் . பல்கலைக் கழக வாயிலாகப் 
பல நூல்களை வெளியிட்டும் பதிப்பித்தும் வருகின்றார் . நூற்றிற்கு 
மேற்பட்ட கட்டுரைகளையும் நாற்பதிற்கு மேற்பட்ட நூல்களை 
யும் வெளியிட்டுள்ளார் . திருக்குறள் ஆராய்ச்சித்துறையின் வாயி 
லாகத் திருக்குறள் அணி நலம் என்னும் நூலையும் வெளியிட் 
டுள்ளார் . திருக்குறள் ஆய்வுப் பணிக்காகத் தமிழ் நாடு அரசால் 
விருதும் பாராட்டும் பெற்றவர் . சுவடியியல் , பதிப்பியல் , மானிட 
வியல் , அகராதியியல் முதலாய துறைகளில் பயிற்சியும் ஈடுபாடும் 
உள்ளவர் . தமிழ் நடையியல் குறித்துப் பல நூல்களை வெளியிட் 
டுள்ளார் . முப்பது ஆண்டுகட்கு மேலாக ஆசிரிய அனுபவமும் 
இருபது ஆண்டுகட்கு மேல் ஆராய்ச்சி அனுபவமும் வாய்க்கப் 
பெற்ற இவர் 20 பி எச்.டி , 30 எம்.பில் ஆய்வு மாணவர்களை உரு 
வாக்கியுள்ளார் . பல்வேறு உயர் ஆய்வு நிறுவனங்களிலும் , பல் 
கலைக் கழகங்களிலும் அறக்கட்டளைச் சொற்பொழிவுகளும் பேரு 
ரைகளும் ஆற்றியவர் . யு , ஜி.ஸி . நிதியுதவியோடு ‘ தமிழிலக்கியத் 
தில் மானிட வியல் என்னும் பொருள் பற்றிச் சிறப்பாய்வு நிகழ்த்தி 
யுள்ளார் . இப்பொழுது சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழ் 
மொழித் துறையில் இணைப் பேராசிரியராகப் பணியாற்றுகின்றார் . 


